குன்றக்குடி அடிகளார்‌ 
நூலவரிசை 


16 தொகுதிகள்‌ 
6000 பக்கங்கள்‌ 
தொகுதி - 12 


சமயம்‌ 


முதன்மைப்‌ பதிப்பாசிரியர்‌ 
தவத்திரு பொன்னம்பல அடிகளார்‌ 


விற்பனை உரிமை : 


| © me க 
மண்வாசகர பத்ய்பகம்‌ 
31, சங்கர்‌ தெரு, பாரீமழுனை, |. 
.. சென்றன: ௧00108. 


முதல்‌ பதிப்பு : நவம்பர்‌, 2002 
திருவள்ளுவர்‌ ஆண்டு : 2033 
உரிமை : திருவண்ணாமலை ஆதனம்‌ 
மணிவாசகர்‌ வெளியீட்டு எண்‌ : 945 


விலை : ரூ. 125.00 


பதிப்பாசிரியர்‌ குழு : 


தமிழாகரர்‌ தெ. முருகசாமி 
நா. சுப்பிரமணியம்‌ 
குன்றக்குடி பெரியபெருமாள்‌ 


க. கதிரேசன்‌ 
மரு. பரமகுரு 
செயலர்‌ : 
பதிப்புச்செம்மல்‌ ச. மெய்யப்பன்‌ 


மணிவாசகர்‌ நூலகம்‌ 
12 - 8, மேல சன்னதி, சிதம்பரம்‌ - 608 001. 
31, சிங்கர்‌ தெரு, பாரிமுனை, சென்னை - 600 108. 
5, சிங்காரவேலு தெரு, தி. நகர்‌, சென்னை - 600 017. 
110, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை - 625 0015 
15, ராஜ வீதி, கோயமுத்தூர்‌ - 641 001. 
28, நந்தி கோயில்‌ தெரு, திருச்ச - 620 002. 
தொலைபேசி : 
சிதம்பரம்‌ : 230069 ்‌. சென்னை : 58361039 
தி. நகர்‌ : 4357832 கோயமுத்தூர்‌ : 397155 
மதுரை : : 622853 திருச்சி : 2706450 
அச்சிட்டோர்‌: மணிவாசகர்‌ ஆப்செட்‌ பிரிண்டர்ஸ்‌, சென்னை- 600 021. 
தொலைபேசி : 5954528 


தமிழ்‌ மாமுனிவர்‌ 
தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
1925 - 1995 


தமிழ்மாமுனிவர்‌ அருள்நெறித்‌ தந்‌ைத 
தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ஆண்டு 
1925 


1931 - 
1936 


1937- 
1942 


1945 


1947 - 
1948 


1949 


1951 


1952 


வாழ்க்கைக்‌ குறிப்புகள்‌ 
நிகழ்வுகள்‌ 
தோற்றம்‌ I 


பூர்வாசிரமம்‌ : தந்தையார்‌ : திரு. சீனிவாசம்‌ பிள்ளை 


தாயார்‌ : திருமதி. சொர்ணத்தாச்சி 

பிள்ளைத்‌ திருநாமம்‌ : அரங்கநாதன்‌ 
தோற்றம்‌ பெற்ற ஊர்‌ : தஞ்சை மாவட்டம்‌ 
திருவாளப்புத்தூர்‌ அருகேயுள்ள நடுத்திட்டுக்‌ கிராமம்‌. 
சிதம்பரம்‌ அண்ணாமலை நகரில்‌ வாசம்‌. 
“சொல்லின்‌ செல்வர்‌ ரா.பி. சேதுப்பிள்ளை, நாவலர்‌ 
நாட்டார்‌, சுவாமி விபுலானந்தர்‌ ஆகியோர்‌ தொடர்பு. 
தமையனார்‌ திரு. கோபாலகிருஷ்ண பிள்ளை வீட்டில்‌ 
கடியாபட்டிய"ல்‌ வாழ்தல்‌. 
பள்ளியிறுதித்‌ தேர்வு எழுதுதல்‌. 
1942 விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ ஈடுபாடு. 
“வினோடா பாவே படிப்பகம்‌' தொடங்கி நடத்துதல்‌. 

தருமபுரம்‌ ஆதீனம்‌ 25ஆவது குருமகாசந்நிதானம்‌ 
கயிலைக்‌ குருமணி அவர்களிடம்‌ கந்தசாமித்‌ 
தம்பிரான்‌ என தீட்சாநாமத்துடன்‌ தம்பிரானாதல்‌. 
தருமபுரம்‌ தமிழ்க்‌ கல்லூரியில்‌ பயிலுதல்‌. 
சீர்காழிக்‌ கட்டளைத்‌ தம்பிரான்‌ - திருஞான சம்பந்தர்‌ 
திருமடம்‌ தூய்மைப்‌ பணி; திருமுறை வகுப்பு, விழா 
நடத்துதல்‌. 
குன்றக்குடித்‌ திருவண்ணாமலை ஆதீனத்தின்‌ இளவரசு 
பட்டம்‌ ஏற்பு. திருநாமம்‌ ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி 
அருணாசல தேசிக பரமாசாரிய சுவாமிகள்‌. 
காரைக்குடிக்‌ கம்பன்‌ விழாவில்‌ “புதரிடைமலர்‌' 


என்ற தலைப்பில்‌, அறிஞர்களின்‌ நெஞ்சம்‌ கவர்ந்த 
சொற்பொழிவு. 


குன்றக்குடித்‌ திருவண்ணாமலை ஆதீனத்தின்‌ 
45ஆவது குருமகா சந்நிதானமாக எழுந்தருளல்‌. 


1953 


1954 


1955 


- 1956 


1958 
1959 


1960 
1962 


1965 
1966 
1967 


1968 


ட அன. அ 0 ] 


ப 
அருள்நெறித்‌ திருக்கூட்டம்‌ தோற்றம்‌. 
மணிமொழி! என்னும்‌ பெயரில்‌ இயக்கப்‌ பத்திரிகை 
வெளியிடல்‌. 
ஆதீனத்தின்‌ அருளாட்சியிலுள்ள பிரான்மலைத்‌ 
திருக்கோயில்‌ சித்திரைத்‌ திருவிழாவின்போது 
(சங்க கால வள்ளல்‌ பாரி வாழ்ந்திருந்த 
மலையில்‌) வள்ளல்‌ பாரி விழாத்‌ தொடங்குதல்‌. 
பல்லக்கில்‌ பட்டணப்‌ பிரவேசம்‌ வருதலைத்‌ 
தவிர்த்தல்‌. 
இலங்கைப்‌ பயணம்‌ - இரண்டு வாரம்‌ சுற்றுப்‌ பயணம்‌. 
இராசாசி தலைமையில்‌ தேவகோட்டையில்‌ 
அருள்நெறித்‌ திருக்கூட்ட மாநாடு. 
திராவிடர்‌ கழகத்‌ தலைவர்‌ பெரியார்‌ சந்திப்பு. 
தாய்லாந்து, இந்தோசீனா, மலேசியா, சிங்கப்பூர்‌ 
ஆகிய நாடுகளில்‌ சுற்றுப்பயணம்‌ (3 திங்கள்‌) 
அருள்நெறித்‌ திருப்பணி மன்றம்‌ தொடங்குதல்‌. 
“தமிழ்நாடு” நாளிதழ்‌ தவத்திரு குன்றக்குடி 
அடிகளார்‌ என்ற பெயரை அறிமுகப்படுத்துதல்‌. 
அறிஞர்‌ அண்ணா குன்றக்குடி திருமடத்திற்கு வருகை. 
ஆச்சார்ய வினோபா பாவே திருமடத்திற்கு வருகை. 
குன்றக்குடியில்‌ உயர்நிலைப்பள்ளி தொடங்குதல்‌. 
ஆ தெக்கூரில்‌ பள்ளிச்‌ சீரமைப்பு மாநாடு நடத்துதல்‌; 
பாரதப்‌ பிரதமர்‌ நேரு மாநாட்டிற்கு வருகை. 
மத்திய அரசு சேமநலக்‌ குழு உறுப்பினராதல்‌. 


_சீனப்போரின்போது தங்க உருத்திராட்ச மாலையைத்‌ 


திருவொற்றியூர்க்‌ கூட்டத்தில்‌ ஏலம்‌ விட்டு ரூ. 4000 தருதல்‌. 
மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன்‌ திருக்கோயிவில்‌ 
திருமுறைத்‌ தமிழ்‌ அருச்சனை தொடங்குதல்‌. 
இந்தி எதிர்ப்புப்‌ போராட்டம்‌; அரசு வழக்கு தொடர்தல்‌. 
தமிழ்நாடு தெய்வீகப்‌ பேரவைத்‌ தோற்றம்‌. 
திருப்புத்தூர்த்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ தோற்றம்‌. 

திருக்கோயில்‌ கருவறைக்குள்‌ சீலமுடைய அனைவரும்‌ சாதி 
வேறுபாடின்றி திருமுறை நெறிப்படி - போதொடு 
நீர்‌ சுமந்தேத்தி வழிபாடு செய்வதெனத்‌ திருப்புத்தூர்த்‌ 
தமிழ்ச்‌ சங்கம்‌ தீர்மானம்‌ நிறைவேற்றுதல்‌. 


- இரண்டாம்‌ உலகத்‌ -தமிழ்மாநாடு - திருக்குறள்‌ 


மைக்க நிகழ்ச்சி தொடக்கவுரை நிகழ்த்தல்‌ 


1969 


1970 


1971 


1972 


1973 


1975 


Vv 

திருக்குறள்‌ இந்திய நாட்டின்‌ தேசிய நூலாக 
வேண்டுமென்று இம்மாநாட்டில்‌ வலியுறுத்தல்‌. 
இலங்கைப்‌ பயணம்‌. இரண்டு வாரங்கள்‌, இலங்கை 
யாழ்ப்பாணத்தில்‌ தாழ்த்தப்பட்ட மக்கள்‌ திருக்கோயில்‌ 
நுழைவுக்காக உண்ணா நோன்பிருத்தல்‌. 
கீழவெண்மணித்‌ தீவைப்பு நடந்த இடத்தைப்‌ 
பார்வையிட்டுப்‌ பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல்‌ 
கூறுதல்‌; புத்தாடை வழங்குதல்‌. 
பாபநாசம்‌ பொதிகையடி திருவள்ளுவர்‌ தமிழ்க்‌ 
கல்லூரி ஏற்பு; 
கலைஞர்‌ மு. கருணாநிதி பாரி விழாவிற்கு வருகை 
கலைஞர்‌ மு. கருணாநிதி அவர்கள்‌ விருப்பத்தின்‌ 
வழி தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை பொறுப்பேற்றல்‌ 
தமிழ்நாடு தெய்விகப்‌ பேரவைத்‌ தலைவராகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெறல்‌. 
சட்டமன்ற மேலவையில்‌ இந்து அறநிலையத்‌ 
திருத்த மசோதா - சாதி வேறுபாடின்றி அனைவரையும்‌ 
அர்ச்சகராக நியமனம்‌ செய்தல்‌ பற்றிப்‌ பேசுதல்‌. 
தமிழ்நாடு சமாதானக்‌ குழுத்‌ தலைவராதல்‌. 
சோவியத்‌ பயணம்‌; 22 நாள்‌ சுற்றுப்‌ பயணம்‌. 
பாபநாசம்‌ டொதிகையடி திருவள்ளுவர்‌ தமிழ்க்‌ கல்லூரி, 
திருவள்ளுவர்‌ கலைக்‌ கல்லூரியாக உருவாதல்‌. 
சென்னை, மயிலாப்பூர்‌ திருவள்ளுவர்‌ திருக்கோயில்‌ 
திருப்பணிக்குழுத்‌ தலைவராக நியமனம்‌; வள்ளுவர்‌ 
கோட்டம்‌ திருப்பணித்‌ தலைவராக நியமனம்‌. 
குன்றக்குடித்‌ தருமைக்‌ கயிலைக்‌ குருமணி உயர்நிலைப்‌ 
பள்ளிக்குப்‌ புதிய இடத்தில்‌ கட்டடம்‌ கட்டித்‌ திறத்தல்‌. 
திருக்குறன்‌ பேரவைத்‌ தோற்றம்‌. 
திருச்சியில்‌ தமிழ்நாடு தெய்விகப்‌ பேரவை 
இரண்டாவது மாநில. மாநாடு நடத்துதல்‌. 
“கோயிலைத்‌ தழுவிய குடிகளும்‌ குடிகளைத்‌ 
தழுவிய கோயிலும்‌” என்ற முழக்கம்‌ நாட்டளவில்‌ 
வைக்கப்பெற்றது. : 
குன்றக்குடி கிராமத்தைத்‌ தன்னிறைவுக்‌ கிராமமாக 
ஆக்கும்‌ திட்டம்‌ உருவானது. 
நாகர்கோவிலில்‌ தமிழ்நாடு தெய்விகப்‌ பேரவை 
மூன்றாவது மாநில மாநாடு நடைபெறல்‌. 


1982 


1984 


1985 


1986 


1989 


1991 


1993 


1995 


M 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ சொர்ணம்மாள்‌ 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு. 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ ஏ.பி.சி. வீரபாகு 
சைவசித்தாந்த அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு. 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு. 
இராமநாதபுரம்‌ இனக்‌ கலவரம்‌ - அமைதிப்பணி. 
குமரி மாவட்டம்‌ மண்டைக்காடு கலவரம்‌ - அமைதிப்‌ 
பணியாற்றல்‌. 
மண்டைக்காடு அமைதிட்பணி பற்றிச்‌ சட்ட மன்றத்தில்‌ 
முதல்வர்‌ மாண்புமிகு எம்‌.ஜி.ஆர்‌. பாராட்டுதல்‌. 
திருவருட்பேரவை தொடங்குதல்‌. 
மலேசியா, கொரியா, ஹாங்காங்‌, ஜப்பான்‌, செஞ்சீனா 
முதலிய நாடுகளில்‌ சுற்றுப்பயணம்‌. 
புளியங்குடி இனக்கலவரம்‌ - அமைதிப்பணி. 
பாரதத்‌ தலைமை அமைச்சர்‌ திருமதி. இந்திராகாந்தி 
அவர்கள்‌ குன்றக்குடிக்‌ கிராமத்‌ திட்டக்குழுவின்‌ 
பணிகளைப்‌ பாராட்டல்‌. 
நடுவணரசு திட்ட ஆணைக்குழுப்‌ பிரதிநிதிகள்‌ 


குன்றக்குடி வருகை; கிராம வளர்ச்சிப்‌ பணிகளைப்‌ 


_ பார்வையிட்டுப்‌ பாராட்டுதல்‌. 


பசும்பொன்‌ முத்துராமலிங்கம்‌ மாவட்டம்‌ வளர்ச்சிப்‌ 
பணிக்குத்‌ திட்டக்குழு அமைத்தல்‌. 

மணிவிழா 

தமிழ்நாடு அரசின்‌ முதல்‌ திருவள்ளுவர்‌ விருது பெறுதல்‌ 
இந்திய அரசு திட்டக்குழு குன்றக்குடித்‌ திட்டட்பணியைப்‌ 
பாராட்டி "Kundrakudi Pattern" என்று அறிவித்தது 
இவர்‌ எழுதிய “ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌? 
என்னும்‌ நூல்‌ தமிழ்நாடு அரசின்‌ முதற்பரிசு பெற்றது. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ கெளரவ 
டாக்டர்‌ (D.Litt) பட்டம்‌ வழங்கிச்‌ சிறப்பித்தது. 
இந்திய அரசின்‌ அறிவியல்‌ செய்தி "பும்‌ தேசியக்‌ 
தேசிய விருது வழங்கிச்‌ சிறப்பித்தது. 
இலண்டன்‌, அமெரிக்கா சுற்றுப்பயணம்‌. 

அரபு நாடுகள்‌ பயணம்‌. 

மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ £தமிழ்ப்‌ பேரவைச்‌ 
செம்மல்‌' விருது வழங்கிச்‌ சிறப்பித்தது. 
இறைநிலை யடைதல்‌. 


குன்றக்குடி அடிகளார்‌ தமிழுக்கு 
வழங்கிய கொடை 
பதிப்புச்செம்மல்‌ ச. மெய்யப்பன்‌ 
நிறுவனர்‌ : மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌ 
குன்றக்குடி அடிகளார்‌ நூல்‌ வரிசை 16 தொகுதிகளில்‌ 6000 பக்க 
அளவில்‌ செம்பதிப்பாக மணிவாசகர்‌ பதிப்பகம்‌ வெளியிட்‌ 
டுள்ளது. 1999இல்‌ தவத்திரு பொன்னம்பல அடிகளார்‌ தலைமை 
யில்‌ குழு அமைக்கப்‌ பெற்றது. அடிகளாரின்‌ சொற்பொழிவுகள்‌, 
கட்டுரைகள்‌, 60க்கு மேற்பட்ட நூல்கள்‌ அரும்பாடுபட்டுத்‌ தேடித்‌ 
தொகுக்கப்‌ பெற்றன. பொருண்மை கருதி ஐந்து தலைப்புகளில்‌ 
அவை வகை செய்யப்பெற்றன. 2002 நவம்பரில்‌ 16 தொகுதிகளும்‌ 
அச்சுப்பணி நிறைவு பெறுகிறது. 
தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின்‌ எழுத்துக்கள்‌ 
அனைத்தையும்‌ தொகைப்படுத்தி வெளியிடும்‌ விதை என்‌ நெஞ்ச 
நிலத்தில்‌ நட்டேன்‌. அதற்கு நீரூற்றி உரம்‌ இட்டுப்‌ பூத்துக்‌ குலுங்கச்‌ 
செய்த புண்ணியர்‌ பொன்னம்பல அடிகளார்‌. குன்றக்குடி அடிகளார்‌ 
வகுத்த அறங்களை வளர்ப்பதும்‌ திருமடத்தின்‌ மரபுகளையும்‌ 
பெருமையையும்‌ பேணிக்காப்பதும்‌, அடிகளார்‌ புகழ்‌ பரப்புவதும்‌ 
தம்‌ கடமையாகக்‌ கொண்டு பொன்னம்பல அடிகள்‌ விரதம்‌ பூண்டு, 
வீறு கொண்டு செயலாற்றி வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 


vii 
பெருமுயற்சியின்‌ பெருவிளைவே இப்பெருந்திட்டம்‌. குன்றக்குடி 
அடிகளாரின்‌ செயலராக, நிழலாக இருந்த பரமகுருவின்‌ டங்களிப்பு 
பெரியது, மிகப்பெரியது. அவர்‌ இன்றி இந்நூல்வரிசை 
வெளிவந்திருக்காது. அடிகளாரின்‌ அசைவுகள்‌, நினைவுகள்‌ 
அனைத்தும்‌ பரமகுருவின்‌ நெஞ்சில்‌ பதிவாகி விட்டன. 
காரைக்குடி இராமசாமி தமிழ்க்‌ கல்லூரியின்‌ முன்னை 
முதல்வர்‌ முருகசாமி முனைந்து நின்று இம்மாபெரும்‌ திட்டத்தை 
வெற்றிபெறச்‌ செய்தனர்‌. சமயநூல்களில்‌ தேர்ச்சியும்‌ அடிகளார்‌ 
நூல்களில்‌ பயிற்சியும அடிகளாரிடத்தில்‌ மிகுந்த மதிப்பும்‌ 
உடைய முருகசாமி முன்னின்று ஆற்றிய பணிகள்‌ பல. 
இந்த 16 தொகுதிகளுக்கும்‌ தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகம்‌ போற்றும்‌ 
பெருமக்கள்‌ 15பேர்‌ அரிய ஆய்வு மதிப்புரைகள்‌ வழங்கி 
யுள்ளனர்‌. அவர்கள்‌ வருமாறு: - 
தொகுதி 1, 2. சிலம்பொலி செல்லப்பனார்‌ 
3. முனைவர்‌ தமிழண்ணல்‌ 
4. முனைவர்‌ வா.செ. குழந்தைசாமி 
5. முனைவர்‌ ஒளவை நடராசன்‌ 
6. முனைவர்‌ சிற்பி பாலசுப்பிரமணியன்‌ 
7. தவத்திரு சாந்தலிங்க இராமசாமி அடிகளார்‌ . 
8. முனைவர்‌ வை. இரத்தினசபாபதி 
9. தருமபுரம்‌ ஆதீனம்‌ தவத்திரு சண்முக தேசிக 
ஞானசம்பந்தர்‌ 
10. முனைவர்‌ ச.வே. சுப்பிரமணியன்‌ 
11. முனைவர்‌ கு. சுந்தரமூர்த்தி 
12. தவத்திரு அமுதன்‌ அடிகள்‌ 
13. தவத்திரு ஊரன்‌ அடிகள்‌ 
14. முனைவர்‌ இ. சுந்தரமூர்த்தி 
15. முனைவர்‌ க.ப. அறவாணன்‌ 
. 16. புலவர்‌ இரா. இளங்குமரன்‌ 
நூல்‌ நுவலும்‌ பொருள்‌, அடிகளின்‌ எழுத்துக்கொடை, சமய 
ஞானம்‌, மனிதநேயம்‌, பொதுநல நோக்கம்‌, அறிவியல்‌ அணுகு 
முறை, சமூகப்‌ பணி பற்றித்‌ திறனாய்வாளர்கள்‌ நுண்ணாய்வு 


1 

செய்து திறம்பட விளக்கியுள்ளனர்‌. மதிப்புரைகளே ஒரு தனி நூல்‌ 
அளவுக்கு வளர்ந்துள்ளது. 

தவத்திரு ஊரன்‌ அடிகள்‌ தாம்‌ அரிதின்‌ முயன்று உருவாக்கிய 
'சைவத்‌ திருமடங்கள்‌ 18' என்னும்‌ பெருநூலில்‌ மணிவாசகர்‌ 
பதிப்பகத்தின்‌ தொகுப்பு மிகப்பெரிய பணி என்றும்‌ அடிகளாருக்கு 
நிலைத்த நினைவுச்‌ சின்னம்‌ என்றும்‌ நெஞ்சாரப்‌ பாராட்டியுள்ளார்‌. 
இத்தொகுதிகளின்‌ பன்முக நலன்களைப்‌ பாரித்துரைத்துள்ளார்‌. 
திருமடத்தின்‌ வரலாறு எழுதும்போது இப்பெருந்திட்டத்தின்‌ 
பெரும்பயனை அழுத்தமாகப்‌ பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்‌ 
தக்கது. அடிகளார்‌ நூலுக்கு இவர்‌ அளித்துள்ள அணிந்துரையில்‌ 
ஐவகை அமைப்புகளின்‌ கலவை (8$$312818) அடிகளார்‌ 
என்பதனை ' ஆராய்ந்து நிறுவி, அவரது பேரறிவையும்‌ 
பேராற்றலையும்‌ பெருஞ்‌ செயல்களையும்‌ விளக்கியுள்ளார்‌. 

சங்ககாலத்தில்‌ தனிப்‌ பாடல்கள்‌ தொகைபெற்றது போல 

இருபதாம்‌ நூற்றாண்டு தொகைநூற்‌ காலம்‌ எனத்‌ திறனாய்வாளர்‌ 
மதிப்பீடு செய்துள்ளனர்‌. எழுத்தாளரின்‌ கதைகள்‌, அறிஞரின்‌ 
கட்டுரைகள்‌, ஆய்வுகள்‌, படைப்புகள்‌ ஒரு குடைக்கீழ்‌ தொகைப்‌ 
படுத்தும்‌ முயற்சி இந்த 20 ஆண்டுகளில்‌ தொடர்ந்து நடைபெற்று 
வருகிறது. அடிகளாரின்‌ நூற்றொகை 20ஆம்‌ நூற்றாண்டுத்‌ 
தொகைநூல்‌ வரலாற்றில்‌ வரலாறு படைத்து விட்டது. 6000 
பக்கங்களையும்‌ ஒருசேரத்‌ தொகுத்துப்‌ பார்க்கும்போது பிரமிப்பு 
உண்டாகிறது. நாளும்‌ சொற்பொழிவு, திருமடத்துப்‌ பணிகள்‌, 
பல்வேறு அமைப்புகளை உருவாக்குதல்‌, பன்னாட்டுப்‌ பயணம்‌, 
பன்னாட்டு உறவு, பல்வேறு செயற்பாடுகள்‌ இவற்றுக்கிடையே 
குன்றக்குடி அடிகளார்‌ செய்த நூற்பணி மலைப்பைத்‌ தருகிறது. 
கட்டுரைகள்‌ பொழுதுபோக்குக்‌ கட்டுரைகள்‌ அல்ல. புதிய 
தமிழகம்‌ தோன்ற, தமிழர்கள்‌ விழிப்புணர்ச்சி பெற வழிவகுக்கும்‌ 
படைக்கலன்கள்‌. தமிழ்‌ மறுமலர்ச்சி, சமய மறுமலர்ச்சி, சைவ சமய 
எழுச்சி, திருமுறை இயக்கம்‌, திருக்குறள்‌ இயக்கம்‌, தமிழ்‌ வழிபாடு 
முதலியவற்றுக்கு. அடிகளார்‌ அளித்த கருத்துக்‌ கொடைகள்‌ 
இத்தொகுதிகளில்‌ பதிவு செய்யப்‌ பெற்றுள்ளன. 

குன்றக்குடி அடிகளாரிடம்‌ மறைமலையடிகளின்‌ சைவநூற்‌ 
புலமையும்‌ திரு.வி.க.வின்‌ சமயப்‌ பொதுமையும்‌ மூதறிஞர்‌ வ.சுப. 
மாணிக்கனாரின்‌ தமிழ்ப்பற்றும்‌ ஒருங்கிணைந்‌ திருப்பதைத்‌ 
திறனாய்வாளர்கள்‌ இனங்கண்டு அடையாளங்‌ காட்டியுள்ளனர்‌. 


2 

கி.பி. 2ஆம்‌ நூற்றாண்டில்‌ இளங்கோ அடிகள்‌ சிலப்பதிகாரம்‌ 
என்றொரு மணியாரம்‌ படைத்துச்‌ செந்தமிழுக்குச்‌ செழுமை 
சேர்த்தார்‌ என்பர்‌. 20ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஈடு இணையற்ற எழுத்துப்‌ 
பணியால்‌, கருத்துப்‌ புரட்சியால்‌ குன்றக்குடி அடிகளார்‌ குன்றாப்‌ 
புகழ்‌ பெற்றுக்‌ குன்றேறி நிற்கிறார்‌. ப 

மேடைத்‌ தமிழுக்கு அடிகளார்‌ மேன்மை சேர்த்தார்‌. மனித 
குலத்தை மேம்படுத்தும்‌ எண்ணங்களை வாரி வழங்கினார்‌. 
செந்தமிழ்ப்‌ பொழிவுகளால்‌ தமிழரின்‌ சிந்தை மகிழச்‌ செய்தார்‌. 
அடிகளின்‌ பாணி தனிப்பாணி. அடிகளார்‌ வழியில்‌ பட்டி 
மண்டபங்கள்‌ இன்று வெற்றி நடைபோடுகின்றன. அடிகளாரின்‌ 
பேச்சே எழுத்து வடிவமாக இருக்கும்‌. எழுத்தில்‌ மேடைப்‌ 
பேச்சின்‌ செல்வாக்கு மிகுந்திருக்கும்‌. இதனை இந்நூல்வரிசை 
- கற்பார்‌ எளிதில்‌ உணர்வர்‌. 

நாவுக்கரசரின்‌ தொண்டு நெறியும்‌ மாணிக்கவாசகரின்‌ 
அருள்நெறி ஈடுபாடும்‌ சேக்கிழார்‌ வழியில்‌ தொண்டர்‌ சீர்பரவும்‌ 
இயல்பும்‌ அடிகளார்‌ வாழ்வில்‌ இயல்பாக அமைந்தவை. 


அடிகளாரின்‌ திருக்குறள்‌ ஈடுபாடும்‌ திருக்குறள்‌ கல்வியும்‌, 
திருக்குறள்‌ தேர்ச்சியும்‌ சமூகப்‌ பார்வையும்‌ முதல்‌ நான்கு 
தொகுதிகளில்‌ பதிவு செய்யப்‌ பெற்றுள்ளன. இவர்தரும்‌ புதிய 


வெளிச்சங்கள்‌ பல. 


அடிகளின்‌ நூலினை ஒரு சேரத்‌ தொகுத்து நோக்கிடும்போது 
முனைவர்‌ பட்டங்களுக்கு ஆய்வு செய்வதற்குக்‌ களங்கள்‌ - 
சிந்தனைக்‌ களங்கள்‌ பல உள என்பதை உணர்கிறோம்‌. 
அடிகளாரின்‌ எழுத்தும்‌ பேச்சும்‌ இளைஞர்களை ஈர்த்தன. 
புதியதோர்‌ உலகம்‌ செய்ய வழிவகை செய்தன. நீடுதுயில்‌ நீங்க - 
சமய உலகம்‌ விழிப்புணர்வு கொள்ள அடிகளார்‌ ஆற்றிய பணிகள்‌ 
தலித்ததோர்‌ பேராய்வுக்கு உரியன. ன க 

அவர்‌ பேச்சுக்கள்‌, எழுத்துக்கள்‌, கவிதைகள்‌ அனைத்தையும்‌ 
தொகுத்து வழங்குகிற பெரும்பேறு, தனிப்பேறு மணிவாசகர்‌ 
பதிப்பகம்‌ பெற்றபேறு. ர 

கார்ல்‌ மார்க்ஸை எடுத்துரைக்கும்‌ காவி உடையினர்‌. மதக்‌ 
கலவரங்களை முன்னின்று தீர்க்கும்‌ முன்னோடி. தமிழ்நாட்டுத்‌ 
திருமடங்களுக்கு ஒட்டுமொத்தப்‌ பெருமை சேர்த்த உயர்‌ 


3 
| மதியாளர்‌. உயர்தரும நெறிகளை ஓயாது பேசியும்‌ எழுதியும்‌ 
வந்தவர்‌. எளியோர்‌ வாழ்வு உயர, குன்றக்குடித்‌ திட்டம்‌ கண்ட 
அடிகளார்‌ பெருமைகள்‌ பேசி முடியாது. அடிகளார்‌ உருவாக்கிய 
கோட்பாடுகள்‌ பல. கோயிலைச்‌ சார்ந்த குடிகள்‌, குடிகளைச்‌ 
சார்ந்த கோயில்‌ என்பன போன்ற தொடர்கள்‌ இவர்‌ எழுத்துக்கள்‌ 
முழுதும்‌ விரவிக்‌ கிடக்கின்றன. 
தமிழ்‌ வழிபாடு 
தமிழ்‌ அருச்சனை 
தமிழ்‌ ஆட்சி மொழி 
முதலிய தமிழியக்கச்‌ செயற்பாடுகளால்‌ அடிகளார்‌ ஆற்றிய 
அடிப்படைப்‌ பணிகள்‌ அளவிடற்கரியன. 


அடிகளாரை 59 ஆண்டுகளாக அறிந்த நான்‌ அவர்தம்‌ 50 
ஆண்டு எழுத்துக்களை ஒரு சேரத்‌ தொகுத்து நூற்றொகையாக்கி 
தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகத்திற்கு வழங்கியதை என்‌ வாழ்வில்‌ நான்‌ 
பெற்ற பெரும்‌ பேறாகக்‌ கருதுகிறேன்‌. 


அடிகளார்‌ பூர்வாசிரமத்தில்‌ புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ 
உள்ள எங்கள்‌ ஊராகிய இராமச்சந்திரபுரத்தில்‌ உயர்நிலைப்‌ 
பள்ளியில்‌ கல்வி கற்றவர்‌. என்‌ தந்தையார்‌ குங்கிலியம்‌ பழ. 
சண்முக்னாருடன்‌ நெருங்கிப்‌ பழகிய கேண்மையர்‌. அடிகளார்‌ 
தம்‌ வாழ்க்கை வரலாற்றில்‌ என்‌ தந்தையாரைப்‌ பற்றி (தொகுதி 
16) நெஞ்சம்‌ நெகிழ எழுதிஉள்ளார்கள்‌. அண்மையில்‌ ஆகஸ்ட்‌ 
4ஆம்‌ தேதி இயற்கை எய்திய என்‌ தந்தையார்‌ ப்‌ போற்றி 
' இக்கருத்துக்‌ கருவூலத்தை வெளியிடுகிறேன்‌. 

புதிய தமிழ்‌ இலக்கியத்திற்குக்‌ கொடையாக அடிகளார்‌ 
வழங்கிய இந்நூல்‌ வரிசை, தமிழ்ச்‌ சிந்தனைப்‌ போக்கின்‌ 
திருப்புமுனையாக அமைந்த நூல்களுள்‌ சிறப்பிடம்‌ பெறும்‌ 
என்பது என்‌ நம்பிக்கை. 
.. இத்தொகை நூல்‌ செழுமைபெறத்‌ துணைநின்ற பதிப்புக்‌ 
குழுவிற்கும்‌ மெய்யப்பன்‌ தமிழாய்வக அறங்காவலரான என்‌ மகன்‌ 
மீனாட்சி சோமசுந்தரம்‌ அவர்களுக்கும்‌ அனைத்துத்‌ தொகுதி 
களையும்‌ வலிவோடும்‌ வனப்போடும்‌ பொலிவோடும்‌ அச்சிட்டு 
வெளிக்கொணர்ந்த மேலாளர்‌ இரா. குருமூர்த்திக்கும்‌ நன்றி. 


மனிதநேய மாமுனிவர்‌ 


குன்றக்குடி அடிகளார்‌ 
அமுதன்‌ அடிகள்‌ 


சிறந்த தவச்‌ செல்வரும்‌ சிந்தனையாளருமாகிய தவத்திரு 
குன்றக்குடி அடிகளார்‌ நம்‌ காலத்து வாழ்ந்து அண்மையில்‌ (16.1.1995) 
மறைந்தவர்‌. சாதி, சமய, மொழி, கொள்கை வேறுபாடுகளைக்‌ 
கடந்தவராக எல்லா மக்களுடனும்‌ மனித நேயத்துடன்‌ பழகியவர்‌. 
மனித நேய ஒருமைப்பாட்டைத்‌ தனது இலட்சியமாகக்‌ கொண்டு 
அதை மக்களிடையே பரப்பிட அயராமல்‌ உழைத்தவர்‌. 

“உலகத்தை அறிந்து கொண்டு அதற்குள்‌ வாழ்ந்து, 
தங்களையும்‌ உலகத்தையும்‌ ஒருசேர வளர்த்துக்‌ கொள்வதே 
ஆன்மிகம்‌ என்பார்‌ அவர்‌. 

“ஆன்மிகம்‌ மனிதத்தின்‌ விழுமிய பயன்‌: ஆன்மிகத்தின்‌ 
மறுபெயர்தான்‌ மனித நேயம்‌; ஆன்மிகம்‌ பகுத்தறிவுக்குப்‌ 
புறம்பானதல்ல; ஆன்மிகம்‌ ஞானம்‌; ஆன்மிகம்‌ உலகம்‌ தழீஇயது” 
என்றும்‌ உறுதியாக நம்பினார்‌ அடிகளார்‌. ல 

ஆன்மிகத்தில்‌ சிறந்த மனிதர்கள்‌ சமாதானத்தின்‌ காவலர்கள்‌. 
ஆன்மிகம்‌ எல்லோரையும்‌ வாழவைக்கும்‌ என்பது அடிகளார்‌ 
கருத்து. 

மனித உள்ளங்களை இன்ப அன்பின்‌ விளைநிலமாகத்‌ 
தகுதிப்படுத்தி, பக்குவப்படுத்தும்‌ தத்துவத்திற்கு - வாழ்க்கை 
முறைக்குச்‌ “சமயம்‌” என்பது பெயர்‌ என அடிகளார்‌ கூறுவார்‌. - 

“மனிதகுலம்‌” ஒன்றே என்னும்‌ சுருதியில்‌ மாறுபாடுகள்‌ 
இல்லை. “ஒன்றே குலம்‌, ஒருவனே தேவன்‌” என்பதே சமய நியதி, 
நீதி” என்பதில்‌ அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார்‌ 
அடிகளார்‌. 

மதம்‌ மனிதர்களிள்‌ உரிமைகளுக்கு அரண்‌: செய்வதற்கு 
மாறாக வன்முறையாளர்களுக்கே கைகொடுத்தது. இதன்‌ 
“விளைவாகச்‌ சாதிகள்‌ தோன்றின, பொருளியல்‌ ஏற்றத்‌ தாழ்வுகள்‌ 
மலிந்தன” என்பார்‌ அவர்‌; ஆனால்‌, ஆன்மிகம்‌ தன்னலமற்றது. 
ஆன்மிகம்‌ மற்றவர்களுக்கு உதவுவதில்‌ முந்தும்‌, ஆறுதல்‌ தரும்‌. 
இவ்வான்மிகத்தில்‌ . தாமே வாழ்ந்து பிறருக்கும்‌ . அவர்‌ 
எடுத்தோதினார்‌. ்‌ 


5 

அடிகளாரின்‌ ஆன்மிகச்‌ சிந்தனைகள்‌ சமுதாயம்‌ தழுவிய 
சிந்தனைகள்‌. என்பதால்‌ அடிகளார்‌ “சமுதாய மாமுனிவர்‌” என்று 
அழைக்கப்பட்டார்‌. 

மனித வாழ்வு உழைப்பினாலானது. “உண்ணும்‌ உணவைத்‌ 
தங்கள்‌ கடின உழைப்பால்‌ நெற்றி வியர்வை நிலத்தில்‌ சிந்த 
உழைத்துப்‌ படைத்து உண்பவர்கள்‌ நல்லவர்கள்‌, உத்தமர்கள்‌” 
என்பார்‌ அடிகளார்‌. 

மனித குலத்தில்‌ யாராவது சிலர்‌ உழைக்காமல்‌ வாழ்ந்தால்‌ 
அவர்களுடைய உழைப்பின்‌ பங்கை மற்றவர்கள்‌ சுமக்க வேண்டிய 
நிலை ஏற்படும்‌. இது தவறான முறை. இதைச்‌ “சாபக்கேடு” என்பார்‌. 

உழைப்பு இரண்டு வகைப்படும்‌. ஒன்று அறிவுழைப்பு, மற்றது 
உடலுழைப்பு. இவ்விரண்டு உழைப்புகளிலும்‌ உயர்ந்தது, தாழ்ந்தது 
என்பது கிடையாது. எனினும்‌, காலப்போக்கில்‌ உடல்‌ உழைப்பு 
இரண்டாம்‌ நிலைக்குத்‌ தள்ளப்பட்டு, அறிவுழைப்பாளர்கள்‌ 
உயர்ந்தவர்களாக மதிக்கப்படுதல்‌ நெறியன்று என்பது அடிகளார்‌ 
கருத்து. | 

ஊழ்‌ (விதி)-துணை இல்லாது போனால்‌ காரியம்‌ கைகூடாது 
என்னும்‌ மூடநம்பிக்கை இன்றைய சமுதாயத்தைக்‌ கெடுத்‌ 
துள்ளதைக்‌ கண்டு மனம்‌ வருந்தினார்‌. “ஊழினை வெற்றிபெறப்‌ 
பழக்கங்களை, வழக்கங்களை வெற்றிபெற வேண்டும்‌” என 
அறிவுறுத்தினார்‌. 

உணவு, உடை, உறையுள்‌ ஆகிய அடிப்படைத்‌ தேவைகள்‌ 
உழைப்பின்‌ அடிப்படையில்‌ கிடைக்கப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌ என்று 
- வற்புறுத்திய அடிகளார்‌ சமுதாயத்தின்‌ பொருளாதாரம்‌ பற்றியும்‌ 
சிந்தித்தார்‌. | 

“பொருளாதாரம்‌ என்பதன்‌ முழுப்பொருள்‌ பணமுடை 
யோராதல்‌ அல்ல, சொத்துடையோராதல்‌ அல்ல. வாழ்க்கைத்‌ தரம்‌ 
உயர வேண்டும்‌ என்பதாகும்‌. பொருளுக்காக வாழ்க்கையல்ல, 
வாழ்க்கைக்காகவே பொருள்‌. பொருளாதாரம்‌ உயர்ந்து வாழ்க்கைத்‌ 
தரமும்‌ உயர்ந்து விளங்கினால்தான்‌ பாதுகாப்புக்‌ கிடைக்கும்‌, 
சமாதானமும்‌ அமைதியும்‌ கிடைக்கும்‌” என்பதை அடிகளார்‌ 
என்றுமே மறந்தவரல்லர்‌. 
.... சமநிலையற்ற பொருளாதாரத்தின்‌. விளைவாக நாட்டில்‌ 
வறுமை மலிந்து விட்ட நிலை கண்டு மனமுருகியவர்‌ அவர்‌. 
“வறுமையையும்‌ ஏழ்மையையும்‌ தொடர்ந்து போராடி அகற்றாத 


6 

நாம்தான்‌ குற்றவாளிகள்‌” என்று வருந்தியவர்‌ அவர்‌. எல்லாப்‌ 
பணிகளையும்‌ விட வறுமை ஒழிப்புப்‌ பணியை முதற்பணி எனக்‌ 
கருதிச்‌ செயல்பட வேண்டும்‌ என அவர்‌ வலியுறுத்தினார்‌. 

மனிதர்கள்‌ எப்போதுமே தன்னல உணர்ச்சியோடு 
செயல்படுவதை உணராதவர்‌ அல்லர்‌ அடிகளார்‌. இத்தன்னல 
உணர்ச்சியைத்‌ தடை செய்யாமல்‌, மட்டுப்படுத்த வேண்டும்‌ என 
அவர்‌ வலியுறுத்தினார்‌. “ஆசைப்படுவது தவறல்ல. ஆனால்‌, ஆசை 
அன்பாக மாற வேண்டும்‌. ஏனெனில்‌ ஆசை தற்சார்‌ புடையது” 
என்பார்‌ அவர்‌, 

விவசாயட்‌ பொருளாதாரம்‌ விவசாயிகளுக்கு எதிராக 
அமைந்திருக்கும்‌ நிலை மாற்றப்பட வேண்டியதையும்‌ அவர்‌ 
வலியுறுத்தினார்‌. இடைத்‌ தரகர்களுக்கு இடமில்லாத விவசாயப்‌ 
பொருளாதாரம்‌ அமைய வேண்டும்‌ என்பது அவரது கருத்து. 

கால்நடை வளர்த்தல்‌, கோழி வளர்த்தல்‌, மீன்‌ வளர்த்தல்‌ 
டோன்றவற்றால்‌ இந்தியாவின்‌ பொருளாதாரத்தை வளர்க்க முடியும்‌ 
என்பதைப்‌ பற்றியும்‌ அடிகளார்‌ கருத்துத்‌ தெரிவித்திருக்கிறார்‌. 

இந்தியா சுதந்திரம்‌ பெற்ற பின்‌, படிப்படியாக அது 
பொருளாதாரத்தில்‌ வளர்ந்துள்ளதை யாரும்‌ மறுப்பதற்கில்லை. 
ஆனால்‌, ஒரு சிலர்‌ செல்வத்தில்‌ திளைக்கவும்‌ பலர்‌ வறுமைக்‌ 
கோட்டுக்குக்‌ கீழே வாழவும்‌ பொருளாதார முறை வகை 
செய்திருப்பதைக்‌ கண்டு மனம்‌ பொங்கினார்‌ அடிகளார்‌. 
இந்நிலையைப்‌ போக்க, நாத்திகம்‌ தவிர்த்த மார்க்சீயத்தைப்‌ பற்றியும்‌ 
அவர்‌ சிந்தித்தார்‌. மார்க்சீயத்தின்‌ உயிர்க்கொள்கையாகிய 
“உழைப்புக்குத்‌ தகுந்த ஊதியம்‌” என்னும்‌ கருத்தும்‌ அடிகளாருக்கு 
உடன்பாடே. மனித உலகத்துக்குச்‌ சீரான வாழ்க்கையை வழங்க 
வேண்டுமென்ற விழுமிய நோக்கத்துடன்‌ பொதுவுடைமைத்‌ 
தத்துவத்தை, ஒரு புதிய வாழ்க்கை முறையை உலகத்துக்கு 
அறிமுகம்‌ செய்தவராகக்‌ கார்ல்‌ மார்க்சைப்‌ பாராட்டி, அவரை 
“மாமுனிவர்‌” என அடிகளார்‌ போற்றத்‌ தவறியதில்லை. 

எனினும்‌, ஸ்டாலின்‌ போன்றோர்‌ பொதுவுடைமைக்‌ 
கோட்பாட்டைத்‌ தன்னலத்துக்கு உட்படுத்திப்‌ பயன்படுத்தியதை 
அடிகளார்‌ ஏற்றதில்லை. இந்தியப்‌ பொருளாதாரத்துக்கு ஏற்றது 
கூட்டுறவு முறையே என்பதை ஓயாமல்‌ வற்புறுத்தி வந்தார்‌. தாம்‌ 
குன்றக்குடிப்‌ பகுதியில்‌ மக்கள்‌ மேம்பாட்டுக்காக வகுத்த 
பொருளாதாரத்‌ திட்டத்தைக்‌ கூட்டுறவு நெறியின்‌ அடிப்‌ 


படையிலேயே அவர்‌ அமைத்து நன்மை கண்டார்‌. 


1 

மனித குலத்தில்‌ எல்லாருக்கும்‌ எல்லாம்‌ கிடைக்கக்கூடிய 
சமுதாய அமைப்பைத்‌ தம்‌ இலட்சியமாகக்‌ கொண்ட அடிகளார்‌ 
இத்தகைய சமுதாயத்தை அமைக்கக்‌ கூட்டுறவுத்‌ துறையே ஆவன 
செய்யும்‌ என்பதை வாய்ப்புக்‌ கிடைத்த போதெல்லாம்‌ 
வலியுறுத்தினார்‌. எனினும்‌, இந்தியாவில்‌ அரசாங்கத்தின்‌ 
இரும்புப்பிடியில்‌ சிக்கியிருக்கும்‌ இன்றையக்‌ கூட்டுறவு 
அமைப்புகளின்‌ மூலம்‌ இதைச்‌ சாதிக்க முடியாது என்பதை 
அடிகளார்‌ உணர்ந்திருந்தார்‌. கூட்டுறவு இயக்கங்களை மக்களே 
கண்டு, தொடக்கத்திலிருந்து நடத்தி, நேரிடையாக என்று பங்கு 
கொள்கிறார்களோ, பயனடைகிறார்களோ அன்றுதான்‌, கூட்டுறவு 
இயக்கம்‌ வெற்றி பெறும்‌ என்பதை எடுத்துரைக்க அவர்‌ ஒரு 
போதும்‌ தயங்கியதில்லை. 

ஆதிபத்திய நஞ்சுக்கு மாற்று கூட்டுறவு என்பது அடிகளாரின்‌ 
நம்பிக்கை. ஏனெனில்‌, கூட்டுறவாளனின்‌ விருப்பமும்‌ விழைவும்‌ 
பிறர்‌ நலம்‌ சார்ந்ததாகவே இருக்கும்‌. பிறருக்குச்‌ செய்யும்‌ 
உதவியைக்‌ கடமையாகவே கருதுவான்‌ உண்மையான 
கூட்டுறவாளன்‌ என்று அடிகளார்‌ விளக்கினார்‌. 

இந்நாட்டில்‌ எல்லாரும்‌ எல்லாமும்‌ பெறச்‌ செய்யும்‌ 
அரசியலே நமக்குத்‌ தேவை என்பது அடிகளாரின்‌ அரசியல்‌ 
நிலைப்பாடு. 


அரசியலுக்கு ஆதாரம்‌ அறமே என வள்ளுவர்‌ கூறுவதை 
அடிகளார்‌ அப்படியே ஏற்றுக்‌ கொள்கின்றார்‌. வளம்‌, வறுமை 
யென்னும்‌ வேறுபாடுகளை அகற்றி, பொருளின்‌ காரணமாகத்‌ 
தோன்றும்‌ ஒழுக்கச்‌ சிதைவுகளை நீக்கி, நிறைவான ஒரு 
சமுதாயத்தைப்‌ படைக்க முயலும்‌ அரசியலுக்குப்‌ பொருளியலும்‌ 
அடிப்படை என்பது அடிகளார்‌ கருத்து. 

ஒரு சிறந்த நாட்டுக்கு முதல்‌ இலக்கணம்‌ வறுமையின்மை 
தான்‌; ஆகவேதான்‌, வையத்து மாந்தர்க்கெல்லாம்‌ வாழ்வளிப்‌ 
பதற்குரிய செல்வப்‌ பங்கீட்டு முறையை, முறையாக நடைமுறைப்‌ 
படுத்தி வாழ்வளிக்காதது, கொலை செய்யும்‌ குற்றத்துக்கு ஒப்பானது 
என்று கூறும்‌ குறள்நெறியைத்‌ தமது நெறியாகவே அடிகளார்‌ 
எடுத்தோதுவார்‌. சமுதாயத்தில்‌ பலரோடு கூடி இசைந்து வாழ்ந்து 
மனிதகுலக்‌ கூட்டுச்‌ சமுதாயம்‌ அமைந்திட நாடு, மொழி, இனம்‌, 
சமயம்‌, சாதி வேறுபாடுகளற்ற ஒரு குலம்‌ அமைய உறுதுணையாகச்‌ 
செயல்படுவதே நல்ல அரசியல்‌ என்று அவர்‌ நம்பினார்‌. 


8 


அடிகளாரின்‌ ஆன்மிக, பொருளாதார, அரசியல்‌ சிந்தனைகள்‌ 
அனைத்துமே மனித மேம்டாட்டைக்‌ குறிக்கோளாகக்‌ கொண்ட 
மனித நேயச்‌ சிந்தனைகள்‌. “தனக்கென முயலாது பிறர்க்கென 
முயலும்‌ பெற்றியே. மானுட இயக்கத்திற்கு உயிர்ப்பு, உந்து சக்தி” 
என எழுதிய அடிகளார்‌, தமக்கென வாழாது பிறர்க்கென வாழ்ந்து 
பெருமை பெற்றவர்‌. 
... “ஒரு மனிதன்‌ தனது பொறிப்புலன்களைப்‌ பக்குவப்படுத்திப்‌ 
பலருக்கும்‌ பயன்பட வாழ்வதே சமய வாழ்க்கை' என்று அவர்‌ 
உறுதியாக நம்பினார்‌. “மற்றவர்க்குப்‌ பயன்படாதன எல்லாம்‌ 
தற்சார்புடையன. அவையெல்லாம்‌ காலப்போக்கில்‌ அழியும்‌. 
ஆகையால்‌, மானுடத்தை முழுமையாக வளர்த்து. உயிர்க்குலத்துக்கு 
அர்ப்பணிப்பதே சமயத்தின்‌ குறிக்கோள்‌” என்று அவர்‌ 
விரித்துரைத்தார்‌. 
சமுதாயம்‌ என்பது பலர்‌ கூடி வாழும்‌ ஒரு சமூக அமைப்பு, 
சமுதாய அமைப்பில்‌ உள்ள ஒவ்வொருவருடைய ஆன்மாவும்‌ 
செழித்து வளர்ந்தால்தான்‌ சமுதாயம்‌ செழிப்படையும்‌. ஆதலால்‌, 
சமயத்துக்கே அடிப்படை உறுப்பு சமுதாயம்தான்‌. எனவே, 
சமுதாயத்தை வளர்ப்பது. சமயத்‌ தொண்டே என்பதை முற்றாக 
உணர்ந்து தெளிந்து, அதைத்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ கடைப்பிடித்துப்‌ 
பிறருக்கும்‌ அறிவுறுத்தியவர்‌ அடிகளார்‌. 
ஆகவேதான்‌ அருள்நெறித்‌ திருக்கூட்டமும்‌ தெய்வீகப்‌ 
பேரவையும்‌ அமைத்து. இந்து சமயத்துக்குப்‌ பணியாற்றிய 
அடிகளார்‌, திருவருட்‌ பேரவையை அமைத்து, எல்லாச்‌ 
சமயத்தினரும்‌ இணைந்தும்‌, இசைந்தும்‌ வாழும்‌ வகையில்‌ தொண்டு 
புரிந்தார்‌. தாம்‌ ஒரு சமயத்தைச்‌ சார்ந்தவராயினும்‌, அச்சமயத்‌ 
தலைவராயினும்‌, பிற சமயங்களையும்‌ மதித்துப்‌ போற்றும்‌ 
பண்பாளர்‌ அடிகளார்‌. ஆகவேதான்‌, அடிகளாரை உண்மையான 


மனித நேயச்‌ செயல்பாட்டு வீரர்‌ எனத்‌ தமிழகம்‌ போற்றிப்‌ பெருமை 
கொள்கிறது. 


தவத்திரு 


பெொனனயபல அ கனரா 


] 411 ய 


(dr 


முன்னுரை | 
தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார்‌ 

அருள்நெறித்‌ தந்‌ைத குரு மகர்சந்நிதானம்‌ நூல்‌ 
தொகுதிகளில்‌ - சமுதாயச்‌ சிக்கல்களுக்குத்‌ தீர்வு காணும்‌ நூல்களின்‌ 
தொகுப்பில்‌ - இத்தொகுதி சிறப்புமிக்கதாய்‌ விளங்குகின்றது. 
சமயத்தைப்‌ பற்றிய புதிய பார்வை இன்றையக்‌ காலத்தின்‌ 
தேவையாக உள்ளது. இன்றையச்‌ சமய உலகம்‌ தம்‌ சிக்கல்களை -. 
பிரச்சினைகளைத்‌ தாமே தீர்வு காண்பதை விட்டு விட்டு அரசிடம்‌ 
ஒப்படைத்துவிட்டுத்‌ தாம்‌ விலகிக்‌ கொண்டுள்ளது. தாம்‌ ஆற்ற 
வேண்டிய பணியை அரசிடம்‌ ஒப்படைத்துள்ளது. கள்வர்கள்‌ 
தோன்றிய சமூகத்தில்‌ சட்டங்களும்‌ சிறைச்சாலைகளும்‌ தவிர்க்க 
முடியாதவை. சிறைச்சாலைகள்‌ தேவையில்லாத சமூகத்தை 
உருவாக்குவதுதான்‌ சமய உலகத்தின்‌ கடப்பாடு. கள்வர்கள்‌ 
தோன்றாத சமூகத்தை உருவாக்குவதுதான்‌ சமய உலகத்தின்‌ 
கடப்பாடு; நோக்கம்‌. சமநிலைச்‌ சமுதாயத்தைச்‌ சமய உலகத்தின்‌ 
மூலம்‌ படைக்க வேண்டும்‌ என்பதுதான்‌ அருள்நெறித்‌ தந்தையின்‌ 
ஆழமான உட்கிடக்கை; கொள்கை; இலட்சியம்‌, அதை 
இத்தொகுப்பு நிறைவேற்றித்‌ தரும்‌ என்று நம்புகின்றோம்‌. இந்த 
நூலில்‌ வளர்ந்து வரும்‌ அறிவுலகத்துக்கு ஏற்புடையதாக 
சடங்குகளே சமயம்‌ என்று. எண்ணிக்‌ கொண்டிருக்கின்ற 
மக்களைச்‌ சமயம்‌ ஒரு வாழ்வியற்கலை என்று அருள்நெறித்‌ 
தந்‌ைத நெறிப்படுத்துகின்றார்கள்‌. “அறியாமை என்பது ஒன்றும்‌ 
தெரியாமை அன்று, ஒன்றை முறை பிறழ அறிந்திருப்பதே 
அறியாமை, அதாவது நன்மையைத்‌ தீமை என்றும்‌, தீமையை 
்‌. நன்மை என்றும்‌, உண்மையைப்‌ பொய்யாகவும்‌, பொய்யை 
உண்மையாகவும்‌, இன்பத்தைத்‌ துன்பமாகவும்‌, துன்பத்தை 
இன்பமாகவும்‌, நியாயத்தை அநியாயமாகவும்‌, அநியாயத்தை 
நியாயமாகவும்‌, நீதியை அநீதியாகவும்‌, அநீதியை நீதியாகவும்‌, 
நிலையானவற்றை நிலையில்லாதனவாகவும்‌, நிலையில்லாத 
வற்றை நிலையானவையாகவும்‌ கருதுவது. இன்றையச்‌ 
சூழ்நிலையில்‌ அறியாமை அறிவு என்று கருதப்படுகின்றது” 
என்ற கருத்து ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மையாகும்‌. 
ஆணவத்தின்‌ இயல்பால்‌ அல்லல்படும்‌ உயிர்க்குலம்‌ தழைக்கத்‌ 
தீர்வு காண வேண்டும்‌. நான்‌ யார்‌? என்‌ உள்ளமார்‌? ஞானங்கள்‌ 
யார்‌? என்னை யாரறிவார்‌? என்ற பாடல்‌ முழுவதுமாகச்‌ 


இ.4॥. ௮. 


10 

சிந்திக்கப்படுகிறது. “நான்‌ யார்‌? நான்‌ என்பது அஞ்சலக முகவரி 
அன்று, நான்‌ என்பது வாழ்க்கை வசதிகளும்‌ பதவி 
அடையாளங்களும்‌ அன்று. நான்‌ என்பது நாமாக மாறவேண்டும்‌. 
அறியாமை களைந்து பேரறிவிடம்‌ தம்மை இணைத்துக்‌ 
கொள்வது வழிபாட்டின்‌ பயனாகும்‌. வழிபாடு இறைவனுக்‌ 
காகவா? உலக உயிர்க்குலம்‌ தம்மைப்‌ போற்றித்‌ துதிக்க வேண்டும்‌ 
என்று இறைவன்‌ எதிர்பார்க்கின்றாரா? வழிபாட்டின்‌ பயன்‌ 
உயிர்க்குலம்‌ தம்மை ஈடேற்றிக்‌ கொள்ளவே ” என்ற கருத்து 
மிகவும்‌ ஏற்புடையதாகும்‌. 


“ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்‌” என்னும்‌ 
சிலப்பதிகார நெறி ஏற்புடையதே. ஊழ்வினை என்பது செய்த 
வினைகளின்‌ பயன்தானே! நெல்லை விதைத்தால்‌ நெல்லைத்தான்‌ 
அறுக்க முடியும்‌. எதை விதைக்கின்றோமோ அதைத்தான்‌ . 
அறுவடை செய்கின்றோம்‌. “தீதும்‌ நன்றும்‌ பிறர்தர வாரா” 
என்கிறது புறநானூறு. அதேபொழுது ஊழ்வினையை மாற்ற : 
முடியாது என்ற கருத்தினை மறுத்து மகாசந்நிதானம்‌ 
தெளிவுபடுத்துகின்றார்கள்‌. “ஊழ்‌ மாற்ற முடியாதது என்கின்றனர்‌. 
கீழே விழுந்தவன்‌ எழுந்திருக்க முடியாதா? எழுந்திருக்கக்‌ 
கூடாதா? இது என்ன அநியாயம்‌? கீழே விழுந்தவன்‌ எழுந்திருக்க 
முடியும்‌; எழுந்திருக்க வேண்டும்‌. இதுதான்‌ வாழ்க்கையின்‌ 
குறிக்கோள்‌! என்று திட்டவட்டமாக அறிவிக்கின்றார்கள்‌. 

்‌ இடுகாட்டில்‌ எரியும்‌ பிணங்கள்‌! 

நடுவீட்டில்‌ நடை பிணங்கள்‌! 
அன்பில்லாத வாழ்க்கை வீட்டுக்குள்‌ மயான அமைதியை 
வரவழைக்கும்‌ அல்லது போர்க்களத்தை உருவாக்கும்‌! இன்று 
பகுத்தறிவுச்‌ செயற்பாடே இல்லை! தொகுப்பறிவுதான்‌ 
இருக்கிறது. வேண்டும்‌ என்று பழகும்‌ காலத்தில்‌ தமக்குச்‌ 
சாதகமான நன்மைகளையே தொகுத்துப்‌ பார்க்கிறார்கள்‌. 
வெறுப்பு வந்தவுடன்‌ நன்மைகளை எல்லாம்‌ மறந்து விட்டு 
தீமைகளையே - தவறுகளையே தொகுத்துப்‌ பழி சுமத்துகிறார்கள்‌. 
இன்று. சமயங்கள்‌ நிறுவனங்களாக மாறிய பிறகு, சமய 
நெறியிலிருந்து நெடுந்தொலைவு விலகிச்‌ சென்ற பிறகு தம்‌ 
தகுதியை இழந்துவிட்டன. அதனால்‌ சமய அடிப்படையில்‌ 
போர்கள்‌ கூட நடந்தன; நடந்து கொண்டிருக்கின்றன.” என்ற 
கருத்து இன்றும்‌ நடைமுறை உண்மையாகச்‌ சமூகத்தின்‌ போக்கில்‌ 


எதிரொலித்துக்‌ கொண்டிருக்கிறது. 


11 


பொங்கல்‌ சிந்தனையில்‌ பொங்கல்‌ நாளன்று “பழைய வீடு 
புதுப்பொலிவுடன்‌ விளங்குகின்றது. பழைய குப்பைகள்‌ 
அகற்றப்பட்டுப்‌ பழுது பார்த்துப்‌ புதுவண்ணம்‌ பூசிப்‌ 
புதுப்பொலிவுடன்‌ விளங்குகின்றது. அதைப்‌ போல இதயத்தில்‌ 
- இடம்‌ பெற்ற மாசுகள்‌ அகற்றப்பட்டு நன்மைகள்‌ எனும்‌ 
புதுமைகள்‌ சேர வேண்டும்‌. 

“முன்னைப்‌ பழமைக்கும்‌ பழமையாய்‌ 

பின்னைப்‌ புதுமைக்கும்‌ பேர்த்தும்‌அப்‌ பெற்றியதாய்‌” 
என்று சொன்னால்‌ போதுமர்‌? எப்பொழுது அதை 
நிறைவேற்றுவது?” என்ற சிந்தனையில்‌ ஒன்றும்‌ செயல்படுத்த 
முடியாமல்‌ தடுமாறிக்‌ கொண்டிருக்கின்றது! 


“சமூக நோக்கில்‌ அறிவியல்‌” என்ற கட்டுரையில்‌ “நிலமகள்‌ 
திருமேனியில்‌ பசுமை ஆடை போர்த்தவேண்டும்‌; நிலமகள்‌ 
முகத்தில்‌ அழுக்குகளை, கழிவுப்‌ பொருள்களை இட்டு அவளை 
அவலப்படுத்தாதீர்கள்‌! எல்லாக்‌ கழிவுகளையும்‌ சோம்பல்‌ 
பாராமல்‌ அவள்‌ மடியில்‌ வைத்துக்‌ கட்டுங்கள்‌! அதாவது 
நிலத்தில்‌ குழிவெட்டிக்‌ கழிவுப்‌ பொருள்களை அந்தக்‌ குழியில்‌ 
போட்டு மூடுங்கள்‌! அவள்‌ அவற்றை. உரமாக்கிப்‌ பொன்மதிப்பில்‌ 
உங்களுக்குத்‌ தந்து மகிழ்வாள்‌,” என்ற சிந்தனை மிகத்‌ 
தேவையானது. “தண்ணீர்‌ பட்ட பாடு” என்று பணத்தைத்‌ 
தண்ணீரைப்‌ போல்‌ செலவழிக்கின்றார்கள்‌ என்றும்‌ கூறுவார்கள்‌. 
இதுமிகத்‌ தவறு. தண்ணீரைச்‌ சேமித்துச்‌ செலவழிக்கத்‌ தெரியாததால்‌ 
தான்‌ கர்நாடகத்தோடு சண்டைபோட வேண்டிய நிலை! 
தண்ணீரை, காற்றைப்‌ பற்றி விழிப்புணர்வு மிக்க கருத்துக்கள்‌ 
இன்றையக்‌ காலத்தில்‌ அவசியமான கருத்துக்கள்‌. “வாழ்க்கை நெறி 
- கார்ல்‌ மார்க்ஸ்‌ சிந்தனைகள்‌” என்று கட்டுரையில்‌ 

“இன்னா தம்மஇவ்‌ வுலகம்‌ 

இனிய காண்க! இதன்‌ இயல்புணர்ந்‌ தோரே!” 
என்ற கலிதைக்குத்‌ தரப்படும்‌ “இந்த உலகம்‌ துன்பம்‌ 
நிறைந்ததுதான்‌! துன்பத்தை விட்டு விட்டு இன்பத்தை மட்டும்‌ ' 
உற்றுநோக்கு!' என்ற பழைய விளக்கத்தை மறுதலித்து விட்டு, 
“துன்பம்‌ நிறைந்த உலகத்தை இன்பமாக ஆக்கிக்‌ காட்டு!” என்று 
புதிய விளக்கத்தை அளித்துள்ளது மிகவும்‌ பாராட்டுக்குரியது. 


“உழைப்பின்‌ பெருமையை, சிறப்பை இறைவனே 
போற்றினான்‌” என்று கார்ல்‌. மார்க்ஸ்‌ சிந்தனையோடு நமது 


12 

ஆன்மிகச்‌ சிந்தனையையும்‌ இணைத்துக்‌ கூறியிருப்பது பெரும்‌ 
பாராட்டுக்குரியது. இறைவன்‌ கொற்றாளாய்‌ மண்‌ சுமந்தான்‌. 
அவன்‌ பொன்மேனி புண்‌ சுமந்தது. யாருக்குக்‌ கூலியாளாய்‌ 
இறைவன்‌ தன்னை அமர்த்திக்‌ கொள்கின்றான்‌? ஓர்‌ ஏழை வந்திக்‌ 
கிழவிக்குத்‌ தன்னைக்‌ கூலியாளாக அமர்த்திக்‌ கொள்கின்றான்‌. 
பெறுகின்ற கூலியோ வெறும்‌ உதிர்ந்த பிட்டு! “உழைப்புக்கு 
உணவு” என்ற தத்துவம்‌ அறிமுகப்படுத்தப்படுகின்றது. பெற்ற 
கூலிக்கு ஏற்ற நியாயமான உழைப்பினை இறைவன்‌ தரவில்லை. 
அதற்காகத்‌ தண்டனையும்‌ பெற்றுக்‌ கொள்கின்றான்‌. இது எதை 
நமக்குக்‌ காட்டுகிறது? பெற்ற கூலிக்கு ஏற்ற நியாயமான 
உழைப்பினை யார்‌ தர மறுத்தாலும்‌ தண்டிக்கப்படுவார்கள்‌. 
அவன்‌ ஆண்டவனாய்‌ இருந்தாலும்‌ தண்டிக்கப்படுவான்‌ என்ற 
அற்புதக்‌ கருத்தைத்தான்‌ இந்தக்‌ திருக்கூத்து நமக்கு 
உணர்த்துகின்றது. எல்லோருக்கும்‌ எல்லாம்‌ கிடைக்கும்‌ 
பொதுவுடைமைச்‌ சிந்தனையே நம்‌ ஆன்மிக உலகம்‌ என்பதைச்‌ 
சிறப்பாக, புதிய பார்வையில்‌ கூறி. இருப்பது பாராட்டுக்குரியது. 

அருள்நெறித்‌ தந்தையின்‌ கவிதைகள்‌: ஞானத்‌ தந்தைக்கு 
உணர்வுகள்‌ எழும்போது எல்லாம்‌ தமிழ்த்தாய்‌ அவர்களின்‌ 
சிந்தனையிலிருந்து எழுதுகோல்‌ வழியே நர்த்தனம்‌ ஆடுவாள்‌! 
கவிதை ஒரு பேசும்‌ ஓவியம்‌ என்பார்கள்‌. அந்த இலக்கணத்திற்கு 
ஏற்புடையதாகக்‌ கவிதை மலர்ந்து மணம்‌ பரப்புகின்றது! 
சட்டமேலவை உறுப்பினர்‌ பொறுப்பினை ஏற்று முத்தமிழறிஞர்‌ 
கலைஞருக்கு நன்றி தெரிவிக்கும்‌ கவிதை ஒரு வரலாற்றுப்‌ 
பெட்டகம்‌! தம்முடைய “நெஞ்சுக்கு நீதி” வரலாற்று நூலில்‌ 
முத்தமிழறிஞர்‌ கலைஞர்‌, அடிகள்‌ பெருமான்‌ கவிதையைப்‌ 
பொன்னெழுத்துக்களில்‌ பொறித்துப்‌ போற்றியிருக்கின்றார்‌! 
அருள்நெறித்‌ தந்தையின்‌ மணிமண்டபத்‌ திறப்பு விழாவில்கூட 
இக்கவிதையை முத்தமிழறிஞர்‌ கலைஞர்‌ நினைவு கூர்ந்தது 
குறிப்பிடத்தக்கது. “பரமகுரு வாழ்க!” என்ற கவிதை ஆதீனக்‌ 
கவிஞர்‌ மரு. பரமகுரு அவர்களின்‌ உண்மையான தொண்டிற்கு, 
உறுதியான உழைப்பிற்கு,  சலனப்படாத நேர்மைக்கு, 
சஞ்சலமில்லாத வாய்மைக்கு அளிக்கப்பட்ட நற்சான்று! 
அணுக்கையானவர்களிடம்‌ விரைவில்‌ விடைபெறப்‌ 
போகின்றோம்‌ என்ற முன்னறிவிப்பு! தம்மோடு தோளோடு 
தோள்‌ கொடுத்துத்‌ தம்‌ பணியை நிறைவாய்‌ பரமகுரு 
செய்திருக்கின்றார்‌ என்ற நிறைவு! தமிழய்யா கதிரேசனைப்‌ 


13 

பாராட்டிய வரிகள்‌ அவரின்‌ உண்மைத்‌ தமிழ்த்‌ தொண்டிற்கு 
அளிக்கப்பட்ட பாராட்டு! நல்ல தோழமைக்கு இலக்கணமாய்‌ 
விளங்கியது கபிலர்‌ - பாரி நட்பாகும்‌. முந்தி விடைபெற்றுவிட்ட 
பாரியை நோக்கி “என்னைத்‌ தனியே விட்டுச்‌ சென்றாயே!” என்று 
கபிலர்‌, மண்ணுலகில்‌ பாரி விட்டுச்‌ சென்ற கடமையை 
நிறைவேற்றி விட்டு விரைவில்‌ செல்வார்‌. அதுபோல்‌ நம்‌ அடிகள்‌ 
பெருமான்‌ தவத்திரு சுந்தர சுவாமிகளின்‌ பிரிவின்போது பாடிய 
இரங்கற்பாவில்‌ “விரைவில்‌ உனைத்‌ தொடர்ந்து வருகின்றோம்‌!” 
என்று கூறிய வரிகளே வாழ்வில்‌ உண்மையாகிவிட்டது. தவத்திரு 
சுந்தர சுவாமிகள்‌ மறைந்த சிறிது காலத்திலேயே நம்‌ தவத்‌ 
தந்தையும்‌ மறைந்துவிட்டார்கள்‌! அடிகள்‌ பெருமானின்‌ கவிதைகள்‌ 
சத்தியம்‌ தாங்கிய கவிமாலை என்பதே உண்மையாகும்‌. 


“எங்கே போகிறோம்‌?” என்ற கட்டுரைத்‌ தொகுப்பு நூல்‌ : 
மதுரை வானொலி நிலையத்தில்‌ ஒலிபரப்பான பல்வேறு 
துறைகளின்‌ வளர்ச்சி, இலக்கியம்‌, ஆன்மிகம்‌, சமூக மேம்பாடு 
பற்றிய அற்புதச்‌ சிந்தனைகளை உள்ளடக்கியதாகும்‌. “எங்கே 
போகிறோம்‌?” என்று எழுப்பப்படுகின்ற வினாவே அற்புத வினா! 
இது நாட்டை நோக்கி, சமூகத்தை நோக்கிக்‌ கேட்கின்ற வினா! 
மனச்சாட்சியோடு நடுநிலையோடு கேட்கின்ற வினா! “கால்நடை 
என்றால்‌ என்ன?” என்று அருகிலிருப்பவரைக்‌ கேட்கிறார்‌. 
காலால்‌ நடக்கின்ற ஆடு, மாடுகள்‌ என்று அவர்‌ பதிலளிக்க, 
“மனிதனும்‌ காலால்‌ தானே நடக்கின்றான்‌; அவனுக்கு இந்தக்‌ 
கால்நடை மருத்துவமனை பயன்படுமா?” என்று கேட்ட 
கேள்வியின்‌ சிந்தனைக்‌ கிளர்ச்சி, சிந்திக்க மறுக்கும்‌ சமூகத்திற்குக்‌ 
கொடுக்கின்ற சவுக்கடி! “விடுதலை விழா என்றைக்கு வீட்டு 
விழாவாகக்‌ கொண்டாடப்படும்‌?” என்று கேட்கும்‌ கேள்வியில்‌ 
“வழக்கமான சடங்குகளின்‌ விழாவாக - தீபாவளி, பொங்கல்‌ 
திருநாள்‌ போன்று அமைந்திடாமல்‌ கடைக்கோடி மனிதனும்‌ 
ஏற்றம்‌ பெறும்‌ உண்மையான விடுதலைப்‌ பெருவிழா - மக்களின்‌ 
விழாவாக மலர வேண்டும்‌” என்ற சிந்தனை, உண்மையான 
மக்களாட்சித்‌ தத்துவத்தை நடைமுறைப்‌ படுத்துமாறு கூறுகின்றது. 
அயோத்தி மக்களுக்கு இருக்கும்‌ நாட்டு உணர்வு இராவணன்‌ 
ஆண்ட இலங்கை மக்களுக்கு இல்லாது போனது ஏன்‌? ஒடுக்கும்‌ 
தலைமையின்‌ கீழ்ப்‌ பல்லாண்டு. காலம்‌ வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட 
மக்களின்‌ மனோபாவம்‌ அது! இன்று நமது மக்களிடம்‌ 

நாட்டுணர்வு மங்கிக்‌ கிடக்கின்றதே! இன்று ஒடுக்கும்‌. தலைமை 


14 

இல்லை. தன்னலம்‌ எனும்‌ அரக்கன்‌ நம்‌ அனைவரையும்‌ ஆட்சி 
செய்கின்றான்‌. தன்னல அரக்கன்‌ மாய்ந்தால்தான்‌ நாட்டு நலம்‌ 
என்ற அற்புத தீபஒளி மலரும்‌. ப 

* அறிவியல்‌ இல்லாத ஆன்மீகம்‌ குருட்டுத்தனம்‌” [1 
generates superstition என்று குறிப்பிடுவார்கள்‌. ஆன்மிகம்‌ 
இல்லாத அறிவியல்‌ மூடத்தனமானது என்று குறிப்பிடுவார்கள்‌. 
எந்நேரமும்‌ மூன்றாம்‌ உலகப்போரைத்‌ தோற்றுவித்துவிடும்‌. 
அறிவியலும்‌ ஆன்மிகமும்‌ இணைந்து செயல்படவேண்டும்‌ 
என்று தம்‌ அருளியல்‌ வாழ்வோடு சமூக அறிவியல்‌ 
தொண்டையும்‌ இணைத்து முன்மாதிரியாக விளங்கினார்கள்‌. 
கல்வி உலகம்‌ படைப்புக்‌ கல்வி உலகமாக மாறவேண்டும்‌ என்ற 
சிந்தனை இன்றையக்‌ காலத்தின்‌ கட்டாயம்‌. சோவியத்‌ 
சிந்தனையாளன்‌ சுகோம்லின்ஸ்கி, “குழந்தைகளுக்கு இதயத்தைக்‌ 
கொடுங்கள்‌” என்றான்‌! பனித்துளி சிதறாமல்‌ ரோஜா இதழைப்‌ 
பறிப்பதுபோல்‌ குழந்தைகளுக்குக்‌ கல்வியினைச்‌ செலுத்த 
வேண்டும்‌ என்ற சிந்தனை நெகிழ வைக்கிறது. வறுமையும்‌ 
ஏழ்மையும்‌ முயன்று மாற்றத்‌ தக்கவை. மனித முயற்சியால்‌ 
வறுமையும்‌ ஏழ்மையும்‌ அகல வேண்டும்‌. கடவுள்‌ 
நம்பிக்கையென்ற பெயரில்‌ மனித முயற்சிகள்‌ முடமாகி 
. விடக்கூடாது. கடவுள்‌ நம்பிக்கை தேவை! அறிவறிந்த 
ஆள்வினை முயற்சிகள்‌ வெற்றி பெறுமாறு கடவுள்‌ நம்பிக்கை 
வாழ்வியலோடு இணைந்து செயல்பட வேண்டும்‌. 


வளரும்‌ வேளாண்மை, கால்நடை அறிவியல்‌ சிந்தனைகள்‌ 
இன்றைய வளர்ந்து வரும்‌ விவசாய, பொருளாதார உலகத்திற்கு 
உடனடித்‌ தேவையாகும்‌. கூட்டுறவுத்‌ துறை என்பது அரசின்‌ 
ஆதிக்கத்‌ துறையாகி விட்டது. கூட்டுறவுத்‌ துறை மக்கள்‌ 
இயக்கமாக மாற வேண்டும்‌. 

எங்கே பழங்காலத்‌ திருக்கோயில்களைச்‌ சார்ந்து வளர்ந்த 
ஆன்மிகம்‌? நாயன்மார்களும்‌ ஆழ்வார்களும்‌ வளர்த்த 
ஆன்மிகம்‌ எங்கே? சராசரங்களெல்லாம்‌ சிவம்‌ பெருக்கிய சீலம்‌ 
எங்கே? “எந்நாட்டவர்க்கும்‌ இறைவா!” என்ற உலகப்‌ பொதுமை 
தழுவிய மாணிக்கவாசகரின்‌ ஆன்மிகம்‌ எங்கே? தொண்டலால்‌ 
உயிர்க்கு ஊதியம்‌ இல்லை என்றவாறு தொண்டு நெறியில்‌ 
வளர்ந்த ஆன்மிகம்‌ எங்கே? வாடிய பயிரைக்‌ கண்டபொழு: 
தெல்லாம்‌ வாடும்‌ மனித நேயமே ஆன்மிகம்‌ என்று ஆன்மிக 


15 
தளத்தைச்‌ சரியாக அடையாளம்‌ காட்டுகின்றார்கள்‌. * எங்கே 
போகிறோம்‌?” என்ற கட்டுரைகளின்‌ தொகுப்பு. சமூகத்திற்கு எல்லாத்‌ 
துறைகளிலும்‌ சரியான பாதையை அடையாளம்‌ காட்டுகின்றது. 


“மண்ணும்‌ மனிதர்களும்‌” ஆனந்தவிகடன்‌ வார இதழில்‌ 
நிறைவுக்‌ காலத்தில்‌ எழுதப்பட்ட தன்வரலாற்றுத்‌ தொடர்‌! 
முழுமையான வரலாறு கிடைக்கும்முன்‌ காலம்‌ அடிகள்‌ 
பெருமானை நம்மிடமிருந்து பிரித்துவிட்டது. இந்தத்‌ தொடர்‌ 
வெளிவர அடித்தளமாய்‌ விளங்கிய உளம்கவர்‌ கயல்‌ தினகரன்‌, 
. இந்த வரலாற்றினைப்‌ பதிவு செய்த மரு. பரமகுரு ஆகிய 
இருவரும்‌ பாராட்டுக்குரியவர்கள்‌. மகாசன்னிதானத்தின்‌ இளம்‌ 
பருவத்திலேயே குருதியில்‌ கலந்த தொண்டுணர்வு, நாய்‌ இறந்து 
்‌ கிடந்த ஆலயத்தினைத்‌ தூய்மைப்படுத்தி, பூசனை செய்ய வைத்தது; 
தமிழ்‌ வழிபாட்டு நெறியைச்‌ சமய உலகத்தில்‌ நிலை நிறுத்தியது; 
புயல்‌ நிவாரணப்‌ பணிகள்‌ ஆற்றியது. இது சமய சமூக மேம்டாட்டுக்குத்‌ 
தம்மையே அர்ப்பணித்த தமிழ்‌ ஞானியின்‌ வரலாறு! 


“கோவிலைத்‌ தழுவிய குடிகள்‌; குடிகளைத்‌ தழுவிய 
கோவில்‌!',: “கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை!' என்பவை 
தான்‌ அருள்நெறித்‌ தந்தையின்‌ வாழ்வியல்‌ தாரக மந்திரங்கள்‌! 
ஆன்மிகத்தின்‌ அடித்தளத்தில்‌ நின்று கொண்டு மனிதத்தை 
மேம்படுத்தும்‌ பணியில்‌ ஈடுபட்டார்கள்‌. மனிதத்தை மறந்து : 
கடவுளைப்‌ போற்றுதல்‌ ஆன்மிகம்‌ ஆகாது! கடவுளை மறந்து 
மனிதத்தைச்‌ சிந்திப்பது வாழ்வியல்‌ ஆகாது; கடவுளைப்‌ போற்ற 
வேண்டும்‌; மனிதனை நினைக்க வேண்டும்‌. 


அற்புதச்‌ சிந்தனைகள்‌ அடங்கிய இந்த அரிய தொகுப்பு 
நூலின்‌ தொகுப்புப்‌ பணியில்‌ தம்மை அர்ப்பணித்துப்‌ 
பணியாற்றிய அருமை நல்லுள்ளங்கள்‌ இராமசாமி தமிழ்க்‌ 
கல்லூரி முன்னாள்‌ முதல்வர்‌ தமிழாகரர்‌ தெ. முருகசாமி 
அவர்களுக்கும்‌, ஆதீனக்‌ கவிக்குயில்‌ அருமை மரு. பரமகுரு 
அவர்களுக்கும்‌ நெஞ்சுநிறை நன்றிகள்‌; பாராட்டுக்கள்‌; 
வாழ்த்துக்கள்‌! இந்நூலுக்குச்‌ சீரிய அணிந்துரை வழங்கிய 
தவத்திரு அமுதன்‌ அடிகள்‌ அவர்களுக்கு நன்றி! பாராட்டுக்கள்‌! 
இந்நூலைச்‌ சிறப்பாகப்‌ பதிப்பித்துள்ள 'பதிப்புச்செம்மல்‌, 
தமிழவேள்‌” பதிப்புப்‌ பணியில்‌ முத்திரை பதித்த வித்தகர்‌, 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌ கடியாபட்டி ச. மெய்யப்பன்‌ 
அவர்களுக்கு நெஞ்சுநிறை பாராட்டுக்கள்‌; வாழ்த்துக்கள்‌; நன்றி! 


ம.ஐ உய PWN 


உள்ளுறை 
ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 
கடவுளைப்போற்று! மனிதனை நினை 
தமிழில்‌ வழிபாடு (கொள்கை விளக்கம்‌) 
ஆசீர்வாதப்‌ பேருரை 
தலைமையுரை 


மனம்‌ ஒரு மாளிகை 


சிந்தனை மலர்கள்‌ 


தமிழமுது 
சிந்தனைச்‌ சோலை 
முத்து மொழிகள்‌ 
திருவருள்‌ 
வானொலியில்‌ 
சிந்தனைச்‌ செல்வம்‌ 
மண்ணும்‌ விண்ணும்‌ 
வாழ்க்கை நலம்‌ 
பொங்கல்‌ பரிசு 


இராமநவமிச்‌ சிந்தனைகள்‌ 


ஆன்மிகமும்‌ அறிவியலும்‌ 


புராணங்களைப்‌ புதுப்பிப்போம்‌ 
மரபுகளைக்‌ காப்பது நமது கடமை 
மனித குலத்திற்குத்‌ தொண்டு தெய ப்‌ 
ஆன்மிகம்‌ 

அவாவை நீத்தல்‌ எப்படி? 

மெய்கண்டார்‌ விழா முதன்மையுரை 
தமிழ்‌ நெறியும்‌ லெனினியமும்‌ 


17 
168 
268 
279 
289 
201 
330 
352 
371 
387 
406 
417 
433 
439 
443 
445 
448 
451 
457 
464 
469 
475 


481 


{85 
489 


1] 


*ஆலயங்கன்‌ சமுதாய மையங்கள்‌ 


தமிழ்நாடு, ஆலயங்கள்‌ நிறைந்த நாடு. விண்ணளந்து 
காட்டி வினை மறைக்கும்‌ திருக்கோயில்கள்‌, தமிழ்நாட்டுக்கு 
அழகும்‌ பொலிவும்‌ ஊட்டுவன. கல்லெல்லாம்‌ கலையாக்கி, 
பேசும்‌ பொற்‌ சித்திரமாக்க, வழிபடும்‌ தெய்வமாகவும்‌ 
படைத்துக்‌ காட்டிய திறம்‌ தமிழர்க்கேயுரியது. சென்ற 
காலத்திலும்‌ சரி, நிகழ்‌ காலத்திலும்‌ சரி, தமிழ்நாட்டின்‌ 
வரலாற்றை இயக்குவதில்‌ தமிழ்நாட்டுத்‌ திருக்கோயில்கள்‌ 
முக்யமான பாத்திரத்தை வகித்து வந்துள்ளன. ஏற்றுக்‌ 
கொண்டுள்ளன! தமிழ்நாட்டு மக்கள்‌ வாழ்க்கையில்‌, 
வளர்ச்சியில்‌, மாற்றங்களில்‌ மிகுதியும்‌ பங்கு பெற்றிருந்தவை 
திருக்கோயில்களே என்பது வரலாறு கூறும்‌ உண்மை. 
அன்றாட வாழ்க்கை முதல்‌, மொழி, கலை, இலக்கியம்‌, 
சமயம்‌ ஈறான அனைத்துத்‌ துறைகளிலும்‌ திருக்கோயில்‌ 
களுக்குப்‌ பங்குண்டு. தமிழ்நாட்டின்‌ அரசியல்‌, பொருளியல்‌, . 
சமூகவியல்‌ ஆகிய அனைத்துமே திருக்கோயில்களின்‌ 
வட்டத்தைச்‌ சார்ந்தே இயங்கியுள்ளன; வளர்ந்து வந்துள்ளன. 


.. * திருச்சி அகில இந்திய வானொலியில்‌ 27-4-1986 இரவு 9.30க்கு ஒலிபரப்பானது. 


18 | தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தமிழ்நாட்டு வரலாறு திருக்கோயில்களின்‌ வரலாறு. 
திருக்கோயில்களின்‌ வரலாறு தமிழ்‌ நாட்டின்‌ வரலாறு. 


வாழ்வியலும்‌ சமயமும்‌ 


வாழ்க்கை அருமையானது; அருமையிலும்‌ 
அருமையானது. “வாழ்க்கை பொய்யானது; துன்பமானது” 
என்ற கருத்து தமிழியலுக்கு மாறானது. “வாழ்க்கை 
வாழ்வதற்கே!”, “வாழ்வாங்கு வாழ்தல்‌ வேண்டும்‌” என்பன 
தமிழ்‌ நெறி, தமிழர்‌ கோட்பாடு. வாழ்வாங்கு வாழ்வதற்குச்‌ 
சிந்தனை தேவை; தெளிவு தேவை; அறிவு தேவை. “சிந்தையும்‌ 
தெளிவுமாகித்‌ தெளிவினுள்‌ சிவமுமாகி” என்பது திருமுறை. 
மானிடத்தை மற்ற உயிரினங்களிலிருந்து பிரித்துக்‌ காட்டுவது 
சிந்திக்கும்‌ திறனேயாம்‌. “நான்‌ ஆர்‌? என்‌ உள்ளம்‌ ஆர்‌?” 
என்று சிந்திக்கின்ற பொழுது உயிர்‌ தன்மதிப்பீடு செய்து 
கொள்கிறது; தன்னை அறிந்து கொள்கிறது. தன்னுடைய 
குற்றங்‌ குறைகளைத்‌ தெரிந்து உணரும்‌ உயிர்‌, மேம்பாட்டை 
நோக்கி அவாவுவது இயற்கையின்‌ நிகழ்வு. இது அறிவியல்‌ . 
சார்ந்த உண்மை. குறைகளை உணர்தலே நிறைகளைப்‌ 
பெறுவதற்குரிய வாயில்‌! தன்‌ அறியாமையை உணர்தலே 
அறிவைப்‌ பெறுவதற்குரிய வாயில்‌! மனிதன்‌ விலங்கல்ல; 
மனிதனுமல்ல ! மனிதன்‌ விலங்குத்‌ தன்மையிலிருந்து விலக, 
மனிதத்‌ தன்மையை முயன்று பெற்று, அதனினும்‌ உயர்ந்த 
இறை நலம்‌ அல்லது கடவுள்‌ மங்கலம்‌ அடைதலே 
வாழ்க்கையின்‌ பரிணாம வளர்ச்சி. இந்த முயற்சி எளிதில்‌ 
கைகூடுவதே! ஆயினும்‌ அருமைப்பாடு உடையது 
என்பதையும்‌ மறந்து டல தமல்‌ 


மானிடன்‌ தன்‌ புலன்களின்‌ அழுக்கை அகற்றிப்‌ 
பொறிகளில்‌ தரய்மை காத்துத்‌ தன்னைப்‌ பக்குவப்படுத்திக்‌ 
- கொள்வதற்கு உதவுவது சமயநெறி. ஒன்றுக்கொன்று சுவை 
. ஒவ்வாதனவாக உள்ள உணவுப்‌ பொருள்கள்‌ தனித்தனியே 
இுக்கும்வரை ' சுவைக்கத்‌ தக்க சுவையும்‌ பெறுவதில்லை; 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 19 


உண்ணவும்‌ நுகரவும்‌ இயல்வதில்லை; உடலுக்கு நலமும்‌ 
தருவதில்லை. இங்ஙனம்‌ சுவை வேறுபாடுள்ள பல்வேறு 
பொருள்களை ஒத்திசைந்த நிலையில்‌ கூட்டிப்‌ பக்குவப்‌ 
படுத்தும்‌ தொழிலுக்குச்‌ “சமையல்‌” என்று பெயர்‌. சமைத்தல்‌ 
- உணவைப்‌ பக்குவப்படுத்தல்‌. சமைதல்‌ மகளிர்‌ பருவநிலை 
எய்துதல்‌. இந்தச்‌ சொற்களின்‌ .அடிப்படையிலே சமயம்‌ என்ற 
சொல்‌ முகிழ்க்கெறது. புறக்கருவிகளாக இருக்கிற 
பொறிகளையும்‌ அகக்கருவிகளாக இருக்கிற புலன்களையும்‌ 
அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல்‌, 
இவற்றோடுள்ள தொடர்பிலிருந்து விலக்கி; அன்பு, நாண்‌, 
ஒப்புரவு, கண்ணோட்டம்‌, வாய்மை ஆகியவற்றோடு 
இயைபுபடுத்தி, உயிரை வளர்த்து உயர்த்துவதே சமயத்தின்‌ 
குறிக்கோள்‌. உயிர்‌ வாழ்க்கை அகநிலையிலும்‌ புறநிலையிலும்‌ 
வளம்‌ பெறச்‌ சமயவாழ்க்கை தேவை. சமயம்‌ சார்ந்த 
வாழ்க்கையே வாழ்க்கை! சமயச்‌ சார்பில்லாத வாழ்க்கை 
சவலை வாழ்க்கை. “பாழுக்கிறைத்தேன்‌ பரம்பரனைப்‌ 
பணியாதே” என்றும்‌, “பேசாத நாளெல்லாம்‌ பிறவா நாளே” 
என்றும்‌ அருளியுள்ளமை அறிக. அதலால்‌, வாழ்வு முழுமை 
பெற, இம்மை. மறுமை மட்டுமின்றி எழுமையும்‌ அன்பும்‌ 
அருளும்‌ இன்பமும்‌ அமையச்‌ சமயம்‌ தேவை. 


வாழ்வியலும்‌ வழிபாடும்‌ 


வாழ்வு, குறைவற்றதாக நிறைவுடையதாக அமைய 
வேண்டுமென்பதே அனைத்துயிர்களின்‌ விருப்பம்‌. அனால்‌, 
நடத்துவதோ துன்பங்கலந்த வாழ்க்கை, ஏன்‌ ? முதலில்‌ நன்று, 
தீது பகுத்தாராயும்‌ திறன்‌ வேண்டும்‌. மானிட வாழ்வு சிறக்க, 
கடவுளின்‌ துணை தேவைப்படுகிறது. “தனித்துணை” என்று 
இறைவனின்‌ துணையைச்‌ ிறப்பித்துக்‌ கூறுவார்‌ மாணிக்க 
வாசகர்‌, ஒரு குறை, பிறிதொரு குறையை நீக்க இயலாது. 
கடவுள்‌, குறைவிலா நிறைவு! கடவுள்‌ வாலறிவு! கடவுளே 
நன்று, கடவுளே அன்பு, கடவுளே இன்பம்‌! ஆதலால்‌ இந்த 


20 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உயரிய இயல்புகளில்‌ குறைபாடுடைய உயிர்கள்‌, கடவுள்‌ 
தன்மைகளை, நிறைநலம்‌ பயக்கும்‌ தன்மைகளை அடைய 
முயற்சி செய்தலே வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌! நோக்கம்‌! 
இந்த உயரிய குறிக்கோளை அடைவதற்குச்‌ சமயம்‌ துணை 
செய்யும்‌! தனிமனிதனைச்‌ சமயம்‌ வளர்த்து, சமுதாய 
வாழ்வுடையவனாக்கி, அன்பினாற்றலும்‌, அருளொழுக்கமும்‌ 
உடையோனாக மாற்றுகிறது. இதற்குத்‌ துணை செய்வதே 
வழிபாடு. கடவுள்‌ வழிபாடு என்பது வெறும்‌ சடங்கன்று. 
வழிபாடு என்பது உயிர்ப்புள்ள ஒரு முயற்சி! அறிவார்ந்த 
ஆள்வினை ! எண்ணுதல்‌, நினைத்தல்‌ ஆகிய அகநிலைப்‌ 
பயிற்சிகள்‌ மூலம்‌, ஆன்மா தன்னை உயர்த்திக்‌ 
கொள்வதற்குத்‌ துணை செய்வது வழிபாடு! வழிபாடு 
கடவுளை முன்னிறுத்திச்‌ செய்யப்படுவது உண்மை. அனால்‌, 
வழிபாட்டின்‌ பயன்‌ கடவுளுக்கன்று. வழிபாட்டின்‌ பயன்‌ 
முழுதும்‌ மனிதத்துக்கேயாம்‌. 


திருவுருவ வழிபாடு 


கடவுள்‌ ஒரு பொருள்‌; அஃ்தோர்‌ .அற்றல்‌; வரம்பில்‌ 
அற்றல்‌ ! கடவுள்‌ ஓர்‌ அறிவுப்‌ பொருள்‌; வாலறிவுப்‌ பொருள்‌ ! 
கடவுள்‌ ஓர்‌ இன்பம்‌; எல்லை கடந்த இன்பம்‌! கடவுள்‌ ஓர்‌ 
அறம்‌; அறங்களுக்‌ கெல்லாம்‌ சிறந்த அறம்‌! கடவுள்‌ ஒரு நிதி; 
நிலவும்‌ நீதிக்களுக்‌ கெல்லாம்‌ தலையாய நீதி. இங்ஙனம்‌ 
உயர்வற உயர்ந்துள்ள கடவுட்‌ பொருளோடு, உயிர்‌ ஓர்‌ 
உயிர்ப்புள்ள உறவைக்‌ கொள்ளும்போது உய்தி பெறுகிறது; : 
உயர்கிறது; அதன்‌ குறிக்கோளும்‌ கைகூடுகிறது. இந்த உறவு 
எளிதில்‌ கைகூடுவதன்று. கடவுளைச்‌ சிந்திக்க வேண்டும்‌! 
கடவுள்‌ உருவமில்லாதவர்‌. ஆனால்‌ எல்லையற்ற அற்றலும்‌ 
நிகரற்ற அருளும்‌ இருக்குமாயின்‌ எந்த ஒரு பொருளும்‌ அது 
விரும்பும்‌ உருவத்தைப்பெற இயலும்‌. ஆயினும்‌ கடவுளுக்கு 
உருவம்‌ தேவையில்லை. மானிடரில்கூட வளர்ந்த சிலர்‌, 
ஞானத்தாலேயே இறைவனைத்‌ தொழுவர்‌. அவர்களுக்கும்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 21 


உருவம்‌ தேவைப்படாது. அனால்‌, சராசரி மனிதர்கள்‌ -- 
சிந்திக்க மாட்டாதவர்கள்‌ எண்ணிக்கையில்‌ மிகப்பலர்‌. 
இவர்கள்‌ சிந்திப்பதற்குப்‌ பற்றுக்‌ கோடாக விளங்க வேண்டு 
மென்றே இறைவன்‌, அருளும்‌ நோக்கத்துடன்‌ 
திருவுருவங்களை இடமாகக்‌ கொண்டு எழுந்தருளி அருள்‌ 
வழங்குகின்றான்‌. ஒருவுருவ வழிபாடு, வளமும்‌ சமுதாயத்‌ 
திற்குத்‌ தவிர்க்க இயலாதது; தேவையும்‌ கூட! மக்கட்‌ 
சமுதாயத்தில்‌ திருவுருவ வழிபாடு தோன்றிய பிறகுதான்‌ 
திருக்கோயில்‌ நாகரிகம்‌ கால்‌ கொள்கிறது. திருக்கோயில்‌ 
நாகரிகம்‌ தொடங்கிய காலந்தொட்டு மனிதகுல வாழ்வில்‌ 
ஒரு புதிய ஆற்றல்‌ மிக்க சமுதாய உணர்வு அரும்புகிறது. 
திருக்கோயில்‌ ஒரு மாபெரும்‌ சமுதாய இயக்கத்திற்கு 
மையமாக விளங்குகிறது. 


திருக்கோயில்‌ ஏன்‌? 
கடவுள்‌ எங்கும்‌ ப நிறைந்தவர்‌; எல்லாப்‌ பொருள்‌ 
களிடத்தும்‌ தங்கியிருப்பவர்‌. ' 
“வானாகி மண்ணாகி வளியாகி ஒளியாகி 
ஊனாகி உயிராகி உண்மையுமாய்‌ இன்மையுமாய்க்‌ 
கோனாகி யான்‌எனதென்‌ றவரவரைக்‌ கூத்தாட்டு 
வானாகி நின்றாயை என்சொல்லி வாழ்த்துவனே” 
என்று மாணிக்க வாசகர்‌ கூறுமாறு போலவும்‌, 
“மைப்படிந்த கண்ணாளும்‌ தானும்‌ கச்சி 
மயானத்தான்‌ வார்சடையான்‌ என்னி னல்லான்‌ . 
ஒப்புடைய னல்லன்‌ ஒருவ னல்லன்‌ 
ஓரூர்‌ னல்லன்‌ ஓருவமன்‌ இல்லி 
அப்படியும்‌ அந்நிறமும்‌ அவ்வண்ணமும்‌ 
அவனருளே கண்ணாகக்‌ காணின்‌ அல்லால்‌ 
இப்படியன்‌ இந்நிறத்தன்‌ இவ்வண்‌ ணத்தன்‌ 
இவனிறைவன்‌ என்றெழுதிக்‌ காட்டொ ணாதே” 


22 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


என்று அப்பரடிகள்‌ கூறுமாறு போலவும்‌, இறைவன்‌ இன்ன 
இடத்தன்‌, இன்ன ஊரினன்‌ என்று எடுத்தியம்ப இயலாது. 
அவ்வாறு எங்கணும்‌ நீக்கமற நிறைந்திருக்கும்‌ இறைவனுக்குத்‌ : 
திருக்கோயில்‌ ஏன்‌? திருக்கோயில்‌ கடவுள்‌ எழுந்தருளியுள்ள 
இடம்‌! ஆனால்‌, கடவுளுக்காகத்‌ திருக்கோயில்கள்‌ அல்ல! 
பொதுவாக, உயிர்க்குல ஈட்டம்‌, சிறப்பாக . மானிடகுல 
ஈட்டம்‌ இறைவனைக்காண, அவனுடன்‌ கலந்து உறவாட, 
இறை நலன்களைப்‌ பெறத்‌ துணையாய்‌ அமைவது 
இருக்கோயில்‌. அடுத்து, வாழப்‌ பிறந்த மனித இனம்‌ 
ஒன்றுபடவும்‌, ஒப்புரவு நலன்கள்‌ பெற்றுச்‌ சிறந்து 
வாழ்ந்திடவும்‌ திருக்கோயில்‌ துணையாய்‌ அமைவது. 
திருக்கோயிலை மையமாகக்‌ கொண்டு இறைமைத்‌ தத்துவம்‌ 
மேலாண்மை செய்தது !' இறைமைத்‌ தத்துவத்தின்‌ வழி நின்று 
மக்கள்‌ சமுதர்யத்தை ஒருங்கிணைக்க - சமுதாய 
மேம்பாட்டிற்குரிய நெறிமுறைகளைக்‌ காண - சமுதாய 
மேம்பாட்டுப்‌ பணிகளுக்கு உருவம்‌ கொடுக்கத்‌ திருக்கோயில்‌ 
களை மையமாகக்‌ கொண்டு இயங்கினர்‌; செயல்பட்டனர்‌. 
ஏன்‌? அப்பாலுக்கு அப்பாலாக விளங்கிய கடவுளையே 
சமுதாய உறுப்பாகக்‌ கொண்டு வந்து செயல்படுத்தினர்‌; 
ஏவல்‌ கொண்டனர்‌ இஃதொரு அருமையான தத்துவம்‌ ! 


“அப்பன்‌ நீ ௮ம்மைநீ ஐயனும்‌ நீ 
அன்புடைய மாமனும்‌ மாமியும்‌ நீ 
ஒப்புடைய மாதரும்‌ ஒண்பொருளும்‌ நீ 
ஒருகுலமும்‌ சுற்றமும்‌ ஒரூரும்‌ நீ 
துய்ப்பனவும்‌ உய்ப்பனவும்‌ தோற்றுவாய்‌ நீ 
துணையாய்‌ என்‌ நெஞ்சம்‌ துறப்பிப்பாய்‌ நீ 
இப்பொன்றீ இம்மணி நீ இம்முத்தும்‌ நீ 
இறைவன்‌ நீ ஏறுரர்ந்த பய்‌ நீயே” 


என்ற பாடல்‌ 'இறைவனை உற்ற அன்புடைய உறவாகவும்‌ 
பது ப கொண்டு பட்டு பண்பு நோக்கத்தக்கது. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 23 


ஆதலால்‌, தமிழர்‌ நோக்கில்‌ குறிப்பாகச்‌ சைவ 
வைணவ சமய நோக்கில்‌, திருக்கோயில்கள்‌ கடவுள்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ இடங்கள்‌ மட்டுமல்ல, சமுதாய 
மையங்கள்‌ ! சமுதாயத்தின்‌ இயக்கம்‌! இதனாலேயே திருக்‌ 
கோயில்களுக்குச்‌ சிறப்பு வந்தடைந்தது. திருக்கோயில்‌ 
களிடத்து மக்கள்‌ அளவற்ற நம்பிக்கை வைத்தனர்‌. அளவற்ற 
கொடைகளை வழங்கித்‌ திருக்கோயில்களைச்‌ சார்ந்த 
அறக்கட்டளைகளின்‌ முதலீட்டைப்‌ பெருக்கினர்‌. முடியுடை 
அரசர்கள்‌ நிவந்தங்கள்‌ வழங்கினர்‌; இறையிலிநிலங்களை -. 
வழங்கினர்‌. திருக்கோயில்‌ பத்திமையின்‌ விளைநிலம்‌! திருக்‌ 
கோயில்‌ வாழ்க்கைக்குக்‌ காப்புறுதி வழங்கிய முறை மன்றம்‌! 
தமிழ்நாட்டு வரலாற்றில்‌ திருக்கோயில்‌ ஏற்ற, பங்கு 
அளவற்றது! காலத்தை வென்று நிற்கக்கூடியது! இன்றும்‌ 
நெறியல்லா நெறியிற்‌ செல்லும்‌ தமிழகம்‌, நெறிப்பட நின்று 
நேர்பட ஒழுக விரும்பின்‌ திருக்கோயில்‌ சார்பே தேவை. 
திருக்கோயில்‌ சமுதாய இயக்கத்தை ஏற்றுக்‌ கொண்டிருக்கிற 
பாங்கின்‌ அடிப்படையில்தான்‌ “கோயில்‌ இல்லா ஊரில்‌ 
குடியிருக்க வேண்டாம்‌” என்ற மூதுரை பிறந்தது. 


சமுதாய மையம்‌ 


தமிழ்நாட்டில்‌ நகர அமைப்பு, சிற்றூர்‌ அமைப்பு முறை 
வளர்ந்த ஒன்று! நடுவூரில்‌ திருக்கோயில்‌ உயர்ந்து விளங்கும்‌! 
திருக்கோயிலைச்‌ சுற்றி நான்கு புறமும்‌ மக்கள்‌. சூழ்ந்து 
வாழ்வர்‌. நான்கு இசைகளிலிருந்தும்‌ மக்கள்‌ திருக்கோயி 
லுக்குள்‌ வந்து குழும, நான்கு திசைகளிலும்‌ பெரிய 
வாயில்கள்‌! ஊர்‌ முழுதும்‌ ஒலித்து அழைக்கும்‌ மணிகள்‌, 
இஃதோர்‌ அற்புதமான அமைப்பு! மாலை நேரத்தில்‌ ஊர்‌ 
மக்கள்‌ அனைவரும்‌ தத்தம்‌ குடும்பத்தினருடன்‌ அணி பெற 
ஆலயத்திற்கு வருதலும்‌, வணங்கி மகிழ்தலும்‌ சிறந்த காட்‌! 
இறைமை வழிபாடு முடிந்தவுடன்‌ இங்குமங்குமாகத்‌ தனித்‌ 
தனியாகவும்‌ கூட்டாகவும்‌ ஒருவர்‌ மற்றவரை. நலம்‌ 


24 | தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


விசாரித்தும்‌, கலந்தும்‌ களித்துப்‌ பேசுதலும்‌ மகட்‌ கோடல்‌ 
முதலிய நிகழ்வுகள்‌ பற்றிப்‌ பேசுதலும்‌ இன்றைக்கும்‌ 
நடைபெறும்‌ நிகழ்ச்சி. திருக்கோயிலில்‌ ஒருமனப்பாட்டுடன்‌ 
மக்கள்‌ கூடுவர்‌; களித்தும்‌ கலந்தும்‌ பேசுவர்‌. அதனால்‌, 
திருக்கோயில்‌ வளாகத்துக்குள்‌ அன்பு செறிந்த, அருள்‌ நலம்‌ 
கனிந்த மனித உறவு வளர்கிறது; மனித நேயம்‌ வளர்கிறது. 
சில சமயங்களில்‌ அங்கேயே ஒரு கூட்டம்‌ கூடுகிறது. 
கிராமத்தின்‌ பொது நிகழ்வுகள்‌ கலந்து பேசப்படுகின்றன; 
-குடி மராமத்து, நாள்‌ நிர்ணயித்தல்‌, தண்ணீர்‌ வரும்‌ கால்கள்‌ 
வெட்டுதல்‌, நல்லேர்‌ கட்ட நாளும்‌ நாழிகையும்‌ முடிவு 
செய்தல்‌, விதை தெளிக்க நாள்‌ முடிவு செய்தல்‌, இன்னோ 
ரன்ன ஊரின்‌ தேவைகளையும்‌ ஆய்வு செய்து முடிவு 
எடுத்தல்‌ நிகழ்கின்றன. இதனால்‌, சமுதாயம்‌ ஒழுங்கமைவு 
பெறுகிறது. ஒர்‌ அருமையான கூட்டு வாழ்க்கை கால்‌ 
கொள்கிறது. 


ஒப்புரவு வாழ்க்கை 


மானுடத்தின்‌ மகோன்னத வெற்றிக்கு ஒப்புரவு நெறி 
யைவிடச்‌ சிறந்த வாழ்க்கை நெறி இல்லை. திருவள்ளுவர்‌ 
விண்ணகத்திலும்‌ மண்ணகத்திலும்‌ ஒப்புரவு நெறியைவிட 
உயர்ந்த ஒன்றில்லை என்றார்‌. 


“புத்தேள்‌ உலகத்தும்‌ ஈண்டும்‌ பெறலரிதே 
ஒப்புரவின்‌ நல்ல பிற” 


என்பது திருக்குறள்‌. திருக்கோயிலில்‌ சிறந்த ஒப்புரவு நெறி 
வளர்ந்தது. திருக்கோயில்‌, அமைப்பு முறையில்‌ பற்பல 
பணிகளை அவாவி நிற்பது. அந்த ஒவ்வொரு பணியையும்‌, 
அவ்வப்பணிக்குத்‌ தகுதியுடையவர்‌, உயர்வு தாழ்வு மனப்‌ 
' பான்மையின்றி, கடமையுணர்வோடு செய்து மகிழ்வது 
திருக்கோயில்‌ பணிகளில்‌ தான்‌. திருக்கோயிலில்‌ இறைவன்‌ 
திருமுன்னர்‌ .திருவமுது படைக்கப்படுகின்றது. திருக்கோயி 


ஆலயங்கள்‌. சமுதாய மையங்கள்‌ 25 


லைச்‌ சார்ந்து வாழ்பவர்கள்‌ - பணி செய்பவர்கள்‌. அனை 
வரும்‌ தம்முள்‌ எந்த வேறுபாடுமின்றி அந்தத்‌ திருவமுதைப்‌ 
பங்கிட்டு உண்பதும்‌ உழைப்பதும்‌ ஒரு பொருள்‌ பொதிந்த 
காட்சி! வாழ்க்கைக்கு . உழைப்புத்‌ தேவை. உழைப்புக்கு 
உணவு தேவை. திருக்கோயில்‌ இயக்க அமைப்பில்‌ உணவு 
வழங்கப்பட்டுவந்தது. பணநாயகத்திற்கு அங்கு இடமில்லை. 
அதனால்‌, உழைத்தவர்கள்‌ உடல்நலம்‌ பெற்றிருந்தனர்‌. 
திருக்கோயில்‌ திருவமுதுமுறை நல்ல சத்தணவுமுறை. 
பொங்கல்‌, வடை, பாயசம்‌, அப்பம்‌, சுண்டல்‌, அவல்‌, பொரி 
இவை இறைவன்‌ திருமுன்னர்‌ படைக்கப்படும்‌ பண்டங்கள்‌. 
பயறுவகையிலுள்ள புரதம்‌-உயிர்‌ வாழ்க்கைக்கு இன்றியமை 
யாதது. அதனாலேயே மாலை நேரத்தில்‌ இறைவன்‌ திரு 
முன்னர்‌ . கடலை, பயறு வகைகள்‌ சுண்டல்‌ செய்து, 
படைத்துப்‌ பெரியோர்க்கும்‌ சிறப்பாகக்‌. குழந்தைகளுக்கும்‌ ' 
வழங்கினர்‌. இங்ஙனம்‌ நுகர்பொருள்‌ எல்லோருக்கும்‌ ஒரே 
முறையில்‌ எளிய முறையில்‌ கிடைக்கச்‌ செய்யும்‌ வாழ்க்கை 
யிலும்‌ சிறந்த ஒப்புரவு வேறு என்ன இருக்க முடியும்‌? 
உடையவர்கள்‌ திருக்கோயிலில்‌ இறைவனின்‌ பெயரால்‌ 
காணிக்கை இடுவார்‌. இந்தக்‌ காணிக்கைப்‌ பொருளைக்‌ 
கொண்டு வாய்ப்பற்றவர்களுக்கும்‌ வாய்ப்புகளை நல்க. 
வளமுடையராக்கத்‌ திட்டம்‌ தீட்டி - அவ்வழி வளமார ' 
வளர்ந்து மகிழ்வர்‌. அதலால்‌, திருகோயிலைச்‌ சார்ந்து 
வளர்ந்த ஒப்புரவு வாழ்க்கை, புகழ்ந்து பாராட்ட 
வேண்டியதொன்று. ப ர 5 


கல்விச்‌. சாலை 


' மனிதன்‌ வளர்ச்சியடையக்‌ கல்வி. தேவை; கேள்வி 
-தேவை. கல்வியும்‌ கேள்வியும்‌ எளிதில்‌ பெறும்‌ சமுதாயமே 
மேம்பாடடைய முடியும்‌. . “கற்றல்‌ கேட்டல்‌ உடையார்‌ 
பெரியார்‌” என்று திருஞானசம்பந்தர்‌. அருளிச்‌ செய்து 
உள்ளார்‌. இத்தகைய அருமையான ' கல்வியினைத்‌. திருக்‌ 


௫,x11.3. 


26 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


கோயில்‌ வழங்கியது. இருவாவடுதுறைத்‌ திருக்கோயிலில்‌ 
இலக்கணம்‌ கற்றுத்‌ தரும்‌ கல்விச்‌ சாலை இருந்ததாகக்‌ 
கல்வெட்டுக்‌ கூறுகிறது. திருவாமாத்தார்த்‌ திருக்கோயிலில்‌ 
திருமுறை பயிற்றுவிக்கும்‌ கல்விச்சாலை இருந்ததாகக்‌ 
கல்வெட்டுக்‌ கூறுகிறது. திருக்கோயில்களில்‌ பட்டி 
மண்டபங்கள்‌ நிகழ்ந்துள்ளன. ஆதலால்‌, திருக்கோயில்கள்‌ 
கடவுட்‌ கோயில்களாக மட்டுமின்றிக்‌ கல்வி கற்பிக்கும்‌ 
அமைப்புகளாகவும்‌ விளங்கின என்பதை -அறிந்து கொள்ள 
முடிகிறது. 


கலைக்கூடம்‌ . 


வாழ்க்கை, சோற்றினால்‌ மட்டும்‌ அவதன்று. ஆன்மா 
விற்குக்‌ களிப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ தேவை; அழகுணர்வு தேவை. 
திருக்கோயில்‌ ஒரு சிறந்த கலைபயில்கூடம்‌; திருக்கோயில்‌ 
சிற்பக்‌ கலையின்‌ உறைவிடமாக . விளங்குவது. மதுரை, 
கிருஷ்ணாபுரம்‌, திருப்பெருந்துறை, தாராசுரம்‌, கங்கை 
கொண்ட சோழபுரம்‌, பேரூர்‌, காஞ்சி, மாமல்லபுரம்‌, தஞ்சை 
முதலிய ஊர்களில்‌ உள்ள திருக்கோயிற்‌ சிற்பங்கள்‌ 
சிறந்தவை. கல்லில்‌ . எவ்வளவு அருமையான 
- வேலைப்பாடுகள்‌ செய்துள்ளர்கள்‌! அதுவும்‌ . கருங்கல்லில்‌ 
சிற்ப . உருவங்கள்‌ அமைத்தல்‌ மிகவும்‌ கடினமானது. 
அதுபோலவே பல்வேறு வண்ணங்களால்‌ தீட்டப்‌ பெற்ற 
ஓவியங்களும்‌ இருக்கோயில்களை அணி செய்துள்ளன. 
ஆடற்கலையும்‌ பாடற்‌ : கலையும்‌ இசைக்கலையும்‌ 
வளர்ந்ததும்‌ வளர்வதும்‌ இருக்கோயிலைச்‌ . சார்ந்துதான்‌. 
நாடகக்கலையும்‌ கூட திருக்கோயிலைச்‌ சார்ந்துதான்‌ 
* வளர்ந்தது. தஞ்சைப்‌. பெருவுடையார்‌ கோயிலில்‌ வைகாசிப்‌ 
. பெருந்திருவிழாவில்‌ நிறை நிலா நாளன்று முறையாக 
இராசராசேசுவர நாகடம்‌ நடந்ததுண்டு. எண்ணற்ற மக்கள்‌ 
கண்டு கேட்டு. . மகிழ்ந்தனர்‌. . திருக்கோயிலைச்‌ சார்ந்து 
வளர்ந்த : பண்ணிசை, பண்பாட்டு. வளர்ச்சிக்கு மிகுதியும்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 27 


துணை செய்தது. அது போலவே நாதசுர இசையும்‌ 
வளர்ந்தது; மனித குலத்தையும்‌ வளர்த்தது. மக்கள்‌ பாட்டில்‌, 
இசையில்‌ எளிதாக ஈடுபட வாய்ப்பிருந்த பொழுது 
“வேந்தலைக்கும்‌ கொல்‌ குறும்புகள்‌” இருந்த தில்லை; 
வன்முறை இருந்ததில்லை; வன்கண்மையும்‌ கூட 
இருந்ததில்லை. இறைவன்‌, ஏழிசையாய்‌ இசையின்‌ பயனாய்‌ 
விளங்குகின்றான்‌ என்பது தமிழர்‌ முடிவு. இசையினாலேயே 
இறைவனை வழி பட்டனர்‌. தமிழோடு இசை பாடி நெஞ்சு 
நெகிழ்ந்து நின்றுருகி வழிபட்டனர்‌. அதலால்‌ திருக்கோயில்‌ 
சமுதாயத்திற்கு மிக இன்றியமையாததாகிய கலைநலம்‌ 'தரும்‌ 
கலைபயில்‌ கூடமாக விளங்கியது. 


மருத்துவச்‌ சாலை 


மானிட வாழ்க்கை இனிதே அமைவதற்கு மருத்‌ 
அவமும்‌, தேவை. திருக்கோயிலைச்‌ சார்ந்த வாழ்க்கை 
முறையில்‌ மருத்துவம்‌ சிறந்த முறையில்‌ விளங்கியிருக்றெது. 
திருக்கோயில்‌ தத்துவத்தைக்‌ கண்டவர்கள்‌ சித்தர்கள்‌. புறத்தே 
திருக்கோயிலைக்‌ கண்ட. சித்தர்கள்‌ ஊனுடம்பாம்‌ திருக்‌ 
கோயிலையும்‌ பேண, சித்த மருத்துவம்‌ கண்டார்கள்‌. சித்த 
மருத்துவத்‌ துறையில்‌ நோய்‌ வராமைக்குரிய முற்காப்பு 
நெறிகளும்‌ உண்டு. நோய்‌ வந்தபின்‌ செய்தற்குரிய 
மருத்துவமும்‌ உண்டு. ஏன்‌ ? இறைவனே மருந்தாகவும்‌, மருத்து 
வனாகவும்‌ நின்று அருள்‌ செய்பவன்‌. எனவே எண்ணற்ற ' 
நோய்களை நீக்கு, “மருந்தீசன்‌” என்றும்‌, “வைத்தியநாதன்‌” 
என்றும்‌ பெயர்‌ பெற்று விளங்குகின்றான்‌. திருக்கோயில்‌ 
வளாகத்தில்‌ சிறந்த மருத்துவச்‌ சாலைகள்‌ இருந்தன. 

. திருவாவடுதுறையில்‌ ஒரு வைத்தியக்‌ கல்லூரி இருந்தது 
என்று விக்கிரம சோழன்‌ கல்வெட்டுக்‌ (இ.பி, 1181) கூறுகிறது. 
“சங்கரதேவியின்‌ அறச்சாலை” என்ற உணவுச்‌ சாலையில்‌, 
உணவு அளிக்கப்‌. பெற்றவர்களில்‌ வைத்தியக்‌ கல்லூரி 
மாணவர்களும்‌ இருந்தனர்‌... “முந்நூற்று அறுபத்து: நால்வன்‌ : 


28 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அறச்சாலை”யிலும்‌ மருத்துவ நூல்‌ படிப்பவர்களுக்கும்‌ 
இலக்கணம்‌ படிப்பவர்களுக்கும்‌ உணவு அளிக்கப்‌ பெற்றது 
என்றும்‌, அக்கல்வெட்டுக்‌ கூறுகிறது. காஞ்சீபுரம்‌ பக்கத்தில்‌ 
உள்ள திருமுக்கூடல்‌ கல்வெட்டு, இ.பி. 1067இல்‌ திருக்கோயில்‌ 
வருமானத்திலிருந்து வீரசோழன்‌ என்ற பெயரால்‌ மருத்துவ 
சாலையும்‌ மருத்துவம்‌ கற்பிக்கும்‌ கலாசாலையும்‌ நிர்வகிக்கப்‌ 
பெற்றன. அவற்றில்‌ ஒராண்டுக்குத்‌ தேவையான மருந்து 
வகைகள்‌ இருந்தன. ஒரு மருத்துவனும்‌ சல்லியக்‌ கரியை 
அறுவை மருத்துவம்‌ பண்ணுவானும்‌ அங்கு இருந்தனர்‌. 
்‌ நோயாளிகட்குத்‌ துணையாக மருத்துவப்‌ பணி மகளிர்‌ - 
தாதியர்‌. பலர்‌ இருந்தனர்‌; மருத்துவருக்குப்‌ பெயர்‌ 
“கோதண்டராமன்‌ அஸ்வத்தாமப்பட்டன்‌”. என்று பல்வேறு 
செய்திகளைக்‌ குறிப்பிடுகிறது. 


மேலும்‌ தஞ்சையில்‌ குந்தவைப்‌ ட்டம்‌ அவர்‌ 
தந்‌ைத முதலாம்‌ இராசராசன்‌ நினைவாக, இலவச மருத்துவச்‌ 
சாலை நிறுவப்‌ பெற்றதாக அறிகிறோம்‌.  திருவிசலூர்‌, 
திருப்புகலூர்‌, திருச்சி மாவட்டம்‌ கோவந்த புத்தூர்‌, 
குன்றத்தூர்‌, மைசூரைச்‌ சார்ந்த சுகடூர்‌ முதலிய இடங்களில்‌ 
எல்லாம்‌. திருக்கோயில்கள்‌ மருத்துவச்‌ சாலைகள்‌ அமைத்து 
மக்கட்‌ பணி புரிந்தமையைத்‌ தெள்ளத்‌ தெளிய அறியலாம்‌. 


ஊராட்சி மன்றம்‌ 


..... பழங்காலத்‌ தமிழராட்‌சி முறை இன்றைய ஆட்டி . 
முறையைப்‌ போல அதிகாரம்‌. ஓரிடத்தில்‌ மையப்‌ படுத்தப்‌ 
பட்ட ஆட்சி முறையன்று. அதிகாரங்கள்‌ முறைப்படுத்தப்‌ 
பெற்றுப்‌ பரவலாக்கப்‌ பெற்றிருந்த ஊராட்சி மன்றங்களே 
- ஊராட்சியின்‌ மேலாண்மைக்குப்‌ பொறுப்பேற்றிருந்தன. 
அரசு, மக்களைச்‌ சலுகைகளால்‌ வளர்க்கவில்லை, உரிமை 
களால்‌ வளர்த்தது. திருக்கோயில்களில்‌ ஊராட்சி மன்றங்கள்‌ 
அமைந்திருந்தன. அவை, ஊராட்சியின்‌ மேலாண்மைக்குரிய 
பணிகளைத்‌ திறம்படச்‌ செய்தன. நீர்நிலைகளை அழப்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 29 


படுத்துதல்‌, நீர்‌ நிலைகளைத்‌ தூய்மையாகப்‌ பேணுதல்‌, 
காடுகள்‌ வளர்த்தல்‌, அவ்வப்பொழுது மக்கள்‌ மன்றத்தில்‌ 
தோன்றும்‌ சிறிய பெரிய பூசல்களைத்‌ தீர்த்து வைத்தல்‌ 
முதலியவைகளை ஊராட்சி மன்றங்கள்‌ திறமையாகச்‌ செய்து 
வந்துள்ளன. திருக்கோயிலைச்‌ சுற்றி வளர்ந்து வந்துள்ள 
ஆட்சி முறையில்‌, நிறைவான மக்களாட்சித்‌ தேர்வு முறை 
இடம்‌ பெற்றிருந்தது. “குடவோலை”யின்‌ மூலம்‌ மக்கள்‌ 
தங்கள்‌ ஊராட்சி உறுப்பினர்களைத்‌ தேர்வு செய்தனர்‌. அரசு, 
யாரையும்‌ ஊராட்சியில்‌ தனது அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி 
நியமித்ததில்லை. பழங்காலத்‌ திருக்கோயில்கள்‌ சுதந்தரமான 
ஆட்சி உரிமைகள்‌ பெற்ற மக்கட்‌ பணிமனைகளாக இருந்தன 
என்பது நினைவுகூர வேண்டிய செய்தி. 


அற்றார்க்கு உதவும்‌ நிறுவனம்‌ 


திருக்கோயில்கள்‌ 'அற்றார்க்கும்‌. அலந்தார்க்கும்‌ உதவும்‌ 
நிறுவனங்களாக இருந்தன. குறிப்பாக வறியோர்க்கு உதவும்‌ 
அமைப்புகளாக விளங்கின. ' தருமி என்றொரு ஆதிசைவன்‌ 
திருமணம்‌ செய்து கொள்ள வாய்ப்பின்றி வறுமைக்கு ஆட்‌ 
_ பட்டிருந்தான்‌. மதுரைத்‌ திருக்கோயிலில்‌ எழுந்தருளியிருந்த 
ஆலவாயண்ணல்‌, கவிஞனாகிச்‌ சங்கப்‌ புலவனாகி 
நக்ஷ்னோடு வாதாடி, பாண்டியனிடம்‌ பொற்கிழி பெற்றுத்‌ 
தருமிக்குத்‌ தந்து உதவினான்‌. திருஞானசம்பந்தர்‌, 
அப்பரடிகள்‌, சுந்தரர்‌ அகியோரும்‌ கூடப்‌ பல சமயங்களில்‌ 
பசித்‌ துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர்‌. அப்பொழுதெல்லாம்‌ 
ஆங்காங்கு, திருக்கோயில்களிலிருந்த இறைவன்‌ அவர்‌ 
களுக்குச்‌ சோறும்‌, தண்ணீரும்‌ தந்து உதவியிருக்கிறான்‌. 
திருஞானசம்பந்தர்‌ பொன்‌. வேண்டிக்‌ கேட்டபொழுது, 
திருவாவடுதுறைத்‌ திருக்கோயிலில்‌ எழுந்தருளியுள்ள 
இறைவனும்‌ பொன்‌ கொடுத்து உதவியதை அறிக, இங்ஙனம்‌ 
இறைவன்‌ மட்டுமின்றித்‌ திருக்கோயிலைச்‌ சார்ந்திருந்த 
ஊர்ச்‌ சபைகளும்‌ உதவிகளைச்‌ செய்துள்ளன. 


30 _ தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


நீதி சபை 


மானிட வாழ்க்கையென்பது பிரச்சனைகளுக்கு 
உரியதுதான்‌. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை சார 
மற்றது; சுவையற்றது. அனால்‌, வாழ்க்கையில்‌ பிரச்னை 
களைச்‌ சந்திக்கன்றபொழுது மனிதன்‌ நிதானமாக நின்று 
சிந்திக்கத்‌ தவறக்கூடாது; அறிவை இழந்துவிடக்‌ கூடாது; 
ஆத்திரப்படக்கூடாது. எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ வாழ்க்கையின்‌ 
செயற்பாடுகள்‌ நீதியோடு தொடர்புடையனவாக அமைதல்‌ 
வேண்டும்‌. நம்து சமயமே “நீதி”யென்று பெயர்‌ பெற்றது. 
மாணிக்கவாசகர்‌ இறைவனை நீதியென்றே அழைப்பர்‌. 


“பங்கயத்‌ தயனுமால்‌ அறியா 

நீதியே செல்வத்‌ திருப்பெருந்‌ துறையில்‌ 
நிறைமலர்க்‌ குருந்தமே வியசீர்‌ 

ஆதியே” 


என்பது திருவாசகம்‌. திருக்கோயிலை மையமாகக்‌ கொண்டு 
நீதி விளங்கியது. திருக்கோயில்களில்‌ நீதி வழங்கு சபைகள்‌ 
இருந்தன. . அந்தச்‌ சபைகள்‌ வழங்கிய நீதிகள்‌ வரலாற்றுப்‌ 
புகழுடையன. திருக்கோயில்‌ தத்துவத்தில்‌ கடவுளும்‌ நீதிக்குக்‌ 
கட்டுப்பட்டவர்‌. கடவுளும்‌ தனக்கு ஏதாவது வழக்கு 
இருப்பின்‌ தானே அடாவடித்தனமாக அடித்துப்‌ பிடுங்க 
முடியாது. உவமையில்லாத தலைவனும்‌ கூடத்‌ திருக்‌ 
கோயிலில்‌ விளங்கும்‌ பஞ்சாயத்தார்‌ முன்னே நீதி கேட்டு 
நிற்கத்தான்‌ ' வேண்டும்‌! இருவெண்ணெய்நல்லூரில்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ இறைவனுக்கும்‌, நற்றமிழ்ச்‌ சுந்தரருக்கும்‌ 
இடையேயிருந்த வழக்கைக்‌ கூறி, இறைவன்‌ திருவெண்ணெய்‌ 
நல்லூர்ப்‌ பஞ்சாயத்தார்‌ முன்னே நீதி கேட்டு நின்றமையை 

அறிக. அதுபோலவே செட்டிப்‌ பெண்ணுக்கு நலம்‌ செய்ய 
நினைத்த திருப்புறம்பியத்தில்‌ எழுந்தருளியுள்ள இறைவன்‌, 
திருக்கோயிலில்‌ விளங்கிய நீதி சபையின்‌ முன்னால்‌ சாட்சி 
கூறி, உதவி செய்ததை ஓர்தல்‌ வேண்டும்‌. அதுபோலவே 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 31 


மதுரையில்‌ எழுந்தருளியுள்ள அலவாயண்ணல்‌, மாமனாக 
வந்து வழக்குரைத்து நின்றமையையும்‌ அறிக. அதலால்‌, திருக்‌ 
கோவில்கள்‌ கடவுளின்‌ திருக்கோயில்களாக மட்டுமல்லாமல்‌ 
நீதிதேவதையின்‌ திருக்கோயில்களாகவும்‌ விளங்கின. 


களவியலுக்கு வாயில்‌ 


தமிழர்கள்‌ வாழ்க்கையை நன்றாகப்‌ புரிந்து கொண்ட 
வர்கள்‌; வாழ்வாங்கு வாழ விரும்பியவர்கள்‌. தமிழர்‌ தம்‌ 
உணர்வுக்கு ஏற்றவாறு திருக்கோயிலும்‌, திருக்கோயிலை ஆட்‌ 
கொண்டிருந்த கடவுள்‌ தத்துவமும்‌ தொழிற்பட்டன. 
பெண்களைப்‌ பெருமைப்‌ படுத்தும்‌ அகனைந்திணை 
வாழ்க்கை தமிழர்க்கே உரிய சிறந்த மரபு. . மதுரையில்‌ 
திருக்கோயில்‌ கொண்டு எழுந்தருளியுள்ள இறைவன்‌, 
அணும்‌ பெண்ணுமாக இணைந்து காதல்‌ செய்து வாழ்கின்ற 
நெறியினைக்‌ கூறும்‌ அகப்பொருள்‌ இலக்கணத்தையே 
அருளிச்‌ செய்தான்‌ என்பர்‌. அந்நூல்‌ “இறையனார்‌ 
அகப்பொருள்‌” என்னும்‌ பெயர்‌ பெற்றது. திருக்கோயிலைச்‌ 
சார்ந்து களவொழுக்கமும்‌ கற்பொழுக்கமும்‌ வளர்ந்தன. 
இறைவனே பெண்பால்‌ உகந்து வாழ்ந்தான்‌; போகமும்‌ 
செய்தான்‌. இதுவே திருக்கோயில்‌ வளர்ந்த வாழ்க்கைத்‌ 
தத்துவம்‌. அதனால்‌ அகனமர்ந்த மனையறத்திற்கு மாறாக 
வாழ்பவர்கள்‌, பெண்ணைத்‌ துறந்தவர்கள்‌ திருக்கோயில்‌ 
பூசனைக்கே. யுரியவரல்லர்‌ என்ற நியதி எழுந்தது. திருக்‌ 
கோயில்‌ வளாகத்திலேயே களவியல்‌ ஒழுக்கத்திற்குரிய 
வாயில்கள்‌ கிடைத்தன. சுந்தரர்‌ பரவையாரைத்‌ திருவாரூர்த்‌ 
திருக்கோயிலில்‌ கண்டு காதல்‌ கொள்கின்றார்‌. அங்ஙனமே 
பரவையாரும்‌ காதல்‌ கொள்கின்றார்‌. திருக்கோயிலைச்‌ 
சார்ந்து வளர்ந்த காதல்‌ தத்துவத்தில்‌, ஊனுடம்பின்‌ கவர்ச்சி 
யில்லை; . அகனமர்ந்த காதல்‌; . அருட்சார்புடைய .. காதல்‌ 
இருந்தது. சுந்தரர்‌ பரவையார்‌ காதல்‌ எப்படியிருந்தது ? 


32 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
ட்ப ல்க தவ அ பப்டி வவ பபபல லை 
ந்‌ பூங்கொம்போ, காமன்தன்‌ 
பெருவாழ்வோ 
பொற்புடைய புண்ணியத்தின்‌ புண்ணியமோ 
புயல்சுமந்து 
விற்குவளை பவளமலர்‌ மதிபூத்த = தவ ய்‌ 
அற்புதமோ சிவனருளோ அறியேன்‌” 


என்று பரவையாரைக்‌ கண்டு சுந்தரர்‌ அதிசயிக்கின்ற செய்தி 
யினையும்‌, 


“முன்னேவந்‌. தெதிர்தோன்றும்‌. ப த்பதா 
பெருகொளியால்‌ 
தன்னேரில்‌ மாரனோ தார்மார்பின்‌ விஞ்சையனோ 
டயட சடையண்ணல்‌ மெய்யருள்பெற்‌ 
- றுடையவனோ .. 
என்னே! என்‌ மனந்திரித்த இவன்‌ யாரோ” 


என்று சுந்தரரைக்‌ கண்டு பரவையார்‌ நினைந்த செய்தி 
யினையும்‌ திருத்தொண்டர்‌ புராணம்‌ சிறப்பித்துக்‌ கூறும்‌. 


சுந்தரர்‌, சங்கிலியாரைக்‌ காதலித்துத்‌ திருமணம்‌ 
செய்தது திருவொற்றியூர்த்‌ திருக்கோயில்‌ வளாகத்திலேயாம்‌. 
ஆதலால்‌ திருக்கோயில்‌ திருவளாகம்‌ . அகனைந்திணை 
வாழ்க்கையின்‌ பண்ணையாக விளங்கியது. திருக்கோயில்‌ 
பொலிவு திருமணப்‌ பொலிவாக -விளங்கும்‌ தன்மையது. 
இன்றும்‌ 'இறைவன்‌ ஆண்டுதோறும்‌ திருமணம்‌ ' செய்து 
கொள்கிறான்‌. என்ன? ஆண்டுதோறும்‌ புதுப்புதுத்‌ 
திருமணமா? இல்லை, இல்லை. திருமண நாளை நினைவு 
கூரும்‌ திருமணம்‌. ஒரு நம்பியோ ஒரு நங்கையோ திருமணம்‌ 
நிகமும்‌: வரையில்தான்‌ பிறந்த நாள்‌' கொண்டாடலாம்‌. 
திருமணம்‌ : நிகழ்ந்த : பிறகு திருமண: நாளே அவர்களின்‌ 
. நன்னாள்‌; அடிக்கடி. நினைவு. கூர்ந்து ' மகிழவேண்டி 
நன்னாள்‌. இறைவன்‌ உயிர்களுக்குப்‌ போகம்‌ - அதாவது 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 33 


இன்பம்‌ வழங்குவதற்காகவே தமது ஆளுடைய நாயகியைக்‌ 
கரும்புவில்‌ ஏந்தச்‌ செய்திருக்கின்றான்‌. கரும்புவில்‌ 
போகத்தின்‌ சின்னம்‌. சுந்தரருக்குத்‌ . திருமணம்‌ செய்து 
வைத்தான்‌ இறைவன்‌. தான்‌. விரும்பிய காதலனை மணக்க 
முடியாமல்‌ தடை செய்கின்ற, கொடுமை செய்கின்ற மனிதர்‌ 
இன்று போலவே பண்டும்‌ இருந்தனர்‌. அத்தகையோரை 
மறுத்துப்‌ போராடி, ஒரு பெண்‌ தான்‌ விரும்பிய ஒரு 
காதலனை மணக்கத்‌ துணை செய்தவன்‌ இறைவன்‌. 
இறைவன்‌ அடியாராகிய திருஞானசம்பந்தரும்‌ திருமருகலில்‌ 
செட்டிப்‌ பெண்ணுக்குத்‌ திருமணம்‌ செய்து வைத்த 
பெற்றிமையை எங்ஙனம்‌ புகழ முடியும்‌! அதலால்‌ 
திருக்கோயில்‌ மனையறத்தின்‌ மாண்பறத்தையும்‌ விளக்கியது; 
வளர்த்தது; மனித குலம்‌ தலைமுறை படத்‌ அடு 
தழைத்து வளர வழி கண்டது. 


“புலவி தீர்த்தல்‌ . 


பேரன்புடையீர்‌, திருக்கோயில்‌ அமைப்பில்‌ வளர்ந்‌ 
தவை திருமணங்கள்‌ மட்டுமல்ல, கற்பியல்‌ வாழ்க்கையில்‌ 
அறிந்தோ அறியாமலோ ஊடலும்‌ ஊடல்‌ முற்றிய நிலையில்‌ 
புலவியும்‌ தோன்றி வருகின்றன. இதனால்‌ கருத்தொருமித்து 
வாழ வேண்டிய இருவர்‌, உள்ளத்தால்‌, உணர்வால்‌ பிரிந்து 
விடுகின்றனர்‌. இந்தப்‌ பிரிவு வருந்தத்தக்க பிரிவு ! இத்தகைய 
பிரிவு, இருபாலாருக்கும்‌ பெருந்துன்பம்‌ தருவது. இத்தகைய 
பிரிவுகளைத்‌ திருக்கோயில்கள்‌ அங்கீகரிப்பதில்லை. இருக்‌ 
கோயிலைச்‌ சார்ந்து வளர்ந்த வாழ்வியல்‌ தத்துவம்‌, ஊடல்‌ 
தணிதலுக்கும்‌ புலவி தீர்த்தலுக்கும்‌ உரிய முயற்சிகளை மேற்‌ 
. கொள்ளும்‌. திருநீலகண்டர்‌ . வாழ்க்கையில்‌ அவருக்கும்‌ 
அவர்தம்‌ மனைவிக்கும்‌ ஓர்‌ அழமான புலவி. தோன்றி 
விட்டது. பல ஆண்டுகள்‌ பிரிந்து வாழ்கின்றனர்‌. 
தில்லையம்பலத்திலுள்ள அடல்‌ -வல்லானுக்கு இவர்களின்‌ 
புலவியும்‌, புலவி வழிப்பட்ட பிரிவும்‌ உறுத்தலைத்‌ 


34 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
க த த பப்பட்‌ லள க்‌ த க 
தந்திருக்கிறது. அதலால்‌ ஆடல்‌ வல்லானே முன்னின்று 
அவர்தம்‌ புலவியைத்‌ தீர்த்து, வாழச்‌ செய்தருளினன்‌. 
அதுபோலவே சுந்தரர்‌ பரவை யாரிடையே தோன்றிய 
ஊடலைத்‌ தீர்க்க, பெருமானை, 


“நாயன்‌ நீரே நான்‌ உமக்கிங்கு அலல்‌ னாகில்‌ நீர்‌ 
எனக்குத்‌ 
தாயின்‌ நல்ல தோழருமாம்‌ தம்பிரா னாரேயாகில்‌ 
ஆயஅறிவும்‌ இழந்து அழிவேன்‌ அயர்வுநோக்கி, 
அவ்வளவும்‌ 
போய்‌ இல்விரவே பரவையுறு புலவி தீர்த்துத்‌ தாரும்‌” 
என்று சுந்தரர்‌ வேண்ட, 
கழுதுகண்‌ படுக்கும்‌ நள்ளிரவில்‌ - பரவையார்பால்‌ 
நடந்து தூது சென்ற காட்சியை எந்த எழுத்துக்களால்‌ எழுதிக்‌ 
காட்ட இயலும்‌! சேக்கிழாரால்‌ மட்டுமே இயலும்‌! 
... “இறைவர்‌ விரைவின்‌ எழுந்தருள 
| எய்தும்‌ அவர்கள்‌ பின்தொடர 
அறைகொள்‌ திரைநீர்‌ தொடர்சடையில்‌ 
அரவு தொடர, அரியஇளம்‌ 
பிறைகொள்‌ அருகு நறைஇதழிப்‌ 
. பிணையல்‌ கரும்பு தொடர,உடன்‌ 
மறைகள்‌ தொடர, வன்தொண்டர்‌ 
மணமும்‌ தொடர வரும்பொழுது” 
என்று ஒவியமாகத்‌ நீட்டிக்‌ காட்டுகிறார்‌, சேக்கிழார்‌ 
பெருமான்‌. அதிலும்‌, முதல்‌ தடவை பரவையார்‌ உடன்‌ 
படாமற்‌ போகத்‌ தோல்வியைச்‌ சுமந்து கொண்டு ஆரூரரின்‌ 
முன்வந்து நின்ற இறைவனைப்‌ பார்க்க இரக்கமாக 
இருக்கது. சுந்தரரோ பெருமான்‌ மனம்‌ வைத்தால்‌ இயலாத 
தில்லையென  நம்புதிறார்‌. அது மட்டுமா? இறைவன்பாற்‌ 
கொண்டிருந்த இழமை மிகுதியால்‌ உயிர்‌ தரியேன்‌ என்று 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 35 


மிரட்டுகிறார்‌. மீண்டும்‌ இறைவன்‌ பரவையார்‌ இல்லம்‌ 
நோக்கி நடக்கிறார்‌. இத்தகு நிகழ்வுகள்‌ மூலம்‌ நாம்‌ பெறும்‌ 
படிப்பினை என்ன? காதல்‌ மணம்‌ . புரிந்தவர்கள்‌ பிரிதல்‌ 
கூடாது என்ற உயரிய தத்துவம்‌ திருக்கோயில்‌ தந்த திருமண 
வாழ்க்கைத்‌ தத்துவம்‌ என்பதே! இந்தத்‌ தத்துவம்‌ மனையற 
வாழ்க்கைக்கு அர்ணாகவும்‌ காதலின்பத்திற்கு ஊற்றாகவும்‌ 
விளங்குவது அறிக. 


தோழமை வாழ்க்கை 


காதல்‌ வாழ்க்கைக்கு அடுத்தது தோழமை வாழ்க்கை, 
இல்லை! காதல்‌ வாழ்க்கையினும்‌ மிக உயர்ந்தது தோழமை 
வாழ்க்கை; “நட்பிற்‌ சிறந்தது ஒன்றில்லை” என்று வள்ளுவம்‌ 
கூறும்‌. திருக்கோயில்‌ இயக்கச்‌ சூழ்நிலையில்‌ : நட்புக்கு 
வாயில்கள்‌ அமைந்துள; நட்பும்‌ வளர்ந்தது, திருவெண்ணெய்‌ 
நல்லூர்த்‌ திருக்கோயிலில்‌ எழுந்தருளியுள்ள இறைவன்‌ 
நற்றமிழாரூரருக்குத்‌ தன்னைத்‌ தோழமையாகத்‌ தந்தமையை 
நாடறிவும்‌. தோழமை எதற்காக? மண்‌ மீது விளையாடத்‌ 
தோழமை துணை செய்ய வேண்டும்‌. சுந்தரர்க்கு இறைவன்‌ 
தோழனாக நின்று பொன்‌ தந்தான்‌; பூவையர்‌ தந்தான்‌. 
வழக்கமாக எழுந்தருளும்‌ திருக்கோயில்‌ திருவுருவத்தினை 
நீங்கி, மகழின்‌ கழ்‌ இருந்தான்‌! தூது சென்றான்‌; அளாக 
இருந்தான்‌; ஆட்களும்‌ பிடித்து அமர்த்தினான்‌. சுந்தரர்‌ 
“பித்தன்‌” என்றும்‌ “மகத்திற்‌ புக்கதோர்‌ சனி” என்றும்‌ திட்டித்‌ 
தீர்த்ததை மகிழ்வுடன்‌ ஏற்றுக்கொண்டான்‌. இவை மட்டுமா? 
சேரமான்‌ பெருமாளை. அறிமுகப்படுத்தி, மற்றொரு 
தோழனாக்கிக்‌ கொடுத்தான்‌. அதன்‌ வாயிலாக யானை 
ஏற்றம்‌, குதிரை ஏற்றம்‌ முதலிய விளையாட்டுக்களில்‌ 
ஈடுபடும்‌ வாய்ப்பினைத்‌ தந்தான்‌. ஆயினும்‌ தமக்கனிய 
தோழராகிய அரூரர்க்கு வேண்டிய பொன்னைத்‌ தாமே 
. கொடுக்க வேண்டும்‌; மற்றவர்களிடம்‌ வாங்கக்‌ கூடாது என்ற 
நட்புறவின்‌ முதிர்ச்சியால்‌ - திருமுருகன்‌ பூண்டித்‌ 


36 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


திருக்கோயில்‌ வளாகத்தில்‌ வழிப்பறிவும்‌ செய்து விளையாடு 
தின்றான்‌. என்னே அற்புதம்‌! வாக்கு மனத்துக்கு அப்பாற்‌ 
பட்ட ஆற்றல்‌ மிக்க பொருளாகிய கடவுள்‌, வாழ்க்கையின்‌ . 
முதலாக மட்டுமல்லாமல்‌ வாழ்க்கையின்‌ இனிய தோழனாக, 
உற்றுழி உதவியும்‌ விளையாடியும்‌ வாழ்க்கையை உய்த்துச்‌ 
செலுத்தத்‌ துணையாக இருந்த திருக்கோயில்‌ தத்துவம்‌ ஈடு 
இணையற்றது. ' 


அன்பின்‌ இயக்கம்‌ 


திருக்கோயில்‌ தத்துவம்‌ ஒரு அன்பின்‌ இயக்கம்‌. 
திருக்கோயில்‌ அன்பினால்‌ எழுந்தது. திருக்கோயில்‌ 
அன்பினால்‌. வளர்ந்தது. திருக்கோயில்‌, வாழும்‌ மனித 
குலத்தை அன்பினால்‌ இணைத்தது; ஒருங்கிணைத்தது. அன்பு 
ஒரு சொல்லன்று. அஃது ஓர்‌ ஆற்றல்‌! அன்பு ஒரு 
நுகர்பொருள்‌! இறைவன்‌ உயிர்களிடத்திவுள்ள அன்பை 
துகர்வதற்காக எழுந்தருளிப்‌ போந்தமையை எண்ணற்ற 
வரலாறுகளில்‌ காண முடிகிறது. திருப்பனந்தாள்‌ திருக்‌. 
கோயிலில்‌ எழுந்தருளியுள்ள இறைவனைத்‌ தாடகை என்ற 
பிராட்டியார்‌, தாமே மலரெடுத்துத்‌ தொடுத்த மலர்மாலை 
களைச்‌ சாத்திப்‌ பூசித்து வருகிறார்‌. தொடக்கக்‌ காலத்தில்‌ 
திருக்கோயில்களில்‌ இன, குல வேறுபாடின்றி, ஆண்‌-பெண்‌ 
வேறுபாடின்றி, அனைவரும்‌ தாமே பூசிக்கலாம்‌ என்ற 
நெறிமுறை . இருந்தது! அந்தக்‌ காலத்தில்‌ அம்மையார்‌ 
பூசித்தார்‌. ஒருநாள்‌ இறைவனுக்குத்‌ .தாடகைப்‌ பிராட்டி 
யாரின்‌. அன்பைத்‌ துய்த்து மழெவும்‌ மற்றவர்க்குப்‌ புலப்‌ 
படுத்தவும்‌ வேண்டும்‌ என்ற உணர்வு பிறந்தது. தாடகையார்‌ 
மலர்மாலை எடுத்து இறைவனுக்குச்‌ சாத்தப்‌ புகும்‌ நேரத்தில்‌, . 
அவர்தம்‌ உடை நெகிழ்றெது. தாடகையாருக்கு அறச்சங்கடம்‌. 
தாடகையாரின்‌ அறச்சங்கடத்தை அறிந்த பெருமான்‌ 
குனிந்து மாலை ஏற்றுக்‌ கொள்கிறார்‌! அதனால்‌ 
தாடகையாரின்‌ இரண்டு நோக்கங்களும்‌ நிறைவேறிவிட்டன. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 37 


பெருமான்‌ திருமேனியை வளைத்தது அன்பின்‌ ஆற்றல்‌ 
அல்லவா? இங்கனம்‌ திருமேனி வளைந்த இறைவன்‌ 
நிமிராமலேயே இருந்துவிட்டான்‌. இதனைக்‌ கண்ட. சோழப்‌ 
பேரரசு, பெரிய சங்கிலிகளைப்‌ போட்டு யானைகளைக்‌ 
கட்டியிழுக்கச்‌ செய்தது! இறைவன்‌ திருமேனியோ நிமிர 
வில்லை! இந்தச்‌ செய்தி திருக்கடவூரில்‌ வாழ்ந்த ' 
குங்குலியக்கலயர்‌ என்ற பெருமகனாருக்கு எட்டுகிறது. அவர்‌ 
திருப்பனந்தாள்‌ வருகிறார்‌. 'இறைவனைக்‌ கூர்ந்து பார்க்‌ 
கிறார்‌. குங்குலியக்‌ கலையர்‌ அன்பில்‌ விளைந்த ஆன்மா 
உடையவர்‌. அவர்‌ இறைவன்‌ திருமேனியை நிமிர்ப்பதற்காகத்‌ 
தமது கழுத்தில்‌ ஒரு கயிற்றைப்‌ போட்டுக்‌ கொண்டு இழுக்‌ 
கிறார்‌! உடன்‌ பெருமான்‌ திருமேனி நிமிர்றெது. ஏன்‌ 
நிமிர்றெது? பெருமானையும்‌ குங்குலியக்‌ கலயரையும்‌ 
பிணைத்திருந்த கயிறு. குங்குலியக்‌ கலயரின்‌ உடலை 
வருத்துமே என்று கருதிப்‌ பெருமான்தன்‌ திருமேனி 
நிமிர்ந்தார்‌. தாடகையார்‌ மானம்‌ காப்பாற்ற வளைந்தார்‌; 
குங்குலியக்‌ கலயர்‌ உடலைப்‌ பாதுகாக்க நிமிர்ந்தார்‌. 


வயல்கள்‌ மாலை சாத்தும்‌ 
தாடகைமானம்‌ காப்பான்‌ தாழ்ந்து, பூங்கச்சிட்டு ஈர்க்கும்‌ 
பிடுறுகலயன்‌ அன்பின்‌ நிமிர்ந்த எம்பிரான்‌ ஊர்‌” 


என்று திருவிளையாடற்‌ புராணம்‌ கூறுகிறது. 


திருநீலநக்கநாயனாருடைய மனைவி, சிலம்பி நீங்க, 
வாயால்‌ ஊதியதை அன்பின்‌ விளைவாக ஏற்றுக்கொண்ட 
அருமைப்பாட்டையும்‌ பிறிதொரு நிகழ்விற்‌ காண்கிறோம்‌. 
கண்ணப்பர்‌ : அன்பினால்‌ விளைந்து, அன்பே உருவமாக 
விளங்கியதைத்‌ திருக்காளத்தித்‌ திருக்கோயிற்‌ சூழலில்‌ காண 
முடிகிறது! இருக்காளத்தித்‌ இருக்கோயிற்‌ குழலில்‌ விளைந்த 
அற்புதங்கள்‌ எண்ணற்றவை. அவையனைத்தும்‌ அன்மாக்‌ 
களை உயர்நெறியில்‌ உய்த்துச்‌ செலுத்தக்‌ கூடியவை ! 


38. தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


திருத்தொண்டுப்‌ பயிற்சி 

திருக்கோயில்‌ உயர்ந்து விளங்கியது தொண்டின்‌ 
அமைப்பால்‌! திருநெறிய திருத்தொண்டு. திருக்கோயிலைக்‌ 
கண்டது. திருக்கோயில்‌ திருநெறிய திருத்தொண்டை 
வளர்த்தது. திருக்கோயிலைச்‌ சார்ந்து நடைபெற வேண்டிய 
தொண்டுகள்‌ செய்வதற்குப்‌ பயிற்சிப்‌ பள்ளி ஒன்றைக்‌ 
கணநாத நாயனார்‌ நடத்தினார்‌. திருக்கோயிலைச்‌ சார்ந்து 
திருமாலை தொடுத்தல்‌ முதல்‌, சுவைமிக்க திருவமுது 
படைத்தல்‌ வரை பல்வேறு தொண்டுகள்‌ நடைபெற்று 
வந்துள்ளன. இதனை, 


“ஆய அன்பர்தாம்‌ அணிமதில்‌ 
சண்பையில்‌ அமர்பெருந்‌ திருத்தோணி 
நாயனார்க்கு நற்றிருப்பணி ஆயின 
நாளும்‌ அன்பொடு செய்து 
மேய அத்திருத்‌ தொண்டினில்‌ 
விளங்குவார்‌ விரும்பிவந்‌ தணைவார்க்குத்‌ 
தூய கைத்திருத்‌ தொண்டினில்‌ 
அவர்தமைத்‌ துறைதொறும்‌ பயில்விப்பார்‌.” 
(பெரி. கணநாதர்‌ - 2 
என்று ரன பேசுகிறது. ப 
... எனவே திருக்கோயில்‌, தொண்டு இயக்கத்தின்‌ மையம்‌ 
என்பதறிக. திருகோயிலைச்‌ சார்ந்து வாழ்கிறவர்கள்‌ வளமாக 


வாழத்‌ . துறைதோறும்‌ வாயில்‌ அமைத்து வழி செய்தது 
திருக்கோயிலேயாம்‌ ! 


உடல்‌. ஊனமுறுதல்‌ கக்க ஒன்று! உடல்‌ 
ஊனமுற்றோர்‌ பக்கம்‌ கனிந்த அன்பைக்‌ காட்ட வேண்டும்‌! . 
அவர்தம்‌ வாழ்க்கைக்குரியன எல்லாம்‌ செய்யப்‌ பெற 
- வேண்டும்‌. இந்த உணர்வு திருக்கோயில்‌ வளாகத்தில்‌ அரும்பி 
மலர்ந்திருந்தது. திருவாமாத்தூர்த்‌ திருக்கோயிலில்‌, கண்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 39 


பார்வையிழந்தோர்‌ 16 பேர்‌ உண்டியும்‌, உறையுளும்‌ பெற்றுத்‌ 
திருமுறை பயின்றனர்‌-ஓதினர்‌ என்பதை அறிக. கண்ணிழந்த 
சுந்தரர்க்கு இடர்ப்பாடின்றி நடக்க ஊன்றுகோல்‌ கொடுத்‌ 
துதவியது திருவெண்பாக்கத்துத்‌ திருக்கோயில்‌ வட்டம்‌ 
என்பது ஓர்க. சமுதாயத்தில்‌ பலவீனர்களாயெ உடல்‌ 
ஊனமுற்றோர்க்குக்‌ காப்பகமாகவும்‌ திருக்கோயில்‌ விளங்கு 
வந்தது. 


முறை மன்றம்‌ 


வழக்குகள்‌ வாராமல்‌ வாழ்தல்‌ நன்று. வரவேற்கத்‌ 
தக்கது. ஆனால்‌ மனித நேயத்தைவிடப்‌ பொருளும்‌ துகர்வும்‌ 
முதன்மை பெற்று விடும்‌ பொழுது வழக்குகள்‌ வராமற்‌ 
போகா. வழக்கிற்குப்‌ போகக்‌ கூடாது; அடாவடித்தனமான 
வழக்குகள்‌ வந்துவிட்டால்‌ சந்திக்காமலும்‌ இருத்தல்‌ கூடாது. 
அனால்‌ உலகியல்‌ மரபில்‌ வளமுடையோர்‌ வளமில்லா 
தாரை வழக்கில்‌ மாட்டி வைத்தே அமுக்குகின்றனர்‌; அழிக்‌ 
கின்றனர்‌. வசதியும்‌ வாய்ப்புமில்லாதார்‌ வழக்காட 
முடியாமல்‌ தவிக்கின்றனர்‌. இதனைக்‌ கருதித்தான்‌ இன்று 
வாய்ப்பற்றவர்களுக்கு வழக்காட “இலவசச்‌ சட்ட உதவி” 
என்ற இயக்கம்‌ தோன்றியிருக்றெது. அரசே இந்த இலவசச்‌ 
சட்ட உதவியை வழங்குகிறது. பழங்காலத்திலேயே நமது 
திருக்கோயிலைச்‌ சார்ந்த வாழ்க்கை முறையில்‌ இந்தமுறை, 
கால்‌ ஊன்றியிருக்கிறது. மதுரைத்‌ திருக்கோயிலில்‌ எழுந்‌ 
தருளியுள்ள இறைவன்‌, மாமனாக வந்து வழக்காடி வெற்றி 
பெற்றுத்‌ தந்துள்ளான்‌. திரும்புறம்பியத்தில்‌ திருமணம்‌ செய்து 
கொண்ட செட்டிப்‌ பெண்ணுக்கு, மதுரை இறைவன்‌ வந்து 
சிவலிங்கத்தையும்‌, : இணற்றையும்‌, வன்னி மரத்தையும்‌ 
சாட்சியமாக்கி அவளது துன்பம்‌ துடைத்தான்‌. திருக்கோயில்‌ 
சூழலில்‌ வழக்குகள்‌ வரா வாழ்க்கைகள்‌ நடந்தன. ஒரோவழி 
வழக்குகள்‌ வந்த பொழுது எளிதில்‌ தீர்வு காணப்‌ டட 
அருமைப்பாட்டினையும்‌. அறிக. 


40 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
தொழிலில்‌ சமத்துவம்‌ 


திருக்கோயிலைச்‌ சார்ந்து வாழ்ந்த சமுதாய 
அமைப்பில்‌ பல்வேறு குல அமைப்புகள்‌ இருந்தன. அவற்றுக்‌ 
கிடையே சிற்சில வேறுபாடுகளும்‌ இருந்தன. குலநெறி 
முறைகளுக்‌ கேற்பப்‌ பழக்கங்கள்‌ அமைந்திருந்தன; வழக்‌ 
கங்கள்‌ அமைந்திருந்தன. ஆயினும்‌ அவர்களுக்குள்‌ அற்புத 
மான பொதுமை நிலவியிருந்தது. அவர்களுக்கிடையில்‌ பிரி 
வினை இல்லை; பிரிவினை வகைப்பட்ட பகைமை இல்லை. 
பல்வேறு குலப்பிரிவினரும்‌ தத்தம்‌ குலமரபுகளுக்கேற்ப 
அவரவர்‌ தத்தம்‌ தொழில்களை இயற்றி வந்தனர்‌. சமுதாயம்‌ 
அமைதியாக இயங்கிக்‌ கொண்டிருந்தது. நம்பிக்கையும்‌ 
நல்லெண்ணமும்‌ யாண்டும்‌ நிலவியிருந்தன. குலப்பிரிவினை 
கள்‌ உறவுக்கும்‌, உடனிருந்து உண்ணுதலுக்கும்‌ தடையாக 
இருந்ததில்லை. ஆதிசைவ குலத்திற்பிறந்த ஆரூரர்‌, 
உருத்திரகணிகையர்‌ குலத்தைச்‌ சார்ந்த பரவையாரை மணக்‌ 
கின்றார்‌; வேளாளர்‌ குலத்தைச்‌ சார்ந்த சங்கிலியாரை 
மணக்கின்றார்‌; அந்தண குலத்சை சார்ந்த அப்பூதியடிகள்‌. 
திருநாவுக்கரசரை ஞானாசிரியராக ஏற்றுக்‌ கொள்கின்றார்‌, 
ஆதி திராவிடர்‌ வகுப்பினைச்‌ சார்ந்த திருநீலகண்ட 
யாழ்ப்பாணர்‌; திருஞான சம்பந்தருக்கு யாழ்‌ வாசிக்கன்றார்‌. ' 
அந்தத்‌ திருநீலகண்ட யாழ்ப்பாணர்‌ திருநீலநக்க நாயனாரின்‌ 
வேள்விச்‌ சாலையில்‌ தங்கியிருக்கின்றார்‌. 


“நின்ற அன்பரை நீலகண்‌ டப்பெரும்‌ பாணர்க்கு 
இன்று தங்கஓர்‌ இடங்கொடுத்‌ தருளுனீர்‌ என்ன 
நன்று மின்புற்று நடுமனை வேதியின்‌ பாங்கர்ச்‌ 
சென்று மற்றவர்க்கு இடம்கொடுத்‌ தனர்திறா 
க 


என்பது திருத்தொண்டர்‌ புராணம்‌. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 4] 


நற்றமிழ்‌ அரூரரும்‌ சேரமான்‌ பெருமான்‌ நாயனாரும்‌ 
உற்ற தோழராக விளங்குகின்றனர்‌. அப்பரடிகளும்‌ திருஞான 
சம்பந்தரும்‌ முருக நாயனாரும்‌ உடனிருந்து, உண்டு பயின்று 
வாழ்கின்றனர்‌ திருப்புகலூர்த்‌ திருக்கோயில்‌ வளாகத்திற்குள்‌ ! 
சேக்கிழார்‌ இந்நிகழ்வை “உடனுறைவின்‌ பயன்‌ எய்தினார்‌!” 
என்று பாராட்டுவார்‌. திருக்கோயில்‌ தத்துவத்தில்‌ குல 
வேற்றுமைகள்‌ இருந்தன. ஆனால்‌, அவற்றைக்‌ கடந்து பொது 
உறவு வளர்ந்தது! வேற்றுமையின்றி அவரவர்தம்‌ தொழில்‌ 
களை இயற்றினர்‌! அஃதோர்‌ ஒப்பற்ற சமுதாயம்‌! அம்‌! 
திருக்கோயிலை மையமாகக்‌ கொண்டு வாழ்ந்த சமுதாயம்‌, 
ஒப்பற்ற சமுதாயம்‌! 


நீர்நிலைப்‌ பாதுகாப்பு 


மனித வாழ்க்கைக்குத்‌ தண்ணீர்‌ இன்றியமையாதது! 
“நீரின்றமையாது உலகு” என்று திருக்குறள்‌ கூறும்‌. திருக்‌ 
கோயிலினின்றும்‌ பிரிக்கப்படாது . உடனிருந்து இயங்குவது 
'தீர்த்தம்‌' அதாவது திருக்குளம்‌. தீர்த்தத்தைச்‌ சார்ந்தே திருக்‌ 
கோயில்‌ விளங்குகிறது. திருக்கோயில்களைச்‌ சார்ந்து மிக 
அகலமாகவும்‌ ஆழமாகவும்‌ : எழிலுற அமைந்துள்ள திருக்‌ 
குளங்களைக்‌ காணும்‌ பொழுதெல்லாம்‌ . நமது சமுதாய 
முன்னோடிகள்‌, சமுதாய அமைப்பை நிர்மாணித்த திறன்‌ 
நமக்குப்‌ புலப்படுகிறது. ஆற்றங்கரைகளிலும்‌ பெரிய திருக்‌ . 
குளங்களின்‌ கரைகளிலும்‌ திருக்கோயில்கள்‌ விளக்க முற்றன. 
இந்தத்‌ திருக்குளங்களைப்‌ பாதுகாத்தல்‌, தூய்மையாகப்‌ 
பேணுதல்‌ திருக்கோயிலின்‌ கடமையாக இருந்தது. 
மானிடர்‌உடல்‌ வெப்பம்‌ தணியத்‌ தீர்த்தத்தில்‌ மூழ்கினர்‌. 
ஆன்மாவைப்‌ பற்றி நிற்கும்‌ இணவ வெப்பம்‌ தணிய 
இறைவனின்‌ திருவருட்‌ புனலில்‌ மூழ்கினர்‌. இத்தகைய 
திருக்கோயில்களின்‌ திருக்குளங்களை : அவ்வப்பொழுது 
தூர்வையெடுத்துத்‌ -தூய்மைப்படுத்திப்‌ பாதுகாத்து 
வந்துள்ளனர்‌. திருவாரூர்க்‌ கமலாலயம்‌ என்று பக்கப்‌ 


௫-211. 


42 (தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


“திருக்குளத்தைக்‌ கண்ணிரண்டுமில்லாத குருடராக வாழ்ந்த 
தண்டியடிகள்‌ தூர்வையெடுத்துத்‌ தூய்மை செய்த அரும்‌ 
பெரும்‌ சாதனையைச்‌ சேக்கிழார்‌. செஞ்சொற்‌ காப்பியமாக 
வடித்துத்‌ தந்துள்ளார்‌. 
விழவுமலி வாழ்க்கை 


தமிழ்‌ மக்கள்‌ விழாக்கள்‌ எடுப்பதில்‌ விருப்பமுடைய 
வர்கள்‌. விழவு நிறைந்த வாழ்க்கை: தமிழர்‌ வாழ்க்கை. 
திருக்கோயில்‌ நாகரிகம்‌ மிகவும்‌ சிறப்புற்று விளங்கியது, மருத 
நிலத்திலேயேயாம்‌. மருத நிலத்து மக்களுக்கு இயல்பாகவுள்ள 
பழக்கம்‌ விழாவயர்த்தல்‌. திருவாரூர்த்‌ திருக்கோயிலில்‌ விழா 
நிகழ்ந்ததைத்‌ திருப்பல்லாண்டு எடுத்துக்‌ கூறும்‌. 


'குழல்‌ஒலி யாழ்‌ஒலி கூத்தொலி ஏத்தொலி 
எங்கும்‌ குழாம்பெருகி 
. விழவொலி விண்ணளவும்‌ சென்று விம்மி 
மிகுதிரு வாரூரின்‌ 
மழவிடை யாற்கு வழிவழி ஆளாய்‌ 
மணம்செய்‌ குடிப்பிறந்த 
.  பழஅடி யாரொடும்‌ கூடிஎம்‌ மானுக்கே 
3௦ பல்லாண்டு கூறுதுமே” 


என்பது . திருப்பல்லாண்டு! சுந்தரமூர்த்தி நாயனார்‌ 
திருவொற்றியூரில்‌ சங்கிலியாரை மணந்து இருந்த நாளில்‌, 
திருவாரூர்‌ வசந்த விழாவை நினைந்து . திருப்பதிகம்‌ 
பாடினார்‌ என்பது வரலாறு. திருவாரூர்‌ வசந்த விழா, 
புகழ்பெற்ற விழா. திருஞான சம்பந்தரும்‌ இருநாவுக்கரசரும்‌ 
பார்த்துப்‌ பாராட்டிய விழா! விழாக்‌ காலங்களில்‌ விழா 
நிதழும்‌ ஊர்களில்‌ உள்ள இல்லங்களில்‌ எல்லாம்‌ விருந்தினர்‌ 
சூழ்ந்து  வந்திருப்பர்‌, எங்கும்‌ வெள்ளம்போல்‌ கூடி ஆட 
வரும்‌, மகளிரும்‌ பெருமானுக்குத்‌ திருவிழா எடுத்து மகிழ்வர்‌. 
பெருமானின்‌ . திருவீதியுலா, _ நையாத மனத்தினரையும்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 43 


நைவிக்கும்‌, திருத்தேர்‌ விழா, சமுதாயம்‌ ஒருங்கிணைந்து 
வலிமையுடனிருப்பதை எடுத்துக்‌ காட்டும்‌ விழா. உயர்ந்‌ 
தாரும்‌ தாழ்ந்தாரும்‌ ஓரணியில்‌ நின்று தேர்‌ இழுக்கும்‌ காட்சி, 
சமுதாயம்‌ ஓர்‌ உருப்‌ பெற்றுள்ள காட்சியைப்‌ புலப்படுத்தும்‌. 
எடையாலும்‌ உயரத்தாலும்‌ உயர்ந்திருக்கும்‌ திருத்தேர்‌, சூழ்ந்‌ 
திருக்கும்‌ மக்களின்‌ அற்றலுக்கு அறைகூவல்‌! அம்மம்ம! 
திருத்தேரின்‌ வடம்‌ பிடித்து இழுப்பதில்‌ எவ்வளவு மகழ்ச்சி! 
வாழ்க்கை எய்த்துக்‌ களைத்துப்‌ போகாமல்‌ தடுக்க விழவு! 
நல்ல முறையில்‌ லட சமுதாயம்‌ வீழா வாழ்க்கை 
பெறும்‌! 


சுகாதார வாழ்வு 


வாழ்க்கை வாழ்வதற்கே! உடம்பிற்கு நோய்‌ இயற்கை 
யன்று! செயற்கையே! உடம்பை “நடமாடும்‌ கோயில்‌” என்று 
திருமூலர்‌ பாராட்டுவார்‌. உடம்பை இழிந்ததென்று நினைத்து 
அலட்சியமாக வாழ்கிறவர்கள்‌ நோயை வரவழைத்துக்‌ 
கொள்கின்றனர்‌! அதன்‌ பிறகு வேறு வழியின்றி உடம்புக்கு 
அடிமையாக வாழ்வர்‌! ஏன்‌ இந்த அவலம்‌? தூய்மையான 
காற்று, தூய்மையான தண்ணீர்‌, தூய்மையான உணவு, 
தூய்மையான சிந்தனை! - இவற்றைக்‌ குறித்த காலத்தில்‌ 
உடம்புக்கு வழங்கினால்‌ உடம்பு இயங்கும்‌; நம்‌: விருப்பம்‌ 
போல்‌ ஒத்துழைக்கும்‌! திருக்கோயில்‌ வளாகத்தில்‌ அகன்ற 
முச்சுற்றுக்கள்‌, உயர்ந்த மதில்கள்‌ சூழ அமைந்திருப்பதால்‌ 
தூய்மையான காற்றுண்டு! . எல்லாத்‌ திருக்கோயில்களிலும்‌ 
தூய்மையான தண்ணீருண்டு! இறைவனுக்குப்‌ படைக்கும்‌ 
. காய்களும்‌ கனிகளும்‌ உணவிற்‌ சிறந்தவை! இவற்றை உண்டு 
வாழ்ந்தால்‌ ஏன்‌ நோய்‌ . வருகிறது? திருக்கோயில்‌ 
தூய்மையாக இருந்தாலும்‌ திருக்கோயிலைச்‌ சார்ந்துள்ள 
வீதிகள்‌ எப்பொழுதாவது தூய்மை கெட்டுப்‌ போயிருந்தால்‌ 
திருக்கோயில்‌ . வளாகமும்‌ கெடும்‌. அதனால்‌ அப்பரடிகள்‌ 


44 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


திருக்கோயில்‌ வளாகத்தைத்‌ தூய்மை செய்ததோடு திருக்‌ 
கோயிலைச்‌ சார்ந்திருந்த வீதிகளையும்‌. தூய்மை செய்தார்‌. 
“மார்பாரப்‌ பொழிகண்ணீர்‌ மழைவாரும்‌ 
திருவடிவும்‌ மதுர வாக்கில்‌ 
 சேர்வாகும்‌ திருவாயில்‌ தீந்தமிழின்‌ 
மாலைகளும்‌ செம்பொற்‌. றாளே 
சார்வான திருமனமும்‌ உழவாரத்‌ 
தனிப்படையும்‌ தாமும்‌ ஆகிப்‌ 
பார்வாழத்‌ திருவீதிப்‌ பணிசெய்து 
பணிந்தேத்திப்‌ பரவிச்‌ செல்வார்‌” 


என்ற இச்செய்தியினைப்‌ பெரியபுராணம்‌ பாராட்டும்‌, 
ஆதலால்‌, திருக்கோயிலைச்‌ சார்ந்து ஒரு தூய்மை இயக்கம்‌ 
வளர்ந்தது! சுற்றுப்புறச்‌ சூழல்‌ பாதுகாக்கப்‌ பெற்றது! 
தூய்மையே இறைமை என்ற கொள்கை உயர்த்திப்‌ பிடிக்கப்‌ 
பெற்றது. 


தமிழாய்வு 


மானிட நாகரிகத்திற்கு ஊற்று தாய்மொழி. தாய்‌ 
மொழிச்‌ சிந்தனையில்‌ வளர்ந்த சமுதாயம்தான்‌ வளரும்‌, 
மேம்பாடு அடையும்‌! தமிழரின்‌ தாய்மொழியாகிய தமிழ்‌, 
திருக்கோயில்‌ வளாகத்தில்‌ வளர்ந்தது ! தமிழ்‌, திருக்கோயில்‌ 
தத்துவத்திற்கு உருக்கொடுத்தது. சங்கப்‌ புலவர்களின்‌ 
தலைவனாக இறைவன்‌ அமர்ந்து தமிழை ஆய்வு செய்தனன்‌. 
அவன்‌ மட்டுமா? உமையம்மையும்‌ உடனிருந்து ஆய்வு 
செய்தாள்‌; அறுமுகச்‌ செவ்வேளும்‌ அமர்ந்து ஆய்வு 
செய்தான்‌. ' திருக்கோயில்‌ வளாகத்திற்குள்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 
இருந்தது. தமிழறிஞர்கள்‌ கூடினர்‌; தமிழை ஆய்வு செய்து. 
வளர்த்தனர்‌. ,புலவர்களுக்கிடையில்‌ புலமைக்‌ காய்ச்சல்‌ 
வருவதும்‌ உண்டு. சங்க காலத்திலும்‌. புலவர்களுக்கிடையில்‌ 
பாருடைய கவிதை சிறந்தது என்று கலகம்‌ நடந்தது! 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 45 


பெருமான்‌, புலவர்களுக்கிடையேயிருந்த கலகத்தை அடக்கி 

நக்கீரர்‌, கபிலர்‌, பரணர்‌ அடியோர்‌ பாடல்கள்‌ விழுமியவை 

என்று ஏற்பளித்தார்‌. | 

வையக கலை வல்லோர்‌ தமிழ்‌ எல்லாம்‌ 

சித்தங்கொடு தெருட்டுஞ்சிறு வணிகன்‌ தெருள்கீரன்‌ 

முத்தண்டமிழ்‌ கபிலன்தமிழ்‌ பரணன்தமிழ்மூன்றும்‌ 

அத்தன்மையுன்‌ அறியும்தொறும்‌ அறியும்தொறும்‌ 
எல்லாம்‌” 


“பல்காசொடு கடலிற்படு பவளம்சுடர்‌ தரளம்‌ 

எல்லாம்‌ நிறுத்து அளப்பான்‌ என இயல்வாணிகன்‌ 
குமரன்‌ 

சொல்லாழமும்‌ பொருளாழமும்‌ துலை நாவெனத்‌ தூரக்க 

நல்லாறுஅறி புலவோர்களும்‌ நட்டார்‌! இகல்‌ விட்டார்‌” 


எனும்‌ திருவிளையாடற்புராணப்‌ பாடலில்‌ இஃதறியலாம்‌. 
திருக்கோயில்‌ வளாகத்தில தமிழோடு இசைப்‌ பாடல்‌ ஓதப்‌ 
பெற்றது; தமிழாய்வு செய்யப்‌ "பெற்றது. ஆக, மானிட 
இயக்கத்தின்‌ ஊற்றாக இருக்கிற சிந்தனை, கருத்து, 
இலக்‌கியம்‌, தத்துவம்‌ அகிய அனைத்தும்‌ திருக்கோயில்‌ 
சூழலிலேயே காணப்பெற்றன; படைக்கப்பெற்றன. 

திருக்கோயிலைச்‌ சார்ந்து மொழி உலகம்‌ இருந்த 
வரையில்‌ தமிழ்‌ மொழி தூய்மையாக இருந்தது; கலப்பின்றி , 
இருந்தது; தனித்து இயங்கியது. தமிழ்மொழி வழியதாகச்‌ 
சமுதாயத்தின்‌ சிந்தனைப்‌ போக்கு அமைந்திருந்தவரையில்‌ 
உயிர்ப்புள்ளதாக இருந்தது. திருக்கோயிலைத்‌ தமிழ்‌ 
வளர்த்தது; தமிழைத்‌ திருக்கோயில்‌ வளர்த்தது. 


எல்லா உயிர்க்கும்‌ இறையருள்‌ ! 


மனித வாழ்க்கைக்கு விலங்குகள்‌, பறவைகள்‌ துணை 
செய்யக்‌ கூடியன. ஆதலால்‌, திருக்கோயில்‌ தத்துவத்தில்‌ 


46 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


விலங்குகள்‌, பறவைகள்‌ முதலியனவும்‌ உரியவாறு 
பாராட்டுப்‌ பெற்றுள்ளன; பேணப்‌ பெற்றுள்ளன! ஏன்‌? 
மதுரைத்‌ திருக்கோயில்‌, திருவானைக்காத்‌ திருக்கோயில்‌ 
முதலிய வற்றில்‌ இறைவனை யானைகள்‌ பூசித்துள்ளன. 
திருவான்மியூர்த்‌ திருக்கோயிலில்‌ பசு பூசித்திருக்கிறது ! மற்றும்‌ 
பிற இருத்‌ தலங்களில்‌ சிலந்தி, குரங்கு, நண்டு ஆகியவைகளும்‌ 
பூசித்துள்ளன என்ற வரலாறுகள்‌ : உண்டு. கரிக்குருவிக்கு 
மதுரைத்‌. திருக்கோயிலில்‌ எழுந்தருளியுள்ள ஆலவா 
யண்ணல்‌ உபதேசித்தார்‌ என்றெல்லாம்‌ திருக்கோயில்‌ 
வளாகத்தி லிருந்து. ப்‌ செய்திகளை நோக்கும்‌ 
பொழுது 

“காக்கை குருவி எங்கள்‌ சாதி -- நீள்‌ 

கடலும்‌ மலையும்‌ எங்கள்‌. கூட்டம்‌” 


என்ற பாரதியின்‌ பாடலுக்கு ஊற்றுக்‌ கண்ணாக அமைந்தது, 
தமிழ்நாட்டின்‌ திருக்கோயில்‌ தத்துவம்‌ என்று: எண்ணத்‌ 
தோன்றுகிறது. 


பரிவின்‌ கரன்ட்‌. 


திருக்கோயில்‌ வளாகத்தில்‌ இறைவன்‌, “பால்‌ நினைந்து 
ஊட்டும்‌ தாயினும்‌ சாலப்‌ பரிந்து” அருள்‌ செய்யும்‌ காட்சி, 
மாட்சிமை மிக்குடையது! திருச்சிராப்பள்ளித்‌ திருக்‌ 
கோயிலில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ இறைவன்‌, பேறு காலத்தில்‌ 
அல்லல்பட்டிருந்த பெண்ணுக்கு, ஈன்ற தாயாக அருகி 
லிருந்து மகப்‌ பேற்றுக்குத்‌ துணை செய்தான்‌ என்ற வரலாறு, 
திருக்கோயில்‌ இயற்றிய சமுதாயப்‌. பணிகளுக்கு. எடுத்துக்‌ 
காட்டாக ப பட்டது 


நிதி 


' திருக்கோயில்‌: தத்தவத்தல்‌. பொன்னுக்கும்‌ பொரு 
ளுக்கும்‌" இடமுண்டு. பொன்னும்‌ பொருளும்‌ வெறுக்கத்‌ 


. ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 47 


தக்கனஅல்ல. “முனிவரும்‌ மன்னரும்‌ முன்னுவ பொன்னால்‌ 
முடியும்‌” என்பது மாணிக்கவாசகர்‌ திருவாக்கு. அதலால்‌, 
வாழ்க்கைக்குப்‌ பொருள்‌ இன்றிஅமையாதது. திருக்கோயில்‌ 
மற்றவர்களிடமிருந்து. பெறவும்‌ செய்தது. அதுபோலவே நாடி 
வந்தாருக்குத்‌ தானும்‌ வழங்கியது. இறைவன்‌, திருவாவடு 
துறையில்‌ திருஞானசம்பந்தருக்குப்‌ பொற்கிழி தந்தருளினன்‌; 
திருவீழி மிழலையில்‌ வறட்சியினால்‌ பாதிக்கப்பட்ட மக்கள்‌ 
துயர்‌ நீங்க, திருஞானசம்பந்தரும்‌ அப்பரடிகளும்‌ பணி 
செய்ய, நாள்தோறும்‌ படிக்காசு தந்தருளினன்‌. ' 


“கால நிலைமை யால்‌உங்கள்‌ 
கருத்தில்‌ வாட்ட முறீர்‌ எனினும்‌ 
ஏல உம்மை வழிபடுவார்க்‌ 
களிக்க அளிக்கின்றோம்‌ என்று 
- கோலம்‌ காண எழுந்தருளிக்‌ - 
குலவும்‌ பெருமை இருவருக்கும்‌ 
ஞாலம்‌ அறியப்‌ படிக்காசு 
வைத்தார்‌ மிழலை நாயகனார்‌” 
என்பது பெரியபுராணம்‌. அதலால்‌, திருக்கோயில்‌ சூழலில்‌ 
வாழ்தல்‌, வளமான வாழ்க்கையாகவே அமைந்திருந்தது. 


மரணத்தை வெல்லல்‌ 


வாழ்க்கை, வாழ்வதற்கே! . சாவதற்கல்ல ! மரணத்தை 
வென்று வாழ வேண்டும்‌. 


“கூற்றம்‌ குதித்தலும்‌ கைகூடும்‌ நோற்றலின்‌ 

ஆற்றல்‌ தலைப்பட்‌ டவற்கு” 
என்ற வள்ளுவம்‌ நோக்குக! திருக்கோயில்‌ தத்துவத்தைச்‌ 
சார்ந்து, திருக்கோயில்‌ கோட்பாட்டின்படி வாழ்கிறவர்கள்‌, 
மரணத்தையும்‌ வென்று வாழ்வார்கள்‌ ! இருக்கடவூர்த்‌ திருக்‌ 
கோயில்‌ இறைவனைப்‌ பூசித்து வாழ்ந்தவர்‌ மார்க்கண்டேயர்‌. 


48 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மார்க்கண்டேயருக்கு வயது பதினாறு என்று விதி நிர்ண 
யித்தது. அனால்‌ மார்க்கண்டேயர்‌ தம்முடைய வழிபடும்‌ 
நாயகனை நம்பிக்கையோடு . இறுகப்‌ பற்றிக்கொண்டு, 
தன்னை வெளவ. வந்த. கூற்றுவனிடமிருந்து தப்பித்து 
விட்டார்‌. பெருமானும்‌ தமக்கு அன்புபட்ட மார்க்கண்‌ 
டேயரின்‌ உயிரை வெளவ வந்த காலனைத்‌ தன்‌ காலால்‌ 
உதைத்து வீழ்த்தினான்‌. “கால காலன்‌” என்று பெயர்‌ 
பெற்றான்‌. திருக்கோயில்‌ நாகரிகம்‌ மரணத்தை வென்றது; 
மரணத்தை வெல்லத்‌ துணை செய்வது என்பதை அறிக. 


வரலாற்று ஏடு 


மனிதகுலத்தின்‌ நிகழ்வு என்பது வரலாற்றை 
வளர்க்கும்‌ உந்து சக்தி! இன்றைய நிகழ்வு, நாளைய வரலாறு. 
தமிழ்‌ நாட்டுத்‌ திருக்கோயில்களின்‌ சுவர்கள்‌ வரலாற்று 
ஏடுகளாக விளங்கும்‌ மாண்பின ! தமிழ்‌ நாட்டில்‌ நிலவிய 
மொழி, கலை, பண்பாடு, சமூகம்‌, அரசியல்‌, பொருளியல்‌, 
சமயம்‌ முதலியவற்றின்‌ வரலாற்றுச்‌ செய்திகளைத்‌ திருக்‌ 
கோயில்‌ கல்வெட்டுகள்‌ மூலம்‌ அறியமுடிகிறது. அகத்‌ திருக்‌ 
கோயில்கள்‌ சென்ற கால வரலாற்றைக்‌ கூறும்‌ ஏடுகளாகவும்‌ 
எதிர்கால. வரலாற்றை இயக்கும்‌ உந்து சக்திகளாகவும்‌ 
விளங்கி வருகின்றன. 


செய்ய வேண்டுவன 


தமிழக வரலாற்றைச்‌ செழுமைப்படுத்திய திருக்‌ 
கோயில்‌ . தத்துவத்தைக்‌ கண்டோம்‌! திருக்கோயில்‌ 
சமுதாயத்தின்‌. ஆற்றல்‌ மிக்க மையமாக .விளங்கியது. 
“கோயிலைத்‌ தழுவிய குடிகளும்‌ குடிகளைத்‌ தழுவிய 
கோயிலும்‌” எனப்‌ பழந்தமிழ்ச்‌ சமுதாய அமைப்பு 
விளங்கியதை அறிய முடிகிறது. இன்று நமது திருக்கோயில்‌ 
களுக்கும்‌ நமது சமுதாயத்திற்கும்‌ நெருக்கமான உறவில்லை. 
திருக்கோயில்‌ வணிகக்‌ கூடாமாக உருமாற்றம்‌ பெறுவதைத்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 49 


தவிர்க்க வேண்டும்‌. திருக்கோயில்‌, சமுதாயத்தின்‌ நல்ல 
மைப்புக்கு எதிராக இருக்கிற தீமைகளிலிருந்து மக்களை 
விடுதலை செய்ய வேண்டும்‌. அதாவது சாதி வேற்றுமை, 
தொழில்‌ வேற்றுமை, தீண்டாமை பாராட்டுதல்‌ . முதலிய 
தீமைகளிலிருந்து மீட்கவேண்டும்‌. திருக்கோயில்‌ ஒரு 
சுரண்டும்‌ நிறுவனமாக வளர்வது, திருக்கோயில்‌ தத்துவத்‌ 
திற்கே முரணானது! அதனால்‌, நாடு கெடும்‌. பொதுமை 
'நெறிக்கு மாறான ஒரு மேலாதிக்கக்குழ.. இருக்கோயிலைச்‌ 
சார்ந்து தோன்ற அனுமதிக்கக்‌ கூடாது. 


திருக்கோயிலைச்‌ சார்ந்தவர்கள்‌ அனைவரும்‌ 
தொண்டர்கள்‌. திருக்கோயிலைச்‌ சார்ந்து, மீண்டும்‌ 
திருநெறிய தொண்டு உயிர்ப்புப்‌ பெறுதல்‌ “வேண்டும்‌. திருக்‌ ' 
கோயிலிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஊராட்சி மன்றங்கள்‌, 
கல்விச்சாலைகள்‌, மருத்துவச்‌ சாலைகள்‌ மீண்டும்‌ திருக்‌ 
கோயில்‌ வளாகத்துக்குள்‌ வந்தாக வேண்டும்‌. நாம்‌ ஒவ்வொரு 
வரும்‌. திருக்கோயிலுக்குக்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌. நாம்‌ 
அனைவரும்‌ இறைவனின்‌ பிள்ளைகள்‌ ! 


-இருக்கோயிலின்‌ அசையும்‌ சொத்து, அசையாச்‌ 
சொத்துக்களின்‌ பட்டியல்‌ மட்டும்‌ இருந்து பயன்‌ என்ன? 
திருக்கோயிலில்‌ நம்மவர்‌ பதிவேடு இருக்க வேண்டும்‌. 
நம்மவர்‌ வாழ்க்கை நிகழ்வுகளைத்‌ திருக்கோயிலிலேயே 
செய்ய : வேண்டும்‌. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ திருக்கோயிலுக்‌ 
குரிய: கடமைகளை-அவை எத்தகையவாக இருந்தாலும்‌ 
தவறாது செய்தல்‌ வேண்டும்‌. ஆண்டுதோறும்‌ ஈட்டிய 
செல்வத்தில்‌ ஒரு பகுதியினைத்‌ திருக்கோயிலுக்கு -உளமார 
மனமுவந்து செலுத்தவேண்டும்‌. இங்ஙனம்‌ செலுத்துவதன்‌ 
மூலம்‌ திருக்கோயில்‌ நிதிநிலை சீராகும்‌. இது நடைமுறைக்கு 
வந்தவுடன்‌ அருச்சனைச்‌ சீட்டு முறைகளை (வணிக 
முறைகளை) அறவே நீக்க வேண்டும்‌. சிக்னைமாகச்‌ 
 செலவழிக்கப்‌ பெறவேண்டும்‌. திருத்தொண்டின்‌ மூலமே, 


50 | தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


்‌ ஊதியம்‌ பெறாத உழைப்பின்‌ மூலமே, திருக்கோயில்கள்‌ 
தூய்மையுடன்‌ பேணப்பட வேண்டும்‌. | 


திருக்கோயிலில்‌ அரவாரமான செலவுகளைத்‌ தவிர்க்க 
வேண்டும்‌. திருக்கோயிலில்‌ பொது நிதி ஆதாரத்தை 
வலிமைப்படுத்தி, வளமாக வாழ வாய்ப்பிழந்தவர்களுக்கு 
வாய்ப்பை உருவக்கி உதவி செய்து அவர்களை உயர்த்த 
வேண்டும்‌. .மீண்டும்‌ திருக்கோயிலை மையமாகக்‌ கொண்ட 
சமுதாயத்தை அமைப்பது நமக்கும்‌ நல்லது; நாட்டுக்கும்‌ 
நல்லது! 
திருக்கோயில்கள்‌ சமுதாயத்தின்‌ மையங்களாகவும்‌ 
சமுதாயத்தின்‌ உடைமைகளாகவும்‌ இருக்க வேண்டும்‌. திருக்‌ 
கோயில்கள்‌ தனியார்‌ உடைமைகளாகவும்‌ மதச்சார்பற்ற 
அரசாங்கத்தின்‌ உடைமைகளாகவும்‌ இருப்பது விரும்பத்தக்க. 
தல்ல! திருக்கோயில்களை மீண்டும்‌ சமுதாய மையமாக 
மாற்றுவோம்‌! நம்முடைய சமுதாய வாழ்வியலைத்‌ திருக்‌ 
கோயிலைச்‌ சார்ந்ததாக அமைப்போம்‌ ! முன்னையது 
உடனடியாக நிகழக்‌ கூடியதன்று! இது தெரிந்த உண்மையே ! 
அயினும்‌ பின்னையது - அதாவது சமுதாய வாழ்வியலைத்‌ 
திருக்கோயிலைச்‌ சேர்ந்ததாக அமைப்பது என்ற 
கோட்பாட்டை, உடனடியாகத்‌ தொடங்க யாதொரு தடையு 
மிலலை! இந்த முயற்சியை உடனடியாக மேற்கொள்வோ 
மானால்‌, நம்முடைய தலைமுறையிலேயே திருக்கோயில்கள்‌ 
மீண்டும்‌ சமுதாய மையங்களாக விளங்கும்‌ ' பொற்காலம்‌ 
தோன்றும்‌! “கோயிலைத்‌ . தழுவிய குடிகள்‌, குடிகளைத்‌ 
தழுவிய கோயில்‌ !” - இதுவே நெறிமுறை! செயற்பாடு! தவம்‌! 
அனைத்தும்‌ ஆம்‌! ப ப 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 51 


கோயில்‌ வளர்த்து 
வாழ்வியற்‌ கலைகள்‌” 


தமிழ்நாடு வரலாற்றுப்‌ புகழ்மிக்க நாடு. மனிதகுல 
வரலாறு தொடங்குவதற்கு மூன்பே தமிழ்‌ மக்கள்‌, மொழி, 
கலை, இலக்கியம்‌, சமயம்‌ முதலிய பல்வேறு துறைகளில்‌ 
வளர்ந்து புகழ்‌ பெற்றிருந்தனர்‌. இவ்வகையில்‌ தமிழ்‌ மக்களின்‌ 
பழமைக்கும்‌ வளர்ச்சிக்கும்‌ சான்றாக இருப்பவை பல. 
அவற்றுள்‌, தமிழ்மொழி வாழ்க்கைக்கு இலக்கணம்‌ 
கண்டிருப்பதும்‌, தமிழ்‌ மக்களின்‌ வழிபடு தெய்வம்‌ ஆடல்‌ : 
வல்லோனாக அமைந்திருப்பதும்‌ குறிப்பிடத்தக்கவையாகும்‌. 
தமிழ்‌ கூத்து, இசை, இயல்‌ என மூன்று திறத்ததாக வளர்ந்து 
முழுமை பெற்றுள்ளது. அதுபோலவே தமிழ்நாட்டு மக்களின்‌ 
வாழ்க்கையில்‌ திருக்கோயில்கள்‌ முக்கியமான பாத்திரத்தை 
வகிக்கின்றன. இமயம்‌ முதல்‌ குமரிவரை நமது இந்திய நாட்டு 
மக்களிடத்தில்‌ திருக்கோயிலைச்‌ சார்ந்து வாழும்‌ நெறி கால்‌ 
கொண்டு உள்ளது; சிறந்து பரந்துள்ளது. 


“திருக்கோயில்‌ இல்லாத திருவி லூரரும்‌ 
...... திருவெண்ணீ றணியாத திருவி லூரும்‌. 
- பருக்கோடிப்‌ பத்திமையாற்‌ பாடா வூரும்‌ 
பாங்கினொடு பலதளிகள்‌ இல்லா வூரும்‌ 
விருப்போடு வெண்சங்கம்‌ ஊதா வூரும்‌ 
- விதானமும்‌ வெண்கொடியும்‌ இல்லா வூரும்‌ 
அருப்போடு மலர்பறித்திட்‌ டுண்ணா வூரும்‌ 
அவையெல்லாம்‌ ஊரல்ல அடவி காடே.” 


என்ற அப்பரடிகளின்‌ திருப்பாடலும்‌, 
கோயில்‌ இல்லா ஊரில்‌ குடியிருக்க வேண்டாம்‌,” 


* திருச்சி, அகில இந்திய வானொலியில்‌ 10-3-85இல்‌ ஒலிபரப்பானது. 


52. தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


என்ற உலக நீதிப்‌ பாடல்‌ அடியும்‌ திருக்கோயில்கள்‌ தமிழ்‌ 
மக்களின்‌ வாழ்க்கையில்‌ எவ்வளவு முக்கியத்துவம்‌ பெற்றி 
ருந்தன என்பதற்குச்‌ சான்றாக விளங்குவன. 


தமிழர்கள்‌ திருவுருவ வழிபாட்டில்‌ அசைவிலா 
நம்பிக்கையுடையவர்களாய்‌ விளங்கி வருகின்றனர்‌. 
தமிழர்கள்‌ தீவிரமான பக்தி நெறி நிற்பவர்கள்‌, அவர்கள்‌ 
தாங்கள்‌ விரும்பும்‌ ஒரு பொருளிடத்தில்‌ கடவுளாற்றலை 
I உருவகப்படுத்திக்கொண்டு பத்திமை செய்பவர்கள்‌. 


திருக்கோயில்கள்‌ பரம்பொருளை உணர்வதற்குக்‌ 
கருவியாகவும்‌ பக்தி நெறியைப்‌ பரப்புவதற்குச்‌ சாதன 
மாகவும்‌ விளங்கி வருகின்றன. ஆதலால்‌, நமது இந்திய 
நாட்டில்‌ இந்துமதக்கோயில்களின்‌ எண்ணிக்கை மிகுதி, 
இத்திருக்கோயில்களைக்‌ கட்டும்‌ பணி கிறித்து பிறப்பதற்குப்‌ 
பல நூறு அண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில்‌ தொடங்கப்‌ 
பெற்று விட்டது என்பதை வரலாறும்‌ இலக்கியமும்‌ எடுத்துக்‌ 
காட்டுகின்றன. கடல்‌ கொண்ட தென்குமரிக்‌ கண்டத்தி 
லிருந்த தென்மதுரை என்ற நகரத்தில்‌ நகரமனைய 
திருக்கோயில்‌ இருந்ததைப்‌ புறநானூறு பேசுகிறது. குமரியாறு 
கடல்‌ கொள்ளப்படுவதற்கு முன்னும்‌, தென்குமரி நாட்டில்‌ 
பறுளியாறு கடல்‌ கொள்ளுவதற்கு முன்னும்‌ எழுந்த 
பாடல்கள்‌. புறநானூற்றில்‌ உள்ளன. பாண்டியன்‌ பல்யாக 
சாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதி பஃறுளியாறு கடல்‌ 
கொள்ளப்படுவதற்கு முன்‌ திகழ்ந்தவன்‌. முக்கட்‌ பெருமான்‌ 
என்னும்‌ முழுமுதற்‌ கடவுளொருவருக்கே இம்மன்னன்‌ 
வணக்கம்‌ காட்டும்‌ இயல்பினன்‌ என்றும்‌, அக்கடவுள்‌ 
முனிவர்களால்‌ பரவப்‌ பெறுபவர்‌ என்றும்‌, அப்பெரு 
மானுக்கு ஒரு நகரத்தைப்‌ போல்‌ அகன்று உயர்ந்து. அமைந்த 
திருக்கோயில்‌ அவ்வளவு பழங்காலத்திலேயே இருந்தது 
என்றும்‌ அறிகின்றோம்‌. முதுகுடுமிப்‌ தபதி பற்றி 
த புறப்பாட்டில்‌, 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 53 


“பணியிய ரத்தைநின்‌ குடையே! முனிவர்‌ 


முக்கட்‌ செல்வர்‌ நகர்வலஞ்‌ செயற்கே” _ புறம்‌-6) 


என்று காரிகிழார்‌ என்னும்‌ நல்லிசைப்‌ புலவர்‌ இதனைக்‌ 
கூறுவர்‌. இத்தகைய திருக்கோயில்கள்‌ சமுதாயத்தின்‌ மைய 
மாக அமைந்து மக்களின்‌ அனைத்துத்‌ தேவைகளையும்‌ 
நிறைவு செய்யத்‌ தக்கவகையில்‌ இயங்கியும்‌ வந்தன. 


_ தமிழகத்தின்‌ திருக்கோயில்கள்‌ கடவுள்‌ மங்கலமிக்க 
அருள்‌ நலத்துடன்‌ பொருள்‌ நிறைந்த கலைகளையும்‌ பெற்று 
விளங்குகின்றன. விண்ணளந்து காட்டி வினை மறைக்கும்‌ 
திருக்கோயில்கள்‌ ஆயிரம்‌ ஆயிரம்‌, தமிழகத்தை அணி 
செய்கின்றன ! கல்லெல்லாம்‌ கலை! பேசும்‌ பொதி சித்திரம்‌ ! 
கடவுள்‌ திருவுரு! 

மானுட வாழ்க்கை, வென்று விளங்கவேண்டும்‌. 
மானுடத்தின்‌ வெற்றியே மண்ணுக்குப்‌ புகழ்‌ சேர்ப்பது! 
விண்ணுக்கும்‌ சிறப்பாவது! மானுடம்‌ வென்று வீரம்‌ 
நிகழ்த்துவது வாழ்க்கையின்‌ குறிக்கோளாகும்‌. 


“வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 

தெய்வத்துள்‌ வைக்கப்‌ படும்‌,” 
என்று திருக்குறள்‌ கூறும்‌. நெறிப்பட நின்று வாழ்தல்‌ ஒரு 
கலை. வாழ்க்கையென்பது கட்டி முடிக்கப்‌ பெற்ற ஒரு 
மாளிகையன்று; நாழிகைதோறும்‌ உரியோரால்‌ கட்டப்‌ 
பெற்று வருவது. வாழ்க்கை ஒரு சுமையன்று; : துன்பமும்‌ 
அன்று; வாழ்க்கை குறிக்கோளுடையது. வாழ்க்கை மகிழ்ந்து : 
வாழ்வதற்குரியது. அதனால்‌, கால உணர்வோடு ' கலந்து 
வளர்ந்த வாழ்வியற்‌ கலைகள்‌ நமது திருக்கோயில்‌ வளர்த்த 
"கலைகள்‌. 


வாழ்க்கைக்குச்‌ சோறு மட்டும்‌ போதாது. வாழ்க்கைக்‌ 
குக்‌ களிப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ தேவை. உயிர்‌ தழைத்து வளர்‌ 
வதற்கு இன்பம்‌ துணை செய்கிறது. ஒருவர்‌ நெறிப்பட 


54 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வாழ்தல்‌ அவருக்கும்‌ பெருமை; அவரைச்‌ சார்ந்த மற்றவர்‌ 
களுக்கும்‌ பயன்தரும்‌. ஒரு நல்ல இசைக்கலைஞன்‌ 
இனிமையாகப்‌ பாடும்‌ பொழுது அவனுக்குப்‌ பெருமை; 
மகிழ்ச்சி; இன்பம்‌! அந்த இசையமுதைத்‌ துய்த்து மகிழும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ களிப்பு; மகிழ்ச்சி; இன்பம்‌! அதலால்‌ 
வாழ்க்கைக்குக்‌. கலை இன்றியமையாதது. கலைநலம்‌ சான்ற 
வாழ்க்கையில்தான்‌ அன்பு இருக்கும்‌; அமைதி இருக்கும்‌; 
இன்பம்‌ இருக்கும்‌. 

வாழ்தல்‌ !-இஃது ஓர்‌ அருமைப்பாடான கலை. 
“பிழைத்தல்‌” வாழ்க்கையன்று. வாழ்க்கையில்‌ வழங்கப்‌ 
பெற்றுள்ள வாய்ப்புகள்‌ அனைத்தும்‌ முழுமையாகப்‌ பயன்‌ 
பட வேண்டும்‌. வாழ்க்கை ஒரு சுமையாக இருத்தல்‌ ஆகாது. 
எவ்வளவு நெருக்கடியான துன்பச்‌ சூழலிலும்‌ பரித்து 
மகிழ்ந்து வாழ்தலே வாழ்க்கை! அழுது புலம்புவது அவலம்‌! 
வாழ்க்கை, , கலையாக்‌ அமைய . வேண்டுமானால்‌ வந்து 
சூழ்ந்துள்ள துன்பங்களுக்குரிய காரண காரியங்களை 
ஆராய்ந்தறிய வேண்டும்‌. துன்பங்களுக்கெல்லாம்‌ காரணம்‌, 
பெரும்பாலும்‌ முறையாக வாழாமையேயாம்‌ ! ஒருவரைக்‌ 
காணல்‌, ஒருவர்‌ . சொல்வதைக்‌ கேட்டல்‌, ஒருவரோடு 
பேசுதல்‌ முதலிய நிகழ்வுகள்‌ துன்பத்திற்கும்‌ இன்பத்திற்கும்‌ 
காரணமாய்‌ அமைந்துவிடுகின்றன. “முகனமர்ந்து இனிது 
நோக்குதல்‌” என்பது திருக்குறள்‌. கண்கள்‌ ஆயிரம்‌ ஆயிரம்‌ 
கூறும்‌. கண்களால்‌ வளர்ந்த கதைகளும்‌ உண்டு; கண்களால்‌ 
விளைந்த தீமைகளும்‌ உண்டு, ஆதலால்‌, பரபரப்பின்றி, 
அமைதியான, மகிழ்ச்சி நிறைந்த குளுகுளுப்பைக்‌ கண்களால்‌ 
- காட்டுதல்‌, காண்பவர்களுடன்‌ நெடிய இனிய : உறவை. 
வளர்த்துக்‌ கொள்ளுதல்‌, பார்வைக்‌ கலையின்‌ இலக்கணம்‌. 

மற்றவர்களின்‌ மீது கூறும்‌ குறைகளைக்‌ கேளா 
திருத்தல்‌, கோள்‌ கேளாதிருத்தல்‌ ஆகியன. கேட்டறிதலின்‌ 
பால்‌ உள்ள கலைத்திறன்‌. 'இனியனவே. பேச வேண்டும்‌; ' 
மற்றவர்‌ குணமே கூறவேண்டும்‌; முகமன்‌ கலவாத புகழ்‌. கூற 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 55 


வேண்டும்‌. இது பேசும்‌ கலை. பொறிகள்‌ ஐந்தும்‌ பண்பட்ட 
நிலையில்‌ பழக்கப்‌ படுத்தப்‌ பெற்றால்‌ மனம்‌ தூய்மை அகும்‌; 
புத்தி புண்ணியச்‌ செயலில்‌ . ஈடுபடும்‌; சித்தம்‌ அழகுடன்‌ 
விளங்கும்‌. இந்த நிலையில்‌ வாழ்வே கலை,கலையே வாழ்வு; 
வாழ்வே சமயம்‌, சமயமே, வாழ்வு என்றாகிறது. 


சமயம்‌ என்பது ஒரு தத்துவம்‌; ஒரு கொள்கை, ஒரு 
கோட்பாடு. அது வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட தத்துவமன்று. 
சான்றோர்‌ வாழ்க்கையினின்றும்‌ பிறந்தது சமயம்‌. 
வாழ்க்கையை வழி நடத்துவது சமயம்‌. சமயம்‌, ஒரு வாழ்க்கை 
முறை. அதனால்‌, சமயம்‌ என்பது திருநெறி; தவநெறி; துரநெறி; 
நன்னெறி; அருள்‌ நெறி; சன்மார்க்கம்‌ என்றெல்லாம்‌ 
அருளாசிரியப்‌ பெருமக்களால்‌ பாராட்டப்‌ பெற்றுள்ளது. 
நெறியென்றால்‌ வழி: உயிரும்‌ உணர்வும்‌ செல்லும்‌ ஆறு! 
அதலால்‌ நெறி என்று கூறப்‌ பெறுகிறது! இறையருளை நாடிச்‌ 
செல்லுவோர்‌ செல்லும்‌ நெறி திருநெறி. புலன்களிலே அழுக்‌ 
இன்றித்‌ தூய்மை வழிச்‌ செல்லும்நெறி தூ நெறி; வஞ்சப்‌ 
- புலனைந்தைப்‌ பக்குவப்‌ படுத்த ஏற்கும்‌ நெறி தவநெறி. 
எங்கும்‌ எல்லாவற்றிலும்‌ எப்பொழுதும்‌ நன்மையைக்‌ 
காணவும்‌ நன்மையைச்‌ செய்யவும்‌ விரும்பிச்‌ சென்றிடும்‌ 
நெறி நன்னெறி. யார்‌ மாட்டும்‌ எவ்வுயிர்க்கும்‌ தடையிலா 
அன்பைக்‌ காட்டும்‌ ஒழுக்கத்தினை ஏற்கும்‌ நெறி, அருள்‌ 
நெறி. இதுவென்றும்‌, அதுவென்றும்‌, நன்றென்றும்‌ தீதென்றும்‌ 
சமய பேதா பேதங்களில்‌ ஈடுபடாது, சமயங்களைக்‌ கடந்த 
பொதுநிலை நின்று வாழ்வோர்‌ ஏற்பது சன்மார்க்க நெறி. 
ஆக, வாழ்க்கையில்‌. நாகரிகம்‌, பண்பாடு, சான்றாண்மை 
அகியன யொதுள வேண்டுமானால்‌ சமயம்‌ சார்ந்த 
வாழ்க்கை தேவை. சமயம்‌ சார்ந்த வாழ்க்கைக்கு எளிதில்‌ - 
இட்டுச்‌ செல்வது கலை. கலை சமயத்திற்கு ஆதாரம்‌. சமயம்‌ 
கலைக்கு ஆதாரம்‌. இரண்டும்‌ மானுடத்தை வளர்க்கும்‌ 
தகையன. பக்‌ க்க 


56 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


கலகப்‌ பூச்சிகளாக வாழ்ந்து, வெற்று வேடிக்கை 
மனிதராய்‌ மாண்டு போகாமல்‌ தடுக்க, சமயமும்‌ கலையும்‌ 
துணை செய்வன. கலைகளை அனுபவிக்கும்‌ இதயமுடை 
யோர்‌ குற்றமுடையோராய்‌ இருத்தல்‌ அரிது. சமயம்‌. சார்ந்த 
வாழ்க்கையுடையோர்‌ யாதோர்‌ உயிருக்கும்‌ தீங்கு செய்யார்‌. 
கலைகளின்‌ வளர்ச்சி, கறைகளைத்‌ தவிர்க்கும்‌; குற்றங்களைக்‌ 
குறைக்கும்‌; சிறைச்சாலைகளை மூடும்‌. பரஸ்பரம்‌ 
நல்லெண்ணமும்‌ அமைதியும்‌ தழுவிய சமுதாய வாழ்க்‌ 
கையை உருவாக்கும்‌. இம்மண்ணுலக வாழ்க்கை 
அமைதியாக நடைபெறச்‌ சமயமும்‌ தேவை; கலைகளும்‌ 
தேவை. இனி எதிர்வரும்‌ காலத்திலும்‌ இன்பம்‌ தழுவிய 
வாழ்க்கையை அமைக்கச்‌ சமயமும்‌ தேவை; கலைகளும்‌ 
தேவை. 


கலைகளில்‌ ' முதலில்‌ தோன்றியது கூத்து. மொழி 
தோன்றுவதற்குப்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே 
கூத்துத்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌. மக்கள்‌ தம்முடைய 
உணர்வுகளை, நினைத்திடும்‌ பொருட்‌ குறிப்பை, முதன்‌ 
முதலில்‌ அங்க அசைவுகளால்தான்‌ புலப்படுத்தினர்‌. அதுவே 
காலப்போக்கில்‌ கூத்தாயிற்று. இக்கூத்திலிருந்துதான்‌ 
நாட்டியம்‌, நாடகம்‌, திரைப்படம்‌ முதலிய கலைகள்‌ 
தோன்றின. தமிழரின்‌ தலைசிறந்த வழிபாட்டுத்‌ திருவுருவம்‌ 
ஆடல்வல்லான்‌ திருவுருவம்‌! வழிபாட்டுத்‌ திருவுருவங்களில்‌ 
பழமை சான்றதும்‌ எழில்‌ வாய்ந்ததும்‌, இன்பம்‌ அளிப்பதும்‌ 
ஆடல்வல்லான்‌ திருவுருவமே! 


“குனித்த புருவமும்‌ கொவ்வைச்செவ்‌ 
வாயிற்‌ குமிண்‌ ' சிரிப்பும்‌ 
பனித்த சடையும்‌ பவளம்போல்‌ 
..... மேனியில்‌ பால்வெண்‌ ணீறும்‌ 
இனித்த முடைய எடுத்தபொற்‌ 
பாதமும்‌ காணப்‌ பெற்றால்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ - 57 


மனித்தப்‌ பிறவியும்‌ வேண்டுவதே 
இந்த மாநி லத்தே,/” 
நான்காம்‌ திருமுறை - 783) 


என்று அப்பரடிகள்‌, ஆடல்வல்லானைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்து 
மகிழ்ந்தது இங்கு நினைவுகூரத்‌ தக்கது. தமிழரின்‌ வழிபடும்‌ 
தெய்வங்களில்‌ சிறப்புடைய சிவம்‌, சக்தி. இருவருமே 
ஆடற்கலை நிகழ்த்தியிருக்கின்றனர்‌. இன்றும்‌ ஆடிய இருக்‌ 
கோலத்தில்‌ உள்ள அத்திருமேனிகளுக்கு வழிபாடு செய்யப்‌ 
பெறுகின்றது. ஆடற்கலையில்‌ நூற்றுக்கணக்கான வண்ணங்‌ 
கள்‌ உண்டு. பழந்தமிழகத்தில்‌ திருக்கோயில்களில்‌ அன்றாட 
வாழ்வியலில்‌ நாட்டியமும்‌ இடம்‌ பெற்றிருந்தது. சோழர்‌ 
காலத்தில்‌ “பதியிலார்‌” என்று பெருமை பெற்றவர்கள்‌ திருக்‌ 
கோயில்களில்‌ ஆடற்பணி செய்துகொண்டி ருந்தனர்‌. 
இங்ஙனம்‌ பணி செய்தவர்களில்‌ தலைசிறந்தவர்களுக்குச்‌ 
சோழ மன்னர்கள்‌ 'தலைக்கோல்‌” என்னும்‌ பட்டம்‌ அளித்துச்‌ 
சிறப்புச்‌ செய்துள்ளனர்‌. இங்ஙனம்‌ பட்டம்‌ பெற்ற 
ஆடற்பெண்‌ “தலைக்கோலி” என்றழைக்கப்‌ பெற்றாள்‌. திருக்‌ 
. கோயில்களில்‌ நடனமாடுவதற்கு, மாமன்னன்‌ இராசராசன்‌ 
400 பெண்கள்‌ வரை நியமித்திருக்கிறான்‌. நடனமாடும்‌ 
இவர்களுக்குப்‌ பக்க வாத்தியமாக, பாடவ்யம்‌, கானபாடி, 
உடுக்கை வாசிப்போர்‌, கொட்டி . மத்தளம்‌ வாசிப்போர்‌, 
முத்திரைச்‌ சங்கு ஊதுவார்‌, பக்க வாத்தியர்‌, காந்தர்வர்‌, 
உவைச்சர்‌ என்றெல்லாம்‌ பலர்‌ இசைப்‌ பணி புரிந்தனர்‌ 
என்று கல்வெட்டுச்‌ செய்திகள்‌ அறிவிக்கின்றன. 


“ஐந்துபே ரறிவும்‌ கண்களே கொள்ள 
அளப்பரும்‌ கரணங்கள்‌ நான்கும்‌ 
. சிந்தையே யாகக்‌ குணம்‌ஒரு மூன்றும்‌ 
..... திருந்துசாத்‌ துவிகமே யாக 
இந்துவாழ்‌ சடையான்‌ ஆடும்‌ ஆனந்த .. 
எல்லையில்‌ தனிப்பெருங்‌ கூத்தின்‌ 
௫.11.5; 


58 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வந்தபே ரின்ப வெள்ளத்துள்‌ திளைத்து 
மாறிலா மகிழ்ச்சியில்‌ திளைத்தார்‌”, 
(பெரியபுராணம்‌, தடுத்‌. 106) 


என்று ஆடற்‌ பெருமானை ஆரூரர்‌ வணங்கி மகிழ்ந்த செய்தி 
யினைச்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ சிந்தை குளிரப்‌ 
பாடியுள்ளார்‌. பொறிகள்‌, புலன்கள்‌ ஒன்றிய ஐந்து 
பேரறிவின்‌ உணர்வுகளும்‌ கண்களிலேயே நின்று ஆடல்‌ 
வல்லானைக்‌ கண்டு மகிழ்கின்றன. மனம்‌, புத்தி, சித்தம்‌, 
அகங்காரம்‌ அகிய அகக்கருவிகள்‌ - அனுபவக்‌ கருவிகள்‌ 
நான்கும்‌ சிந்தையை இடமாகக்‌ கொண்டு விட்டன. 
மானுடத்தின்‌ குணம்‌ மூன்று. தாமதம்‌, இராசதம்‌, 
சாத்துவிகம்‌, ஆதிய இம்மூன்று குணங்களில்‌ சாத்துவிகமே 
உயர்ந்தது; சிறந்தது. அடல்‌ வல்லானின்‌ ஆனந்தக்‌ கூத்தில்‌ 
ஈடுபடும்‌ : ஆன்மா, இன்ப அனுபவங்களை அடைகின்றது. 
இதனினும்‌ சிறந்த பேறுண்டோ? திருக்கோயில்கள்‌ வளர்த்த 
வாழ்வியற்‌ கலைகள்‌, மனித வாழ்வை ஈர்த்துப்‌ பதப்படுத்தி 
இன்பம்‌ அளித்து வாழ்வளிக்கின்றன. 


கலை, நாகரிகம்‌ அடைந்த சமுதாயத்தின்‌ படைப்புக்‌ 
களுள்‌ : ஒன்று. கலைத்துறை ஒன்றல்ல; பலப்பல. அறுபத்து 
நான்கு கலைகள்‌ என்று கூறுவர்‌. கலை, அனுபவத்தில்‌ பிறந்து, 
அனுபவத்திற்கு . உரியதாகி, அனுபவத்தை வளர்த்துச்‌ 
செழுமைப்படுத்துவது. இந்தக்‌ கலைத்துறையில்‌ தமிழகம்‌ 
வரலாற்றுக்‌ காலந்தொட்டுப்‌ புகழ்‌ பெற்று வளர்ந்து வந்திருக்‌ 
இறது. சங்க காலத்தில்‌ கலை உலகு திறம்பட வளர்ந்திருந்தது. 
நாளை, பொழுதுகளாகப்‌ பிரித்து, அந்தந்தப்‌ பொழுதுக்குரிய 
வாறு பண்களையும்‌ நிர்ணயித்திருந்தனர்‌. இதுபோலவே 
வேறு. வேறு நிலைகளில்‌ . பாடும்‌ பாடல்களும்‌. வழக்கத்தி 
லிருந்தன. விளையாடும்‌ காலத்தில்‌ ' பாடுகின்ற பாட்டுக்கள்‌ 
“கந்துகவரி” முதலியன... “மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌”, 
“செருப்பறை”, “வள்ளைப்பாட்டு” முதலிய பாக்களும்‌ சங்க 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ ட... 59: 


காலத்தில்‌ பயின்றன. இவையன்றி, ஆறுகள்‌, கடற்கரைகள்‌ 
முதலியவற்றின்‌-இயற்கையின்‌ எழிலின்பத்தில்‌ ஈடுபட்டுப்‌ 
பாடிய பாடல்கள்‌ “அற்றுவரி”, “கானல்வரி” முதலியன 
வாகும்‌. சங்க நூல்களில்‌ “பரிபாடல்‌” என்பதும்‌ ஒன்று. அது 
முற்றிலும்‌ இசைப்‌ பாட்டினாலேயே அனது. 

கலை, கலைக்காகவே என்பது ஒரு கொள்கை. இல்லை, 
கலை வாழ்க்கைக்காகவே என்பது தமிழர்‌ கொள்கை. 
அதிலும்‌ உலகாயத வாழ்க்கைக்கன்றி, அருள்‌ நலம்‌ சார்ந்த 
சமய வாழ்க்கைக்குக்‌ கலை, தொண்டு செய்ய வேண்டும்‌ 
என்பது தமிழர்‌ கொள்கை. அதனாலேயே தமிழகத்‌ திருக்‌ 
கோயில்களெல்லாம்‌ இசைக்‌ கலையைப்‌ போற்றி வளர்த்தன. 
குரலிசை, வாத்திய இசை முதலியவை திருக்கோயில்‌ 
களிலேயே வளர்ந்தன. “ஊசற்பாட்டு”, “திரு அம்மானை” 
“திருப்பொற்சுண்ணம்‌” முதலிய இசைப்‌ பாடல்கள்‌-பக்திப்‌ 
பாடல்கள்‌ தமிழ்‌ மக்களின்‌ வாழ்க்கையில்‌ இரண்டறக்‌ 
கலந்து இருந்தமையே இதற்கு எடுத்துக்காட்டு. ' 


இசைவிப்பது இசை! . அன்மாவிற்கும்‌ கடவுளுக்கும்‌ 
இடையில்‌ உள்ள இடைவெளியை இட்டு நிரப்பி இசை 
விப்பது இசைதான்‌. இசை, இறைவனை நினைந்து நினைந்து 
எண்ணுதற்குரிய எளிய சாதனமாகும்‌. இன்னிசையோடு 
தமிழ்ப்‌ பாடல்‌ பாடியருளி இறைவனைத்‌ தொழுத திருஞான 
சம்பந்த சுவாமிகளை, “நாளும்‌ இன்னிசையால்‌ தமிழ்‌ 
பரப்பும்‌ ஞானசம்பந்தர்‌” என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
பாராட்டுவார்‌. சேக்கிழார்‌ பெருமான்‌ “கானத்தின்‌ 
எழுபிறப்பு” என்று வாய்‌ மணக்கச்‌ சிறப்பித்துப்‌ பாடுவார்‌. 
திருஞான. சம்பந்தரும்‌ பண்ணொடு கலந்த தமிழில்‌ யாழிசை 
கூட்டி வழிபாடு செய்து வந்தார்‌. “தமிழோடு இசை பாடல்‌: 
மறந்தறியேன்‌” என்றார்‌ அப்பரடிகள்‌. இறைவன்‌ “பண்‌ சுமந்த 
பாடற்‌ பரிசு படைத்தருளி“னான்‌ என்று மாணிக்கவாசகர்‌ . 
கூறினார்‌. இங்ஙனம்‌. சமய உலகில்‌ இசை ஏற்றம்‌ பெற்றிருந் 
தது. திருமுறைகள்‌ அனைத்தும்‌ பண்‌ சுமந்த பாடல்களே ! 


60 ன க தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ - 


இசைப்‌ பாடல்களே! தமிழோடு இசை கலந்த இப்பாடல்‌ 
களைக்‌ கேட்க இறைவன்‌ பெரிதும்விரும்பினான்‌. “தமிழோடு 
இசை கேட்கும்‌ இச்சையால்‌ காசு நித்தம்‌ நல்கினான்‌” 
இறைவன்‌. இத்தகைய திருமுறை இசைக்கலை, திருக்கோயில்‌ 
களை மையமாகக்‌ கொண்டே வளர்ந்தது. இறைவன்‌ புகழ்‌ 
பாடும்‌ பண்ணிறந்த பாடல்களாகத்‌ திருமுறைப்‌ பாடல்கள்‌ 
விளங்குகின்றன. 

இறை நலம்‌ சான்ற இன்பத்‌ தமிழிசைப்‌ ட டு 
திருமுறைப்‌ பாடல்கள்‌ இருந்தமையால்‌ இறைவனே இத்திருப்‌ 
பாடல்களுக்குச்‌ சான்று செய்தான்‌. “தனதுரை”யென ஒப்பம்‌ 
தந்தான்‌. அதனால்‌ இத்திருப்பாடல்கள்‌ ஐந்தொழில்களையும்‌ 
நிகழ்த்தும்‌ ஆற்றலுடையனவாய்‌ இருந்தன. நீரையும்‌ 
நெருப்பையும்‌ வென்று விளங்க. 

“பாலைநெய்தல்‌ பாடியதும்‌ பாம்பொழியப்‌ பாடியதும்‌ 

காலனைஅன்‌ றேவிக்‌ கராங்கொண்ட--பாலன்‌ 

மரணம்‌ தவிர்த்ததுவும்‌ மற்றவர்க்கு நந்தம்‌ 

கரணம்போல்‌ அல்லாமை காண்‌” 
என்று திருக்களிற்றுப்படியார்‌ சிறப்பித்துக்‌ கூறும்‌. 

தமிழர்‌ தம்‌ சமய வாழ்க்கையில்‌ பண்ணிசையும்‌ பரதக்‌ 
கலையும்‌ நிலையான இடம்‌ பெற்றவை; பெருமை 
சேர்த்தவை. அதனால்‌ பிற்காலத்‌ தமிழரசர்கள்‌ இத்திரு 
முறைப்‌ பண்ணுக்கு நிறைந்த அக்கமளித்தனர்‌. குறிப்பாக 
மாமன்னன்‌ இராசராச சோழன்‌ தமிழ்ப்‌ பகைவரின்‌ 
சூதிலிருந்து திருமுறைகளை மீட்டுத்‌ தந்தான்‌; “தான்‌ 
வணங்கிய இறைவனுக்குத்‌ “தேவார” தேவர்‌”. என்று பெயர்‌ 
சூட்டினான்‌; தமிழகத்‌ திருக்கோயில்களில்‌ திருமுறைப்‌ 
பதிகம்‌ விண்ணப்பிப்பார்‌ பலரை நியமித்தான்‌. திருமுறைகள்‌ 
... மனித நெஞ்சத்தை உருக்கும்‌ தன்மையன. திருமுறைகள்‌ ஓதப்‌ 
- பெறாத திருக்கோயில்கள்‌ பண்டைய தமிழகத்தில்‌ இருந்த 
தில்லை. மீண்டும்‌ அதே உருவாக வேண்டும்‌. தமிழ்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 61 


நாட்டில்‌ திருக்கோயில்களில்‌ எல்லாம்‌ திருமுறை விண்ணப்‌ 
பிக்கும்‌ பண்ணிசையாளர்‌ நியமிக்கப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. 
“அர்ச்சனை பாட்டேயாகும்‌” என்ற “உண்மை வழிபாட்டு 
நெறி” உயிர்ப்புப்‌ பெற்றாக வேண்டும்‌. 


இசை, தமிழோடு பிறந்தது. தமிழ்‌, இசையோடு பிறந்தது. 
தமிழ்‌ மக்கள்‌ வாழ்வில்‌ இசைக்கலை ஒன்றியிருந்தது. பிறந்த 
நாள்தொட்டு இறக்கும்‌ நாள்வரையில்‌, தமிழர்கள்‌ 
வாழ்க்கையின்‌ அனைத்து நிகழ்ச்சிகளிலும்‌ இசை இடம்‌ 
பெற்றிருந்தது. தமிழிசை நெஞ்சத்தை ஈர்க்கும்‌ ஆற்ற 
லுடையது; இதயத்தைக்‌ குழைக்கும்‌ தன்மையுடையது. கற்றும்‌ 
கேட்டும்‌ மனம்‌ அடங்காமல்‌ அல்லற்‌ படுவோர்‌ பலர்‌. பேய்‌ 
மனம்‌ எளிதில்‌ அடங்காது; ஒடுங்காது; திருந்தாது. 
எண்ணில்லாத காலமாக, அலைந்து திரிந்த “ஊர்‌ நாய்‌” 
போல்‌ மனம்‌ பழக்கவாசனையில்‌ அகப்பட்டிருப்பது. 
அனால்‌ அந்த மனத்தைத்‌ தமிழிசை கேட்டுப்‌ பழக்கப்‌ 
படுத்தினால்‌ எளிதில்‌ கட்டுப்படும்‌. நமது நாட்டு வழி, இசை 
இனபத்தில்‌ இலயித்து நிற்றலே உய்வுக்கு வழி; உய்திக்கு வழி. 
இது மட்டுமா? தமிழோடு இசை வளர்ந்தது. திருக்கோயில்‌ 
களில்‌ தமிழிசை வளர்ந்தது. திருக்கோயில்‌ தமிழிசையை 
வளர்த்தது. தமிழிசை இறைவன்‌ புகழைப்‌ போற்றி வளர்ந்தது; 
தமிழ்‌ மக்களின்‌ வாழ்நிலையை உயர்த்தியது. திருக்கோயிலி 
லேயே தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ இசைபயிலும்‌ இடம்‌ தனியே 
இருந்தது. இந்த இடத்திற்குப்‌ பெயர்‌ “ஏழிசைச்‌ சூழல்‌” என்ப 

தாகும்‌. 


“சிறைவான்‌. புனல்தில்லைச்‌. சிற்றம்‌ . 
பலத்தும்‌,ஏம்‌ சிந்தை யுள்ளும்‌ 

உறைவான்‌ உயர்மதிற்‌ கூடலின்‌ 
ஆய்ந்தஒண்‌ தீந்தமிழின்‌ | 

துறைவாய்‌ நுழைந்தனையோ? அன்றி : 
ஏழிசைச்‌ சுழல்புக்கோ? 


62 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இறைவா தடவரைத்‌ தோட்கென்கொ 
லாம்புகுந்‌ தெய்தியதே!”' 


என்று வரும்‌ திருக்கோவையார்த்‌ திருப்பாடல்‌ “ஏழிசைச்‌ 
சூழல்‌' என்று குறிப்பது அறிக. தமிழிலக்கியங்களிற்‌ பல, 
இசைக்கலை தழுவியன. இசை, உயிர்‌! பாடல்‌, உடல்‌! “பண்‌ 
என்னாம்‌ பாடற்கு இயை பின்றேல்‌”. என்று திருக்குறள்‌ 
கூறும்‌. திருக்கோயில்‌ வளாகத்தைச்‌ சுற்றித்‌ தமிழிசை 
வளர்ந்தது. பண்ணொன்றைப்‌ பாடிப்‌ பரிசில்‌ பெற்றனர்‌ 
பலர்‌. இறைவனைத்‌ தூதாக நடக்கச்‌ செய்தது, சுந்தரரின்‌ 
இசைத்தமிழ்‌. எலும்பைப்‌ பெண்ணுருவாகக்‌ கண்டது 
்‌ இருஞானசம்பந்தரின்‌ இசைத்தமிழ்‌. திருமறைக்காட்டுத்‌ 
திருக்கதவம்‌ திறந்தது அப்பரடிகளின்‌ பண்ணிசைத்‌ தமிழ்‌. 
இங்ஙனம்‌ தமிழிசை, . திருக்கோயில்களைத்‌ தழுவியிருந்த 
சமுதாயத்தின்‌ . த்‌ துடைத்து வாழ்வித்த 
வரலாறுகள்‌ இவை. | 


இசை, மக்களின்‌ - வாழ்க்கையில்‌ எலிய ஏற்றமும்‌ 
மிக்க உணர்வுகளைத்‌ தந்து வழிநடத்தியது. .திருக்கோயில்‌ 
களில்‌ வளர்ந்த பண்ணிசையில்‌ கற்பனை வளமும்‌ எடுப்பும்‌ 
உண்டு. தருமபுரத்தில்‌ பாடிய யாழ்மூரிப்பண்‌ இதற்கு ஓர்‌ 
எடுத்துக்காட்டு ! இவ்வாறு தமிழினத்தின்‌ வரலாற்றை உந்திச்‌ 
செலுத்திய பெருமை திருமுறைப்‌ பண்ணிசைக்கு உண்டு. 


“ஏழிசையாய்‌ இசைப்‌ பயனாய்‌ 
இன்னமுதாய்‌ என்னுடைய 
தோழனுமாய்‌ யான்‌ செய்யும்‌ 
துரிசுகளுக்கு உடனாகி 
மாழை ஒண்கண்‌ பரவையைத்‌ தந்து 
ஆண்டானை மதியில்லா 
ஏழையேன்‌ பிரிந்திருக்கேன்‌ 
என்‌ஆரூர்‌ இறைவனையே!” 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 63 


என்ற திறப்பாடலில்‌ சுந்தரமூர்த்தி நாயனார்‌ - இறைவனே 
“இசையின்‌ பயன்‌” என்கிறார்‌. இன்பு அன்பு அடைதலே 
இசையின்‌ பயன்‌. மாணிக்கவாசகரிடம்‌, அவர்தம்‌ 
பாட்டுடைப்‌ பொருள்‌ எது? - எனக்‌ கேட்ட பொழுது, 
அம்பலத்திலாடும்‌ அடல்‌ வல்லானை மாணிக்கவாசகர்‌ 
காட்டியதாக ஒரு வரலாறு உண்டு. அதலால்‌ கலையின்‌ 
பயன்‌ சாதாரணக்‌ களிப்பு மட்டு மன்று; களிப்பினும்‌ உயர்ந்த 
இன்பமாகும்‌; திருவருளின்பத்தில்‌ திளைத்தலாகும்‌; 
திருவருளின்பத்தில்‌ ஒன்றுவதாகும்‌. . 

நமது புலன்கள்‌ அடங்காத்‌ தன்மையன. பொறிகள்‌ 
மதம்பிடித்த களிறுகள்‌ போல்வன. இவற்றை அடக்கி நெறிப்‌ 
படுத்தும்‌ ஆற்றல்‌ திருமுறைப்‌ பண்ணிசைக்கு உண்டு. 
அலையும்‌ அன்மாவை, பெருமான்‌ திருவடிப்‌ போதில்‌ 
கட்டிப்போடும்‌ ஆற்றல்‌ திருமுறை இசைக்கு உண்டு. 
இறைவனே ஆரூரரின்‌ இசைத்‌ தமிழில்‌ ற்ப பேர்ன்‌ அவன்‌ 
தன்‌ கடமையைக்‌ கூட மறந்துவிட்டானே! 


க வன்தொண்டன்‌ 

ஒன்றும்‌ உணர்வால்‌ நமைப்‌ போற்றி. 
உரைசேர்‌ பதிகம்‌ பாடுதலால்‌ 

நின்று கேட்டு வரத்தாழ்த்தோம்‌ 
என்றார்‌ அவரை நினைப்பிப்பார்‌” 


என்று சேக்கிழார்‌ பெருமான்‌ இச்செய்தியை எடுத்துரைப்‌ 
பார்‌. அதலால்‌, இசையின்‌ பயன்‌ கட்டறுத்தல்‌; அன்பில்‌ 
தோய்தல்‌; திருவருள்‌ நலத்தினைப்‌ பெறுதல்‌. ஓர்‌ ஆன்மா 
திருக்கோயிலைத்‌ .தழுவியுள்ள கலையால்‌, எப்படி 
வளர்கிறது, பயன்‌ பெறுகிறது : என்பதற்கு இஃதோர்‌ 
எடுத்துக்காட்டு. 

கூத்தில்‌ பிறந்து, இசையில்‌ வளர்ந்து நிறைவு பெற்று 
விளங்குவது இயற்றமிழ்‌. இயற்கை எப்பொழுதும்‌ இன்பமாக 
இருப்பது. பதிகங்கள்‌, இசைப்பாக்கள்‌, பரிபாடல்‌ முதலியன 


64 | தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


கூத்தும்‌ இசையும்‌ முதிர்ந்த இயற்றமிழாகும்‌. இயற்றமிழ்‌, கலை 
நிறைந்த வடிவத்தில்‌ உணர்வைத்‌ தொடுவது; செழுமைப்‌ 
படுத்துவது. இயற்றமிழ்‌ இதயத்திற்கு இதமளிப்பது; ' களிப்புத்‌ 
தருவது. இயற்றமிழே முக்கள்‌ முன்னேற்றத்திற்கு உந்து சக்தி 
யாக விளங்குவது. அதனால்‌ இயற்றமிழ்‌ விரித்துரைக்கும்‌ 
நிகழ்வுகள்‌ திருக்கோயில்தோறும்‌ நிகழ்ந்துள்ளன; அங்கு 
பட்டிமண்டபங்கள்‌ நடந்துள்ளன. இறைவனும்‌ இறைவியும்‌ 
இயற்றமிழ்‌ ஆராயும்‌ தமிழ்ச்‌ சங்கங்களில்‌ வந்தமர்ந்தனர்‌; 
தமிழை ஆய்ந்தனர்‌; இறைவன்‌ “நன்‌ பாட்டுப்‌ புலவனாய்ச்‌ 
சங்கமேறினான்‌” பாடலும்‌ இயற்றினான்‌. இறைவன்‌, நாட்டு 
மக்களின்‌ வாழ்க்கை நயந்தினிது நடைபெற அகப்பொருள்‌ 
இலக்கணமும்‌ அருளிச்‌ செய்தனன்‌. எனவே, இயற்கையோ 
டிசைந்தது வாழ்க்கை. வாழ்க்கையோடு இசைந்தது சமயம்‌. 
சமயமும்‌ கலையும்‌ ஒன்றையொன்று தழுவியன. எல்லாம்‌ 
மானுட குலத்தை வளப்படுத்தவேயாம்‌. 

சமய வாழ்க்கையின்‌ மணிமுடியான நிலை உள்ளக்‌ 
கிழியில்‌ உருவெழுதுதல்‌; உற்று நோக்குதல்‌. 


“உயிரா வணமிருந்து உற்றுநோக்கி 
உள்ளக்‌ கிழியின்‌ உருவெழுதி 

உயிராவணம்‌ செய்திட்‌ டுன்கைத்‌ தந்தால்‌ 
உணரப்‌ படுவாரோடு ஒட்டி வாழ்தி 

அயிரா வணமேறா தானே றேறி 

| அமரர்‌ நா டாளாதே ஆரு ராண்ட 

அயிரா வணமேயென்‌ எம்மா னேநீன்‌ . 
அருட்கண்ணால்‌ நோக்காதார்‌ அல்லாதாரே !” 


என்றருளிச்‌ செய்வார்‌, அப்பரடிகள்‌. ஞானக்‌ காட்சியில்‌ 
ஒன்றைக்‌ காணுதல்‌ அரிய தவத்தின்‌ பயன்‌. அங்ஙனம்‌ கண்ட 
ஒன்றினைத்‌ தொடர்ந்து நினைந்து நினைந்து மகிழ, உள்ளக்‌ 
கழியில்‌ உருவெழுதுதல்‌ சமயக்‌ கலையின்‌ - ஓவியக்‌ 
கலையின்‌ - சிற்பக்‌ கலையின்‌ தாய்மை நிலை. ஓர்‌ உருவமும்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 65 


ஒரு நாமமும்‌ இல்லாதானை, உணர்வரிய மெய்ஞ்ஞானத்தில்‌ 
கண்ட காட்சியே முதல்‌! அக்காட்சியின்‌ அனுபவமே 
வழிபாடு! வழிபாட்டினை அனைவரும்‌ அனுபவித்து 
மகிழவே சிற்பம்‌; திருவுருவ வழிபாடு! மலையெல்லாம்‌ 
குகை! குகையெல்லாம்‌ திருக்கோயில்‌! மனம்‌, வாக்குக்‌ 
கடந்த பரம்பொருள்‌, பேசும்‌ பொற்‌ சித்திரமாக, அருளும்‌ 
திருமேனி யாக எழுந்தருளியுள்ள காட்சி! தமிழகத்தில்‌ உள்ள 
கோயில்கள்‌ சிற்பக்‌ களஞ்சியங்கள்‌! கல்லுக்கு உயிர்‌ 
கொடுத்துப்‌ பேசவைக்கும்‌ கலையில்‌ தமிழகச்‌ சிற்பக்‌ 
கலைஞர்கள்‌ விஞ்சிய புகழுடையவர்கள்‌. ஊழி தோறும்‌ 
சாதாரண மக்கள்‌ கூடக்‌ கடவுளைக்‌ கண்டு மகிழத்தக்க 
வகையில்‌ சிற்பத்தில்‌ சிந்தைக்கினிய மாட்சிமையைத்‌ 
தந்தமைக்குக்‌ கைம்மாறு ஏது? தமிழகத்‌ திருக்கோயில்கள்‌ 
இயல்பான - வாழ்க்கையோடியைந்த அனைத்து உணர்வு 
களும்‌ ததும்பும்‌ சிற்பங்களைக்‌ கொண்டு அழகுற விளங்கு 
இன்றன... தமிழகத்‌ திருக்கோயில்களின்‌ சிற்பங்கள்‌ கண்ணுக்கு 
விருந்து அளிப்பன; சிந்தைக்குக்‌ களிப்பு நல்குவன; 
எண்ணுதற்குக்‌ கற்பனைக்‌ களஞ்சியமாய்‌ விளங்குவன! 
இதனினும்‌ உயிர்ப்புள்ள கலை வேறு ஏது? 


தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ கோயிலில்‌ 80 காரணங்‌ 
களைச்‌ சிவன்‌ அபிநயித்துக்‌ காட்டுவதாகச்‌ சிற்பங்கள்‌ 
செதுக்கப்‌ பட்டுள்ளன. பரதமுனி. இயற்றிய நாட்டிய நூலில்‌ 
கண்டுள்ள காரணங்களோடு இவை ஒத்திருக்கின்றன. 


தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ கோயிலைப்‌ போலவே. - 
ஆனால்‌, தந்‌ைத, மகன்‌ என்ற. மரபுக்கேற்ப, உயரத்திலும்‌. 
அளவிலும்‌ சற்றுச்‌ சிறியதாகக்‌ கங்கை கொண்ட சோழபுரம்‌ 
திருக்கோயில்‌ . கட்டப்‌ பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலில்‌ . 
உள்ள சிற்பங்களும்‌ உயர்ந்து விளங்குபவை. இங்குள்ள. 
சிற்பங்கள்‌ உயிர்ப்புள்ள உருவங்களாக - நம்முடன்‌ பேசுவன 
போன்று. அமைந்துள்ளவை. கங்கைகொண்ட சோழபுரம்‌ 
திருக்கோயிலில்‌ இறைவன்‌, . சண்டேசுவர . நாயனாருக்கு 


66 ப “தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


.சண்டீசபதம்‌ அருளும்‌ காட்சி மிகச்‌ சிறந்த அழகிய 
சிற்பமாகச்‌ செதுக்கப்‌ பெற்றுள்ளது. அடுத்து நம்முடைய 
கவனத்தைக்‌ கவரும்‌ சிறந்த சிற்பங்கள்‌ உடைய திருக்கோயில்‌, 
தாராசுரத்திலுள்ள இராசராசேசுவரம்‌ என்ற திருக்கோயில்‌. 
இந்தத்‌ திருக்கோயிலில்‌ அறுபத்து மூன்று நாயன்மார்களின்‌ 
வரலாறு முழுவதும்‌ சிற்பமாகச்‌ செதுக்கப்‌ பெற்றுள்ள 
காட்சி, காண்பார்‌ உள்ளத்தைக்‌ கவரும்‌. காட்சி, இங்ஙனம்‌ 
தமிழ்‌ நாட்டுத்‌ திருக்கோயில்களில்‌ அமைந்துள்ள சிற்பங்கள்‌, 
கலைகளின்‌ . கருவூலமாக மட்டுமல்லாமல்‌, தமிழக 
வரலாற்றைப்‌ பாதுகாத்து, அந்தப்‌ பழமையான வரலாற்றுச்‌ 
செய்திகளைப்‌ புத்துணர்வோடு மக்கள்‌ அனுபவிக்கத்‌ தக்க 
வகையில்‌ படைத்துத்‌ தந்துள்ள பெருமையை என்னென்று 
ப/ஈழ்வது! 


தமிழகத்‌ ஒருக்கோயிற்‌ சிற்பங்கள்‌. பல திறத்தன. 
இச்சிற்பங்களைச்‌ சாதாரண உருவங்களாகக்‌ கருதுதல்‌ 
கூடாது. கலையுணர்வில்‌ அவேசித்து நின்ற ஒரு கலைஞன்‌, 
அர்ப்பணிப்பு உணர்வுடன்‌ தன்னை மறந்து “இந்தச்‌ 
சிற்பங்களைச்‌ செதுக்குகின்றான்‌. சிற்பக்‌ கலைஞன்‌ வாழும்‌ 
உலகம்‌ வேறு; அவனுடைய மனோ நிலையும்‌ வேறு. 
சாதாரணமாக-சராசரி வாழ்க்கைத்‌. தரத்தைக்‌ கூட 
உயர்த்திக்‌ கொள்ளாதவர்கள்‌ இத்தகைய சிற்பங்களை 
அனுபவிக்கவும்‌ விமர்சிக்கவும்‌ இயலாது. பொதுவாகச்‌ சமய 
உலகில்‌ ஆண்‌, பெண்‌ என்ற வேறுபாட்டின்‌ காரணமாக 
"உயர்வும்‌ இல்லை; தாழ்வும்‌ இல்லை; கவர்ச்சியும்‌ இல்லை. 
காதல்‌ வாழ்க்கை தவிர்க்க இயலாத ஓர்‌ இயற்கை நியதி. 
எனவே, இவ்வகையான சிற்பங்களில்‌ பெண்பால்‌ உருவங்‌ 
களைப்‌ பார்க்கும்பொழுது சிலர்‌ அதனைக்‌ கொச்சையானது 
என்று நினைக்கின்றனர்‌, பேசுகின்றனர்‌. அந்த உருவத்தைச்‌ 
செதுக்கிய சிற்பி, கலை உபாசனா முறையில்‌ பால்‌ உணர்வு 
களுக்கு அப்பாற்பட்டு நின்றே வடித்துக்‌. கொடுத்துள்ளான்‌. 
அந்தக்‌ கலைஞனின்‌ உணர்வுப்‌ சக்‌ அபய க்‌ 
அனுபவிக்க வேண்டும்‌. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 67 


சிற்பக்‌ கலையில்‌ வளர்ந்து மகிழ்ந்த செந்தமிழ்‌ மக்கள்‌, 
வானவில்லின்‌ வண்ணங்களில்‌ திளைத்திருப்பர்‌ போலும்‌! 
வண்ணப்பூச்சுக்‌ கலையில்‌ தமிழர்கள்‌ வளர்ச்சி பெற்று, 
ஓவியக்‌ கலையினைக்‌ கண்டனர்‌. “ஓவத்தன்ன வினைபுனை 
நல்‌இல்‌” என்று அகநானூறும்‌, “ஓவுக்‌ கண்டன்ன இல்‌” 
என்று நற்றிணையும்‌ கூறும்‌. அதலால்‌ சங்க காலத்திலேயே 
ஓவியக்கலை தமிழகத்தில்‌ சிறந்திருந்தது என்பதை 
அறியலாம்‌. ஓவியமும்‌ நுண்கலைகள்‌ வரிசையைச்‌ சேர்ந்தது. 
திருக்கோயில்‌ முழுதும்‌ தூய்மையாகவும்‌ அழகாகவும்‌ 
எடுப்பாகவும்‌ விளங்க வண்ணப்பூச்சு செய்யப்‌ பெற்றது. 
தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ திருக்கோயிலில்‌ உட்புறச்‌ சுவரில்‌ 
நாயன்மார்கள்‌ வரலாறு, ஓவியமாய்‌ வரையப்‌ பெற்றுள்ளது. 
சுந்தரமூர்த்தி நாயனார்‌, சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ 
வரலாற்றை விரிவாகச்‌ இத்திரித்துக்‌ காட்டும்‌ வண்ண 
ஓவியங்கள்‌ மிகச்சிறப்பாகவும்‌ அழகாகவும்‌ அமைந்துள்ளன. 
சிவன்‌--பார்வதி முன்னிலையில்‌ தேவமாதர்கள்‌  நடனமாடு 
கின்றனர்‌. இரண்டு நாயன்மார்களும்‌ அதைக்‌ கண்டு களித்த 
வண்ணம்‌ உள்ளனர்‌. இந்தத்‌ திருக்கோயிலில்‌ உள்ள ஓவியங்‌ 
களிலெல்லாம்‌ சிறந்த ஓவியம்‌ திரிபுராந்தகச்‌ சிவன்‌ 
கதையைச்‌ சித்திரித்துக்‌ காட்டும்‌ ஓவியமே! திரிபுராந்தகச்‌ 
சிவனுருவத்தில்‌ ரெளத்திரம்‌, வீரம்‌, கருணை முதலிய மெய்ப்‌ 
பாடுகள்‌ அற்புதமாகத்‌ தீட்டப்‌ பெற்றுள்ளன. இந்த ஓவியங்‌ 
களுக்குப்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருக்கும்‌ வண்ணக்கலவை . 
மிகமிக உயர்ந்தது. இன்றும்‌ இந்த ஒவியங்கள்‌ உயிரும்‌ அழகும்‌ 
நிரம்பியவையாக விளங்குகின்றன. ஓவியத்திற்‌ சிறந்து 
விளங்கும்‌ இந்தத்‌ திருவுருவங்கள்‌ பக்தர்களிடத்தில்‌ சிறந்த 
பத்திமை உணர்ச்சியை ஏற்படுத்துகின்றன .. என்பது 
வெள்ளிடைமலை. : ஓவியத்திற்கும்‌ ஆடற்‌ . கலைக்கும்‌ 
தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ . திருக்கோயில்‌ கருவறையைச்‌ 
சார்ந்த அந்த உட்சுவரே: தாயேடு! சித்தன்னவாசல்‌ வண்ண 
ஒவியங்களும்‌ நினைவு கூரத்தக்கவை. தமிழகத்தில்‌ பல்வேறு. 


68 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


திருக்கோயில்களில்‌ அருளார்ந்த நாயன்மார்கள்‌ மற்றும்‌ தல 
புராண வரலாறுகள்‌ சிறந்த வண்ண ஓவியங்களாகத்‌ தீட்டப்‌ 
பெற்றுள்ளன. அந்த ஓவியங்களின்‌ வண்ணப்‌ புச்சுகள்‌ 
இன்றளவும்‌ மாறாமல்‌ ஒளிமயமாய்‌ விளங்குவன. 
தமிழகத்தின்‌ திருக்கோயில்களைச்‌ சார்ந்து வளர்ந்த ஓவியக்‌ 
கலையின்‌ சிறப்புக்குச்‌ சான்று. இந்த ஓவியங்களெல்லாம்‌ 
நம்மனோர்‌ வாழ்க்கையை ஓவியமாய்‌ விளங்கச்‌ செய்வதற்குத்‌ 
துணையாய்‌ அமைவன. 

உயிர்‌, உடலோடு இயைந்து இயங்குகிறது. உடம்பு 
உயிர்‌ கூட்டு வாழ்க்கையே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை 
இடையீடின்றி இயங்குவதற்கு உயிர்‌ தேவை. அதனாலேயே 
“உண்டி கொடுத்தோர்‌ உயிர்‌ கொடுத்தோரே” என்று கூறினர்‌. 
திருக்கோயிலைச்‌ சார்ந்து நல்ல சமையற்கலையும்‌ உணவுப்‌ : 
பழக்கமும்‌ வளர்ந்தன. நல்ல வண்ணம்‌ நலமுடன்‌ 
வாழ்வதற்கு, எவ்வகை உணவு ஏற்றது. என்பதெல்லாம்கூட 
திருக்கோயில்‌ திருவமுதுப்‌ படையல்‌ மூலம்‌ நாடு கற்றுக்‌ 
கொள்ள முடிந்தது. இன்னின்ன பொழுதில்‌ இன்னின்ன 
உணவு என்றெல்லாம்கூட . வரையறை செய்தனர்‌. இன்று, 
புரதச்‌ சத்து அடங்கிய பயறு வகைகளே உணவில்‌ இன்றி 
யமையாதவை, உடல்‌. அற்றலுக்குத்‌ துணை செய்பவை 
என்கின்றனர்‌. நம்முடைய திருக்கோயில்களில்‌ பயறு வகை 
களில்‌ ஒன்றான சுண்டல்‌, திருவமுதுப்படையலில்‌ ' முக்கிய. 
இடம்‌ . பெற்றதை எண்ணுக: நலமான வாழ்க்கைக்குப்‌ 
பழங்கள்‌ உண்ணும்‌ பழக்கம்‌ தேவை. திருக்கோயிற்‌ பூசை 
பழமின்றி நிகழாது. இங்ஙனம்‌ உடலில்‌ உயிர்‌ பேணும்‌ 
திறனைப்‌ பெறுதற்குரிய கலையாகிய சமையற்‌ கலைக்கும்‌ 
சமயமே துணை செய்தது; வழிகாட்டியது. திருக்கோயில்‌ 
திருவமுதுப்‌ படையல்‌ நெறிமுறைப்படி, ஒருவன்‌ உண்டு 


வருவானாகில்‌ அவன்‌ நெடிய நாள்‌ வாழ்வான்‌; நோயின்றி 
வாழ்வான்‌ ! 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 69 


கூடி வாழ்தல்‌ ஒரு கலை. கூடி வாழ்தலுக்கு ஒரு 
மையம்‌ வேண்டும்‌. பழந்தமிழர்‌ வாழ்க்கையின்‌ மையமாகத்‌ 
திருக்கோயிலே விளங்கியது. நடுவூருள்‌ திருக்கோயில்‌; நான்கு 
புறமும்‌ மக்கள்‌ சூழ்ந்து வாழும்‌ ஊர்‌ என்று நம்முடைய 
நாட்டில்‌ ஊர்கள்‌ அமைந்தன. இதுவே . திருக்கோயிலைச்‌ 
சார்ந்து ஊர்கள்‌ இயங்கின என்பதற்குச்‌ சான்று. தமிழ்‌ 
மக்களின்‌ சமய மரபுப்படி கடவுள்‌, வாழ்த்துப்‌ பொருள்‌ 
மட்டுமின்றி வாழ்வுப்‌ பொருளாகவும்‌ விளங்குபவர்‌. 
அன்றைய தமிழ்‌ மக்கள்‌ வாழ்க்கையின்‌ நன்மை, தமை ஆகிய 
அனைத்தையும்‌ திருக்கோயிலை மையமாகக்‌ கொண்டே 
செய்தனர்‌. திருக்கோயிலில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ இறைவ 
னிடம்‌ விண்ணப்பித்து, அவன்‌ திருவுளம்‌ அறிந்தே 
செய்தனர்‌. சுந்தரர்‌ திருமணம்‌, திருக்கோயிலின்‌ சூழலில்‌ 
இறைவனே முன்னின்று செய்துவைக்கப்‌ பெற்றது ஓர்ந்தறிக. 
ஆலயச்‌ சுற்றிற்குள்‌ அழுத குழந்தைக்குப்‌ பால்‌ கிடைத்தது 
என்பதைத்‌ திருஞான சம்பந்தர்‌ வரலாற்றால்‌ உயத்துணர்க! 
அப்பரடிகள்‌ குடரோடு துடக்கி முடக்கியிட்ட சூலை நோயி 
லிருந்து இருவதிகைத்‌ இருக்கோயிற்‌ குழலில்‌, இருவதிகைத்‌ 
தலைவனாலேயே மீட்கப்‌ பெற்றார்‌ என்பதறிக! 
கொற்றாளின்றித்‌ தவித்த ஏழை, பிட்டு வாணிச்சிக்கு 
அலவாயண்ணல்‌ கொற்றாளாக வந்து ஏவல்‌ செய்த வரலாறு 
கற்றுத்‌ தரும்‌ பாடம்‌ என்ன? தாயாக வந்து மகப்‌ பேறு பார்த்‌ 
ததும்‌ தயாபரன்‌ தானே! மாமனாக வந்து வழக்குரைத்த 
மாட்சிமை மிக்க வரலாறு என்றும்‌ மறத்தற்கியலாதது. இவை 
யெல்லாம்‌ நமது சமுதாய வாழ்க்கை திருக்கோயிலை மைய 
மாகக்‌ கொண்டு நிகழ்ந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டுக்கள்‌ ! 
இத்தகைய நடைமுறைகளில்‌ திருக்கோயில்கள்‌ இயங்கிய 
போதும்‌, நமது சமுதாய மக்கள்‌ வளர்ந்த போதும்‌ வாழ்க்கை 
இன்பமாக இருந்தது. திருக்கோயில்களும்‌ உயிர்ப்புடன்‌ 
அருள்‌ நிலையங்களாக விளங்கின. இன்று, அவை பண்டைய 
மாட்சியுடன்‌ விளங்க வில்லை. என்பது வெளிப்படையான 


70 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


- கசப்பான உண்மை. இந்த நிலை மாறினால்‌ தமிழகம்‌ 
புத்துயிர்‌ பெறும்‌; புதிய வரலாறு படைக்கும்‌; கலைகளும்‌ 
செழித்து வளரும்‌. 


தாயாகிக்‌ குழந்தை வளர்த்தல்‌ ஒரு நுண்ணிய கலை. 
இன்று தாயார்‌ பலர்‌ குழந்தைகளை முறையாக வளர்ப்ப 
தில்லை. ஒரு தாய்‌ எங்ஙனம்‌ பாலூட்டி, எப்படி வளர்க்க 
வேண்டும்‌ என்பதற்குச்‌. சீர்காழியில்‌ எழுந்தருளியுள்ள 
திருநிலை நாயகி ஓர்‌ எடுத்துக்காட்டாவாள்‌. குழந்தை 
அழுகிறது. அவள்‌ தாய்‌! நான்கு சுவர்களுக்டையில்‌ 
இருக்கும்‌ தாயல்லள்‌! அண்டத்திற்கு எல்லாம்‌ தாய்‌! 
அதனால்‌ யாருடைய குழந்தை, எந்தக்‌ குழந்தை என்ற வினா 
விற்கு இடமில்லை. பிறந்த குழந்தைகளெல்லாம்‌ பாலுண்டு 
வளர வேண்டுமல்லவா? அவள்‌ அருளின்‌ வடிவு! அதலால்‌ 
பாலூட்டுகிறாள்‌. சாதாரணமாகப்‌ பாலூட்டினால்‌ குழந்தை 
யின்‌ ஊனுடல்‌ வளரும்‌; உயிர்‌ வளராது. அதலால்‌, 
திருஞானத்தையும்‌ பாலிற்குழைத்தூட்டினாள்‌ ! இது தாய்க்‌ 
'குலத்திற்கோர்‌ எடுத்துக்காட்டு! அவர்கள்‌ முறையாகக்‌ 
குழந்தைகளை வளர்க்கவேண்டும்‌; பாலூட்டி வளர்க்க 
வேண்டும்‌. உடன்‌ சிறந்த அறிவையும்‌ தந்து வளர்க்க 
வேண்டும்‌. தரய்மைக்‌ கலைப்‌ பயிற்சிக்‌ கூடம்‌ சீகாழி. அதன்‌ 
பேராசிரியை திருநிலை நாயகி; முதல்வர்‌ பிரமபுரீச்சுரர்‌; 
அங்கு வளர்ந்த குழந்தை திருஞான சம்பந்தர்‌. திருக்கோயில்‌ 
வழங்கும்‌ உயிர்ப்புள்ள வாழ்வியல்‌ “கலைக்கு இதைவிடச்‌ 
சிறந்த சான்று பட ட 


மானுட வாழ்க்கை அகனமர்ந்த காதலில்‌ மலர்வது; 
மகிழ்வது. இறைவனே: உமையோடு காதல்புரிந்து பெண்பால்‌ 
உகந்து வ 


“தென்பால்‌ உகந்தாடும்‌. லல்லி சிற்றம்பலவன்‌ 
பெண்பால்‌ ப்‌ பெரும்பித்தன்‌ காணேடீ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 71 


பெண்பால்‌ உகந்திலனேல்‌ பேதாய்‌ இருநிலத்தோர்‌ 
 விண்பாலி யோகெய்தி வீடுவர்காண்‌ சாழலோ” 


என்பார்‌ மாணிக்க வாசகர்‌. அதலால்‌ காதலின்‌ அருமை 
திருக்கோயில்‌ உள்ளிருக்கும்‌ சிவன்‌ தனக்குத்‌ தெரிகிறது. 
ஆதலால்‌, தான்‌ விரும்பிய ஒருவரைச்‌ செட்டிப்‌ பெண்‌ 
மணந்து கொள்ள, திருமருகலுறை எம்‌ தலைவன்‌, திருஞான 
சம்பந்தர்‌ வாயிலாகத்‌ துணை செய்த அருமைப்பாடு எண்ணி 
எண்ணி இன்புறத்தக்கது. நற்றமிழ்ச்‌ சுந்தரர்‌ காதல்‌ நிறைவுறு 
வதற்காகப்‌ பரவையார்‌ பாலும்‌, சங்கிலியார்‌ பாலும்‌ 
இறைவன்‌ நடந்த தூது மண்ணகம்‌ மணக்கும்‌ வரலாறு 
அன்றோ! காதல்‌ இயல்பில்‌ அரும்பி மலர்வது. அதையும்‌ 
யாராவது செயற்கையாக்க விரும்பினால்‌ கண்ணுதற்‌ 
பெருமானின்‌ நெற்றிக்கண்‌ கனல்‌ கக்கும்‌. இதற்குச்‌ சான்று. 
காமனை எரித்தது. ஆதலால்‌ ஓரறிவுயிரிலிருந்து அறறிவுயிர்‌ 
வரை கலந்து மகிழும்‌ காதலுக்கும்‌ திருக்கோயிலே மையம்‌. 


வாழ்வு, வாழும்‌ "தன்மையுடையது. ஒரோவழி 
இயற்கையின்‌ காரணமாக வாழ்விக்க நேரிடலாம்‌. உண்ணும்‌ 
உணவுக்கும்‌ நெருக்கடி. ஏற்படலாம்‌. அதைத்தான்‌ பஞ்சம்‌ 
என்பது. பஞ்சம்‌ என்பது மனித உலகத்திற்குத்‌ தீமை 
செய்வது; பண்பாட்டைக்‌ கெடுப்பது; வாழ்வை அழிப்பது. 
ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ திருவீழிமிழலை வட்டத்தில்‌ பஞ்சம்‌ 
வந்து விட்டது. எங்கும்‌ வறட்சி! வறட்சியினால்‌. ஏற்பட்ட 
துயர்‌ -தணிக்கத்‌ திருவீழிமிழலையில்‌ உறையும்‌ எந்தை ஈசனே 
முன்வந்தான்‌! வறட்சித்‌ துயர்‌ தணிக்கும்‌ பணியில்‌ ஈடு 
பட்டிருந்த திருத்தொண்டர்களான திருஞானசம்பந்தர்‌, 
திருநாவுக்கரசர்‌ அதியோருக்கு நாளும்‌ பொற்காசு - வறட்சி 
யொழிப்புக்கு மான்யம்‌ தந்தருளினன்‌; திருக்கை வழக்கம்‌ : 
தந்தருளினன்‌. வறட்சித்‌ துன்பம்‌ தெரியாமல்‌ பலர்‌ உண்டு 
மகிழ்ந்தனர்‌. ஆதலால்‌, துன்பம்‌ வந்துற்ற பொழுதும்‌ தொழுத 
கைத்‌ துன்பம்‌ துடைக்கும்‌ கலையிலும்‌ திருக்கோயிலே 


72 | தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


முன்னின்றது. வழக்குகள்‌ வாரா வாழ்க்கையே உத்தமமான ': 
வாழ்க்கை. அனால்‌, வழக்குகள்‌ வாரா வாழ்க்கை 
வையகத்தில்‌ அமைவது அரிது. ஒரோவழி வாழ்க்கையில்‌ 
வழக்குகள்‌ வந்துற்றால்‌ என்ன செய்வது? வழக்கைத்‌ தாமே 
பேசிப்‌ பேசி வழக்கைக்‌ காழ்ப்பாக மாற்றக்கூடாது. 
உடனடியாக வழக்கை நடுவர்‌ மன்றத்திற்குக்‌ கொண்டு 
செல்லவேண்டும்‌. இதுவே வழக்கு வளராமல்‌ தடுக்கும்‌ 
முறை; வழக்கைப்‌ பகையாக வளர்க்காமல்‌ தடுத்து நிறுத்தும்‌ 
உபாயம்‌! பண்டைய தமிழ்‌ மக்களுக்கு முறை மன்றம்‌ 
எங்கிருந்தது? : திருக்கோயிலிலிருந்த ஊர்ச்சபைதான்‌ முறை 
மன்றம்‌. நற்றமிழ்ச்‌ சுந்தரர்‌ வழக்கு திருவெண்ணெய்நல்லூர்த்‌ 
திருக்கோயிலில்‌ இருந்த. ஊர்ச்‌ சபையிலேயே விசாரிக்கப்‌ 
பெற்றது. ஆதலால்‌, வழக்கை வளராது “தடுத்து, உறவை 
வளர்க்கும்‌ கலையும்‌ திருக்கோயிலைச்‌ சேர்ந்தே வளர்ந்தது. 


வாழ்க்கையில்‌ சிறப்புற்று. விளங்க அடக்கம்‌ தேவை. 
அடக்கத்துடன்‌ வாழ்தல்‌ ஒரு நுண்ணிய கலை. முற்றிய கதிர்‌ 
மணிகள்‌ தலை. சாய்ந்து கடக்கும்‌. தாழ்வெனும்‌ தன்மை 
பூண்டொழுகல்‌ சைவத்தின்‌ பண்பு. எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ 
அடக்கம்‌ தவறுதல்‌ கூடாது. ' சான்றோர்க்கு . வணங்க. : 
வாழ்தலைத்‌ தவிர்க்கலாகாது. நற்றமிழ்‌ நாவலூரர்‌ 
திருவாரூரில்‌, எந்தை ஈசனை வணங்கும்‌ விரைவுணர்ச்சியில்‌, 
தேவாசிரிய மண்டபத்தில்‌ தங்கியிருந்த சிவனடியார்களை 
வணங்காமல்‌ சென்று விடுகிறார்‌. வணங்கக்‌ கூடாது என்பது 
சுந்தரரின்‌ எண்ணமன்று. பரபரப்பான விரைவு உணர்ச்சி! 
ஆனால்‌, . திருவாரூர்த்‌ தியாகேசன்‌ ஆரூரக்கு இதனை 
நயம்பட எடுத்து உணர்த்துகின்றார்‌. அதன்பின்‌ ஒரு தடவை 
வணங்க மறந்த ஆரூரர்‌, பலதடவை “அடியேன்‌, அடியேன்‌” 
என்று பன்னிப்பன்னிக்கூறி வணங்குகின்றார்‌. வெற்றி 
பொருந்திய வாழ்க்கை : அடக்கத்தில்‌ பிறக்கிறது. புகழ்‌ 
பொருந்திய வாழ்க்கை . அடக்கத்தினாலேயே இடைக்கும்‌. 
அடக்கத்தோடு தொடர்பில்லாத புகழ்‌, வெற்றி ஆகியன. . 
வெறும்‌ ஆகாச வாணமேயாம்‌. நிலைத்த பயன்‌ தாரா. | 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ | ப 73 


“அருளு பெருஞ்‌ ஆலையினால்‌ 
ஆட்கொள்ள அடைந்துய்ந்த 

தெருளும்‌ உணர்வில்லாத 
சிறுமையேன்‌ யான்‌” 


என்று அப்பரடிகள்‌ கூறிக்‌ கொண்டதே அவரை ஆளுடைய 
அரசு ஆக்கிற்று. 


நட்பு ஒரு கலை! பழகிய நட்பைப்‌ பெருகும்‌ வண்ணம்‌ 
வளர்த்த்துக்‌ கொள்ளுதலும்‌ ஒரு கலை. இங்ஙனம்‌ நட்பில்‌ 
பயின்று வளர்தல்‌ ஒரு சிறந்த வாழ்வியல்‌ அறம்‌. ஒருவர்‌ 
பிறிதொருவர்க்கு நட்பை உருவாக்கித்‌ தருதலும்‌ ஒரு கலை. 
ஒரோ வழி நட்பிற்‌ பிரிவு வரும்பொழுது, பிரிவினை நீக்கி 
நட்பை இசைத்து வைத்தல்‌ ஒரு பண்பு. மானிடத்தின்‌ 
வாழ்வியலோடிசைத்த நம்‌ கடவுள்‌, நற்றமிழ்‌ அரூரர்க்குச்‌ 
சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரை நட்பாக அறிமுகம்‌ 
செய்வித்து, நட்பு ஏற்படுத்தித்‌ .தந்தது ஒர்‌ உயரிய கலை: 
பண்பாடு. சுந்தரருக்காகத்‌ திருவாரூர்‌ நெடுவீதியில்‌ பரவை 
யாரிடம்‌ தூதாக நடந்து செல்கிறார்‌ சிவபெருமான்‌. 
சிவபெருமானிடம்‌ மாறாத பக்தி பூண்ட ஏயர்கோன்‌ 
கலிக்காமருக்கு இது பிடிக்கவில்லை. அவர்‌. பார்வையில்‌, 
பெண்களிடம்‌ சமாதானம்‌ செய்வதற்குக்‌ கடவுளைத்‌ 
தூதராக அனுப்பியது தகாதது என்று நினைக்கிறார்‌. சுந்தரர்‌ 
மீது ஏயர்கோனுக்குக்‌ கோபம்‌ பிறக்கிறது. சிவபெருமான்‌ 
செய்யாதன எல்லாம்‌ செய்து, சுந்தரருக்கும்‌ ஏயர்கோன்‌ 
கலிக்காமருக்கும்‌ இடையே உறவை ட்ப வுட்டு அம்‌ இது 
உயிர்ப்புள்ள வாழ்வுத்‌ தொண்டு. 


திருவொற்றியூரில்‌ சுந்தரர்‌ மனம்‌ சங்கிலியார்‌ பால்‌ 
சார்கிறது. வழக்கம்போல சுந்தரர்‌ இறைவனை அணுகினார்‌. . 
நட்புக்‌ கருதிச்‌ சிவபெருமான்‌ அதனை மறுத்தற்கயலாது, 
சங்கிலியாரிடம்‌ தூது செல்கிறார்‌. கடனுக்காகவன்றி, 
உணர்வு பூர்வமாகச்‌ செல்கிறார்‌. சங்கிலிக்கு மணாளனாக 


கு... 


74 ப தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வாய்க்கப்போகும்‌ அரூரரைப்‌ பற்றி மிக அழகாக--உயர்வாக 
அறிமுகம்‌ செய்கிறார்‌. மனிதர்கள்‌ தங்களுடைய 
நண்பர்களை வாய்ப்பேற்படும்‌ பொழுது. எவ்வளவு 
கவனமாகவும்‌, எவ்வளவு உயர்வாகவும்‌ பிறர்க்கு அறிமுகம்‌ 
செய்துவைக்க வேண்டுமென்பதற்கு இந்த அறிமுகம்‌ ஒரு 
சிறந்த எடுத்துக்காட்டு. ந 
... “சாருந்‌ தவத்துச்‌ சங்கிலிகேள்‌ 
்‌ சால வென்பா லன்புடையான்‌ 
மேரு வரையின்‌ மேம்பட்ட 
தவத்தான்‌ வெண்ணெய்‌ நல்லூரில்‌ 
யாரு மறிய யானாள 
உரியான்‌ உன்னை யெனையிரந்தான்‌ 
வார்கொண்‌ முலையாய்‌ நீயவனை 
மணத்தா லணைவாய்‌ மகிழ்ந்தென்றார்‌” 
(பெ.பு. ஏயர்கோன்‌ - 2839) 


என்பார்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌. இதில்‌ வியப்பு என்ன 
வென்றால்‌, சங்கிலியாரிடத்தில்‌ இறைவன்‌, சுந்தரர்‌ பரவை 
யாரைத்‌ திருமணம்‌ செய்திருப்பதைக்‌ கூறவில்லை. 

நன்னெறியும்‌ நட்பு நெறியும்‌ ஒரோ ஒழி முரண்படுவதுண்டு. 
அப்பொழுதெல்லாம்‌ நன்னெறியைவிட நட்பு நெறிக்கே 
முன்னுரிமை தர வேண்டும்‌. அதனால்‌, நன்னெறியைத்‌ . 
துறத்தல்‌ என்பது பொருளன்று. நட்புறவில்‌ உடன்போய்‌ பின்‌ 
நன்னெறியில்‌ நிறுத்தலே நட்பின்‌ பாங்கு. இக்காரணத்தால்‌ 
நன்னெறியை முன்னிட்டு நட்புநெறியைப்‌ பாதிக்க 
விடலாகாது. சுந்தரரை மணக்கச்‌ சங்கிலியார்‌ இசைகின்றார்‌. 
சங்கிலியார்‌ சுந்தரர்‌ மனையறம்‌ இல ஆண்டுகளேனும்‌ 
நடைபெற வேண்டுமே என்று கருதித்‌ திருவுளம்‌ கொண்டார்‌. 
ஆதலால்‌, திருவொற்றியூரிலிறாந்து “பிரிந்து செல்வதில்லை” 
என்று: சுந்தரரிடம்‌ உறுதிமொழி "கேட்கும்படி சங்கிலி 
யாருக்குச்‌' சொல்லிக்‌ கொடுக்கிறார்‌. இளமை நலம்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 75 


கொழிக்கும்‌ ஒரு பெண்ணின்‌ வாழ்வில்‌ இறைவனுக்குள்ள 
திருவருள்‌ என்னே! இவையெல்லாம்‌ வாழ்வியலின்‌ 
நுண்ணிய கலையாகும்‌. . 


சுந்தரர்‌ தம்மிடம்‌ பெரிதும்‌ அன்பு பூண்டவராயினும்‌, 
சுந்தரர்‌-சங்கிலியார்‌ இருவரது உரிமைகளில்‌ இறைவன்‌ 
சங்கிலியாரின்‌ உரிமைக்கே பெரிதும்‌ துணையாக நிற்கின்றார்‌. 
சங்கிலியாரைப்‌ பிரியேன்‌ அதாவது திருவொற்றியூரை 
விட்டுப்பிரியேன்‌ என்ற உறுதிமொழியைச்‌ சுந்தரர்‌ கொடுக்க 
முயற்சி எடுக்காமலிருந்தார்‌. சுந்தரரின்‌ அந்த முயற்சியின்மை 
யெல்லாம்‌ சங்கிலியார்பால்‌ நின்று, பெருமானே முறியடிக்‌ 
கிறார்‌. மெலியார்க்கு அரண்செய்து நிற்றலே சமுதாய அறம்‌ 
என்ற இப்ப கலையை இந்நிகழ்ச்சி தெள்ளிதின்‌ சொக்கு 
கிறது. 


நோயின்றி வாழ்தல்‌ ஒரு கலை. உடம்பு ஒப்பற்ற கருவி, 
“உடம்பை வளர்த்தேன்‌; உயிர்‌ வளர்த்தேனே” என்பார்‌ 
திருமூலர்‌. உடலுக்கு இருவகையான நோய்‌. ஒன்று 
உடலினைப்‌ பாதுகாக்கும்‌ வகையிலும்‌ வளர்க்கும்‌ 
வகையிலும்‌ ஏற்படும்‌ பசி என்னும்‌ நோய்‌. பிறிதொன்று 
உடலை நலிவுறச்‌ செய்யும்‌ நோய்‌. இது உடற்‌ கழிவுகள்‌ 
நீங்காமையினாலும்‌ சுற்றுப்புறச்‌ . சூழ்நிலையின்‌ 
கேட்டினாலும்‌ பொருந்தாப்‌ பழக்க வழக்கங்களினாலும்‌ 
வரும்‌ நோய்‌. இந்நோய்க்கு மருந்து வேண்டும்‌. இறைவன்‌ 
மந்திரமும்‌ தந்திரமும்‌ மருந்துமாகி நின்றருள்‌ செய்கின்றான்‌. 
புள்ளிருக்கு வேளூர்‌ என்ற திருத்தலத்தில்‌ அவன்‌ வைத்திய 
நாதனாகவே எழுந்தருளியிருக்கன்றான்‌. ஆதலால்‌, 
வாழ்க்கையில்‌ உடல்‌ நலம்‌ பேணும்‌ வகையிலும்‌ மருத்துவ 
வயலும்‌ தவ ள்‌ தனது தடம்‌ 


புள்ளிருக்குவேளூர்த்‌ திருத்தலத்தில்‌ இருச்சாந்‌ 
துருண்டை , என ஒன்றிருக்கிறது. இந்த உருண்டையைத்‌. 
தொடர்ந்து 45 நாட்கள்‌ உண்டு வந்தால்‌ தீராத வயிற்று : 


76 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ : 


வலியும்‌ தீர்கிறது. இத்திருத்தலத்தில்‌ எழுந்தருளியுள்ள 
செல்வமுத்துக்‌ குமரனுக்கு இரவிற்‌ சாத்தும்‌ சந்தனக்‌ காப்பு 
மருத்துவத்‌ தன்மையுடையது. இச்சந்தனக்‌ குழம்பை 
நாள்தோறும்‌ பருகி வந்தால்‌ நோய்கள்‌ நீங்கும்‌; ஆற்றல்‌ 
பெருகும்‌; அழகு வளரும்‌. திருக்கோயில்கள்‌ என்றாலே 
திருத்தல மரங்கள்‌ உண்டு. இப்புண்ணியத்‌ தலமரங்கள்‌ 
மருந்து மரங்களேயாம்‌. வேம்பு, நாவல்‌, வில்வம்‌, திருஆத்தி 
ஆகியன சிறந்த தலமரங்களாகும்‌. இவைகளின்‌ மருத்துவத்‌ 
தன்மை அளப்பரியது. நாள்தோறும்‌ ஐந்து வில்வம்‌ தின்று 
வந்தால்‌ உடல்‌ பொன்னிற மாகும்‌; இரத்தம்‌ சுத்தியாகும்‌. 
முன்கூறிய வில்வம்‌, நாவல்‌, வேம்பு ஆகிய தழைகளில்‌ 
ஐந்தைந்து எடுத்தரைத்து, கெட்டி மோரில்‌ கலக்க, 
நாள்தோறும்‌ உண்டு வந்தால்‌ நீரிழிவு “த வரவே வராது. 
வந்திருந்தாலும்‌ போம்‌. 

எல்லாவற்றையும்‌ கடந்து மேவி வாழ்ந்து வரும்‌ 
பொழுதில்‌ சிலருக்கு நாள்‌, கோள்களில்‌ அச்சம்‌. நாள்‌ 
கோள்களை நினைந்து அஞ்சுதல்‌ பேதைமை, அறிவறிந்த 
ஆள்வினையுடையார்க்கு நாளும்‌ கோளும்‌ நன்மையே 
செய்யும்‌. ஈசன்‌ அடியார்க்கு என்றும்‌ இன்பமே' செய்யும்‌. 
ஆயினும்‌, அஞ்சிச்‌ சாவாரை என்ன செய்ய முடியும்‌? ஏழாம்‌ 
நூற்றாண்டில்‌ திருஞான சம்பந்தர்‌, “வேயுறு தோளிபங்கன்‌” 
என்று பதிகம்‌ அருளிச்‌ செய்து, அதில்‌ “நாளும்‌ கோளும்‌ 
நல்லவையே என்றருளிச்‌ செய்துள்ளார்‌. ஆயினும்‌ இன்னமும்‌ 
அஞ்சுவார்‌ பலருண்டு. அவர்தம்‌ அச்சத்தை நீக்கும்‌ வகையில்‌ 
திருநள்ளாற்றில்‌ நளனைப்‌ பிடித்திருந்த சனி நீங்கியதாக ஒரு 
வரலாற்று நிகழ்ச்சி உண்டு. இதுவும்‌ ஒரு கலை. 


திருக்கோயில்‌ அமைப்பே .ஒரு கலையின்‌ வடிவம்‌. ' 
பொறியியற்‌ கலைச்‌ செறிவு நிறைந்த கோயிலின்‌ கட்டுமானக்‌ 
கலை, ஒரு இறந்த வாழ்வியலை உணர்த்துவது. ஒருவர்‌ 
வாழ்க்கையின்‌ இளமைக்‌ காலத்தின்‌ அடிப்படை, 
கோபுரத்தின்‌ அடித்தளம்போல அகலமாகவும்‌ உறுதியாகவும்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 77 


இருக்க வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ எதிர்கால வாழ்க்கை 
சிறந்து, கோபுரம்‌ என உயரமுடியும்‌. தமிழகத்தின்‌ திருக்‌ 
கோயில்கள்‌ அடி.ப்பாகத்தில்‌ அகன்றும்‌, உயர உயர அகலம்‌ 
குறைந்தும்‌ இருப்பதைக்‌ காண்க. அடிப்படையை 
அகலமாகப்‌ போடுக! உம்‌ வாழ்க்கை உயரும்‌! 

இங்ஙனம்‌ திருக்கோயிலின்‌ உயரத்தை உயர்த்திக்‌ 
கட்டும்‌ முயற்சி, திருச்சி மாவட்டம்‌ சீனிவாச நல்லூரிலுள்ள 
குரங்கநாதர்‌ அலயத்தின்‌ கட்டுமானத்திலேயே கால்‌ 
கொண்டது. பின்‌ . முதலாம்‌ இராசராசன்‌ காலத்திலும்‌ 
அதற்குப்‌ பின்னும்‌ இந்த முயற்சி பரவலாக வளர்ந்தது. 
முதலாம்‌ இராசராசன்‌ எடுத்த தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ 
திருக்கோயில்‌ மிகப்‌ பெரிய திருக்கோயில்‌. இத்திருக்‌ 
கோயிலில்தான்‌ ஒரே கல்லில்‌ செய்யப்பெற்ற மிகப்‌ பெரிய 
நந்தி இருக்கிறது. இத்திருக்கோயில்‌ தோற்றத்தைத்‌ தொடர்ந்து 
நான்கு திசைகளிலும்‌ இராசகோபுரங்கள்‌ கட்டும்‌ புதிய 
முயற்சி மிகுந்தது. இ 

பெரும்பான்மையான திருக்கோயில்கள்‌ மூன்று சுற்றுக்‌ 
களுடன்‌ அமைந்தவை. இந்த மூன்று சுற்றும்‌ மும்மூன்று 
முறை வலம்‌ வந்தே வணங்க வேண்டும்‌ என்பது வழிபாட்டு 
முறை. இங்ஙனம்‌ மும்மூன்று சுற்று வலம்‌ வரும்‌ பொழுது 
ஏற்படும்‌ உடற்பயிற்சி; மூச்சுப்‌ பயிற்சி முதலியன உடல்‌ 
நலத்திற்கு உரியன. திருக்கோயிலில்‌ அமைத்து வணங்கும்‌ 
திருவுருவங்கள்‌ அனைத்தும்‌ வாழ்வியற்‌ கலையைச்‌ சார்ந்த 
அறிவியலின்‌ வெளிப்பாடேயாம்‌. ஒவ்வொரு திருக்கோயில்‌ 
கருவறையிலும்‌ எழுந்தருளியிருப்பது சிவலிங்கத்‌ திருமேனி. 
இதற்குப்‌ பலவேறு பொருள்‌ காணலாம்‌. விரிவஞ்சி 
ஒன்றிரண்டு காட்டுகிறோம்‌. உலகே இறைவன்‌; இறைவனே 
உலகு. இந்த உலகு உருண்டை என்பது பண்டைத்‌ தமிழரின்‌ 
தெளிவான முடிவு. “அண்டப்‌. பகுதியின்‌ உண்டைப்‌ 
பிறக்கம்‌” என்ற அற நூல்கள்‌ கூறும்‌. உலகையே இறைவனாக 
நினைந்து வழிபடத்‌ தொடங்கிய காலத்தில்‌, உலக வடிவத்தில்‌ . 


78 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பாணமும்‌ அதனைத்‌ தாங்கி நிற்கும்‌ அற்றலாக அவுடையும்‌ 
'என்று கருதி வழிபாடு செய்யப்‌ பெற்றது. தொன்மைக்‌ கால 
மக்கள்‌ தயினையே வழிபட்டு வந்திருக்கின்றனர்‌. “சோதியே, 
சுடரே! சூழொளி விளக்கே!” என்று திருவாசகம்‌ கூறும்‌. 
கடவுட்‌ காட்சியில்‌ முதற்காட்சு சோதிதான்‌! எரிகின்ற 
எந்தப்‌ பெருஞ்சோதி நெருப்பும்‌ அடிப்பகுதி அகன்றும்‌, 
நுனிப்பகுதி குறுகியும்‌ இருக்கும்‌. இது இயற்கை நியதி. 
இங்ஙனம்‌ பாணம்‌ குறு எழும்‌ சோதியாகவும்‌ ஆவுடை 
அச்சோதியின்‌ அடிப்பாகமாகவும்‌ கண்டு வழிபாடு செய்யப்‌ 
பெற்றது. அறிவியல்‌ உலகில்‌, பொருளையும்‌ ஆற்றலையும்‌ - 
ஒன்றாகக்‌ கிடந்து பொருளின்‌ ஆற்றலையும்‌. பிரித்துத்‌ 
தனித்தனியே பெயர்‌ கூட்டி அழைக்கும்‌ பழக்கம்‌ வளர்ந்து 
வருகிறது. சிவம்‌ பொருள்‌; அப்பொருளின்‌ ஆற்றல்‌ சக்தி. 
சக்தியாய்‌, சிவமாய்‌ ஒருங்கிணைந்து நின்றிடும்‌ திருமேனி 
சிவலிங்கத்‌ திருமேனி. இங்ஙனம்‌ வாழ்வோடு பொருந்திய 
கலை ஞானத்தின்‌ மறு பதிப்புக்களே பந்த்‌ 
இருவுருவங்கள்‌. 


அடுத்துப்‌ வொருளைகம்‌. பொருளின்‌ ஆற்றலையும்‌ 
பிரித்து வழங்குமாறு போலத்‌ தனித்தனியே பிரித்துச்‌ செய்யும்‌ 
வழிபாட்டு முறையால்தான்‌ அம்மையப்பன்‌ வழிபாட்டு 
முறை தனித்தனியே பிரிந்தது. பொருள்‌, பொருளாற்றல்‌ 
இவற்றின்‌ ஒருங்கிணைந்த செயற்பாட்டின்‌ பயனே இன்பம்‌. 
அதுவே முருகு எனத்‌ தோன்றி நின்து. திருக்கோயில்‌ திருவுரு 


வங்கள்‌ எல்லாமே வாழ்க்கையின்‌. - அனுபவத்தின்‌ வெளிப்‌ 
பாடேயாம்‌. 


வாழ்க்கையில்‌ களிப்பும்‌ மஒழ்ச்சியும்‌ சிறக்க, 
திருவிழாக்கள்‌ துணை செய்யும்‌. திருவிழாக்‌ காலத்தில்‌ மக்கள்‌ 
ஒன்று திரளுவர்‌; சமூக உறவுகள்‌ வளரும்‌; பாட்டும்‌ கூத்தும்‌ 
மேடைகள்‌ தோறும்‌ நிகழும்‌. ' கடைசியாகத்‌ திருத்தேர்த்‌ 
திருவிழா நிகழும்‌ பல டன்‌ எடையுள்ள தேரைச்‌ சில தூறு 
பேர்‌ இழுப்பர்‌, சமூக ஒருமைப்பாட்டுக்கு இஃதோர்‌ அளவு 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 79 


கோல்‌. சமூகம்‌ வலிமையும்‌ வனப்பும்‌ பொருந்தியதாக 
இருப்பதை உலககோர்‌ முன்‌ எடுத்துக்காட்ட இஃது ஒரு 
நிகழ்ச்சி. மானிட சாதி ஒருமைப்பாட்டுடனும்‌ வலிமை 
யுடனும்‌ இருப்பின்‌ வையகத்தில்‌ எதையும்‌ நிகழ்த்தலாம்‌. 
இயலாதது ஏது? -இத்திருத்தேர்‌ விழாவும்‌ வாழ்வியற்‌ 
கலையைச்‌ சார்ந்தது என்று எடுத்துக்‌ கூறவும்‌ வேண்டுமோ? 
இங்ஙனம்‌ நம்முடைய வாழ்க்கை முழுவதுக்கும்‌ 
மையமாக விளங்கும்‌ திருக்கோயில்‌ நமது. செல்வமல்லவா? 
இத்திருக்கோயில்களைச்‌ சற்றும்‌ சிதைவு படாமல்‌ நாம்‌ 
பேணல்‌ வேண்டும்‌. மிகப்பெரிய .இருக்கோயில்களை எடுத்த 
மன்னர்கள்‌ கூட எடுத்த பெருமையை விடப்‌ பேணும்‌ 
பெருமையே சிறந்தது என்று கருதியிருக்கிறார்கள்‌; 
தென்காசித்‌ திருக்கோயிலை எடுத்த. பாண்டிய. மன்னன்‌, 
திருக்கோயிலை. எடுப்பித்து முடித்த பிறகு. வெட்டி வைத்த 
கல்வெட்டில்‌ பின்வருமாறு பொறித்து டடம ட பு 


ப “ஆராயிரம்‌ இந்தத்‌ தென்காசி 
மேவும்‌ பொன்‌ ஆலயத்து 

வாராத தோகுற்றம்‌ வந்தால்‌ 
அப்போதங்கு வந்து, அதனை 

நேராக வேமொழித்‌ துப்புரப்‌ ' 

பார்களை நீதியுடன்‌ 
பாரா ரறியப்‌ பணிந்தேன்‌ 
பராக்கிரம பாண்டியனே.” 


என்பது அக்கல்வெட்டுப்‌ பாடலாகும்‌. 


அதலால்‌ நாமனைவரும்‌ நம்முடைய திருக்கோயில்‌ 
களைக்‌. கண்ணெனப்‌ பேணுவோமாக! இத்திருக்கோயி 
லுக்குப்‌ பகை, திருக்கோயில்‌ மதில்‌ கோபுரங்களில்‌ செடி 
கொடிகள்‌ முளைத்தலாகும்‌. இவற்றை உழவாரம்‌ கொண்டு 
அவ்வப்போது அகற்றுவோமாக! சிற்பங்களையும்‌ ஓவியங்‌ 
களையும்‌. பாதுகாப்போமாக! திருக்கோயில்‌ தூய்மை, நமது 


80 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தூய்மை. திருக்கோயில்‌ பேணல்‌ ஒரு கலைத்தொண்டு. 
திருக்கோயில்‌ பேணல்‌ ஒரு வரலாற்றை இயக்கும்‌ தொண்டு. 
திருக்கோயில்‌ நிறுவனம்‌ அன்று; அஃது இயக்கம்‌; அஃது ஒரு 
கலைச்‌ சூழல்‌. நமது வாழ்வியலோடு கலந்த கலைச்‌ செல்வ 
மாகிய திருக்கோயிலை நாளும்‌ பேணுவோமாக! 


*திருக கோயில்‌ ரசனை எல்லாரும்‌ 
செய்யலாமா? - ஓர்‌ ஆய்வ 


ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்டுள்ள செய்தி மிகவும்‌. 
கவனத்துடன்‌ சிந்தித்து முடிவு காண வேண்டிய ஒன்று. 
இன்றைக்கு ஐந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி சைவத்‌ 
திருமேனி கொண்டு எழுந்தருளிய குருமூர்த்திகளால்‌ காணப்‌ 
பெற்று, இன்றளவும்‌ -- சிவாகம நெறியையும்‌, செந்தமிழ்‌ 
நெறியையும்‌ முறையே போற்றிப்‌ பாதுகாத்து வரும்‌ நமது 
ஆதனத்தின்‌ வழி வழிப்‌ பொறுப்புகளுக்கு ஏற்பவும்‌, வளர்ந்து 
வந்துள்ள இன்றைய சமுதாயத்‌ தேவைகளுக்குத்‌ தீர்வு காணத்‌ 
தக்க வகையிலும்‌, சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும்‌. 

ஆய்வுக்குரிய அளவைகளை முடிவு செய்து 
கொண்டால்தான்‌ ஆய்வு செப்பமாகச்‌ செய்ய இயலும்‌. 
அப்போதுதான்‌ ஆய்வு, சார்பு வழி அமையாது. நடுவு 
நிலையில்‌ நடைபெறும்‌. எந்த ஒரு கருத்தையும்‌ ஆய்வு செய்ய, 
வரலாறு முதல்‌ அளவையாக எடுத்துக்‌ கொள்ளப்‌ பெறுதல்‌ 
வேண்டும்‌. இரண்டாம்‌ இடத்திலேயே நூல்கள்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. நூல்களுள்ளும்‌ காலத்தால்‌ 
பிந்தித்‌ தோன்றியவையாயினும்‌ தகுதியால்‌ சிறந்த நரல்களே 
அளவை நூல்களாக எடுத்துக்‌ கொள்ளப்‌ பெறுதல்‌ 
வேண்டும்‌. வரலாற்று வளர்ச்சியின்‌ அடிப்படையிலும்‌ 
காலத்தின்‌ தேவைகளுக்கு ஈடு தரும்‌. வகையிலும்‌ 
i 


* தமிழ்‌ நாடு அரசு இந்து -சமய அறநிலையத்‌ துறை வல்லுநர்‌ குழுவிற்கு 
22-11-1980-இல்‌ அளித்த அறிக்கை. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 81 


வேறுபாடுகள்‌ இருத்தல்‌ இயற்கை. அதலால்‌ முன்‌ எழுந்த 
நூல்களினும்‌ பின்‌ எழுந்த நூல்களுக்கு அதிகச்‌ சிறப்புக்‌ 
கொடுத்து ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொள்ளுதலே ஆய்வு மரபு. 
இந்த அடிப்டையில்‌ விழாத்‌ திருக்கோயில்‌ வழிபாட்டு 
அமைப்பினை ஆராய்ந்தால்‌” கிறித்து பிறப்பதற்கு முன்பே 
உபா டயல்‌ திருக்கோயில்‌ வழிபாடு இருந்ததாகத்‌ 
தெரியவருகிறது.” கடல்‌ கொண்ட தென்குமரி நாட்டில்‌ திருக்‌ 
கோயில்கள்‌ இருந்தன. இறைவன்‌ மகேந்திர மலையிலிருநது 
ஆகமம்‌ அருளிச்‌ செய்ததாகத்‌ திருவாசகமும்‌ போற்றுகிறது.” 
மகேந்திரமலை குமரிக்‌ கண்டத்திலிருந்ததேயாம்‌.' இறைவன்‌ 
மகேந்திர மலையில்‌ அருளிச்‌ செய்த ஆகமம்‌ வழிவழி தமிழ்‌ 
முனிவர்களால்‌ வழக்கில்‌ கொண்டு வரப்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. காலப்போக்கில்‌ அந்த அகமங்கள்‌ சரிவரப்‌ பேணி 
வைக்கப்பெறாமல்‌ மறைந்து இருக்கின்றன. இன்றுள்ள 
ஆகமங்களில்‌ சில, தமிழ்‌ முனிவர்கள்‌ செய்தவை என்ற 
கருத்தும்‌ உண்டு. ஆகமத்‌ தொடர்பான செய்திகள்‌ 
விருப்பமும்‌ வேட்கையுமுடையவர்க்கே புலப்பட வேண்டும்‌ 
என்ற குறிப்பில்‌, ஆரிய மொழியில்‌ செய்து வைத்தனர்‌ 
"என்பர்‌. இதற்கு அரண்‌ பொதுவாக வடபுலத்து 
மக்களுக்கும்‌, சமஸ்கிருதம்‌ தங்களதென்றே போலி உரிமை 
கொண்டாடும்‌ பார்ப்பனருக்கும்‌ ஆகமங்கள்‌ அறிமூகமும்‌ 
தொடர்பும்‌ இல்லை; இவர்கள்‌ இன்றளவும்‌ கூட அகம 
வழிபாடுகளுக்கு உடன்படுவதில்லை என்பதே உண்மை. 
இன்றுள்ள சம்ஸ்கிருத மறைகளில்‌ “சிவமே கடவுள்‌” என்று 
தெளிவாக உறுதிப்படுத்தப்‌ பெறவில்லை. மேலும்‌ 
“சிவபெருமானுக்கு உரிய மொழி சம்ஸ்கிருதம்‌, அதனால்‌ 
சிவாகமங்கள்‌ சம்ஸ்கிருத மொழியில்‌ அருளிச்‌ 
செய்யப்பெற்றன” - என்று கூறுவது பொருளற்றது. 
இறைவன்‌ ஒரு மொழிக்கேயுரியுவன்‌ என்பது இறைவ 
னுடைய குறைவிலா நிறைவுத்‌ தன்மைக்குக்‌. குறை கற்பிப்ப 
தாகும்‌. இறைவனுக்கு எல்லா மொழிகளும்‌ உரிமையுடையன. 


82 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இன்னும்‌ சொல்லப்‌ போனால்‌ தத்துவ அடிப்படையில்‌ 
எல்லா ஓசை ஓஒலிகளுக்கும்‌ மூலம்‌ - நாத தத்துவம்‌. இந்த 
நாத தத்துவத்தையும்‌ கடந்த விழுப்பொருள்‌ சிவம்‌. அதனால்‌ 
சிவத்திற்கு உரிய மொழியென்றும்‌, விருப்பமான மொழி 
யென்றும்‌ ஒன்றும்‌ இல்லை. அதலால்‌ இறைவனுக்கு ஒரு 
மொழிச்‌ சார்பு கூறுதல்‌ நன்றன்று. இறைவன்‌ திருவருள்‌ 
நிகழ்ச்சிகள்‌ அனைத்தும்‌ உணர்த்துதலேயாம்‌. அத்திருவருள்‌ 
உணர்த்திய உணர்வை உய்த்து” உணர்ந்த நிறைமொழி 
மாந்தர்கள்‌, அதனை மொழிகளில்‌ வெளிப்படுத்தித்‌ 
தந்தருள்வர்‌. இதனையும்‌ விஞ்சி, பரமசிவத்துக்கு மொழி 
உண்டெனத்‌ துணிந்து ஆராயப்புகின்‌, பரமசிவத்தின்‌ மொழி 
தமிழேயாம்‌! இவ்வாறு தமிழே என்று துணிய, சான்றுகள்‌ 
பல உள்ளன. சீகாழியில்‌ திருஞானசம்பந்தர்‌ அழ, 
பெருமானின்‌ திருக்குறிப்பின்‌ வழி, பெருமாட்டியார்‌ 
திருமுலைப்பால்‌ சுரந்து சிவஞானத்தைக்‌ குழைத்து 
ஊட்டினார்கள்‌. உடன்‌, திருஞான சம்பந்தர்‌ “தோடுடைய 
செவியன்‌” என்று எடுத்துத்‌ திருநெறிய தமிழ்‌ பாடியருளினார்‌. 
அன்னை பராசக்தியின்‌ திருமுலைப்பாலும்‌ சிவஞானமும்‌ 
திருஞானசம்பந்தருக்குத்‌ தமிழறிவையே தந்தன என்பது 
தானே உண்மை! அதனால்‌ அம்மையப்பரின்‌ மொழி தமிழ்‌ 
என்றும்‌, சிவஞானம்‌ தமிழ்‌ தழீியது என்றும்‌ கூறுவது 
மிகையன்றல்லவா ? 

மேலும்‌ சம்ஸ்கிருத றன்ன. இறைவனின்‌ 
திருவுளக்‌ குறிப்பறியாமல்‌ அவன்‌ திருமுன்பில்‌ வலுக்‌ 
கட்டாயமாக மறைகளை ஓதுகின்றனர்‌. அவைகளால்‌ 
அவனுக்கு இனிய ஓசையும்‌ கிடைக்கவில்லை; பொருளும்‌ 
கிடைக்கவில்லை; அதோடு இட முரண்பாடும்‌. மலிந்து 
இருந்தமை உணரலாம்‌. இதனால்‌ சலிப்படந்த இறைவன்‌, 
திருஞானசம்பந்தருக்கும்‌ திருநாவுக்கரசருக்கும்‌ காசுகள்‌ தந்து 
தமிழிற்‌ பாடச்‌ சொல்லிக்‌ கேட்கின்றானோ என்னவோ? 
இதனைச்‌ சுந்தரர்‌ தேவாரத்தால்‌ அறிய முடிகிறது. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 83 


நமது சமய நூல்கள்‌ கூறும்‌ நான்மறைகள்‌, ஆகமங்கள்‌ 
ஆகியவை தமிழ்‌ வழக்கிற்கு உடன்பட்டனவேயாம்‌. 
அவைகள்‌ இன்று வழக்கிற்குக்‌ கிடைக்கவில்லை என்பது 
உண்மையாக இருக்கலாம்‌. வடமொழிக்கு ஏற்றம்‌ கொடுத்து 
நூல்‌ செய்த மாதவச்‌ சிவஞான முனிவரே, தமிழில்‌ மறைகள்‌ 
உண்டு என்பதனை ஏற்றுக்கொண்டு காஞ்சிப்‌ புராணத்தில்‌ 
அருளிச்‌ செய்துள்ளார்‌.” இக்கருத்தினையே திருமுறை கண்ட 
தட வலியுறுத்துகிறது.” இதனைத்‌ தொல்காப்பியம்‌”, 
புறநானூறு”, திருமுறைகள்‌" முதலியனவும்‌ வற்புறுத்து 
கின்றன. எனினும்‌ சிவாகமக்‌ கருத்துக்கள்‌ தமிழ்‌ நெறிக்கு 
முற்றிலும்‌ புறம்பானவையாக இருத்தற்கல்லை. அவைகளை 
ஏற்புழி எடுத்துக்‌ கொள்வதில்‌ யாதொரு தடையும்‌ இல்லை. 
சிவாகமங்கள்‌ சிவபெருமானாலேயே அருளிச்‌ செய்யப்‌ 
பெற்றன என்ற கருத்தில்‌ ஓரளவு உண்மையிருக்கிறது. சதாசிவ 
மூர்த்தி, கெளசியர்‌, காசிபர்‌, பாரத்வாசர்‌, கெளதமர்‌, 
அகத்தியர்‌ அகியோர்‌ ஐவருக்கும்‌ சிவாகம: நெறி 
உணர்த்தினார்‌. பின்‌ பல நூற்றாண்டுகள்‌ அவை வழிவழி 
“எழுதாக்ளெவி”யாகவே விளங்கி கி.பி. 5-ஆம்‌ நூற்றாண்டு 
அளவில்தான்‌ வரிவடிவத்தைப்‌ த்‌ என்பது மொழி 
வரலாற்றறிஞர்கள்‌ சொல்லும்‌ கருத்து. - 


அகமங்கள்‌ அனைத்தும்‌ ஒரே சமயத்தில்‌ எழுதப்‌ 
பெற்றன என்று கருதுதற்கு இடமில்லை. ஆகமங்களில்‌ 
முன்னுக்குப்‌ பின்‌ முரணிருக்கிறது. அதனாலேயே, பல்வேறு 
காலங்களில்‌ ஆகமங்கள்‌ எழுதப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌ 
என்று கருத வேண்டியிருக்கிறது. யாழ்ப்பாணத்து நல்லூர்‌ 
அறுமுக நாவலரும்‌ ஆகமங்களில்‌ முரணிருப்பதை எடுத்துக்‌ 
காட்டுகிறார்‌.” அதலால்‌ ஆகமங்கள்‌ இன்றுள்ள வடிவத்‌ 
திலேயே சிவபெருமானால்‌ அருளிச்‌ செய்யப்‌ பெற்றவை 
யென்பதும்‌, அவை ஒரே காலத்தில்‌ தோன்றியன என்பதும்‌, 
என்றும்‌ - ஒரே படித்தனவாக இருந்தன என்பதும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்‌ பெற இயலாதன. திரிலோகசந்த சிவாசாரியார்‌ 


84 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இயற்றிய “இத்தாந்த சாராவளி”யின்‌ உரையாசிரியர்‌ அநந்த 
சிவாசாரியார்‌ ஆகமங்கள்‌ பற்றிக்‌ கூறியுள்ள கருத்து” கவனத்‌ 
திற்குரியது. எனினும்‌ சிவாகமங்கள்‌ கொள்ளத்தக்கன அல்ல 
என்பது நமது முடிவன்று. நாம்‌ சிவாகமங்களை ஏற்புழி 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்பதுதான்‌ நமது கொள்கை. 
சிவாகம வழியில்‌ திருக்கோயில்‌ கால பூசைகள்‌, 
திருவிழாக்கள்‌, பெருஞ்சாந்தி விழா என்று போற்றப்‌ பெறு 
கின்ற கும்பாபிடேகங்கள்‌ முதலியன செய்தல்‌ ஏற்புடையன 
வேயாம்‌. ஆயினும்‌ சதாசிவ மூர்த்தத்தினால்‌ உபதேசிக்கப்‌ 
பெற்ற சிவாகமங்களைப்‌ போலவே ஸ்ரீ கண்டருத்திர 
மூர்த்தியால்‌ திருநந்திதேவர்‌ வழியில்‌ உபதேசிக்கப்‌ பெற்று 
ஒரு ஞானசந்தானம்‌ - ஞான பரம்பரை வந்து கொண்டிருக்‌ 
கிறது. இந்த ஞான சந்தான வழியினர்‌ மெய்கண்ட 
சாத்திரங்கள்‌ என்ற ஞான நூல்களையும்‌, பண்டார 
சாத்திரங்கள்‌ என்ற ஞானப்‌ பனுவல்களையும்‌ செய்தருளி 
யிருக்கின்றனர்‌. அதுபோலவே, அம்மையப்பனாக விளங்கி 
யருளும்‌ பெருமானின்‌ திருவருள்‌ அடியொற்றி நின்று 
நாட்டில்‌ நடமாடிய-அருள்‌ நிறைந்த சமயாசிரியன்மார்‌ 
களும்‌, அருளாசிரியன்மார்களும்‌ அருளிய தேவார, 
திருவாசகமும்‌, இவற்றினைச்‌ சார்ந்து தோன்றிய திருமுறை 
களுமான சைவத்திருமுறைகள்‌ பன்னிரண்டும்‌ உள்ளன. 
இவைகள்‌ சிவநெறி சார்ந்த ஞான வழியில்‌ தோன்றிய அருள்‌ 
நூல்கள்‌. சிவாகமங்களுக்கும்‌ இவைகளுக்குமிடையே 
மாறுபாடுகள்‌ இருத்தற்கல்லை. திருமுறை நெறிகளுக்கு 
மாறுபாடாகச்‌ சிவாகமங்களில்‌ ஏதேனும்‌ இருப்பின்‌, அவை 
இடைச்‌ செருகல்‌ என்று கருதி ஒதுக்கத்‌ தக்கனவே ! “திருமுறை 
களும்‌ பதிவாக்கே' என்று கொண்டு போற்றுதல்‌ சைவ மரபு. 

பரமசிவம்‌ உயிர்களை ஆட்கொண்டருளும்‌ நெறிகள்‌ 
அவ்வக்‌ காலத்திற்கு இசைந்தவாறும்‌, ஆட்கொள்ளப்படும்‌ 
உயிர்களின்‌ தகுதி நோக்கியும்‌ மாறுபடும்‌. அதனால்‌ மிகப்‌ 
பிற்காலத்தே இதுதான்‌ உய்யும்‌ நெறி என்று இறையருளால்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 85 


உணர்த்திய திருமுறை நெறிதான்‌ வலிமையுடையது, 
இன்றைக்கு ஏற்புடையது. அது மட்டுமன்று, சைவப்‌ 
பெருநெறிக்கு இடர்ப்பாடுகள்‌ வந்துற்றபோதெல்லாம்‌ 
சிவாகமங்கள்‌ யாதொரு அரணும்‌ செய்யவில்லை; கையற்றுப்‌ 
போயின. ஆனால்‌ திருமுறைகள்தான்‌, சிவ நெறியின்‌ 
மாண்பை, திருவருள்‌ துணைகொண்டு நிலை நீறுத்தி வெற்றி 
கொண்டன. அதனால்‌ சிவாகமங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ 
முதன்மையைவிட, திருமுறைகளுக்கு அதிக முதன்மை 
கொடுக்க வேண்டுமென்பது நமது கருத்து. சவாகமங்களை 
விட ஞானமும்‌ ஞானத்‌ தமிழும்‌ போற்றுதலுக்குரியன 
என்பதையும்‌ பயன்தரத்‌ தக்கன என்பதையும்‌ சில நிகழ்வுகள்‌ 
நமக்கு அறிவுறுத்துகன்றன. தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ 
கோயிலில்‌ சிவாகமங்களால்‌ மூர்த்தியைப்‌ பந்தனம்‌ செய்ய 
முடியாது தவித்தபொழுது, தமது தாம்பலத்தின்‌ வழி, 
கருவூர்த்‌ தேவர்‌ பந்தனம்‌ செய்து தந்தார்‌.” இது ஞானத்தின்‌ 
வெற்றியல்லவா ? 

சிதம்பரத்தில்‌ அடல்வல்லான்‌ திருக்கோயிலில்‌ 
சிவகாமவழிக்‌ கிரியைகளைச்‌ செய்து மந்திரங்களை ஓதி, 
திருவிழாவிற்குக்‌ கொடி. ஏற்றினார்கள்‌. அனால்‌ கொடி 
ஏறவில்லை உமாபதிசிவம்‌ செந்தமிழில்‌ கொடிக்கவி. பாடி 
ஏற்றுவித்து அருளியமை நாடறிந்த செய்தி. திருக்கோயில்‌ 
தேரை ஓட்டி நிலை நிறுத்திய பெருமை, திருப்பல்லாண்டுக்கு 
உண்டு. அதலால்‌ அகமங்களினும்‌ திருமுறைகள்‌ அருள்நலஞ்‌ 
செறிந்தன; வலிமையுடையன; போற்றுதலுக்குரியன; 
பயன்தரத்தக்கன என்பது பெறப்படும்‌ உண்மையல்லவா? 
அதலால்‌ சிவாகமங்களிலும்‌ போற்றிப்‌ பின்பற்றுதலுக்குரியன 
திருமுறைகளும்‌ மெய்க்கண்ட சாத்திரங்களும்‌ என்பது 
விளக்கமுறுகிறது. எனவே மெய்கண்ட சாத்திரங்களுக்கும்‌, 
திருமுறைகளுக்கும்‌ மாறுபடாத சிவாகமங்களே ஏற்‌ 
புடையன. மாறுபாடு உளதாயின்‌ திருமுறைகள்‌, மெய்கண்ட 
சாத்திரங்கள்‌ இவற்றின்‌ கருத்துக்களே ஏற்று ஒழுகத்‌ தக்கன. 


86 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


“சிவாகமங்களுக்குச்‌ சிவாசாரியார்கள்‌ மட்டுமே 
அதிகாரிகள்‌ அல்லர்‌. சிறப்புடைய உத்தமர்‌ அண வறு 
சிவாகமங்களுக்கு உரிமையுடையவரே என்று சமய நெறியும்‌” 
யாழ்ப்பாணத்து நல்லூர்‌ அறுமுக நாவலரின்‌ இரண்டாம்‌ 
சைவ வினாவிடையும்‌” எடுத்தோதுகின்றன. 


சைவ சமயத்தில்‌ சிவாச்சாரியார்களுக்கு இருக்கிற 
முக்கியமான இடத்தை நாம்‌ அறிந்து பாராட்டி நடைமுறைப்‌ 
படுத்தவே விரும்புகின்றோம்‌. ஆனாலும்‌ : “அவர்கள்‌ 
சிவாச்சாரியார்களாகவே பிறக்கிறார்கள்‌” என்பது பொருத்த 
மன்று. சிவாச்சாரியார்கள்‌ சிவபெருமானால்‌ சிவாச்சாரியார்‌ 
களாகவே பிறப்பிக்கப்பட்டுள்ள “சிவசிருட்டி” என்பதும்‌ 
பொருத்தமன்று. இக்கருத்துக்கள்‌ தத்துவ இயலுக்கு 
முரண்பட்டவை. 'சிவூருட்டி' . என்பதற்குப்‌ பொருள்‌ 
சிவனாலேயே நேரிடையாகப்‌. படைக்கப்பட்டவர்‌ என்பது 
அன்று. மாயாகாரியப்‌ படைப்பைச்‌ சிவம்‌ நேரிடையாகச்‌ 
செய்வதில்லை. சிவம்‌ திருவுள்ளம்‌ பற்ற, அக்‌ குறிப்பின்படி 
பிரம்மா இருட்டிப்பதென்பதே. சிவசிருட்டியின்‌ விளக்கம்‌. 
சிவத்தின்‌ திருவுள்ளக்‌ குறிப்பின்படி படைக்கப்‌ படும்‌ 
படைப்பு, தொன்மைக்‌ காலத்தில்‌ சிறந்த முதற்‌ குடிக்கே அந்த 
இயல்பு பொருந்தும்‌. அடுத்து வரும்பொழுது அசுத்த 
மாயையில்‌ சேர்ந்த படைப்புக்களேயாம்‌. ஆதலால்‌ 
இன்றுள்ள சிவாச்சாரியார்களும்‌, சிவாச்சாரியார்களாகவே 
பிறக்கிறார்கள்‌ என்று கூறுவது தத்துவ இயலுக்கு 
முரணானது. ஆயினும்‌ வழிவழியாகப்‌ பெருமானுக்குப்‌ பூசை 
செய்யும்‌ குடி மரபில்‌ வருவதால்‌, அருணந்திசிவம்‌ கூறும்‌ 
நற்சார்பு இயல்பாகக்‌ கிடைப்பதால்‌, சிவாச்சாரியார்‌ 
. குடியில்‌ தோன்றுபவர்களைச்‌ 'சிவூருட்டி” என்று கூறுவது 
உலகியல்‌ வழக்கு. ஆயினும்‌ சிவாகமங்களைக்‌ கற்காமலும்‌, 
தீக்கை முதலியன செய்து: கொள்ளாமலும்‌, தீக்கை செய்து 
கொண்டு அதற்குரிய அனுட்டானங்களை முறையாகக்‌ 
 கடைப்பிடிக்காமலும்‌ வழி வழியாக இருந்து வருகின்றவர்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 87 


களும்‌ பிறப்பிலேயே சிவாச்சாரியார்கள்‌ அதஇிறார்கள்‌ என்றெ 
செய்தி ஏற்றுக்‌ கொள்ளத்தக்கதன்று. 


ஏழு வயதில்‌ சமய தீக்கை பெற்று, சிவாகமங்களை 
முறையாகக்‌ கற்கத்‌ தொடங்கி, விசேட தீக்கை, நிர்வாண 
தீக்கை, ஆச்சாரியபிடேகம்‌ முதலியவற்றை உரிய-அந்தந்த 
வயதுகளில்‌ பெற்று, பெற்ற தீக்கைகளுக்கு ஏற்றவாறு, ஒழுகி, 
முறைப்படி தகுதி பெற்றவர்களே சிவாச்சாரியார்களாகிறார்‌ 
கள்‌. சிவாகம முறைப்படி ஒரு தீக்கைக்கும்‌ பிறிதொரு 
தீக்கைக்குமிடையில்‌ பன்னிரண்டு ஆண்டுகள்‌ கடந்துவிடக்‌ 
கூடாது என்ற நியதி இருக்கிறது. | 


திருக்கோயில்‌ வழிபாட்டில்‌ அன்மார்த்தம்‌, பரார்த்தம்‌ 
என்று இரண்டு பூசைகள்‌ உள்ளன. அன்மார்த்தம்‌, பரார்த்தம்‌ 
என்ற பூசைகள்‌ இரண்டும்‌ திருக்கோயிலில்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ மூர்த்தியிடத்தில்‌ செய்யப்‌ பெறுவனவேயாம்‌. பூசை 
செய்யும்‌ இடத்திலும்‌ மூர்த்தியிலும்‌ வேறுபாடில்லை. 
செய்யும்‌ நோக்கத்தைப்‌ பொருத்தே அன்மார்த்தம்‌ பரார்த்தம்‌ 
என்று வேறுபடுகின்றன. சிவாச்சாரியார்கள்‌ திருக்கோயிலுக்‌ 
குள்‌ எழுந்தருளியிருக்கும்‌ மூர்த்தியை அன்மார்த்தமாகவும்‌ 
வழிபடலாம்‌. அன்மார்த்தமாக வழிபாடு செய்து கொள்ள 
இயலாதவர்களுக்காகவும்‌ பொதுவாக எல்லா உயிர்களுக்‌ 
காகவும்‌ வழிபாடு செய்து வைக்கும்‌ உரிமையுடையவர்கள்‌ 
சிவாச்சாரியார்கள்‌. இதுவே பரார்த்த பூசை எனப்‌ பெறும்‌. 


சைவ முறைப்படி பரார்த்தமாக மூர்த்தியைத்‌ தீண்டு 
தற்குரிய தகுதி தருவதாகிய தீக்கை முதலியன முறையாகப்‌ 
பெற்றவர்கள்‌, திருக்கோயிலில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
மூர்த்தியை ஆன்மார்த்தமாக வழிபாடு செய்து கொள்ளலாம்‌. 
இதுதான்‌ தமிழகத்துத்‌ திருக்கோயில்‌ வழிபாட்டுப்‌ பழைய 
நெறிமுறை. இதனை “தக்கை பெற்றுக்‌ கொண்டவர்கள்‌ 
அனைவரும்‌ திருக்கோயில்களில்‌ சரியை, கிரியை, யோகம்‌, 


கானம்‌ என்ற வழிபாட்டுக்குரியவர்கள்‌””” என்று 


88 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


யாழ்ப்பாணத்து நல்லூர்‌ அறுமுக நாவலர்‌ சைவ வினா 
விடையில்‌ கூறியுள்ளமை அறிக. 

திருவீழிமிழலைத்‌ திருக்கோயிலில்‌ “செந்தமிழர்கள்‌ 
மறை நாவர்கள்‌, கலைநலம்‌ தெரிந்தவர்கள்‌, குணத்திற்‌ சிறந்த 
ஞானிகள்‌ ஆகியோர்‌ ஒருங்குகூடி அர்ச்சனைகள்‌ 
என்று திருஞான சம்பந்தர்‌ தேவாரம்‌ கூறுகிறது. 

திருப்பழுவூர்த்‌ தேவாரத்தில்‌ மலையாளிகள்‌ கூட வந்து 
வழிபட்டதாகத்‌”” திருஞான சம்பந்தர்‌ அருளிச்‌ 
செய்துள்ளார்‌. 

அப்பரடிகள்‌ திருவையாற்றுப்‌ பதிகத்தில்‌ “இருக்‌ 
கோயிலில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ இறைவனை வழிபட 
அடியார்கள்‌, புனலும்‌ பூவும்‌ சுமந்துகொண்டு ஒருவர்‌ பின்‌ 
ஒருவராகச்‌ சென்று புகுந்ததையும்‌ அவர்கள்‌ பின்னே, வந்த 
ஒழுங்கு வரிசையில்‌ தாமும்‌ செல்வதையும்‌ குறிப்பிட்டு 
அருளிச்‌ செய்துள்ளார்‌. ன்‌ 


அதலால்‌, திருக்கோயிலில்‌ மந்தி 
இறைவனைத்‌ தகுதியுடைய அடியார்கள்‌ அனைவரும்‌ 
புனலும்‌ பூவும்‌ சொரிந்து வழிபாடு செய்து கொண்டமையை 
அறியலாம்‌. 


அடுத்து, சேக்கிழார்‌ அருளிச்‌ செய்த பெரிய 
புராணமும்‌ இந்த உண்மையை உணர்த்துகிறது. திருச்சாத்த 
மங்கையில்‌ வாழ்ந்த திருநீலநக்கநாயனார்‌ என்ற மறையவர்‌: 
குலத்துப்‌ பெரியவர்‌, நாள்தோறும்‌ தமது மனைவியுடன்‌ 
திருச்சாத்தமங்கையில்‌ பதிகம்‌ பெற்ற அயவந்திச்சுரத்தில்‌ 
எழுந்தருளியுள்ள இறைவனுக்குத்‌ திருமுழுக்குச்‌ செய்தும்‌ 
திருவமுது செய்வித்தும்‌ வழிபாடு செய்து கொண்டமையை 
பெரிய புராணம்‌ கூறுகிறது.” 


அடுத்து, வேளாளர்‌ குடியைச்‌ சேர்ந்த அரிவாட்டாய 
நாயனார்‌ நாள்தோறும்‌. திருக்கோயிலுக்குள்‌ எழுந்தருளி 
யுள்ள பெருமானுக்குச்‌ செந்நெல்‌ அரிசித்‌ திருவமுதும்‌, 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 89 


மாவடுவும்‌, செங்கீரையும்‌ எடுத்துச்‌ சென்று திருவமுது 
செய்விக்கும்‌ கனம கதை மாய்‌ யுடையராயிருந்தனர்‌ என்றும்‌ 
பெரியபுராணம்‌ கூறுகிறது.” 


அடுத்து, திருஞான சம்பந்தர்‌ தாம்‌ குறிப்பிட்ட பயன்‌ 
எனக்கண்டு வீழ்ந்து வணங்கிய கண்ணப்பர்‌ வரலாறு, தக்க 
சான்று. கண்ணப்பர்‌ வரலாற்றை “அதிதீவிரமான வல்வினை 
யின்பாற்பட்டதென்றும்‌, அதனால்‌ அது பொது விதியன்று” 
என்றும்‌ சிலர்‌ கூறுவர்‌. அது உண்மையன்று. கண்ணப்பர்க்கு 
வழிபடுதலுக்குரிய வாய்ப்புக்‌ கிடைத்ததால்‌ பெருமானே 
திருக்கண்‌ நோக்கால்‌ தீக்கை (நயனதீக்கை) செய்து வைக்கும்‌.“ 
பெரும்பேறு பெற்றார்‌. பிறகு வழிபாட்டின்‌ பயனாகப்‌ 
பெருகிய அன்பில்‌ அவர்‌ அதி தீவிரமானார்‌. நாம்‌ 
அவருக்குத்‌ தடையின்றி வழிபடக்‌ கிடைத்த வாய்ப்பையே 
இங்கு எடுத்துக்காட்ட விரும்புகின்றோம்‌. கண்ணப்பர்‌ திருக்‌ 
கோயிலுக்குள்‌ “சென்று, திருக்கோயிலில்‌ எழுந்தருளியுள்ள 
காளத்தி யப்பரைத்‌ தழுவி உச்சி மோந்தார்‌. இந்த வாய்ப்பு 
அவருக்குக்‌ கிடைக்காது போயிருக்குமாயின்‌, அவரை 
“கண்ணப்பரா“கக்‌ கண்டிருக்க இயலாது, திருக்காளத்திக்‌ 
கோயிலில்‌ சிவகோசரியார்‌ என்னும்‌ சிவாச்சாரியார்‌ ஆகம 
விதிப்படி பூசை செய்தார்‌ என்றும்‌ சேக்கிழார்‌. கூறுகிறார்‌.” 
ஆனாலும்‌, மற்றவர்கள்‌ திருக்கோயிலுக்கு வந்து பூசனை 
செய்து கொள்வதற்குத்‌ தடையில்லாதிருந்திருக்கிறது. . 
மறுநாள்‌ சிவகோசரியார்‌ வந்து வருந்தும்‌ பொழுது கூட, 
பூசனை செய்தவர்‌ யார்‌?” என்ற கேள்வி எழவில்லை. மற்றவர்‌ 
பூசை செய்வதற்குரிய உரிமையில்லாதிருக்குமாயின்‌ 
சிவகோசரியார்‌, பூசை செய்தவர்‌ யார்‌ என்று வினவித்‌ 
தெரிந்து கொண்டிருப்பார்‌. “இந்த அனுசிதம்‌ கெட்டேன்‌ 
யார்‌ செய்தார்‌” என்று மட்டும்‌ கேட்டதால்‌". மற்றவர்‌ பூசை 
செய்வதற்குரிய உரிமை இருந்தது என்பது புலனாகிறது. 
சிவகோசரியார்‌ தாம்‌ பூசனை வவட முன்பு, இறைவர்‌ 


தூ. 01.௨ 


90 த்வத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


திருமுன்பு ஏற்பட்டிருந்த பழுதுக்குத்தான்‌ (புலால்‌, எலும்பு 
கெந்தமைக்குத்தான்‌) பவித்திர பூசை செய்தாரே தவிர, 
மற்றவர்‌ தீண்டி யதற்குரிய பிராயச்சித்தம்‌ செய்ததாகப்‌ பெரிய 
புராணத்தில்‌ இல்லை. முடிவாக “விதி முறைப்படி 
செய்யப்பெற்ற சிவகோசரியார்‌ பூசையிவிட, கண்ணப்பர்‌ 
பூசை சிறப்புடையது, உவப்புடையது, நனிசிறந்தது””” என்று 
காளத்தியப்பர்‌ அருளிச்‌ செய்தமையை எண்ணிப்‌ பார்த்தல்‌ 
வேண்டும்‌. அதலால்‌ சிவாச்சாரியார்கள்‌ திருக்கோயிலுக்குள்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ பெருமானை அன்மார்த்தமாகவும்‌ 
வழிபடலாம்‌; பரார்த்தமாகவும்‌ மற்றவர்களுக்குச்‌ 
செய்விக்கலாம்‌. திருக்கோயிலில்‌ நாள்‌ பூசையைச்‌ 
சிவாச்சாரியார்கள்‌ செய்து வைத்து, ஆன்மார்த்தமாக 
வழிபட வருபவர்களுக்கு வழிபாடு செய்துகொள்ளத்‌ 
தக்கவாறு வைத்தலே, சிவாச்சாரியார்களுடைய கடமை. 
இக்கருத்தினைத்‌ திருக்கோயிலுக்கு அமைந்துள்ள. 
தலபுராணங்களும்‌ வலியுறுத்துகின்றன. இராமன்‌ பூசித்த 
திருத்தலங்கள்‌ * “தருஉசாத்தானம்‌””” முதலிய பல; பாண்டவர்‌ 
ஐவர்‌ பூசித்தவை “திருமண்ணிப்‌ படிக்கரை” முதலிய பல; 
வாலி பூசித்தது “வாலீச்சுரம்‌” என்றெல்லாம்‌ திருத்தல 
புராணங்கள்‌ உள்ளன. இவ்வாறு இவர்கள்‌ பூசித்த செய்திகள்‌ 
திருமுறைகளில்‌ இடம்பெற்றுள்ளன. இவை மட்டுமா? ஓரறி 
வுயிர்கள்‌ முதல்‌ ஐயறிவுயிர்கள்‌ . வரை பூசித்துள்ளன; 
திருவானைக்காவில்‌ யானையும்‌ சிலந்தியும்‌ பூசித்துள்ளன. 
எறும்பு பூசித்த திருத்தலம்‌ இருவெறும்பியூர்‌. நண்டு பூசித்தவூர்‌ 
திருநின்றவூர்‌. பசு பூசித்த தலம்‌ திருவான்மியூர்‌. புள்‌ பூசித்த 
திருத்தலம்‌ புள்ளிருக்கு வேளூர்‌. இவ்வாறு தல வரலாறுகள்‌ 
இந்த உண்மையைக்‌ கூறுகின்றன. மல்‌ பத்மம்‌ வள்ளற்‌ 
பெருமானும்‌ எடுத்துக்‌ கூறி நடத்துகிறார்‌” ்‌. எனவே தீக்கை 
பெற்றவர்கள்‌ - தகுதியுடையவர்கள்‌ — விரும்புறெவர்கள்‌ 
ஆன்மார்த்தமாகத்‌ திருக்கோயிலுக்குள்‌ எழுந்தருளியுள்ள 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ ்‌ 91 


இறைவனை வழிபாடு செய்து கொண்டனர்‌ என்பதுதான்‌ 
உண்மை. ஆதலால்‌ நமது கருத்தினை அடியிற்கண்டவாறு 
தொகுத்துத்‌ தருகின்றோம்‌. 


i 


பன்னிரு திருமுறைகளுக்கும்‌, மெய்கண்ட. 
சாத்திரங்களுக்கும்‌ மாறுபாடல்லாத சிவகாமச்‌ 
செய்திகள்‌ ஏற்புடையன. 


சைவ நெறியில்‌ விதிக்கப்‌ பெற்றுள்ள தீக்கை 
முறைகள்‌ எவ்வித வேறுபாடுமின்றி அனை 
வருக்கும்‌ உரியன. சைவ தீக்கை பெற்றவர்கள்‌ ஒரு 
குலமாக - சைவ குலமாக - ஆகின்றனர்‌. இந்த 


்‌ அடிப்படையில்‌ தான்‌ “ஒன்றே குலம்‌” என்று 


திருமந்திரம்‌ பேசுகிறது. 


தீக்கை பெற்றவர்கள்‌ சிவாகமங்கள்‌ ஓதவும்‌, 
திருக்கோயிலில்‌ அவர்கள்‌ பெற்ற தீக்கைகளுக்‌ 


- கேற்றவாறு சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌ 


ஆகிய நான்கு வகை வழிபாடுகள்‌ செய்வதற்கும்‌ 
உரிமை பெற்றவர்களாவர்‌. 


முறையாகத்‌ தீக்கை முதலியன பெற்ற சிவாச்சாரி 
யார்கள்‌ திருக்கோயிலில்‌ அன்மார்த்த பூசையும்‌ 
பரார்த்த பூசையும்‌ செய்வதற்கு உரிமையுடைய 
வர்கள்‌. 

சைவ சமய தீக்கைகள்‌ பெற்றவர்கள்‌ அனைவரும்‌ 
திருக்கோயிலில்‌ எழுந்தருளியிருக்கிற மூர்த்தியை 
ஆன்மார்த்தமாக வழிபாடு செய்து கொள்வதற்கு * 


உரிமையுடையவர்கள்‌. 


பரார்த்தம்‌ என்பதற்கு “பிறர்‌ பொருட்டு” என்பது 
பொருளாயினும்‌ பிறருக்காகச்‌ சிவாச்சாரியாரே 
செய்தல்‌ என்பது ஒரோ வழி ஏற்புடையதே தவிர, 
முழுமையான தன்று, திருக்கோயிலின்‌ காலப்‌ 


92 


தவத்திரு குனறககுடி அடிகளா 


பூசைகளை முறையாக சிவாச்சாரியார்கள்‌ 
செய்து, தகுதியுடையவர்கள்‌ வந்தால்‌ அன்‌ 


மார்த்த பூசை செய்வதற்கு உடனாக . இருந்து 


துணை செய்வது என்பதே பொருள்‌. ஒரோவழி 
அங்ஙனம்‌ அன்மார்த்த பூசையாகச்‌ செய்து 
கொள்ள இயலாதவர்களுக்காகவும்‌ இவர்கள்‌ 
செய்து வைக்கலாம்‌. வரலாற்றுச்‌ செய்திகளுக்கும்‌ 
சிவாகமத்திற்கும்‌ திருமுறைகளுக்கும்‌ ஓத்த நடை 
முறைக்கிசைந்த உண்மை இதுவே. 


இம்முறை, நடைமுறைப்படுத்தப்‌ பெறுவதால்‌ 
பிறப்பினால்‌ சாதி முறை இல்லாமல்‌ போகிறது. 
தகுதியால்‌, அசாரத்தால்‌, சீலத்தால்‌ மட்டுமே 
வேற்றுமையிருக்கும்‌. 


இம்முறையை நடைமுறைப்‌ படுத்துவதன்‌ மூலம்‌, 
ஒவ்வொரு திருக்கோயிலும்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
இறைவனை, அன்மார்த்த நாயகனாகக்‌ கொண்டு 
வழிபடுவோர்‌ பட்டியல்‌ உருவாகும்‌. அது இருக்‌ 
கோயில்‌ வளர்ச்சிக்கும்‌ துணை செய்யும்‌. 
தகுதியும்‌ விருப்பமும்‌ உடையவர்கள்‌, வழிபாடு 
செய்து கொள்வதற்கு வாய்ப்பிருந்தால்‌, அவர்கள்‌ 
பத்திமையிலும்‌ ஞானத்திலும்‌ சிறந்து வளர்வர்‌. 
இதுவே இன்றைக்குச்‌ சரியான முறை என்று 
கருதுகின்றோம்‌. 


அல்லது அரசு: தீவிரமாக ' மாற்றங்கள்‌ செய்ய 
விரும்புமாயின்‌ அது பற்றியும்‌ அலோசிக்கலாம்‌. 
ஆனாலும்‌ ஒரு சமயச்‌ சார்பற்ற அரசு, ஒரு 
சமயத்தில்‌ சேரிடையாகச்‌ சீர்திருத்தம்‌ செய்யப்‌ 
புகுவது வரவேற்கத்‌ தக்க தன்று. நல்லூழ்‌ இன்மை 
யின்‌ காரணமாக, நம்‌ சமயத்‌ தலைவர்கள்‌ 
தம்முள்‌ மாறுபாடு கொண்டும்‌ ஒத்துணர்வில்லா 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 93 


மலும்‌ இருப்பதாலும்‌ திருக்கோயில்‌ பேணல்‌, 
சமய நெறிபேணல்‌, அவற்றை வளர்த்தல்‌, காலத்‌ 
திற்குத்‌ தேவையான புதுமை நெறி காணல்‌ 
ஆயன பற்றி ஒருங்கிணைந்து சிந்திக்காததாலும்‌, 
சிந்தித்து வழி நடக்காததாலும்‌ காலத்தின்‌ 
தேவைகள்‌ நெருக்குவதால்‌ முறையான வழி 
காட்டுதலின்றிச்‌ சமுதாயம்‌ தன்‌ போக்கில்‌ 
செல்கிறது. அரசு அதற்கேற்றவாறு சமுதாயத்‌ 
தேவைகளை நிறைவு செய்யவும்‌, சர்திருத்தங்‌ 
களைச்‌ செய்யவும்‌ அவாவுகிறது. அரசு 
நம்முடைய சமயத்‌ தலைவர்களையும்‌ சமய 
அறிஞர்களையும்‌ கொண்ட தக்க மாநாடுகளைக்‌ 
கூட்டி, நன்றாகச்‌ சிந்தித்து முறையாகச்‌ இர்‌ 
திருத்தம்‌ செய்வது வரவேற்கத்தக்கது; ஏற்புடைய 

தும்‌ ஆகும்‌. ப 
தமிழகத்‌ திருக்கோயில்களில்‌ காலத்திற்குத்‌ தேவை 
யான மாறுதல்‌ ஏற்பட்டு வந்துள்ளதைத்‌ திருக்கோயில்களின்‌ 
நடைமுறைகளும்‌ உணர்த்துகின்றன; வரலாறுகளும்‌ 
உணர்த்துகின்றன. பல சிவாலயங்களில்‌, சிவாச்சாரிய 
மரபினர்‌ அல்லாதவர்களும்‌, சிவாகம முறைப்படி, தீக்கை 
முதலியன பெறாதவர்களும்‌ கூட அமர்த்தப்பெற்றுள்ளனர்‌. 
சான்றாக, திருவானைக்கா, திருப்பெருந்துறை, சிதம்பரம்‌, 
இராமேச்சுரம்‌, திருச்செந்தூர்‌ அகிய திருத்தலங்களைக்‌ குறிப்‌ 
பிடலாம்‌. ஏன்‌? அகமத்தில்‌ உயிர்ப்பலியிடுதல்‌ சொல்லப்‌ 
பெறுகிறது. ஆனால்‌, அரசின்‌ உயிர்ப்பலி தடைச்‌ சட்டம்‌ 
அதனைத்‌ தடுத்து விடவில்லையா? திருக்கோயில்களுக்குள்‌ 
தாழ்த்தப்பட்டவர்கள்‌ வரக்கூடாதென்பது ஆகமத்தின்‌ விதி, 
ஆனால்‌ மெய்கண்ட சாத்திரங்களும்‌ திருமுறைகளும்‌ இதை 
மாற்றித்‌ தாழ்த்தப்பட்டவர்களுக்கும்‌ உரிமை வழங்கியுள்ளன. 
அப்பரடிகள்‌ அருள்‌ வாக்கு”? நினைக்கத்தக்கது. இக்கருத்தை 
அரண்‌ - செய்யும்‌ வகையில்‌ மாதவச்‌ சிவஞான முனிவர்‌ 
அருளிய வாக்கும்‌”! எண்ணத்தக்கது. பெற்றான்‌ சாம்பா 


94 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


னுக்குத்‌ தீக்கை செய்த உமாபதி சிவத்தின்‌ அருளிப்‌ பாடும்‌ 
நினைக்கத்‌ தக்கது. ஆயினும்‌ உழுதசால்‌ வழிச்‌ செல்லும்‌ 
நம்மவர்கள்‌ திருமுறை நெறியையும்‌ மெய்கண்ட நெறியையும்‌ 
ஏற்று நடைமுறைப்‌ படுத்தவில்லை. அதலால்‌ நமது சுதந்திர 
இந்திய அரசு, ஆலயப்‌ பிரவேசச்‌ சட்டம்‌ செய்தது. இது 
சிவாகமங்களுக்கு விரோதமானதுதான்‌. இதனை நாம்‌ 
ஏற்காமல்‌ இல்லை. இங்ஙனம்‌ தாழ்த்தப்பெற்றவர்கள்‌ திருக்‌ 
கோயிலுக்கு வந்ததால்‌ - “திருவருள்‌ பொலிவு (சாந்நித்யம்‌) 
குறைந்து இருக்கிறது” என்று சிலர்‌ கூறுவது சரியன்று. 
இறைவன்‌ எஞ்சாத பூரணம்‌, குறைவிலா நிறைவு; கோதிலா 
அமுது. அதற்கு எப்படிக்‌ குறை வரமுடியும்‌? இது சொல்வா 
ருடைய மனப்போக்கின்‌ கருத்தேயாம்‌. சாதாரணக்‌ 
காவிரியே, தூய்மையற்றவைகளையும்‌ துூய்மையாக்கிக்‌ 
கொள்ளும்‌ பொழுது, இறைவனைத்‌ தாழ்த்தப்பட்ட வர்கள்‌ 
தொடுவதால்‌ திருவருட்‌ பொலிவு குறையாது. அப்படிச்‌ 
சொல்லுபவர்கள்‌ கடவுள்‌ தத்துவத்தை முற்றாக அறிந்த 
வர்கள்‌ அகமாட்டார்கள்‌. ம்‌ கவிஞர்‌ பாரதிதாசன்‌ 
பாடல்‌ இங்கு நினைவு கூரத்தக்கது. எந்த வகையிலும்‌ நமது 
சமுதாயத்தில்‌ பிறப்பின்‌ காரணமாக உயர்வு தாழ்வுகளைக்‌ 
கற்பிப்பதும்‌ ஒரு சாராரை இழிவுபடுத்துவதும்‌, மற்ற மதங்‌ 
களுக்கு அனுப்பிக்கும்‌ கொடுமையும்‌ உடனடியாகத்‌ தவிர்க்‌ 
கப்பட வேண்டும்‌. “மெய்வைத்த சொல்‌” என்றும்‌ “மறை” 
என்றும்‌ பாராட்டப்பெறும்‌ திருக்குறள்‌. கூறும்‌ பொதுநெறி” 
காணல்‌ இந்த நூற்றாண்டின்‌ கடமை. 


ஆதலால்‌, இன்றைய நிலையில்‌ அரசு ஒரு தக்க சமய 
வளர்ச்சிக்‌ கருத்தரங்கு மாநாட்டைக்‌ கூடடி, மேலும்‌ . 
சரியான முறையில்‌ இச்செய்தியை அணுகி : திருமுறை 
களுக்கும்‌, மெய்கண்ட சாத்திரங்களுக்கும்‌, சிவாகமங்‌ 
களுக்கும்‌ முரணில்லாமல்‌ சிந்தித்துக்‌ கருத்தாய்வு செய்து 
செயற்படுத்துவது தவறாகாது. 

அங்ஙனம்‌ செய்ய நினைக்கும்‌ பொழுது வழி வழியாக 
பூசை செய்துவரும்‌ சிவாச்சாரியார்களைக்‌ கவனத்தில்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 95 


கொண்டு, அவர்களுக்குரிய முன்னுரிமையையும்‌ தரும்படி 
செய்வது சமுதாயப்‌ பாங்கான கடமையாகும்‌. 


கட்டுரையில்‌ வரும்‌ எண்களுக்குரிய விளக்கங்கள்‌ 


i 


பல்யாகசாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதி காலம்‌: கிமு 
25 ௩௫.௧) 


பணியிய ரத்தைநின்‌ குடையே முனிவர்‌ 
முக்கட்‌ செல்வர்‌ நகர்வலஞ்‌ செயற்கே, 
புறம்‌-6. அடி. 17-18 
மன்னு மாமலை மகேந்திர மதனில்‌ 
சொன்ன ஆகமம்‌ தோற்றுவித்‌ தருளியும்‌ 
(திருவாசகம்‌; கீர்த்தித்‌; 9-10) 
௮. உன்னதத்‌ தென்மயேந்திரமே உயர்மலை அம்‌ 
... சையகிரி 
வின்னவிலும்‌ சுத்திகமே இருக்கும்‌ உயர்விந்தியமே 


மன்னுபுகழ்‌ மிகு பாரியாத்திரமே எனப்பகர்ந்த 
இன்னகிரிஏழும்‌ முதற்குமரி தலத்திசைந்தனவே-- 


ஆ. ஆதுங்கமலி பொதித்‌ தென்பால்‌ தொடர்ந்த 
... அடிவாரத்தன்‌. 
அங்ககை இலங்கையும்‌ ஏழ்வரைச்‌ சாரல்‌ அடித்தேசம்‌. 
(சிவதருமோத்தரம்‌--கோபுரவியல்‌. 47-48) 


தமிழர்‌ சமயம்‌ பக்‌. 91 (கா. ச) 


தெரிந்த நான்மறையோர்க்‌ கிடமாய திருமிழலை 


இருந்து நீர்தமி ழோடிசை கேட்கும்‌ 


இச்சையால்‌ காசு நித்தல்‌ நல்கினீர்‌ 


அருந்தண்‌ வீழி கொண்டீர்‌ அடியேற்கும்‌. அருளுதிரே, 


(7 ஆம்‌ திருமுறை 899) 


96 


தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


7. 


10. 


12. 
13. 


மன்னிய இத்தமிழ்‌ கிளவி மந்திரங்கள்‌ 
(காஞ்சிப்‌ -- தழுவக்குழைந்த -- பா.245) 
மந்திரம்‌: ப 
மந்திரப்‌ பொருள்வயின்‌ ஆ௮ குநவும்‌ 
(தொல்‌. சொல்‌. 932) 
நிறைமொழி மாந்தர்‌ ஆணையிற்‌ கிளந்த 
மறைமொழி தானே மந்திரம்‌ என்ப - 
(தொல்‌. பொருள்‌ 490) 
கொழிதமிழ்‌ மறைப்‌ பாடற்‌ கிள்ளை பாடுசீர்க்காஞ்சி 
(காஞ்சி. பூ திருவேகம்பப்‌ படலம்‌-62) 
கண்டதொரு மந்திரமே மூவர்‌ பாடல்‌ 
கைகாணா மந்திரம்‌ கண்ணுதலோன்‌ கூறல்‌ 
எண்டிசையும்‌ சிவனருளைப்‌ பெறுதற்‌ காக 


இம்மொழியின்‌ பெருமையையான்‌ இயம்பக்‌ கேள்நீ, 


(திருமுறைகண்ட புராணம்‌. 13) 
அறங்கரை நாவின்‌ நான்மறை முற்றிய... 


(தொல்‌. பாயிரம்‌) 


அறம்புரி கொள்கை நான்மறை முதல்வர்‌... 


ப (புறம்‌ - 93, அடி 27) 
பண்பொலி நான்மறை... இருமுறை. 3-8:6) 
முத்தமிழ்‌ நான்மறை... (இருமுறை 8,2:1) 
தமிழர்‌ மதம்‌ - பாவாணர்‌ - (பக்‌. 125) 
௮) சைவ சமய நெறி - ஆசாரியர்‌ இலக்கணம்‌ 


குறள்‌ 81. உரை 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 97 


1. 


14. 


15. 
16. 


“புரட்டாசி, மாச, ஆடி, மார்கழி யென்னும்‌ இந்நான்கு 
மாதங்களையும்‌ தஇகை்க்காகவெனக்‌ காரணாகமம்‌ 


_ விலக்கியிருக்க. இந்நூலாசிரியர்‌ பின்னைய மூன்றையும்‌ 
-அகுமெனக்‌ கொண்டு, முன்னையதை தை, அவணி, 


சித்திரையோடு சேர்த்து, அகவென விலக்கியது ஆகம 
பேதத்தாலென வுணர்க.” 

அஆ) சைவ சமய நெறி பொதுவிலக்கம்‌ 
குறள்‌ - 270 - உரை 


“சாதகர்‌ தெற்கு நோக்கியும்‌, சமயிகள்‌ வடக்கு 
நோக்கியும்‌ இருந்து புசிக்க எனச்‌ சிவாகமங்கள்‌ 
கூறுமென்க. இருக்கும்போது சமானவருணரும்‌. 


.தீக்ஷிதரும்‌ பந்திபாவனருமாகிய சனங்களோடன்றிப்‌ 


பிறரோடி ருக்க லாகாதென்றறிக” 
ஆகமங்கள்‌. கற்பிதமே அல்ல என்று சிலர்‌ மதம்‌; 
அதுவும்‌ கூடாது. அபோத ரூபமாயிருந்தது. சப்த 


. ரூபமானதால்‌,. கற்பிதம்‌ என்பது ப்ரத்திக்ஷ்யமாகத்‌ 


தெரியும்‌ போது; ப்ரத்தியஷ்த்தை மறைப்பது பொய்‌ 
யறிவாதலால்‌, அவர்கள்‌ மதத்தை யங்கேரிப்பது 
அநர்த்தமாகும்‌. 

(சித்தாந்த சாராவளி) சரியாபாதவியாக்யானம்‌ சூத்‌-3. 
உரை பக்‌. 515. (அநந்த சிவாச்சாரியார்‌ உரை) 
கருவூர்த்‌ தேவர்‌ ௪. கே. எஸ்‌. பக்‌. 7. 

உத்தமராவார்‌ அவர்தமுள்ளும்‌ லவ்வு உத்தமரே 
நாற்குலத்துள்ளோர்‌. . 

(மறைஞான சம்பந்தர்‌- சைவசமய நெறி, 2 


இலக்கணம்‌ குறள்‌. 2 9 


இக்குறளுக்கு யாழ்ப்பாணத்து நல்லூர்‌. நாவலர்‌ 
பெருமான்‌ உரை விளக்கமும்‌ காண்க. 


98 


தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


17. 


18. 


19, 


20. 


21. 


த 


சைவ வினாவிடை இரண்டாம்‌ புத்தகம்‌ - வினா 
விடை. 98. 

சைவ வினர்விடை இரண்டாம்‌ புத்தகம்‌ - “வினா 
விடை 206. 


செந்தமிழர்‌ தெய்வமறை நாவர்‌ செழு 
நற்கலை தெரிந்த அவரோடு 

அந்தமில்கு ணத்தவர்கள்‌ அர்ச்சனைகள்‌ 
செய்ய அமர்கின்ற அரனூர்‌ 


(மூன்றாம்‌ திருமுறை. 80 திருவீழி மிழலை. 4 
அந்தணர்களான மலை மாளரவரேத்தும்‌ 
பந்தமலிகின்ற பழுவூர்‌... 

ண்பம்திருழை-34. திருப்பழுவூர்‌ 11) 


ட்ட பிறைக்‌ கண்ணியானை மலையான்‌. 
மகளொடும்‌ பாடிப்‌ 
1 நீர்சுமந்‌ தேந்திப்‌ புகுவார்‌ அவர்‌ பின்‌ 
புகுவேன்‌” 


நாலாம்‌ திருமுறை. திருவையாறு-9 - 


ஆய்ந்த ற்க்கமிகள்‌ நீரென வளர்க்கும்‌ 
அக்காப்பில்‌ 
ஏய்ந்த மூன்றுதீ வளர்த்துளார்‌ இருபிறப்பாளர்‌ 
நீந்து நல்லறம்‌ நீர்மையின்‌ வளர்க்கும்‌ அத்தீயை 
வாய்ந்த கற்புடன்‌ நான்கென வளர்ப்பர்கள்‌ 
மடவார்‌”, 


சீவமுய்த்த அத்திரு மறையோர்‌ செழுமூதூர்‌. | 
ஞாலம்‌ மிக்க நான்மறைப்‌ பொருள்‌ விளக்கிய 
நலத்தார்‌ | 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 99 


24.௮. 


ஆலம்‌ வைத்த கண்டத்தவர்‌ தொண்டராம்‌ அன்பர்‌: 
நீல நக்கனார்‌ என்பவர்‌ நிகழ்த்துளா ரானால்‌ 
வேத உள்ளுறை யாவன விரிபுனல்‌ வேணி 

நாதர்‌ தம்மையும்‌ அவரடி யாரையும்‌ நயந்து 
பாதம்‌ அர்ச்சனை புரிவதும்‌ பணிவதும்‌ என்றே 
காதலால்‌ அவை இரண்டுமே செய்கருத்துடையார்‌. 


மெய்த்த ஆகம விதிவழி வேதகா ரணரை 
நித்தல்‌ பூசனை புரிந்தெழு நியமும்‌ செய்தே 
அத்தர்‌ அன்பருக்கு அமுது செய்விப்பது முதலா 
இத்திறத்தன பணிகளும்‌ ஏற்றெதிர்‌ செய்வார்‌. 


ஆய செய்கையில்‌ அமருநாள்‌ ஆதிரை நாளில்‌ 

மேய பூசனை நியதியை விதியினால்‌ முடித்துத்‌ 

தரய தொண்டனார்‌ தொல்லை நீடயவந்தி அமர்ந்த 

நாயனாரையும்‌ அருச்சனை புரிந்திட நயந்தார்‌ 
(பெரிய புராணம்‌...1835-1839) 


மின்னு செஞ்சடை வேதியர்க்‌ காமென்று 

செந்நெல்‌ இன்னமுதோடு செங்கீரையும்‌ 

மன்னு மைந்துணர்‌ மாவடுவும்‌ கொணர்ந்து 

அன்ன என்றும்‌ அழுது செய்விப்பரால்‌. (பெரிய புரா.913) 


நண்ணிய வயல்கள்‌ எல்லாம்‌ நாடொறும்‌ 
_ முன்னர்‌ கான 
வண்ணவார்‌ கதிர்ச்‌ செஞ்சாலி ஆக்கிட 
... மகிழ்ந்து சிந்தை 

அண்ணலார்‌ அறுத்த கூலிகொண்டு “இஃது 
அடியேன்‌ செய்த 
புண்ணியம்‌” ஏன்று ரது அமுது லி 

செய்விப்பாரானார்‌ பெ. புரா. 918) 


100 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


24, திங்கள்‌ சேர்‌ சடையார்‌ தம்மைச்‌ சென்றவர்‌ 
| காணாமுன்னே 
அங்கணர்‌ கருணைகூர்ந்த அருள்‌: திருநோக்கம்‌ எய்தத்‌ 
தங்கிய பவத்தின்‌ முன்னைச்‌ சார்பு விட்டகல நீங்கிப்‌ 
பொங்கிய ஒளியின்‌ நீழல்‌ பொருவில்‌ அன்‌ 
புருவமானார்‌ (பெரிய புரா.753) 


25. எய்தியசீர்‌ ஆகமத்தில்‌ இயம்பிய பூசனைக்‌ கேற்பக்‌ 
கொய்த மலரும்‌ புனலும்‌ முதலான 
கொண்டணைந்தார்‌ 
மைதழையும்‌ கண்டத்து மலைமருந்தை வழிபாடு 
செய்துவரும்‌ தவமுடைய முனிவர்‌ சிவகோசரியார்‌ 
(பெரி. புரா. 784) 
்‌ 26. வந்து திருமலையின்கண்‌ வானவார்‌ நாயகர்‌ மருங்கு 


சிந்தை நியமத்தோடும்‌ செல்கின்றார்‌ திருமுன்பு 
வெந்த இறைச்சியும்‌ எலும்பும்‌ கண்டு 


அகலமிதித்தோடி 
“இந்த அனுசிதம்‌ கெட்டேன்‌ யார்செய்தார்‌” 
வடு (பெரிய புரா.785) 


27. “அவனுடைய வடிவெல்லாம்‌ நம்பக்கல்‌ அன்பென்றும்‌ 
அவனுடைய அறிவெல்லாம்‌ நமையறியும்‌ 
அறிவென்றும்‌ 
அவனுடைய செயலெல்லாம்‌ நமக்கினிய 
வாம்‌ என்றும்‌ 
அவனுடைய நிலை இவ்வாறறிநீ” என்றருள்‌ 
செய்தார்‌. (பெரிய புரா. 806) 


28. நீரிடைத்‌ துயின்றவன்‌ தம்பிநீள்‌ சாம்புவான்‌ 
போருடைச்‌ சுக்கிரீவன்‌ அனுமன்‌ தொழக்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 101 


2.9. 


30. 


ol, 


82. 


லல, 


காருடை நஞ்சுண்டு காத்தருள்‌ செய்தஎம்‌ 
சீருடை சேடர்வாழ்‌ திருவுசாத்‌ தானமே. 
(திருமுறை 3.33. திருவுசாத்தானம்‌) 
ஆடும்‌ கரியும்‌ அணிலும்‌ குரங்கும்‌ அன்பு 
தேடும்‌ சிலம்பியொடு சிற்றெறும்பும்‌— நீடிகின்ற 
பாம்பும்‌ சிவார்ச்சனைதான்‌ பண்ணியதென்‌ 
றாற்பூசை 
ஓம்புதற்‌ கியார்தான்‌ உவவாதார்‌ 
(திருவருட்பா, நெஞ்சறிவுறுத்தல்‌. கண்ணி 257-259) 


ஆவுரித்துத்‌ தின்றுழலும்‌ புலையரேனும்‌ 
கங்கைவார்‌ சடையக்கரந்தார்க்கு அன்பராகில்‌ 
அவர்‌ கண்டீர்‌ நாம்‌ வணங்கும்‌ கடவுளாரே”. 
.... (றாம்‌ திருமுறை 938) 
சிவனெனும்‌ மொழியைக்‌ கொடிய சண்டாளன்‌ 
செப்பிடின்‌ அவனுடன்‌ உறைக; 
அவனொடு கலந்து பேசுக: அவனொடு 
அருகிருந்‌ துண்ணுக என்னும்‌ 
உவமையில்‌ சுருதிப்‌ பொருள்தனை நம்பா 
ஊமரோ டுடன்பயில்‌ கொடியோன்‌ 
சிவனெனக்‌ கழித்தால்‌ ஐயனே கதிவே 
றெனக்கிலை கலைசை யாண்டகையே. 
(கலைசைப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி) 
தாழ்ந்தவர்‌ வந்திடில்‌ தன்னுயிர்‌ போமெனில்‌ 
சாமிக்குச்‌ சத்திலையோ?--எனில்‌ 
வீழ்ந்த குலத்தினை மேற்குலமாக்கிட ' 
மேலும்‌ சமர்த்திலையோ? 
| (பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, சமத்‌. 14) 


பிறப்பொக்கும்‌ எல்லா வுயிர்க்கும்‌ சிறப்பொவ்வா 
செய்தொழில்‌ வேற்றுமை யான்‌. (குறள்‌) 


102 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


சைன சித்தாந்தமும்‌ மார்க்சியாமும்‌ 


“சைவ சித்தாந்தமும்‌ மார்க்சியமும்‌” என்பது, இந்தத்‌ 
தலைமுறையில்‌ சிந்திக்கவேண்டிய ஒன்றாகும்‌. நமது சைவ 
சித்தாந்த நூல்கள்‌ பரபக்கத்தில்‌ எடுத்து ஆய்வு செய்து 
மறுக்கின்ற புறப்புறச்‌ சமயங்களுள்‌ தத்துவங்களுள்‌ 
மார்க்சியம்‌ இல்லை. ஆனால்‌, மார்க்சியத்திற்கு முன்னோடி. 
யாகவுள்ள உலகாயதம்‌ (சார்வாகம்‌) எடுத்து ஆய்வு செய்யப்‌ 
பெற்றிருக்றெது. உலகாயதத்தின்‌ வளர்ச்சியே மார்க்சியம்‌. 
இங்கு வளர்ச்சி என்பது, ஏற்பட்டுள்ள மாற்றங்களையும்‌ 
உள்ளடக்கியதேயாம்‌. 


சித்தாந்த நூல்களில்‌ உலகாயதம்‌ என்று ஆய்வு செய்யப்‌ 
பெற்ற கொள்கை, காலந்தோறும்‌ வளர்ந்து பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ மார்க்சிமாக விஞ்ஞான 
பூர்வமாக வளர்க்கப்பெற்றுச்‌ செழுமையடைந்து வளர்ந்‌ 
துள்ளது. மேலும்‌ மார்க்சின்‌ தத்துவங்கள்‌ விரிவான ஆய்வும்‌ 
விளக்கமும்‌ பெற்று. உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்‌ 
பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல்‌ மார்க்சியம்‌ நடைமுறை 
வாழ்க்கை விஞ்ஞானமாகவும்‌ உருப்பெற்று விளங்குகிறது 

என்பது குறிப்பிடத்தக்கது. 

மெய்கண்டார்‌ அருளிச்‌ செய்த சிவஞானபோதத்திற்கு 
வழி நூல்கள்‌ பல தோன்றினாலும்‌ அவ்வழி நூல்கள்‌ முதல்‌ 
நூலில்‌ நுண்பொருளாகச்‌ சொல்லப்‌ பெற்ற செய்திகளை 
எளிமைப்படுத்தும்‌ முயற்சியிலேயே. ஈடுபட்டன. மாதவச்‌ 
சிவஞான முனிவர்‌ உரை விளக்கம்‌ எழுதி, சிவஞான 
போதத்தை விளக்கமுறப்‌ பயிலத்‌ துணை செய்தார்‌. எனினும்‌, 
சித்தாந்தச்‌ சைவத்தைத்‌ தனியொரு நெறியாகப்‌ பேணி 
வளர்க்கவும்‌ சித்தாந்தச்‌ சைவ நெறியை வாழ்க்கை நெறியாக 
உருக்கொடுக்கவும்‌ நாம்‌ தவறியது ஒரு குறையேயாம்‌. 
இன்றாவது, கடவுள்‌ மறுப்பு . இயக்கங்கள்‌ எதனால்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ | 103 . 


தோன்றின ? கடவுள்‌ மறுப்பு இயக்கங்கள்‌ தோன்றுவதற்குரிய 
அடிப்படைக்‌ காரணங்களை மாற்ற முடியுமா? அப்படி 
யானால்‌ ஏற்றுக்கொள்ளத்தக்கன எவை? விடத்தக்கன 
எவை? என்று ஆய்வு செய்வது சித்தாந்தச்‌ செந்நெறிக்கு 
அரண்‌ செய்ய உதவியாக இருக்கும்‌. பரபக்கத்தில்‌ ஏற்படும்‌ 
தெளிவுதான்‌ சுபக்கத்தில்‌ துணிவைத்‌ தருகிறது என்பது நமது 
மரபு வழிக்‌ கருத்து. அதனால்‌, நாம்‌ “சைவசித்தாந்தமும்‌ 
மார்க்சியமும்‌” என்ற தலைப்பை எடுத்துக்‌ கொண்டோம்‌. 
இவ்விரண்டு தத்துவங்களையும அடக்கத்துடன்‌ கற்கும்‌ 
மாணவனாக இருந்து வருகின்றோம்‌. இந்த ஆய்வினைச்‌ 
செய்ய வேண்டுமென்ற நோக்கத்துடனேயே மார்க்சியத்தை 
வாழ்க்கையாக ஏற்றுக்‌ கொண்டுள்ள சோவியத்துக்கும்‌ சீன 
நாட்டுக்கும்‌ சென்று வந்தோம்‌. 

மார்க்சியமும்‌ சைவ சித்தாந்தமும்‌ இயல்பாகவே 
ஒன்றாயிருத்தல்‌ இயலாது. சைவ சித்தாந்தம்‌ கி.பி. 19ஆம்‌ 
நூற்றாண்டில்‌, முழுமைநிலை ' யடைந்தது. உலகாயதம்‌ 
வளர்ந்து இ.பி. 19ஆம்‌ நூற்றாண்டில்‌ மார்க்சியமாக முழுமை 
யடைந்தது. கால வேறுபாடு - இட வேறுபாடு இவைகளுக் 
கிடையில்‌ வேற்றுமை மிகுதியும்‌ உண்டு. ஆயினும்‌ பெரும்‌ 
பான்மையான மானிடச்‌ சிக்கல்கள்‌ உலகம்‌ முழுவதற்கும்‌ 
ஒரே மாதிரியாகத்தான்‌ இருக்கின்றன. காலந்தோறும்‌ கூட 
மிகச்‌ சாதாரண மாற்றங்கள்‌ தாம்‌ ஏற்படுகின்றனவே தவிர 
அடிப்படைச்‌ சிக்கல்களுக்குத்‌ தீர்வுகள்‌ கண்ட பாடில்லை. 
இரண்டு பொதுவுடைமை நாடுகளுக்கிடையே கூடச்‌ 
சிக்கல்கள்‌ நிலவுகின்றன. அதலால்‌ காலத்தில்‌ வளர்ச்சி, 
பெளதிக வளர்ச்சிகளை மாற்றங்களை உண்டாக்கியிருக்‌ 
கிறதே தவிர, மானிட சாதியின்‌ அகநிலை--புறநிலையில்‌ 
பெரிய மாற்றங்ளைக்‌ காணோம்‌. இன்றுள்ள சூழ்நிலையில்‌ 
இவ்விரண்டு தத்துவங்களையும்‌ நன்றாக ஆய்வு செய்து 
இவைகளுக்கிடையே யிருக்கிற முரண்பாடுகளைத்‌. தவிர்த்துச்‌ 


104 ப தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


சமுதாய வளர்ச்சிக்குப்‌ பயன்படுத்தினால்‌ நல்லது என்ற 
கருத்திலேயே இந்தத்‌ தலைப்பு எடுத்துக்‌ கொள்ளப்‌ பெற்றது. 
இவ்விரு தத்துவங்களுக்கிடையே ஒருமை நிலை தோன்றாது 
போனாலும்‌, இவற்றைப்‌ பின்பற்றுபவர்களுக்கு மதிப்பு 
உணர்வுடன்‌ ஆய்வு செய்யும்‌ மனப்போக்கு வளர்ந்தால்‌ 
பகைமையாவது குறையுமல்லவா? 


சைவ சித்தாந்தம்‌ 


சைவ சிததாந்தம்‌ என்கிற செழுந்தமிழ்‌ வழக்கு நெறி 
வரலாற்றுக்‌ காலத்திற்கு முன்பே தமிழர்‌ வாழ்வில்‌ தோன்றி 
வளர்ந்து வந்துள்ள நெறியாகும்‌. “சைவத்தின்‌ பழைமை 
கற்காலத்திற்கும்‌ முற்பட்டது. இப்பொழுது உலகிற்‌ காணப்‌ 
படும்‌ சமயங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ அது முற்பட்டது?” என்று 
சர்‌. ஜான்மார்ஷல்‌ என்ற அறிஞர்‌ கூறியுள்ளார்‌. சிந்து 
வெளியில்‌ அகழ்ந்தெடுக்கப்‌ பெற்ற பொருள்களில்‌ 
சிவலிங்கங்களும்‌ உண்டு. சங்க காலத்‌ தமிழர்களின்‌ சமயமும்‌ 
சைவ ித்தாந்தமேயாம்‌, வைணவமும்‌ தமிழர்‌ நெறியே. 
வைணவமும்‌ சங்க காலத்தில்‌ நிலவிய சமயமே. ஆயினும்‌ 
சங்க இலக்கியங்களில்‌ சைவ சித்தாந்தத்‌ தத்துவக்‌ 
கொள்கைகள்‌ பரவலாகப்‌ பேசப்‌ பெற்றுள்ளன. சங்க 
இலக்கியங்களில்‌ பெரும்பான்மை சிவ பரம்பொருளையே 
வாழ்த்துகின்றன. சிவனே கடவுள்‌; அவன்‌ பிறப்பு இறப்பு 
இல்லாத நிலைத்‌ தன்மையுடையவன்‌ என்பதனை 
ஒளவையார்‌, 


88 
ட்ப 


பால்புரை பிறைநுதற்‌ பொலிந்த சென்னி 
. நீலமணி மிடற்‌ றொருவன்‌ போல 
மன்னுக” 


என்று கூறியுள்ளதால்‌ அறியலாம்‌. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 105 : 
இளங்கோவடிகளும்‌, 


“விண்ணோ, ரமுதுண்டுஞ்சாவ வொருவரும்‌ 
உண்ணாத நஞ்சுண்‌ டிருந்தருள்‌ செய்குவாய்‌”” 


என்றும்‌, “பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌” என்றும்‌ கூறினார்‌. 
அதுபோலவே உயிர்களைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்‌. பொழுதும்‌ 
“மன்னுயிர்‌” என்றே சங்க இலக்கியங்கள்‌ பேசுகின்றன. 
மன்னுயிர்‌ என்றால்‌ தோற்றமும்‌ அழிவும்‌ இல்லாத உயிர்‌ 
என்பது பொருள்‌. சங்க இலக்கியங்கள்‌ மறுபிறப்பை ஒத்துக்‌ 
கொண்டுள்ளன. 


. “இம்மைச்‌ செய்தது மறுமைக்காம்‌ எனும்‌” என்ற 


அடியில்‌ இம்மை” “மறுமை” என்று குறிக்கப்‌ பெறுவதறித. 
ஆதலால்‌ சங்க இலக்கியங்களில்‌ சைவ இத்தாந்தக்‌ கூறுகள்‌ 
உள்ளன என்பது உறுதியாகிறது. கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
தோன்றிய மெய்கண்டார்‌ சைவ சித்தாந்தச்‌ சமயத்தை 
விளக்குவதற்கு அளவை, தருக்க நூல்‌ முறைப்படி. சிவஞான 
போதத்தைச்‌ செய்தருளினார்‌. சிவஞான போதத்திற்குப்‌ 
பின்பு திருக்களிற்றுப்‌ படியாரும்‌ திருவுந்தியாரும்‌ தோன்றின. 
சிவஞான போதத்திற்குப்‌ பின்‌ அதன்வழி நூல்களாகப்‌ 
பதினொரு நூல்கள்‌ தோன்றின. ஆயினும்‌ இவை அனைத்தும்‌ 
மெய்கண்ட சாத்திரம்‌ என்னும்‌ வரிசையிலேயே வைத்து 
எண்ணப்படுகின்றன. சைவ சித்தாந்தச்‌ சமயம்‌ அறிவாய்வு 
கண்டு, வளர்க்கப்‌ பெற்ற சமயம்‌. வழிவழி ஆசிரியன்மார்‌ 
களால்‌ உபதேசிக்கப்‌ பெற்று வளர்ந்து வந்துள்ள ஒரு சமுதாய 
நம்பிக்கைக்கும்‌ நல்லெண்ணத்திற்கும்‌ நல்வாழ்க்கைக்கும்‌ 
உரிய சமயமாகவும்‌ விளங்குகிறது.” “சித்தாந்தம்‌” என்றெ 
சொல்லுக்கு “முடிந்தமுடிபு” என்பது பொருள்‌. முடிந்த முடிபு 
என்று கொள்ளத்தக்கவாறு அழமாகவும்‌, அகலமாகவும்‌ 
பல்வேறு தத்துவங்களையும்‌ இந்திய . நாட்டின்‌ பல்வேறு 
சமயங்களையும்‌ . ஆய்வு. செய்து அத்தத்துவங்களையும்‌ 
அச்சமயங்களையும்‌ விட சைவசித்தாந்தச்‌ சமயம்‌ 


௫-%ப. 8. 


106 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மிக்குயர்ந்து விளங்குகிறது என்பதை விளக்கும்‌ நூல்களே 
மெய்கண்ட சாத்திரங்கள்‌. 


மார்க்சியம்‌ 


தமிழ்த்தந்தை திரு.வி.க. அவர்களால்‌ “மா முனிவர்‌” 
என்று பாராட்டப்‌ பெற்ற கார்ல்மார்க்சு கி.பி.1818-ஆம்‌ 
அண்டில்‌ செருமானிய நாட்டில்‌ பிறந்தவர்‌; சிறந்த அறிஞர்‌; 
மானிடசாதியின்‌ வரலாற்றையும்‌ அவ்‌ வரலாற்று 
நிகழ்வுகளின்‌ உள்ளீடுகளையும்‌ உலகத்தின்‌ பல்வேறு தத்துவ 
நூல்களையும்‌ அரிதின்‌ முயன்று கற்று, அவற்றின்‌ பயனாக 
மூலதனம்‌ (D௮ Capital) என்கிற மிக உன்னதமான ஒரு தத்துவ 
இயல்‌ நூலைத்‌ தந்தவர்‌. இத்தத்துவ நூலுக்கு சோவியத்‌ 
நாட்டில்‌ பிறந்த மாமேதை லெனின்‌ எழுத்தாலும்‌ 
உரையாலும்‌ விளக்கம்‌ தந்தார்‌; செயற்பாட்டினாலும்‌ 
மார்க்சிய அடிப்படையிலான சமுதாய அமைப்பிற்குக்‌ 
கால்கோள்‌ செய்து வளர்த்தார்‌. இன்று உலகத்தில்‌ மூன்றில்‌ 
ஒரு பகுதி மக்கள்‌ மார்க்சிய தத்துவ நிழலில்‌ சமுதாயம்‌ 
அமைத்து வாழ்கின்றனர்‌. உலகின்‌ எல்லா நாடுகளிலும்‌ 
மார்க்சீய. தத்துவத்தின்‌ பின்பற்றாளர்கள்‌ வாழ்கின்றனர்‌. 
அதன்‌ எதிர்காலம்‌ ஒளி மிக்குடையதாக விளங்குகிறது. 

சைவ சித்தாந்தமும்‌ மார்க்சியமும்‌ தம்முள்‌ முரண்‌ 
பட்டவையும்‌ அல்ல; உடன்‌ பட்டவையும்‌ அல்ல. சில 
மாறுபாடுகள்‌ உள்ளன என்பது உண்மை. இந்த மாறுபாடுகள்‌ 
தத்துவங்கள்‌ தோன்றிய காலம்‌ காரணமாகவும்‌ அமைந்‌ 
திருக்கலாம்‌. அல்லது உண்மையான மாறுபாடுகளாகவும்‌ 
இருக்கலாம்‌. சைவ சித்தாந்தம்‌ கடவுளை நம்புகிறது. 
மார்க்சியம்‌ கடவுளை நம்பவில்லை. இஃது ஒரு முக்கியமான 
வேறுபாடு. மற்றபடி உலகத்தின்‌ தோற்றம்‌, உயிர்களின்‌ நிலை, 
இந்த உலக வாழ்க்கை, உழைப்பின்‌ சிறப்பு, உழைப்பாளர்‌ 
தகுதி ஆகியவற்றில்‌ சைவ சித்தாந்தமும்‌ மார்க்சியமும்‌ 
ஒன்றுபடுகின்றன. கார்ல்மார்க்சுக்குச்‌ சைவ சித்தாந்தத்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 107 


தத்துவத்தை அறிந்து கொள்ளும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்திருந்தால்‌ 
அவருடைய அணுகு முறைகள்‌ அல்லது தத்துவ இயலின்‌ 
போக்கு எப்படி இருந்திருக்கும்‌ என்று இன்று உய்த்துணர்ந்து 
கொள்ள முடியும்‌. அந்த வாய்ப்பைத்‌ தமிழர்கள்‌ வழங்காதது 
ஒரு குறையேயாம்‌. 


இரு வேறு நிலையில்‌ வளர்ந்த தத்துவங்கள்‌ 


சைவ சித்தாந்தம்‌ கடவுளை நம்புவதாலும்‌ கடவுள்‌ 
வழிபட்ட சமய வாழ்க்கை முறையை எடுத்துக்‌ கூறுவதாலும்‌ 
இஃது ஒரு சமயம்‌. மாமேதை மார்க்சு கடவுளை நம்பாத 
தாலும்‌, “மதம்‌ மக்கட்கு அபின்‌' என்று கூறுவதாலும்‌ 
பொருளையே மையமாகக்‌ கொண்ட வாழ்க்கையை 
வலியுறுத்துவதாலும்‌ மார்க்சியம்‌ கடவுளை நம்பாத - கடவுள்‌ 
மறுப்புக்‌ கொள்கையுடைய நாத்திகமாயிற்று. அனால்‌, 
பிரெஞ்சு தேசத்தில்‌, பாரசீகத்தில்‌, இந்திய நாட்டில்‌ 
தோன்றிய, மனித உணர்வுகளை - ஒழுக்கங்களை - கட்டுப்‌ 
பாடுகளை ஏற்றுக்கொள்ளாது “கண்டதே காட்சி - 
கொண்டதே கோலம்‌” என்ற நாத்திகம்‌ போன்றதன்று 
மார்க்சியம்‌. மார்க்சியத்திற்கே கூட ஆன்மிகத்தில்‌ நம்பிக்கை ' 
யிருக்கிறது. நமது மரபு வழியில்‌ அன்மிகம்‌ என்ற 
சொல்லுக்குப்‌ பொருள்‌ உயிரின்‌ தகுதியை - வளர்ச்சியைக்‌ 
குறிப்பதாகும்‌. மார்க்சியம்‌ மானிடத்தின்‌. - தரத்தை - 
வளர்ச்சியை விரும்புகின்றது. மார்க்சியத்தில்‌ உயிரின்‌ 
தன்மை, கல்வி, கேள்வி மற்றும்‌ செயல்முறைகளால்‌ வளர 
வேண்டும்‌. என்னும்‌ கொள்கை இருக்கிறது. அதலால்‌ 
மார்க்சியத்தை வறட்சித்‌ தன்மையுடைய - அராசகத்‌ தன்மை 
யுடைய - அக்கும்‌ தன்மையில்லாத - அழிக்கும்‌ தன்மை 
மட்டுமேயுடைய நாத்திகக்‌ கொள்கைகளின்‌ வரிசையில்‌ 
எண்ணுவது கூடாது, கூடவே கூடாது! மார்க்சியம்‌ ஓர்‌ 
உண்மை. மார்க்சியம்‌ கற்பனையில்‌ பிறந்த தத்துவமன்று. 
உலக நடைமுறைகளை அராய்ந்து கண்ட உண்மை, 


108 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மார்க்சியம்‌ ஒரு வாழ்க்கை முறை. மார்க்சியம்‌ நெகிழ்ந்து 
கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவம்‌. அதாவது, மனித சமுதாயம்‌ 
வாழும்‌ காலந்தோறும்‌ அவ்வக்‌ காலத்தின்‌ தேவைக்கு 
ஏற்றவாறு கொள்கை கோட்பாடுகளை வகுத்துக்‌ 
கொள்ளுமாறு மார்க்சியம்‌ கூறுகிறது. மார்க்சியத்தின்‌ ஒரே 
குறிக்கோள்‌ - மனித குல மேம்பாடேயாம்‌. சிலர்‌ 
கருதுவதைப்போல மார்க்சியம்‌ பொருளாயத மேம்பாடு 
மட்டுமே குறிக்கோளாகவுடையதல்ல. 

“தத்துவ ஞான இயல்‌, பாட்டாளி வர்க்கத்திடம்‌ அதன்‌ 
பெளதிகப்‌ பொருளாயதப்‌ பேராயுதத்தைக்‌ கண்டதைப்‌ 
போல, பாட்டாளி வர்க்கம்‌ தத்துவ ஞான இயலில்‌ தனது 
அன்மிகப்‌ பேராயுதத்தைக்‌ கண்டது” என்றார்‌ மார்க்சு. 
பொருளாயத மேம்பாட்டின்‌ மூலம்‌ கலை, கலாசாரம்‌, 
நாகரிகம்‌ பண்பாடு இவற்றின்‌ தொடர்‌ விளைவாக 
மனிதகுலத்தில்‌ ஏற்படும்‌ அகநிலை, புறநிலை, அமைதி 
ஆகியவற்றையும்‌ கண்டு வளர்க்க முடியும்‌ என்பது 
மார்க்சியத்தின்‌ கொள்கை. ஆக, சைவசித்தாந்தமும்‌ : 
மார்க்சியமும்‌ இருவேறு நிலையில்‌ வளர்ந்த தத்துவங்கள்‌. 
இவை இரண்டு தத்துவங்களையும்‌ அறிஞர்கள்‌ முயன்று. 
ஒத்திசைவை ஏற்படுத்துவார்களாயின்‌ மண்ணுலகம்‌ 
விண்ணுலகமாகிவிடும்‌. அல்லது சைவ சித்தாந்தச்‌ சமயம்‌ 
அயல்‌ வழக்குகளின்‌ கலப்புகளைத்‌ தவிர்த்துத்‌ தனித்‌ தன்மை 
யுடன்‌ இயங்கி வெற்றிபெற்று, மக்கள்‌ வாழ்க்கையில்‌ 
நம்பிக்கையை வளர்த்து, உலகியல்‌ வாழ்க்கையில்‌ ஒரு துன்பக்‌ ' 
கலப்பில்லாத இன்பச்‌ சமுதாயத்தை அமைக்க முடியும்‌. 
இங்ஙனம்‌ நிகழுமானால்‌ மக்கள்‌ மார்க்சியத்தால்‌ ஈர்க்கப்‌ 
படுவதைத்‌ தவிர்க்கலாம்‌. அது மட்டுமன்று. மார்க்சியத்தால்‌ ' 
உருவாகக்‌ கூடிய சமுதாய அமைப்பைக்‌ காட்டிலும்‌ சிறந்த ' 
அகநிலை உணர்வுகளைப்‌ படைத்து, மக்கட்‌ சமுதாயத்தை 
இன்ப அன்பில்‌ நிலை நிறுத்தலாம்‌. இதனால்‌ சாதனையின்‌ ' 
வழி சித்தாந்தச்‌ சமயத்தின்‌ நிலை உயர்ந்து விளங்கும்‌. | 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 109 


உயிர்கள்‌ படைக்கப்பட்டனவா? 


சைவ சித்தாந்தம்‌ உயிர்கள்‌ கடவுளால்‌ படைக்கப்‌ 
பட்டன அல்ல என்று கூறுறெது. உயிர்கள்‌ என்றும்‌ 
இயற்கையில்‌ உள்ளவை என்றும்‌ கூறுகிறது. இதை - 
“எண்ணரிதாய்‌ நித்தமாய்‌ இருள்மலத்தின்‌ அழுந்தி 
இருவினையின்‌ தன்மைகளுக்‌ கீடான யாக்கை 
அண்ணலரு ளால்நண்ணி அவை அவரா யதனால்‌ 
அலகில்‌ நிகழ்‌ போகங்கள்‌ அருந்தும்‌ ஆற்றால்‌ 
புண்ணியபா வம்புரிந்து போக்குவர வுடைத்தாய்ப்‌ 
புணரும்‌ இருள்‌ மலபாகம்‌ பொருந்தியக்கால்‌ 
அருளால்‌ 
ர்க்கும்‌ ஒளியதனால்‌ இருளகற்றிப்‌ பாதம்‌ 
உற்றிடும்‌ நற்‌ பசுவருக்கம்‌ என உரைப்பார்‌ 
இ உணர்ந்தோர்‌” 
என்று சிவப்பிரகாசம்‌ கூறுகிறது. 
மார்க்சியம்‌ 'உயிர்கள்‌ ' இயற்கையில்‌ பரிணமித்தன' 
என்ற டார்வின்‌ உயிரியல்‌ பரிணாமக்‌ கொள்கையை 
ஏற்றுக்கொள்கிறது. 
“இன்று நம்மைச்‌ சூழ்ந்துள்ள இயற்கையின்‌ - மனிதன்‌ 
, உள்ளிட்ட - உயிரினங்களின்‌ முழுத்‌ தொகுதியானது, 
அதியில்‌ ஒருயிரணுவாக இருந்த ஒரு சில மூலக்‌ கருக்களி 
லிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்ற, ஒரு நீண்ட நிகழ்வுப்‌ 
போக்கின்‌ விளைவுதான்‌ - இவையுங்கூட இராயாசன 
வழியில்‌ தோன்றிய ஊன்மம்‌ (ஒரotoplasam). அல்லது புரதம்‌ 
(albumen) வப்‌ தோன்றியவை” என்பது டார்வின்‌ 
கொள்கை. 
“புரதப்‌ யொருள்களுடைய இருத்தலின்‌ பாங்கே உயிர்‌; 
அதன்‌ சாராம்சமான . அக்கக்கூறின்‌. உள்ளடக்கம்‌ 
அவைகளின்‌ புறத்தே உள்ள இயற்கைச்‌ சூழலுடன்‌ 


110 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தொடர்ந்தாற்‌ போன்ற வளர்ச்சிதை மாற்ற ரீதியான 
பரிமாற்றம்‌ கொள்வதேயாம்‌”” என்று மார்க்சியம்‌ கூறுகிறது. 
எனவே சைவ சித்தாந்தமும்‌ மார்க்சியமும்‌ உயிர்கள்‌ 
கடவுளால்‌ படைக்கப்பெற்றவையல்ல என்ற அந்த அளவில்‌, 
ஓத்த கருத்துடையன. 

உயிர்கள்‌ படைக்கப்பட்டன என்றால்‌ உயிர்களின்‌ 
குறைகளுக்கும்‌ நிறைகளுக்கும்‌ கடவுளே பொறுப்பாளியா 
கின்றான்‌ என்ற கருத்து உருவாகும்‌. அப்படியானால்‌ இந்த 
உலகில்‌ இன்று சுயநலக்காரர்களால்‌ ஏற்பட்டுள்ள சாதி 
வேற்றுமைகள்‌, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள்‌ கடவுளின்‌ 
ஏற்பாடுகள்‌ என்றாகிவிடும்‌. கடவுள்‌ குறைவிலா நிறைவு; 
கோதிலா அமுது; உயர்வற உயர்ந்த உயர்வு. இயற்கை 
நியதியின்‌ பாற்பட்ட பரிணாம வளர்ச்சியில்‌ குறை, 
நிறையாக மாறி வளரும்‌. அனால்‌ நிறையிலிருந்து குறை 
தோன்றாது குறைவிலா நிறையாயெ பரம்பொருள்‌ 
குறையுடைய உயிர்களைப்‌ படைத்தான்‌ என்பது 
ஏற்புடையதன்று; சைவ சித்தாந்தத்தின்‌ கடவுட்‌ 
கொள்கைக்கும்‌ உடன்பட்டு வராது. கடவுள்‌ உயிர்களைப்‌ 
படைத்தான்‌ என்ற கொள்கை பிற்போக்கு வாதிகளுக்கு 
வெற்றி கிட்டியது போலாகும்‌. ஏழைகள்‌ “கடவுளின்‌ இந்த 
ஏற்பாட்டை மீறக்கூடாது; மீறினால்‌ பாவம்‌; நரகம்‌ 
கிடைக்கும்‌” என்று அச்சம்‌ கொண்டு மீளாத்‌ துயரத்தில்‌ 
ஆழ்வர்‌. சைவ சித்தாந்தம்‌, உயிர்கள்‌ படைக்கப்‌ 
பட்டவையுமல்ல; தோன்றியவையும்‌ அல்ல; அழியக்‌ 
கூடியவையுமல்ல என்று கூறுகிறது. இக்கருத்து வளரும்‌ 
அறிவியல்‌ உலகத்திற்கு இசைந்த கருத்து. அதுமட்டுமன்று, 
முற்போக்குத்‌ தன்மையுடையதுமாகும்‌. 


அறிவும்‌ அறியாமையும்‌ 


உயிர்‌ தன்னுடைய வாழ்க்கையில்‌ பரிணமித்து வளர . 
அறிவு தேவை என்கிற கருத்தில்‌ சைவ சித்தாந்தத்திற்கும்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 111 


மார்க்சியத்திற்கும்‌ உள்ள வேற்றுமையின்‌ அளவு குறைவு. 
சைவ சித்தாந்தம்‌ இயல்பாகவே உயிர்‌ அறியாமையில்‌ 
இருப்பதாகவும்‌ இந்த அறியாமையினால்தான்‌ சமுதாயப்‌ 
பொதுமைக்கு எதிரான “நான்‌”, “எனது” என்கிற சர்வாதி 
காரத்‌ தன்மையுடைய தனித்தன்மை - பொதுமைக்கு 
எதிரான தனிவுடைமை அகிய சொற்களும்‌, சொற்கள்‌ வழிப்‌ 
பட்ட உணர்வுகளும்‌ முறையே கால்‌ கொள்கின்றன 
என்கிறது. அறிவியல்‌ உலகம்‌ வளர்ந்து வருவதால்‌ பொருளுற் 
பத்திக்‌ கருவிகள்‌ எளிமையாக்கப்பெற்று, குறைந்த நேரத்தில்‌, 
குறைந்த செலவில்‌, குறைந்த சக்தியில்‌ அதிகப்‌ பொருள்கள்‌ 
உற்பத்தி செய்து குவிக்கக்‌ கூடிய காலமிது. அதோடு நுகரும்‌ 
பொருள்களை - பணமதிப்புப்‌ பொருள்களாக அல்லது 
சொத்தாக மாற்றுவதற்குரிய வாய்ப்பும்‌ வளர்ந்துவிட்டது. 
இந்தச்‌ சூழ்நிலையில்‌ மனிதன்‌ கூடித்‌ தொழில்‌ செய்தல்‌, கூடி 
உண்டு மகிழ்தல்‌ என்ற மனப்போக்கிலிருந்து விலகி, தனி 
மனித உருக்கொள்கின்றான்‌; தனி உடைமை ஆர்வத்திற்கு 
வித்திடப்படுகிறது. இந்தச்‌ சூழ்நிலையில்தான்‌ “நான்‌”, 
“எனது” என்ற மனிதகுலப்‌ பண்பாட்டுக்‌ கொல்லியான 
நச்சுணர்வுகள்‌ “நான்‌”, “எனது” என்ற சொற்கள்‌ மூலம்‌ 
வெளிப்படுகின்றன. 


சித்தாந்தச்‌ சமயச்‌ சாத்திரங்களும்‌ “நான்‌”, “எனது” 
என்பன அற்ற நிலையே அறநிலை என்று கூறும்‌. நற்றமிழ்க்‌. 
குமரகுருபரர்‌- 


சலி வள வல நற்கமலை 
ஊரில்‌ குறுகினேன்‌ ஓர்மாத்‌ திரையள(வு) என்‌ 
பேரில்‌ குறுகினேன்‌ பின்‌” 


என்று இலக்கண வடிவில்‌ .நயம்பட இதை எடுத்துரைத்தார்‌. 
அதாவது “சீவன்‌”, “சிவன்‌” ஆயிற்று என்பது கருத்து. சீவன்‌, 
இவத்தன்மையடைந்த நிலை “நான்‌” “எனது” அற்ற நிலை. 


112 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மார்க்சியம்‌ தோற்றம்‌ - வளர்ச்சியின்மையின்‌ காரண 
மாக அறிய வேண்டியவற்றை அறிவதற்குரிய, வாய்ப்பின்மை 
யின்‌ காரணமாகவுள்ளது “அறியாமை” என்று கூறுகிறது. 
சைவ சித்தாந்தத்தின்படி அறியாமை இயற்கையிலேயே 
உள்ளது. மார்க்சியத்தின்படி அறியாமை இயற்கையன்று; 
வாய்ப்பின்மை காரணமாக ஏற்பட்டது அறியாமை. இந்த 
வேறுபாடு மிகப்பெரிய விளைவுகளை அல்லது எதிர்‌ 
விளைவுகளை உருவாக்கி விடுவதற்குரியதன்று. அதனால்‌, 
இந்த வகையில்‌ வேறுபாடு இல்லையென்றே கருதினாலும்‌ 
தவறன்று. அறியாமை. என்பதற்கு இரண்டு தத்துவங்களி 
லுமே பெரும்பாலும்‌ ஒரே பொருள்‌ கொள்ளப்‌ பெறுகிறது. 
அறியாமை என்பது ஒன்றும்‌ தெரியாமையன்று. ஒன்றைப்‌ 
பிறிதொன்றாக மூறை பிறழ அறிதலே அறியாமை என்று 
கருதப்படுகிறது. உயிர்‌ நல்லறிவு வழிப்படவேண்டும்‌ என்ப 
தில்‌ இரண்டு தத்துவ இயல்களும்‌ ஒத்த நிலையினவேயாம்‌, 
மார்க்சியத்தின்‌ தோற்றத்திற்குக்‌ காரணம்‌ ஐரோப்பிய 
நாடுகள்‌, மற்ற நாடுகளின்‌ வரலாற்றுப்‌ போக்குகளேயாம்‌. 
மார்க்சிய தத்துவ ஞானத்தின்‌ தோற்றத்திற்குக்‌ களம்‌, மனித 
குல வரலாறேயாம்‌. இந்த மனித குல வரலாற்றில்‌ பண்ணை 
அடிமைமுறை. முதலாளித்துவம்‌ அகியன மனித குலத்தைக்‌ 
கொச்சைப்படுத்தி, இழிவுபடுத்தி, நடைப்‌ பிணங்களாக்யெ 
கொடிய நிலையை மாற்றும்‌ நோக்கத்தில்‌ மார்க்சிய தத்துவ 
ஞானம்‌ தோன்றியது. 


சைவ சித்தாந்தம்‌, “உயிர்கள்‌ படைக்கப்பட்டன வல்ல; 
என்றும்‌ உள்ளன; தோற்றமும்‌ அழிவுமில்லாதன; உயிர்கள்‌ 
பல; .அவை கல்வி கேள்வியால்‌ அறிவு பெறுவன; அறிவித்‌ 
தால்‌ அறியும்‌ தகுதியுடையன; உயிர்கள்‌ மகிழ்ந்து வாழும்‌ 
இயல்பின” என்றெல்லாம்‌ கூறுகின்றது. மார்க்சியமும்‌ உயிர்க்‌ 
குரிய இந்த இயல்புகளை உடன்பட்டே. நிற்கிறது. ஆனால்‌, 
சைவசித்தாந்தம்‌ உயிர்களின்‌ அறிவை இற்றறிவு என்று 
எல்லை கட்டுகிறது. மார்க்சியம்‌ மனித அறிவின்‌ மாட்சிக்கு 
எல்லை கட்டவில்லை. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 113 


“மனித சிந்தனை முடிவில்லாமல்‌ சதாகாலமும்‌ தோற்றத்தி 
லிருந்து சாராம்சத்திற்கு முதல்நிலையான சாராம்சத்திலிருந்து 
அடுத்த உயர்ந்த நிலையிலான சாராம்சத்திற்கு மேலும்‌ மேலும்‌ 
ஆழமாகச்செல்கிறது; அவ்வாறாக முடிவின்றிச்‌ சென்று கொண்டே 
யிருக்கிறது” என்று லெனின்‌ கூறுகிறார்‌. 

சைவ சித்தாந்தம்‌ மனித அறிவின்‌ எல்லை மிக 
வேண்டுமானால்‌ அல்லது சிற்றெல்லையைக்‌ கடந்தாக 
வேண்டுமானால்‌ எல்லையற்ற கடவுளைத்‌ துணையாகப்‌ 
பெற்றால்‌ மனிதன்‌ அறிவு சிற்றெல்லையைக்‌ கடந்தும்‌ 
வளரும்‌ என்று கூறுகிறது. இந்த அடிப்படையில்தான்‌ சிவ 
ஞானம்‌ பெற்ற திருஞானசம்பந்தர்‌ முதலிய ஞானாசிரியர்கள்‌ 
ஐந்தொழிலும்‌ நிகழ்த்தியதாகத்‌ திருத்தொண்டர்‌ புராணம்‌ 
கூறுகிறது. அது மட்டுமல்ல. சிவஞானம்‌ பெற்றவர்களுடைய 
வாக்குகளும்‌ இறைவன்‌ அருளிச்‌ செய்யும்‌ வாக்குகள்‌ 
போலவே கருதப்டெறும்‌ என்று திருமுறை கூறுகிறது. 

“எனதுரை தனது ரையாக 

நீறணிந்து ஏறுகந்து ஏறிய நிமலன்‌ 
என்பதறிக. சிவஞானம்‌ பெற்றவர்களுடைய கரணங்கள்‌, 
சிவத்தன்மையடைந்த கரணங்கள்‌ என்பதைத்‌ திருக்களிற்றுப்‌ 
படியார்‌, 


9712 


“பாலைநெய்தல்‌ பாடியதும்‌ பாம்பொழியப்‌ பாடியதும்‌ 
காலனைஅன்‌ றேவிக்‌ கராங்கொண்ட - பாலன்‌ 
மரணத்‌ தவிர்த்ததுவும்‌ TNS நந்தங்‌ 
கரணம்போல்‌ அல்லாமை காண்‌” 


என்று அருளிச்‌ செய்துள்ளமையும்‌ அறிக, 


சித்தாந்தக்‌ கருத்துப்படி. உயிர்‌, சிவத்தின்‌ அன்னோ 
தனது அறிவை வளர்த்து ஞானமாக்கிக்‌ கொள்ளும்பொழுது 
அத்தகைய ஞானத்‌ தன்மையடைந்த உயிர்‌, ஒரோவழி 
உலகியல்‌ நன்மைகள்‌ செய்தாலும்‌ பெரும்பான்மையும்‌ 


114 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இறவாத இன்ப அன்பு நிலையை எய்தி அமைதி 
பெறுவதிலேயே நிறைவு பெறுகிறது. மார்க்சியம்‌ மனித உயிர்‌, 
தொழில்‌ செய்வதன்‌ மூலமே தனது அறிவை விரிவு படுத்திக்‌ 
கொண்டு பரந்த பூத பெளதிக உலகத்தின்‌ செல்வங்களை 
யெலலாம்‌ மானிடசாதியின்‌ அனுபவத்திற்குக்‌ கொடுப்பதில்‌ 
முனைப்புடன்‌ ஈடுபடுகிறது; அது மட்டுமன்று. காலத்தையும்‌ 
தூரத்தையும்‌ இயற்கையாற்றல்களையும்‌ வென்று விளங்கும்‌. 
சாதனையைச்‌ செய்வதாகக்‌ கூறுகிறது. இரண்டு தத்துவங்‌ 
களும்‌ செல்லும்‌ அறிவுவழியின்‌ இலக்குகள்‌ மாறுபட்டிருக்‌ 
கின்றன. இரண்டும்‌ தேவையே. அனால்‌ மார்க்சியம்‌ காட்டும்‌ 
அறிவுலகம்‌ முதல்நிலையில்‌ வெற்றி பெற்று அவ்வெற்றியின்‌ 
முடிவில்‌ - சைவ சித்தாந்த ஞானம்‌ காட்டும்‌ இன்ப அன்பில்‌ 
வந்து தங்குமானால்‌ மானிட - வரலாற்றுக்குப்‌ பெரும்‌ 
பேறாகும்‌. 


கடவுள்‌ தன்மை 


மார்க்சியம்‌, மனிதனை விஞ்சிய ஒரு பொருள்‌ 
இருப்பதாக ஏற்றுக்‌ கொள்ள மறுக்றெது. 


“மக்கள்தான்‌ முக்கியமான முதன்மையான ஆக்க சக்தி; 
படைப்பாளி; வரலாற்றின்‌ உண்மையான அகப்பொருள்‌ 15 


என்பது மார்க்சியம்‌. 


சைவ சித்தாந்தம்‌ கடவுளை, மனிதனைவிடச்‌ சிறந்த 
பொருளாகக்‌ கொள்கிறது. அனால்‌, உயர்‌ பொருளாக இருக்‌ 
கிற கடவுள்‌ மனிதனைக்‌ கொத்தடிமைப்படுத்துவது அல்லது 
உயிர்களிடத்தில்‌ தற்குறை மனப்பான்மையைத்‌ தோற்று 
விப்பது உயர்‌ மனப்பான்மையல்ல. இயல்பான வளர்ச்சியில்‌ 
கூட வேற்றுமைகள்‌ இருப்பது இயற்கை; இதற்கு மார்க்சியம்‌ 
உடன்படுகிறது. கடவுளை மனிதனுக்கு வழிகாட்டும்‌ 
ஆசிரியராகவும்‌ தோழனாகவுமே சைவ சித்தாந்தச்‌ சமயம்‌ 
கருதுகிறது. மனிதருள்‌ சிறந்த மனிதர்‌ . இருப்பதில்லையா ? 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 115 


இலட்சக்‌ கணக்கான புரட்சித்‌ தொண்டர்களுக்கு லெனின்‌, 
மாமேதையாகவும்‌ சிறந்த வழிகாட்டியாகவும்‌ விளங்க 
வில்லையா? மார்க்சு வாழ்ந்த காலத்திலும்‌ இன்றும்‌ 
எண்ணற்ற தொழிலாளர்களுக்கும்‌ முற்போக்குச்‌ சிந்தனை 
பாரளர்களுக்கும்‌ சிறந்த ஒள்‌ விளக்காகத்‌ திகழவில்லையா? 
அது போலச்‌ சைவ சித்தாந்தம்‌ காட்டுகிற இறைவன்‌ 
உயிர்க்கு நல்ல தோழனாய்‌, ஆசிரியனாய்‌ அமைந்து 
அழைத்து வழிகாட்டிச்‌ செல்கிறான்‌ என்று கருதப்படு 
கின்றதே தவிர அவன்‌ ஒரு உயர்‌ பொருளாக மட்டும்‌ கருதப்‌ 
பெறுவதில்லை. சுந்தரர்‌, 


“ஏழிசையாய்‌ இசைப்பயனாய்‌ இன்னமுதாய்‌ என்னுடைய்‌ 
.தோழனுமாய்‌ யான்செய்யுந்‌ துரிசுகளுக்‌ குடனாகி 

மாழையொன்‌ கண்பரவையைத்தந்தாண்டானை மதியில்லா 
ஏழையேன்‌ பிரிந்திருக்கேன்‌ என்‌ஆரூர்‌ இறைவனையே”! 


என்று பாடியிருப்பது அறிக. இறைவனுடைய துணையால்‌ 
பெறும்‌ அறிவுதான்‌ ஞானம்‌. அதாவது பேரறிவு என்று 
பாராட்டப்பெறுகிறது. ஆதலால்‌, உயிர்கள்‌ அறிவு பெறுவது 
முதற்கடமை, உழைக்கும்‌ ஆற்றலும்‌, உழைப்பின்‌ வழித்‌ 
தொழிலியற்றலும்‌ அவ்வழி அறிவை விரிவு செய்தலும்‌ 
உயிர்களின்‌ இயல்பாகும்‌. இம்மூன்று நிலையும்‌ சைவ 
சித்தாந்தத்திற்கும்‌ மார்க்சியத்திற்கும்‌ இசைந்த நிலையாகும்‌. 


ஒருமைப்பாட்டை உணர்த்தும்‌ உயர்‌ தத்துவங்கள்‌ 


நாடு, மொழி, இனம்‌, மதம்‌ அகியன மனிதனுக்குப்‌ 
பிறப்பின்‌ காரணமாகத்‌ தற்செயலாக வந்தமைந்தன. 
இவற்றை எளிதில்‌ மனிதன்‌ மாற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
ஒப்பற்ற மனித குலத்திலிருந்து மனிதன்‌, எந்தக்‌ காரணத்திற்‌ 
காகவும்‌ தன்னைத்‌ தனி நிலையிலும்‌ சரி, பொது நிலையிலும்‌ 
சரி, ஒதுக்கியோ ஒதுங்கியோ வாழ்தல்‌ கூடாது. தமிழ்‌ நாட்டிற்‌ 
பிறந்த ஒருவர்‌, தமிழைக்‌ கற்றறியாமல்‌ சூழ்நிலையின்‌ காரண 


116 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மாக அங்கிலம்‌ கற்க நேரிட்டால்‌ - அவருக்குத்‌ தமிழில்‌ 
பேசவும்‌ எழுதவும்‌ வராது. ஆங்கிலம்‌ மட்டுமே வரும்‌. 
ஆதலால்‌, மாற்றிக்கொள்ளக்‌ கூடியனவெல்லாம்‌ உயிரைச்‌ 
சார்ந்த பந்தங்களல்ல. அது மட்டுமன்றி-ஒரு மனிதன்‌ எல்லா 
மொழிகளையும்‌ கற்கவும்‌ முடியும்‌; எல்லா நாட்டு மாந்தனாக 
வும்‌ முடியும்‌. அதலால்‌, நாடு, மொழி, இனம்‌, மதம்‌ அகிய 
வேறுபாடுகளை மையமாகக்‌ கொண்டு மானிட உலகத்தைப்‌ 
பிரிக்கக்கூடாது என்பது மார்க்சியம்‌. இயற்கையிலமைந்த 
தொழில்‌ செய்யும்‌ அற்றல்‌, செய்யும்‌ தொழில்‌ மூலம்‌ 
உலகத்தை இயக்குதல்‌, செய்யும்‌ தொழில்‌ மூலம்‌ உலக 
இயக்கத்துக்கு-வரலாற்றுக்கு உந்து சக்தியாக இருத்தல்‌ 
அகியன அனைத்துலக மானிட சாதிக்கும்‌ பொதுமை. 
எனவே உயிர்க்‌ குலத்தை ஒருங்கிணைப்பது தொழில்‌. இதுவே 
மார்க்சியம்‌. சைவ சித்தாந்தத்திலும்‌ உயிர்க்குலம்‌, 


“அவன்‌, அவள்‌, அது”17 


என்றே பேசப்பெறுகறது. சிவஞான போதத்தில்‌ நாடு, மொழி, 
சாதி, இனம்‌ பற்றிய சொற்கள்‌ பயிலாமையைக்‌ கூர்ந்தறிக. 


“ஐம்புல வேடரின்‌ அயர்ந்த்னை” 


என்றும்‌ 

“நண்ணனல்‌ வேவாத நற்றவர்‌ தம்மினும்‌ 

மண்ணமர மாச்செலுத்தும்‌ பாகரினும்‌” 
என்றும்‌ ஒரே வழி பயின்றிருப்பினும்‌ தொழிற்‌ குறிப்பின்‌ 
வழியிலேயாம்‌. பிறப்பின்‌ அடிப்படையிலன்று. 

உயிர்களுக்கு முன்னோடியாக - தலைவனாக 
விளங்கும்‌ இறைவனும்‌ - தொழிலியற்றும்‌ தலைவனாகவே 
பேசப்படுகிறான்‌. அதுவும்‌ தற்சார்பு இல்லாத சமூகப்‌ பொது ' 
உழைப்பாக உயிர்களின்‌ நலம்‌ கருதியே தொழிலியற்றும்‌ 
தலைவனாகப்‌ பேசப்பட்டிருத்தல்‌ சிறப்பு. மெய்கண்ட 
நூல்களுள்‌ ஒன்றாகிய - திருக்களிற்றுப்படியார்‌, 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 117 


“அம்மையப்பரே, உலகுக்கு அம்மையப்பர்‌” 


என்று உலகம்‌ தழுவிய கருத்தை உணர்த்துகிறது. அதலால்‌, 
சைவ சித்தாந்தச்‌ சமயம்‌ மானிட சாதியில்‌ ஏற்படும்‌ நாடு, 
இன, மொழிப்‌ பிரிவினைகளைக்‌ கடிந்து ஒதுக்குகிறது 
என்பது உண்மை. ஏன்‌? கடவுளையும்‌ ௬௨ உலகிற்கு 
ஒருவனாகவே உணர்த்துகிறது. உலகோர்‌ எந்தப்‌ பெயரில்‌, 
எந்தக்‌ கோலத்தில்‌, யார்‌ தொழுதாலும்‌ அவர்‌ ஒருவரே 
என்றெ ஒருமையில்‌, சைவம்‌ நிலைத்து நிற்கிறது. அனால்‌, 
இன்று சித்தாந்தச்‌ சைவத்தைச்‌ சார்ந்திருப்பவர்கள்‌, 
சித்தாந்தச்‌ சைவத்தை வாழ்வியலாக்கத்‌ தவறிவிட்டார்கள்‌. 
மெய்கண்ட நூல்களும்‌ திருமுறைகளும்‌ அறவே மறுத்த, 
மனித குலத்தை வேற்றுமைப்‌ படுத்தும்‌ புன்மை நெறிகளை, 
பொய்ம்மைச்‌ சாத்திரங்களின்‌ பெயரால்‌ பேணிப்‌ 
பாதுகாத்து வருகின்றனர்‌. கோடானு கோடி மக்களைத்‌ 
தீண்டத்தகாதவர்களாக்கிக்‌ கொடிய துன்பத்தை இழைத்து 
வருகின்றனர்‌. மெய்கண்ட சிவம்‌ வழங்கிய புனித. நெறி - 
அப்பரடிகள்‌ வழங்கிய அருள்‌ நெறி - சேக்கிழார்‌ காட்டிய 
செந்நெறி வழிவந்த தமிழகம்‌, சராசரி மனிதனுக்குத்‌ 
திருக்கோயில்‌ வழிபாட்டுரிமையைக்‌ கூட வழங்கவில்லை. 
நாடு விடுதலை பெற்ற பிறகு சட்ட சபையில்‌ இயற்றப்பெற்ற. 
ஆலய நுழைவுச்‌ சட்டம்தான்‌ இந்த உரிமையைத்‌ தந்து, மனித 
குலத்தின்‌ மீது படிந்திருந்த கறையை நீக்கியது. ஆக, மனித 
குலத்தை வேற்றுமையற்ற ஒருமையுணர்வுடைய தாகக்‌ 
்‌ காண்பதில்‌ சைவ சித்தாந்தச்‌ சமயமும்‌ மார்க்சியமும்‌ ஒரே 
நிலையின. ட 


வறுமை நீக்கத்திற்கு வழிகாட்டாதது ஏன்‌? 


மானிட சாதியில்‌ அடுத்துள்ள பெரிய வேற்றுமை 
வளம்‌, வறுமை ஆகும்‌. வறுமையை, . 


118 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


“வறுமையாம்‌ சிறுமை”! 
என்று சிவஞான சித்தியாரும்‌ 
“நல்குரவென்னும்‌ தொல்விடம்‌””* 

என்று திருவாசகமும்‌ கடிந்து கூறுகின்றன. வறுமை, வளம்‌ 
என்கிற வேறுபாடு இயற்கை என்றோ, கடவுளின்‌ படைப்பு 
என்றோ, மாற்ற முடியாதது என்றோ, மாற்றக்கூடாதது 
என்றோ சைவ சித்தாந்தம்‌ கூறவில்லை. இன்னும்‌ 
தெளிவாகச்‌ சொன்னால்‌, இத்துறையில்‌ சைவசித்தாந்தச்‌ 
சமய நெறியாளர்கள்‌ துறைபோக ஆய்வு செய்தார்கள்‌ என்று 
கூறுவதற்கில்லை. அது மட்டுமன்று, அங்ஙனம்‌ துறைபோக 
ஆய்வு செய்வதற்குரிய சூழல்கள்‌, மெய்‌ கண்ட நூல்களும்‌ 
திருமுறைகளும்‌ தோன்றிய காலத்தில்‌ இல்லை. அந்தக்‌ 
காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ - இந்திய நாட்டில்‌ முதலாளித்துவ 
சமுதாயம்‌. தோன்றவில்லை. பண்ணையடிமைச்‌ சமுதாயம்‌ 
இருந்தது. பண்ணையடிமைச்‌ சமுதாயத்திலும்‌ கூட, 
நுகர்வுகளின்‌ எல்லை குறைவாக இருந்தமையினாலும்‌ மூல 
தனம்‌ தோன்றாமையினாலும்‌ இத்துறையில்‌ அதிகக்‌ கவனம்‌ 
ஈர்க்கப்படவில்லை. இதனை, 


“தென்கடல்‌ வளாகம்‌ பொதுமை யின்றி 
வெண்குடை நிழற்றிய வொருமை யோர்க்கும்‌ 
நடுநாள்‌ யாமத்தும்‌ பகலும்‌ துஞ்சான்‌ 

கடுமாப்‌ பார்க்கும்‌ கல்லா வொருவற்கும்‌ 
உண்பது நாழி உடுப்பவை இரண்டே 

பிறவு மெல்லாம்‌ ஓரொக்‌ கும்மே 

செல்வத்துப்‌ பயனே யீதல்‌ 


துய்ப்பே மெனினே தப்புந பலவே”53.. 


என்ற புறநானூற்றுப்‌ பாடலால்‌ அறியலாம்‌. மார்க்சு காலத்‌ 
... தில்‌ 'உலக நாடுகளுள்‌, பல நாடுகளில்‌ முதலாளித்துவ 
சமுதாயம்‌ தோன்றிவிட்டது; பணப்‌ புழக்கம்‌ தோன்றி 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 119 


விட்டது; படைப்புக்‌ களங்கள்‌ தோன்றிவிட்டன; நாடு விட்டு 
நாடு சந்தைக்குச்‌ செல்லும்‌ இயல்புகள்‌ வளர்ந்து விட்டன. 
இந்தச்‌ சமுதாய அமைப்பில்‌ சுரண்டல்‌ முறை வலிமை 
பெற்றது. அதனால்‌, மார்க்சு இத்துறையில்‌ நிறைய ஆய்வு 
செய்ய வேண்டியிருந்தது. சைவ சித்தாந்த ஆசிரியன்‌ 
மார்களுக்கு அத்தகைய நெருக்கடி இல்லை. 


ஊழ்‌ என்பது என்ன? 


சித்தாந்தச்‌ சமயம்‌ வினைகளில்‌ வழியது உயிர்களின்‌ 
வாழ்க்கை - அக்கம்‌ என்று கூறுகிறது. இது தொடர்பாக 
நம்முடைய ஆய்விற்குரிய சொற்கள்‌ மூன்று. அவை, முறையே 
வினை, விதி, ஊழ்‌ என்று அமையும்‌. “வினை” என்பது 
உயிர்கள்‌ மனம்‌, புத்தி, சித்தம்‌, அகங்காரம்‌ என்ற அகநிலை 
அறிகருவிகளாலும்‌; மெய்‌, வாய்‌, கண்‌, மூக்கு, செவி என்ற 
புறநிலைச்‌ செயற்கருவிகளாலும்‌ செய்யப்பெறும்‌ செயல்‌ 
களைக்‌ குறிக்கும்‌. அகநிலையிலும்‌ புறநிலையிலும்‌ உயிர்‌, 
செயற்பாடின்றியிருத்தல்‌ இயலாத ஒன்று. ஓரோவழி புற 
நிலையில்‌ “சும்மா இருத்தல்‌” இயலுமாயினும்‌ அகநிலையில்‌ 
“சும்மா இருத்தல்‌” இயலாது. 


“செம்மான்‌ மகளைத்‌ திருடும்‌ திருடன்‌ 
பெம்மான்‌ ' முருகன்‌ பிறவான்‌ இறவான்‌. 
சும்மா இரு சொல்‌ லற என்றலுமே . 


அம்மா பொருள்‌ ஒன்றும்‌ அறிந்‌ திலனே””* 


என்பது அறிக. 

இங்ஙனம்‌ இயற்றப்பெறும்‌ செயல்களுக்குரிய பயன்‌ 
களைச்‌ செய்தோரின்‌ அய்ப்பிற்கு வந்தடைவதற்குரிய 
நியதியை (Na! Law) “விதி” என்பர்‌. செய்த வினைகளின்‌ 
பயன்கள்‌, விதிவழியில்‌ செய்தோரின்‌ அனுபவத்திற்கு வந்து 
சேரும்போது “ஊழ்‌” என்று ' பெயர்‌ பெறுகிறது. செய்யும்‌ 
வினைகளின்‌ : பயன்களுள்‌ இம்மையிலேயே துய்ப்பனவும்‌ 


120 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உண்டு; மறுமையில்‌ தொடர்வனவும்‌ உண்டு. உயிர்ச்‌ 
சார்பான நுண்ணுடம்போடு தொடர்புபட்ட கல்வி, அறிவு, 
உணர்வு ஆகயனதாம்‌ உயிரைத்‌ தொடர்ந்து பல்‌ பிறப்பு 
களுக்குச்‌ செல்லும்‌ தன்மையுடையன. உடல்‌ துய்ப்பிற்குரிய 
உலகியற்‌ செல்வங்கள்‌ உடம்போடு மட்டுமே தொடர்புடை 
யன. அதனாலேயே “உடைமை” என்ற சொல்‌ தமிழில்‌ 
பிறந்தது. ஒருவர்‌ இறந்துவிடின்‌ உலகியற்‌ சார்புடைய 
செல்வங்கள்‌ மற்றவர்‌ கட்புலனுக்கும்‌ துய்ப்பிற்கும்‌ 
உரியனவாக விடப்பெற்றுவிடுவதை ஓர்க, உடம்பிலிருக்கும்‌ 
உயிர்‌ நீங்யெவுடனேயே அவ்வுடமைகளுடன்‌ இருக்கும்‌ 
தொடர்பும்‌ அறவே நீங்குவது அனைவரும்‌ அறிந்த உண்மை. 
அனால்‌, உயிரோடு தொடர்புடைய அறிவு முதலியவற்றை, 
உடம்பும்‌ உயிரும்‌ இணைந்திருந்த காலத்திலும்‌, அப்பொழுது 
செய்யப்பெற்ற செயல்களின்‌ நிலைப்பாடுகள்‌ வழியாகவும்‌ 
மற்றவர்கள்‌ அனுபவிக்க முடிறெதே தவிர, இறந்தவரின்‌ 
உயிரோடு தொடர்புடைய அவற்றை முற்றாக நாம்‌ வாங்கிக்‌ 
கொள்ள முடியவில்லை. 


“ஒருமைக்கண்‌ தான்கற்ற கல்வி ஒருவற்கு 
எழுமையும்‌ ஏமாப்‌ புடைத்து” 


“ஒருமையுள்‌ ஆமைபோல்‌ ஐந்தடக்கல்‌ ஆற்றின்‌ 

எழுமையும்‌ ஏமாப்‌ புடைத்து” 
என்றார்‌ திருவள்ளுவர்‌. 

உலகியற்‌ செல்வங்கள்‌ அறிவறிந்த அள்வினையால்‌ 
படைக்கப்படுபவை; அரசியல்‌ நெறிமுறைகளால்‌ முறைப்‌ 
படுத்தப்படுபவை-ஒரோவழி, புண்ணிய பாவ உணர்வாலும்‌ 
முறைப்படுத்தப்படும்‌. செல்வ ஏற்றத்தாழ்வில்‌ வழங்கப்‌ 
பெறும்‌ சொற்கள்‌ ஏழை-பணக்காரன்‌ என்பதுவே. இந்த 
ஏற்பாட்டுக்கும்‌ ஊழுக்கும்‌ யாதொரு தொடர்புமில்லை; 
புண்ணிய பாவத்தினை நினையாமையாலும்‌ முறை செய்யும்‌ 
அரசின்மையாலுமே ஏழை-பணக்காரன்‌ ஏற்பாடு தோன்று 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 121 


கிறது. இவை அப்பட்டமான சுயநலம்‌ படைத்த மனிதர்‌ 
களின்‌ ஏற்பாடு. பிற்காலச்‌ சமய நூல்களில்‌ இந்த 
ஏற்பாட்டுக்கு மறுப்பு இல்லாமல்‌ இழுக்கலாம்‌. அதனால்‌ 
இந்தமுறை புனிதமாக விடாது. 

“ஊழ்‌” என்கிற சொல்‌ “ஊழ்த்தல்‌” என்கிற சொல்லின்‌ 
அடிப்படையில்‌ பிறந்தது. ஊழ்த்தல்‌ என்றால்‌ விளங்கத்‌ 
தோன்றுமுதல்‌ என்பது பொருள்‌. உயிர்‌, நேற்று-நேற்று முன்‌ 
தினம்‌ தொடர்ந்து வாழ்ந்த முறை, இயற்றிய செயல்‌, முயற்றிய 
வினை ஆகியவற்றின்‌ உணர்வு உயிரிடத்தில்‌ இயல்பாக 
விளங்கித்‌ தோன்றுவது இயற்கையே. இதனைத்தான்‌ பழக்கம்‌ 
என்பர்‌. பழக்கத்தின்‌ காரணமாக வேம்பை இனிப்பாகவும்‌, 
கரும்பைக்‌ கசப்பாகவும்‌ துய்க்கும்‌ புழுவினைக்‌ காண்கிறோம்‌. 
அதனால்‌, 


“பழக்கம்‌ தவிரப்‌ பழகுவ தன்றி 


என்று திருவந்தியார்‌ அறிவுறுத்திற்று. எனவே முன்னேற்றத்‌ 
திற்குப்‌ பயன்தராத பழக்கங்களால்‌ வந்தமையும்‌ உணர்வின்‌ 
வழியதாகவே வாழ்தல்‌, வாழ்க்கைக்குத்‌ துணை செய்யாது; 
பயன்கராது என்று ஒருவன்‌ தெளிந்து துணிவானானால்‌ 
அந்த உணர்வை மாற்றமுடியும்‌ என்பதே சித்தாந்தத்தின்‌ 
முடிவு. மனிதனின்‌ அறிவறிந்த ஆள்‌ வினையைவிட ஊம்‌, 
வலிமையுடையதன்று. ஆதலால்‌ வினை, விதி, ஊழ்‌ என்றெ 
சொற்கள்‌ உணர்த்தும்‌ தத்துவத்தின்‌ வழி ஒருவனது 
உழைப்பின்‌ உபரியை மற்றவன்‌ எடுத்துக்கொள்வதைச்‌ 
சைவசித்தாந்தம்‌ ஏற்கவும்‌ இல்லை. அங்கீகரிக்கவும்‌ இல்லை. 
மாறாக, வினையின்‌ பயன்‌, செய்வதனையே சாரவேண்டும்‌ 
என்று ஐயத்திற்கட மின்றிக்‌ கூறுகிறது. அதாவது வினையின்‌ 
- விளைவு நன்மையாக இருந்தாலும்‌, தீமையாக. இருந்தாலும்‌ 
அவரவர்களையே சாரும்‌. இதனை, தருமை யாதினக்‌. 
குருமுதல்வர்‌ குருஞானசம்பந்தர்‌, Hi 

சு: 211.9. 


122 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


“அவரவர்‌ வினைவழி அவரவர்‌ வந்தனர்‌ 
அவரவர்‌ வினைவழி அவரவர்‌ அனுபவம்‌ 
- எவரெவர்க்‌ குதவினர்‌ எவரெவர்க்‌ குதவிலர்‌ 
தவரவர்‌ நினைவது தமை உணர்வதுவே” 


என்று அருளியுள்ளமையால்‌ அறிக. 


மேலும்‌, இப்பிறப்பிலேயே சார்ந்து துய்க்கக்‌ கூடிய 
வினைகளும்‌ உண்டு. அடுத்த பிறப்புகளுக்குத்‌ தொடர்‌ 
வனவும்‌ உண்டு. சராசரி அறிவோடு நோக்கினால்‌ கட்புல 
னுக்கு எளிதாகத்‌ தெரியக்கூடிய பயன்கள்‌ இப்பிறப்பிலேயே 
துய்க்கக்‌ கூடியனவாக அமையக்‌ கூடும்‌. இப்பொழுது, இந்தத்‌ 
தலைமூறையில்‌ நம்‌ கண்‌ முன்னே தெரிகிற வெளிச்சமான 
ஓர்‌ உண்மை உழைப்பாளிகள்‌ உழைக்கிறார்கள்‌ ! உலகம்‌ 
முழுவதும்‌ நுகர்வதற்குரிய பொருள்களைப்‌ படைத்து அளிக்‌ 
கிறார்கள்‌! அனால்‌, உழுது உலகத்திற்கு உணவளிப்பவன்‌ 
போதிய உணவில்லாமலும்‌, உலகு உடுத்துமகிழ உடை 
கொடுப்பவன்‌ போதிய உடையில்லாமலும்‌, மகிழ்ந்து கூடியி 
ருக்க இல்லம்‌ அமைத்துக்‌ கொடுத்தவன்‌ வசதியான இல்லம்‌ 
இல்லாமலும்‌ வாழும்‌ நிலையினை இன்று காண்கின்றோம்‌. 
மதிப்புடைய - பயன்பாடுடைய உற்பத்தி செய்தற்குரிய 
திறனை அவர்கள்‌ பெற்றிருக்றொர்கள்‌ என்று தெரிறெது. 
அதாவது சித்தாந்த மரபின்படி அவர்களுடைய ஊழ்‌ 
நன்றாகவே அமைந்திருக்கிறது. அனால்‌, இப்பிறப்பில்‌ அவர்‌ 
களுடைய உழைப்புச்‌ செல்வத்தை அவர்களிடமிருந்து 
தட்டிப்‌ பறிப்பதை எங்ஙனம்‌ ஊழாகக்‌ கருதமுடியும்‌ ? 
இங்ஙனம்‌ பிறர்‌ பங்கை எடுத்துக்‌ கொள்வது நெறிமுறை 
யன்று என்று கருதிய அரசுகள்‌ இயற்றிய சட்டங்கள்‌ மூலம்‌ 
உழைப்பாளர்களுக்குரிய பங்குகிடைத்து வருவதைப்‌ 
பார்க்கிறோம்‌. இதனால்‌ ஏழை - பணக்காரன்‌ வேறுபாடு 
ஊழின்பாற்பட்டதன்று என்பது உறுதியாயிற்று. கண்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 123 


முன்னே தெரிகிற இந்த உண்மைக்குக்‌ கட்புலனுக்கு வராத 
தத்துவத்தைப்‌ போட்டுக்‌ குழப்புவதில்‌ என்ன பயன்‌? 
பிற்போக்கு வாதிகள்‌ வினையின்‌ பயனாகிய 
செல்வத்தை, வினை இயற்றியோருக்கு உரிமையாக்காமல்‌ 
அவர்களின்‌ பங்கை. எடுத்துக்‌ கொள்வதற்காக, வினைக்கு 
அர்த்தமற்ற கருத்தைக்‌ கற்பித்துள்ளனர்‌ என்பதை முன்னே 
கூறியவற்றால்‌ அறியலாம்‌. இதுவே சைவசித்தாந்தத்தின்‌ 
கொள்கை. மார்க்சியம்‌ சுரண்டலை அறவே கண்டிக்கிறது. 
எப்படி உழைப்பாளி சுரண்டப்படுகிறான்‌ என்பதையும்‌ 
அதை மாற்றும்‌ வழியையும்‌ கூலி, விலை, இலாபம்‌ என்ற 
தத்துவத்தின்‌ வழி தெளிவாக விளக்கிய முதல்‌ மேதை மார்க்கு 
தான்‌. அக, பொருளியல்‌ ஏற்றத்‌ தாழ்வற்ற சமுதாய அமைப்‌ 
பிற்குரிய அடிப்படைக்‌ கொள்கைகள்‌ சைவ சித்தாந்தச்‌ 
சமயத்திற்கும்‌ மார்க்சியத்திற்கும்‌ முரண்பாடில்லை. 


இறைவன்‌ முதற்‌ பொருளே 


உயிர்கள்‌, வாழ்வதற்கென்று அமைந்தது இந்த உலகம்‌. 
இந்த உலகம்‌ இயற்கை, இது கடவுளால்‌ படைக்கப்பட்ட 
தன்று என்ற கருத்தில்‌ சைவசித்தாந்தமும்‌ மார்க்சியமும்‌ 
இசைந்த கருத்துடையனவாகவுள்ளன. 


“நீல மேனி வாலிழை பாகத்து 
ஒருவன்‌ இருதாள்‌ நிழற்கீழ்‌ 


மூவகை உலகும்‌ முகிழ்த்தன - முறையே” 


என்பது ஐங்குறு நூற்றுக்‌ கடவுள்‌ வாழ்த்து. இப்பாடலில்‌ 
குறிக்கும்‌ “முகிழ்த்தன” என்கற சொல்‌ தன்‌ வினைச்‌ சொல்‌. 

அதாவது தாமே தோன்றின என்பதே கருத்து. இங்கு மூவகை 
உலகம்‌ “அவன்‌, அவள்‌, அது” என்று சுட்டப்படும்‌ மூவுலகே 
தவிர, பெளராணிகத்தில்‌ கூறப்படும்‌ கட்புலனாகாத உலகங்‌ 
களையல்ல என்பதை அறிக. அதலால்‌ உலகம்‌ தோற்றுவிக்கப்‌ 
பெற்றதன்று திருக்குறளும்‌ கூட, உலகத்திற்கு முதற்‌ 


124 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பொருளாகக்‌ கடவுள்‌ இருக்கிறான்‌ என்று சொன்னதே தவிர, 
கடவுள்‌ உலகத்தைப்‌ படைத்தான்‌ என்று சொல்லவில்லை. 


“அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 
பகவன்‌ முதற்றே உலகு”, 


சைவ சித்தாந்தத்திலும்‌ கூடக்‌ கடவுளது திருவருட்‌ சத்தியின்‌ 
இயக்கத்தால்‌ “மாயை” என்னும்‌ அருவப்‌ பொருளிலிருந்து 
உலகம்‌ தோன்றி விரிவடைகிறது என்பதே கருத்து. என்றும்‌ 
உளதாய்‌ அருவமாய்‌ ஒரு நிலையதாய்‌ விளங்குவது மாயை 


என்று சித்தி கூறுகிறது. 


“நித்தமாய்‌ அருவாய்‌ஏக நிலையதாய்‌ உலகத்திற்கோர்‌ 
வித்துமாய்‌ அசித்தாய்‌ எங்கும்‌ வியாபியாய்‌ 
விமலனுக்கோர்‌ 
சத்தியாய்ப்‌ புவனபோகம்‌ தனுகர ணமும்‌ உயிர்க்காய்‌ 
வைத்ததோர்‌ மலமாய்‌ மாயை ea செய்யு 


மன்றே”! 


என்பது காண்க, 

ஆதலால்‌ உலகம்‌ இயற்கை, அது உள்பொருள்‌; 
உண்மையானது. இந்த உலகிலேயே உயிர்களுக்குத்‌ 
துய்ப்பனவும்‌ உய்ப்பனவும்‌ கடைக்கின்றன என்றெ கருத்தில்‌ 
இரு தத்துவ இயல்களும்‌ ஒத்து நிற்பதை ஓர்ந்தறிக. 
வாழ்க்கை வாழ்வதற்கே ! 


உலகில்‌ சில சமயங்கள்‌ கூறுவதுபோல்‌ சித்தாந்தச்‌ 
சமயம்‌, வாழ்க்கையை எள்ளுவதுமில்லை; பழிப்பதுமில்லை. 
இந்த மானிட வாழ்க்கை அரியது; போற்றுதலுக்குரியது; 
பயன்பாடுடையது என்றே சைவ நூல்கள்‌ கூறுகின்றன. 


“வாய்த்தது நந்தமக்கு ஈதோர்‌ பிறவி 
மதித்திடு மின்‌” 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 125 


என்றார்‌ அப்பரடிகள்‌. மார்க்சியமும்‌ இந்த வாழ்க்கையைப்‌ 
பாராட்டுகிறது. வாழ்வதற்கே வாழ்க்கை என்பது மாக்சியம்‌. 
அனால்‌ வாழும்‌ நெறிமுறைப்படி வாழ்தல்‌ வேண்டும்‌. 
. அதாவது, வள்ளுவர்‌ கூறியாங்கு “வையத்துள்‌ வாழ்வாங்கு 
வாழ்‌” வேண்டும்‌. மானிட வாழ்க்கையின்‌ போக்குகளைப்‌ 
பற்றி மார்க்சியத்தின்‌ திரண்ட கருத்து இது. 

“விலங்குகளும்‌ உண்கின்றன; உறங்குகின்றன; இன 
விருத்தி செய்கின்றன; உடற்‌ பாதுகாப்பில்‌ முனைப்புடன்‌ 
நிற்கின்றன. மானிடனும்‌ இவற்றை மட்டுமே இயற்றினால்‌ 
அது மானிட வாழ்க்கையாகாது. மானிட வாழ்க்கைக்கும்‌ 
இவை இன்றியமையாதவை என்பதில்‌ கருத்து வேறுபாடு 
இல்லை. அனால்‌ இவற்றிலும்‌ மேம்பட்ட சில வாழ்க்கை 
நோக்கங்கள்‌ மானிடத்திற்கு உள்ளன. அவை என்ன? 
மானிடத்தின்‌ தரத்தை உயர்த்துதல்‌;; ஆன்மாவைச்‌ 
செழிப்புறச்‌ செய்தல்‌; உலகத்தின்‌ எண்ணற்ற வைப்புகளை 
அனுபவத்திற்குக்‌ கொண்டு வருதல்‌; காலம்‌ தூரம்‌ 
அஇயவற்றை வென்று விளங்கும்‌ ஒருலகம்‌ காணல்‌; மனித 
நாகரிகத்தினை அரித்து அழிக்கும்‌ நச்சுத்‌ தீமைகளை அறவே 
அகற்றுதல்‌; உலக வரலாற்றுக்கு உந்து சக்தியாக 
விளங்குதல்‌-இவை மானிடத்தின்‌ சிறப்புகள்‌. இத்தகைய 
சிறப்புகளுடன்‌ மனிதன்‌ வாழ்ந்தால்தான்‌ டத த றுய்்்‌ 
அஃதில்லையேல்‌ விலங்யெல்‌ வாழ்க்கை.” 


இக்‌ கருத்து -சைவ சத்தாந்தத்திற்கும்‌ ஏற்புடையதே 
யாம்‌ - ஆதலால்‌ மானிட வாழ்க்கையை அர்த்தமுடைய 
தாக்குவதில்‌ இவ்விரு தத்துவங்களும்‌ ஒத்து நிற்பது நமது 
பேறு. 


மானிட சமுத்திரம்‌ 


மனிதன்‌, தன்னிச்சையாக வாழ ஆசைப்படுகின்றான்‌. 
இயல்பாக அவன்‌ காட்டுமிராண்டி. கூட்டுச்‌ சிந்தனை, 
கூட்டுச்‌ செயல்களில்‌ அவனுக்கு நாட்டமில்லை. சமுதாயப்‌ 


126 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பேரமைப்பிலிருந்து மனிதன்‌ தனித்து ஒதுங்குவது பஸ்மா 
சுரன்‌ கதையை ஒத்ததாக முடியும்‌. எண்ணற்ற கோடிக்‌ கணக்‌ 
கான நீர்த்திவலைகளின்‌ செறிவில்‌ கடல்‌ கிடக்கும்பொழுது, 
நீர்ப்பரப்பு மிகுதியாக இருக்றெது; ஆர்ப்பரிக்றெது! ஆழ்‌ 
கடலின்‌ வயிறு, முத்தை ஈன்று தருகிறது! தண்மையான 
காற்றால்‌ உயிர்க்குலத்தைத்‌ தழைக்க வைக்கிறது! கடல்படு 
செல்வம்‌ அள்ள அள்ளக்‌ குறையாதது! அந்த ஒப்பற்ற 
மாபெரும்‌ கடலிலிருந்து ஒரு திவலை நீர்‌ கரையில்‌ விழுமா 
னால்‌ அத்திவலை என்னாகிறது! கரையில்‌ விழுந்த சில 
நொடிகளிலேயே காய்ந்து போகிறது. அதுபோல, நாம்‌ 
மானிட சாதியின்‌ ஓர்‌ உறுப்பாக இருக்கிறபோது நமது வாழ்க்‌ 
கையில்‌ பெருமை ஏற்படுகிறது! பாவேந்தர்‌ பாரதிதாசனும்‌, 

“ஏன்குலம்‌ என்றுனைத்‌ தன்னிடம்‌ ஒட்டிய 

மக்கட்‌ பெருங்கடல்‌ பார்த்து மகிழ்ச்சிகொள்‌ 

அறிவை விரிவுசெய்‌! அகண்ட மாக்கு! 

விசாலப்‌ பார்வையால்‌ விழுங்கு மக்களை 

அணைந்து கொள்‌! உன்னைச்‌ சங்கமமாக்கு! 

மானிட சமுத்திரம்‌ பு கூறு” 


என்று ணன்‌. 
பெண்ணுக்குப்‌ பெருமை சேர்க்கும்‌ தத்துவங்கள்‌ 
இந்தச்‌ சங்கம வாழ்விற்கு நுழை வாயிலாக அமைவது 
குடும்பம்‌. பெண்‌ வாழ்க்கைத்துணை; வாழ்க்கைத்‌ துணை 
நலம்‌! பெண்களைப்‌ பெருமைப்படுத்துவதே சித்தாந்தத்தின்‌ 
நோக்கம்‌. சிவபரம்‌ பொருளின்‌ அருளே, சக்தி என்பது. 
“அருளது சக்தியாகும்‌” £ I 
என்பது சிவஞான சித்தியார்‌. மெய்கண்ட நூல்களும்‌ திரு 
முறைகளும்‌ யாண்டும்‌ இறைவனை அம்மையப்பராகவே 
போற்றிப்‌ பரவுவதைக்‌ காணலாம்‌. சித்தாந்தச்‌ செந்நெறியின்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 127 


தொன்மை வழிபாட்டுத்‌ திருமேனி, அம்மையப்பர்‌ திருமேனி 
யாகவே இருந்திருக்க வேண்டும்‌ என்பது நூலறிந்தோரின்‌ 
துணிபு. சங்க இலக்கியங்களின்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடல்‌ 
களிலும்‌ அம்மையப்பர்‌ திருவுருவமே போற்றிப்‌ பரவப்‌ 
பெறுகிறது. 


வவ சேர்ந்தோள்‌ உமையே 


செவ்வான்‌ அன்னமேனி...”£? 


“நீலமேனி வாலிழை பாகத்து 


29 


“பெண்ணுரு ஒரு திறன்‌ ஆகின்று”*” 


என்பன அறிக. 


திருக்குறளில்‌ வரும்‌ “அதிபகவன்‌” என்ற சொல்லுக்கும்‌ 
சக்தியைப்‌ பங்கிலுடையவன்‌ என்பதுதான்‌ பொருள்‌. 


“தோலும்‌ துகிலும்‌ குழையும்‌ சுருள்தோடும்‌ 
பால்வெள்ளை நீறும்‌ பசுஞ்சாந்தும்‌ பைங்கிளியும்‌ 
சூலமும்‌ தொக்க வளையும்‌ உடைத்‌ தொன்மைக்‌ 
கோலமே நோக்கிக்‌ குளிர்ந்தரதாய்‌ கோத்தும்பீ 


என்பது திருவாசகம்‌. அம்மையப்பர்‌ திருக்கோலத்தையே 
“தொன்மைக்கோலம்‌” என்று மாணிக்கவாசகர்‌ குறிப்பிடு 
கின்றார்‌. 

“அண்ணலார்‌ அருட்‌ சக்தியும்‌ சிவனும்‌ 

ஆய தன்மையின்‌ அன்று. தொட்டுலகம்‌ 

பெண்மை ஆண்மை என்‌ றிருவகைப்‌ புணர்ப்பாற்‌ 


என்னும்‌ காஞ்சிப்புராணத்‌ திருப்பாடலும்‌ காண்க. சைவத்‌ 
தின்‌ உயிர்நாடியாக விளங்கும்‌ திருக்கோயில்‌ . வரலாற்றில்‌, 
மதுரைத்‌ திருக்கோயில்‌ வரலாறு - சிறப்புடையது. அங்கு, 


128 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அங்கயற்கண்‌ அம்மைக்குச்‌ சொத்துரிமையும்‌ ஆட்சியுரிமை 
யும்‌ வழங்கிய சைவத்தின்‌ மாண்பினைக்‌ காண்க. 

திருஞானசம்பந்தர்‌, அயல்‌ வழக்கை மறுத்து வழக்‌ 
காடியது இயற்கையோடிசைந்த நமது சமய மரபுகள்‌ 
பாழ்படுமே என்ற கவலையினாலேயாம்‌. எளிதில்‌ ஏற்று வாழ 
இயலாத, அயல்‌ வழக்குகள்‌ தமிழகத்தில்‌ நிலவிய வாழ்க்கை 
யமைப்பை நிலை குலையச்‌ செய்தன. அதனால்‌, திருஞான 
சம்பந்தர்‌ இயற்கையோடிசைந்த வாழ்க்கையை வலியுறுத்‌ 
தவே விரும்பினார்‌ என்பதை அவருடைய திருமுறைகளில்‌ 
இயற்கை வருணனை நிரம்பிக்‌ டெப்பதாலும்‌, அவை முற்றாக 
இசைத்‌ தமிழாக விளங்குவதாலும்‌, அம்மையப்பனையே 
பரவிப்‌ பாராட்டுவதாலும்‌ உறுதிப்படுகிறது. சேக்கிழாரின்‌ 
பெரியபுராணத்தில்‌, உற்ற அமைச்சராகவும்‌, துணிவுமிக்க 
செயல்களுக்குத்‌ துணைவராகவும்‌ இழுக்கல்‌ ஏற்படும்போது 
இடித்துத்திருத்தும்‌ ஆசிரியராகவும்‌ முறையே விளங்கிய 
பெண்பாலாரைப்‌ பார்க்கிறோம்‌. மார்க்சியமும்‌ மானிட 
வர்க்கத்தில்‌ ஆண்‌, பெண்ணிடையே ஏற்றத்‌ தாழ்வுகளை 
அங்கீகரிப்பதில்லை. இத்துறையில்‌ இவ்விரு தத்துவ 
இயல்களும்‌ ஒத்தே நிற்கின்றன. 
உண்மை நீதியை உணர்த்தும்‌ தத்துவங்கள்‌ 

மனித நாகரிகத்தின்‌ மையம்‌ நீதியேயாம்‌. இன்று 
நம்முடைய சமுதாயத்தில்‌ நீதி என்ற சொல்‌ கொச்சைப்‌ 
படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும்‌ சமூக நீதி பற்றி நமக்குக்‌ 


கவலையே இல்லை. கடவுளின்‌ மறு பெயரே “நீதி” என்கிறார்‌, 
மாணிக்கவாசகர்‌, 


“நீதியே செல்வத்‌ திருப்பெருந்துறையில்‌. 
நிறைமலர்க்‌ குருந்தம்‌ மேவிய சீர்‌ ஆதியே” 
என்பது திருவாசகம்‌. ப 


கச்சியப்பர்‌ “சைவ நீது' என்று போற்றுவார்‌. : 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 129 


“மேன்மைகொள்‌ சைவநீதி விளங்குக 


உலகமெல்லாம்‌” 


நீதி என்பது. என்ன? சட்டங்கள்‌, சாத்திரங்களின்படி 
வழங்கப்படுவது நீதியா? அவையிரண்டுமே கூடத்‌ தற்சார்பு 
காரணமாக . நெறிமுறை பிறழ்ந்தவர்களால்‌ இயற்றப்படும்‌ 
பொழுது, அங்கே எப்படி உண்மையான நீதியைக்‌ காண 
முடியும்‌? எனவே, 


“உங்களுடைய பூர்ஷுவா) சட்ட நீதித்‌ தொகுப்பு என்பது 
உங்களுடைய விருப்பக்கருத்தைத்‌ தவிர வேறில்லை. 
அவைகளை எல்லாருக்குமான சட்டங்களாக நீங்கள்‌ ஆக்கி 
வைத்துள்ளீர்கள்‌. உங்களுடைய அந்த விருப்பம்‌ என்பது 
அவைகளின்‌ சாராம்சமான இயல்பும்‌ திசைவழியும்‌ உங்கள்‌ 
வர்க்கத்தின்‌ நிலைப்பாட்டின்‌ பொருளாதார நிலைமைகளி 
னால்‌ நிர்ணயிக்கப்பட்டு முடிவு செய்யப்படுகின்றன. ”*' 
என்று மார்க்ஸ்‌ கூறுவது அறியத்தக்கது. எனவே எல்லா 
உயிர்களும்‌, அனைத்துலகத்தின்‌ மானிடவர்க்கமும்‌ மகிழ்ந்து 
வாழ்வதற்குரியவாறு அமைவினை உண்டாக்கத்‌ துணையா 
யிருப்பது நீதி. இதனைச்‌ சமூகநீதி (500181105(106) என்பர்‌. இந்த 
நீதியை ஒருவன்‌ கேட்டுப்‌ பெறுவதில்லை. இயல்பாகவே 
அவனுக்குக்‌ கிடைப்பதே நீதி. இந்த உயர்ந்த நீதி உலகத்தின்‌ 
நடைமுறை ஒழுக்கமாகு மானால்‌ கலகம்‌ ஒடுங்கும்‌; போர்‌ 
ஒடுங்கும்‌; மண்ணகம்‌ விண்ணகமாகும்‌. இத்தகைய நீதியை 
நிலை நாட்டுவதில்‌ சைவ சித்தாந்தமும்‌ மார்க்சியமும்‌ 
கைகோத்து நிற்பது களிப்பைத்‌ தருகிறது. 


மனித உரிமையை மதிக்கும்‌ தத்துவங்கள்‌ 


சைவ சித்தாந்த நூல்களில்‌ முடியுடை மன்னராட்சி 
பற்றிய விரிவான ஆய்வு இல்லை. அஃது அவர்கள்‌ காலத்துத்‌ 
தேவையாக அமையவில்லை. காரணம்‌, கிராமங்களும்‌ 
குடும்பங்களும்‌ தன்னாட்‌ ச உரிமை பெற்றிருந்தன; 


190 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தன்னிறைவுடையனவாயிருந்தன. அன்றாட வாழ்க்கையில்‌ 
அரசின்‌ குறுக்கீடுகள்‌ இல்லை. அரசுகள்‌ பொது ஒழுங்கு, 
படைப்பாதுகாப்பு மட்டுமே பார்த்துக்‌ கொண்டிருந்தன. 
அது மட்டுமின்றித்‌ தமிழ்நாட்டு அரசுகள்‌ முறை செய்து 
காப்பாற்றும்‌ அரசுகளாக இருந்தமையினால்‌ அரசைப்பற்றி 
அன்றாடம்‌ எண்ணிப்‌ பேசவேண்டிய சூழ்நிலை அன்று 
இல்லை. இன்றோ, அரசுகள்‌ வளர்ந்து, அதிகாரத்தைப்‌ 
பெருக்கிப்‌ பெருக்கித்‌ தனி மனிதனுடைம வாழ்க்கையில்‌ கூட 
அரசின்‌ அதிகார வீச்சு தலை காட்டுகிறது. அதுவும்‌ 
நம்முடைய நாட்டில்‌ உள்ளார்ந்த செழுமை பெறாத 
மக்களாட்சி முறையும்‌, சீர்மைப்படுத்தப்படாத சமுதாய 
அமைப்பும்‌ அரசின்‌ அதிகாரப்பிடிப்பையே வலிமைப்‌ 
படுத்தியுள்ளன. மக்களின்‌ வலிமை முடம்பட்டே 
போகின்றது. இது வளரும்‌ நாட்டுக்கு நல்லதன்று. தனி மனித 
வாழ்க்கையில்‌ அரசு குறுக்கிட்டபொழுதெல்லாம்‌ நமது சமய 
அசிரியன்மார்கள்‌ கனன்று எழுந்து கடிந்துள்ளனர்‌. அப்பரடி 
கள்‌, பல்லவப்‌ பேரரசன்‌ மகேந்திர வர்மனின்‌ ஆட்சியை 
எதிர்த்துப்பாடிய, 


“நாமார்க்கும்‌ குடியல்லோம்‌ நமனை அஞ்சோம்‌, 
நரகத்தில்‌ இடர்ப்படோம்‌: நடலையல்லோம்‌, 
ஏமாப்போம்‌ பிணியறியோம்‌ பணிவோ மல்லோம்‌, 
இன்பமே எந்நாளும்‌ துன்ப மில்லை 
தாமார்க்கும்‌ குடியல்லாத்‌ தன்மையான 
சங்கரன்நற்‌ சங்கவெண்‌ குழையோர்‌ காதிற்‌ 
கோமாற்கே நாம்‌என்றும்‌ மீளா ஆளாய்க்‌ 
கொய்ம்மலர்ச்சே வடியிணையே 
குறுகி னோமே /*5. 


என்றெ பாடல்‌ வரலாற்றுச்‌ சிறப்புடையது. தமிழ்நாட்டில்‌ 
முதன்முதலாகத்‌ தனி மனிதர்‌ வாழ்க்கையில்‌ ஒரு அரசு 
தலையிட்டவரலாறே இதுதான்‌. அரசன்‌, மூர்க்கத்தனமாகத்‌ 


ட] 
டச்‌] 
கடி. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 


துன்புறுத்துகிறான்‌ அயினும்‌ நீதி வெற்றி பெறுகிறது. மார்க்சு, 
புரட்சியைத்‌ தொடர்ந்து சில அண்டுகளுக்கு மனிதனின்‌ 
குணங்கள்‌ மாறும்‌ வரைக்கும்‌ வலிமை சான்ற ஆட்டி 
வேண்டுமென்கிறார்‌. காலப்‌ போக்கில்‌ அரசே இல்லாத - 
மக்கள்‌ தங்களைத்‌ தாங்களே நிர்வகித்துக்‌ கொள்ளும்‌ 
சமுதாயம்‌ காண வேண்டும்‌ என்பதுதான்‌ மார்க்சியம்‌. 
“உற்பத்தியாளர்கள்‌ சுயேச்சையாகவும்‌ சமத்துவ மூறை 
யிலும்‌ பங்கெடுத்துக்‌ கொள்ளும்‌ அடிப்படையில்‌ 
உற்பத்தியை ஒருங்கமைக்கும்‌ சமுதாயமானது அரசு 
இயந்திரம்‌ முழுமையையும்‌ அது அப்பொழுது எங்கு 
போய்ச்‌ சேரவேண்டுமோ அங்கு - அதாவது தொல்‌ 
பொருள்களின்‌ கண்காட்சியில்‌, நூற்பு, இராட்டை, 
வெண்கலக்‌ கோடரி ஆகியவற்றின்‌ அருகில்‌ கிடத்தி 
வைக்கும்‌”** 
என்பது காண்க. 
இந்தக்‌ கருத்திலும்‌ சைவ சித்தாந்தமும்‌ மார்க்சியமும்‌ 
ஒரு. திசையிலேயே நம்மை வழி நடத்திச்‌ செல்கின்றன; 
மாறுபாடு இல்லை. இந்நிலை வரவேற்கத்‌ தக்கது. 


பொருள்‌ முதல்‌ வாதமும்‌ சார்ந்ததன்‌ வண்ணமும்‌ 


அடுத்து மிக முக்கியமான அய்வு மார்க்சின்‌ பொருள்‌ 
முதல்‌ வாதம்‌. அதாவது ஒரு மனிதனின்‌ சிந்தனை, கருத்து, 
அறிவு, உணர்வு, ஒழுக்கம்‌ அகியன அவனுடைய பொறி 
களின்‌ வாயிலாக - புலன்களின்‌ வாயிலாகத்‌ தொடர்பு 
கொள்ளும்‌ பொருள்களிலிருந்து வந்து அமைகின்றன என்பது 
பொருள்‌. முதல்‌ வாதத்‌ தத்துவத்தின்‌ அடிப்படைக்‌ 
கொள்கை. 

“ஒரு புறநிலைப்‌ பொருள்‌ தனி மனிதனுடைய மூளை 

யில்‌ புலனுணர்வும்‌, புலனறிவுகள்‌, அறிவிப்பு, தெரி 

விப்புகள்‌, கருத்துருவங்களின்‌ வடிவத்தில்‌ உள்ளத்தின்‌ 

அளவில்‌ மறுபதிப்பு செயப்படுவது என்பதை அடிப்‌ 


132 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


படையாகக்‌ கொண்டதாகும்‌. உணர்வு நிலையின்‌ 
உள்ளடக்கம்‌ இறுதியில்‌ சுற்றுப்புறமுள்ள உண்மை 
நிலையால்‌ நிர்ணயிக்கப்படுறெது” 


சைவசித்தாந்தமும்‌ அன்மா அல்லது உயிர்‌, சார்ந்ததன்‌ 
வண்ணமாகிறது என்று கூறுகிறது. உயிர்‌, உலகத்தைச்‌ 
சார்ந்திருந்தால்‌ உலகியல்‌ தன்மையும்‌ திருவருளைச்‌ 'சார்ந்‌ 
திருந்தால்‌ அத்தன்மையும்‌' பெற்று விளங்குகிறது என்று சைவ 
சித்தாந்தம்‌ கூறுகிறது. சேக்கிழார்‌, திருப்புகலூரில்‌ திருஞான 
சம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, முருகநாயனார்‌ இம்மூவரும்‌ 
ஒருங்கிணைந்த காட்சியை எடுத்துக்‌ கூறும்‌ போது, 

“உடனுறைவின்‌ பயன்‌ பெற்றார்‌”? 
_ என்று கூறுகிறார்‌. இஃது ஓர்‌ அருமையான சமூக விஞ்ஞானச்‌ 
சொற்றொடராகும்‌. ஒருவர்‌, மற்றொருவரோடு சேர்ந்துவாழ்ந்‌ 
தால்‌, அங்ஙனம்‌ சேர்ந்துவாழ்ந்ததன்‌ பயனை அடைந்தால்‌ 
தான்‌ சேர்ந்து வாழ்ந்ததற்குப்‌ பொருள்‌ உண்டு. அதாவது 
ஒவ்வொருவருடைய தன்மையும்‌ - அறிவு, ஆற்றல்‌, பண்பாடு, 
பயன்கொள்ளுதல்‌ அதியன அனைத்தும்‌ பன்மடங்கு பெருகி 
வளர்ந்தால்தான்‌ உடனுறைந்தனர்‌ என்பதற்குப்‌ பொருள்‌ 
உண்டு. அதலால்‌, உயிர்‌ எதைச்‌ சார்ந்திருக்தறெேதோ அதன்‌ 
வண்ணமாகவே அமைகிறது என்பதைப்‌ பொருள்‌ முதல்‌ 
வாதத்‌ தத்துவத்தோடு ஒத்துப்‌ பார்த்தால்‌ பெரிய முரண்பாடு 
இல்லை என்றே தோன்றுகிறது. 


செயற்பாடு வேண்டும்‌ 


இங்ஙனம்‌ சைவ இத்தாந்தத்தையும்‌ மார்க்சியத்தையும்‌ 
ஒத்துப்பார்த்ததில்‌ இவ்விரண்டு தத்துவங்கள்‌ கடவுள்‌ 
நம்பிக்கையில்‌ முற்றாக மாறுபடுகின்றன; மறுபிறப்புக்‌ 
கொள்கையில்‌ ஓரளவு வேறுபடுகின்றன; அறிவின்‌ பயன்‌ 
காண்பதிலும்‌ வேறுபாடு இருக்கிறது; ஆனால்‌ இந்த வேறு 
பாடுகள்‌ மனித குல மேம்பாட்டுக்குரிய பணிகளைச்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 133 


செய்வதில்‌ பெரிய தடையாக இல்லை. சத்தாந்தச்‌ சைவ 
மரபுப்படியான கடவுள்‌ நம்பிக்கையால்‌ உயிர்களின்‌ 
நிலையான நலனுக்கும்‌ சமுதாய முன்னேற்றத்திற்கும்‌ 
யாதொரு தடையுமில்லை. சைவசித்தாந்தச்‌ சமயத்தில்‌ உள்ள 
கடவுள்‌ தத்துவம்‌, உயிர்க்குலத்திற்கு உறுதுணையாய்‌ 
அமைந்திருக்கிறது. பிரிவினைகள்‌, வேற்றுமைகள்‌, ஏற்றத்‌ 
தாழ்வுகள்‌ முதலிய சமுதாயத்‌ தீமைகளுக்குச்‌ சித்தாந்தச்‌ 
சமயம்‌ நேரிடையாகவோ, மறைமுகமாகவோ முற்றாக, 
உடன்படவில்லை. அதலால்‌, மானிட சமுதாயத்தை 
மேம்பாடடையச்‌ செய்யச்‌ சித்தாந்தச்‌ செந்நெறியின்‌ 
தத்துவங்களுக்குச்‌ செயலுருவம்‌ கொடுத்தாலே போதும்‌. 
புதுமையும்‌ பொதுமையும்‌ நிறைந்த சமுதாயத்தைக்‌ 
காணலாம்‌. 

சைவ சித்தாந்தம்‌ புதுமைத்‌ தன்மையுடையது. 
முன்னைப்‌ பழமைக்கும்‌ பழமையாய்ப்‌ பின்னைப்‌ புதுமைக்‌ . 
கும்‌ பேர்த்தும்‌ அப்பெற்றியதாய்‌ என்று மாணிக்கவாசகர்‌ 
போற்றிய உரை, இன்றும்‌ என்றும்‌ சைவ சித்தாந்தச்‌ செந்‌ 
நெறிக்கும்‌ பொருந்தும்‌. இன்று வேண்டியதெல்லாம்‌ செயற்‌ 
பாடேயாம்‌. 


அடிக்குறிப்புகள்‌ 

1. தமிழ்‌ இந்தியா. ந.சி.க, பக்கம்‌ 207 

2. புறநானூறு--19 

3. சிலப்பதிகாரம்‌—வேட்டுவவரி—-23 

4, சிலப்பதிகாரம்‌--இந்திர விழவூரெடுத்த காதை வரி 169 
5, புறநானூறு, 20 : 21 | 
அகநானூறு 31 : 4 

கலித்தொகை 34 : 1. 

குறுந்தொகை 376 : 1 

பதிற்றுப்பத்து 15 : 35 


134 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பெரும்பாணாற்றுப்படை--வரி 32 

திருமுருகாற்றுப்படை---வரி 278 

6. புறநானூறு-—-134 

7. மார்க்ஸ்‌ ஏங்கெல்ஸ்‌ நூல்கள்‌ புத்தகம்‌ 1 பக்கம்‌ 391 

8. சிவப்பிரகாசம்‌ சூத்‌ 2, பா 19. 

9. ஏங்கல்ஸ்‌, லுத்விக்‌--பாயர்பாகும்‌ மூலச்சிறப்புள்ள ஜெர்மன்‌ 
தத்துவத்தின்‌ முடிவும்‌-—பக்கம்‌ 69 

10. ஏங்கல்ஸ்‌, இயற்கையின்‌ இயக்க இயல்‌--பக்க 49 

11, குமரகுருபரர்‌, பண்டார மும்மணிக்‌ கோவை பா.24 

12. லெனின்‌ நூல்‌ திரட்டு, தொகுதி 38 பக்கம்‌ 253 

13. திருஞானசம்பந்தர்‌ முதல்‌ திருமுறை 76:1 

14, திருக்களிற்றுப்படியார்‌---12 

15. மார்க்சிய - லெனினிய தத்துவத்தின்‌ அடிப்படைகள்‌ பக்கம்‌, 860 

16. சுந்தரமூர்த்தி நாயனார்‌--ஏழாந்திருமுறை--51:10 _- 

17. சிவஞான போதம்‌ சூத்திரம்‌—-1 

18. சிவஞான போதம்‌ சூத்திரம்‌--8 

19. சிவஞான போதம்‌, பத்தாம்‌ சூத்திரம்‌, இரண்டாம்‌ அதிகரணம்‌ 4 

20. திருக்களிற்றுப்படியார்‌ 1 

21. சிவஞானசித்தியார்‌ - பக்‌ - 181 

22. திருவாசகம்‌ - போற்றித்‌ திருவகவல்‌ - வரி 40 

23. புறநானூறு—-189 

24. கந்தரனுபூதி--13 

25. திருக்குறள்‌--398 

26. திருக்குறள்‌--126 

27. திருவுந்தியார்‌—2 

ப 28, சிவபோகசாரம்‌ - தனிப்பாடல்‌ 

29. ஐங்குறுநூறு - கடவுள்‌ வாழ்த்துது 

30. திருக்குறள்‌ 1 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 135 


31. சிவஞான சித்தியார்‌ -- பக்கம்‌ -- 143 

32. திருநாவுக்கரசு சுவாமிகள்‌, நாலாந்‌ திருமுறை. 81:5 

33, பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, முதல்‌ தொகுதி--பா.54 

34. சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌---239 

35, அகநானூறு கடவுள்‌ வாழ்த்து 

36. ஐங்குறுநூறு--கடவுள்‌ வாழ்த்து 

37. புறநானூறு கடவுள்‌ வாழ்த்து 

38. திருவாசகம்‌---திருக்கோத்தும்பி---18 I 

39, காஞ்சிப்புராணம்‌ தழுவக்குழைந்தபடலம்‌--13 

40, திருவாசகம்‌ அருட்பத்து-—1 

41. கந்தபுராணம்‌---பாடல்‌ 5 

42, கார்ல்மார்க்ஸ்‌ ஏங்கெல்ஸ்‌ தேர்வு நூல்கள்‌ தொகுதி 1 பக்கம்‌ 132 
43. திருநாவுக்கரசர்‌---மறுமாற்றத்‌ திருத்தாண்டகம்‌---1 

44, கார்ல்மார்க்ஸ்‌ எங்கெல்ஸ்‌ தேர்வு நூல்கள்‌ தொகுதி 2 பக்கம்‌ 322 


45, மார்க்சிய--லெனினிய தத்துவ ஞானத்தின்‌ அடிப்‌ படைகள-- 
பக்கம்‌ 153 . 


46. பெரியபுராணம்‌, திருநாவுக்கரசர்‌--244 


136 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


“வாழ்வும்‌ வனமும்‌ 


உலகில்‌ சமா தானம்‌ நிலை பெறவே மாந்தன்‌ 
உண்மையில்போ ராடறினைக்‌ கின்றான்‌: ஆனால்‌ 
கலகவிவ காரத்தில்‌ வாழ்நா ளெல்லாம்‌ 
கழிக்கின்றான்‌ அந்தோ. நன்‌ மகிழ்வைத்‌ தேடி 
அலைகின்றான்‌: ஆனால்‌ பாக்‌ கியமில்‌ லாமை 
அலைக்கின்ற துன்பம்‌-இவை கடக்க லானான்‌! 
நிலையான பொருளாக்கம்‌ ஆன்ம மேன்மை 
நேசித்தும்‌ அவன்வறுமை தனில்‌ஆழ்‌ கின்றான்‌. 


இந்தஉல கத்தில்உள்ள பொருள்க ளெல்லாம்‌ 
இயற்கையிலே முறையாக வளர்ந்து உயர்ந்து 
வந்து, பல மாற்றங்கள்‌ அடையும்‌ ஆனால்‌ 
மனிதன்‌ மட்டும்‌ திறமையொடு பிறக்கின்‌ 
றான்காண்‌ / 
இந்தஉல கப்பொருள்கள்‌ யாவற்‌ றுக்கும்‌ 
தலைமையினை ஏற்கின்ற தகுதி பெற்றான்‌ ! 
அந்தமனி தன்பெருமை ஒருவ ராலும்‌ 
அளந்துவிளக்‌ கிடஇயலா அருமைத்‌ தாகும்‌ 


மனிதனது ஞானம்‌எல்லா ரடனும்‌ எல்லை 
வரையறைகள்‌ ஒதுக்கங்கள்‌ யாது மின்றிப்‌ 
புனிதமொடு பகிர்ந்துகொள்ளத்‌ தக்க தாகும்‌; 
போந்தமனி தப்பிறவிக்‌ குரிய செய்தி 
நனிவிழிப்பாய்‌ எப்போதும்‌ இருப்ப தாகும்‌; 
நாளும்‌அவன்‌ இலக்கு,மேம்பா டுறுத லாகும்‌; 
எனின்‌அந்தப்‌ பொழுதில்தான்‌ உண்மை யான 
பயன்பாட்டு மனிதனென ஏற்றம்‌ கொள்வான்‌ / 


* கோவை அகிய இந்திய வானொலியில்‌ 14-1-1986-இல்‌ ஒலிப்பரப்பானது. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 137 


இது மானிட வாழ்க்கையை ஜப்பானிய முறையில்‌ 
அணுகி எழுதப்‌ பெற்ற “New Concept of Man" என்னும்‌ 
ஆங்கிலக்‌ கவிதையின்‌ தழுவலாகும்‌. 


வாழ்க்கை உண்மையானது; பொருளுடையது. 
வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது தமிழ்நெறி. வாழ்தல்‌ வேறு; 
பிழைத்தல்‌ வேறு; ஜீவித்தல்‌ என்பது வேறு. உழைப்பதையே 
பிழைப்பாகக்‌ கொண்டு வாழ்ந்து இன்பம்‌ காண்பவர்கள்‌ 
பெரியோர்கள்‌; சான்றோர்கள்‌. பலர்‌, பிழைப்பு நடத்துவதற்‌ 
காக உழைக்கிறார்கள்‌. அதாவது ஊதியத்தை எதிர்பார்த்தே 
வேலை செய்கிறார்கள்‌. அதில்‌ ஏற்படும்‌ கூடுதல்‌ - குறைவு 
களுக்காக வேலை செய்வதையே கூட விட்டுவிடுகின்றனர்‌. 
இஃது இழிசெயல்‌, “வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்தல்‌” என்று 
வள்ளுவம்‌ கூறும்‌ “வாழ்வில்‌ வெகு முக்கியமாய்க்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டிய செய்து, எங்ஙனம்‌ வாழ்வது என்பதே!” 
என்றார்‌ அல்பரி. தெய்வத்தைப்‌ பரவி நிற்றல்‌ தெய்வத்திற்குப்‌ 
பெருமை சேர்ப்பதற்கன்று. நாமும்‌ இறைமைக்‌ குணங்களை 
யும்‌, இறைமையின்‌ அற்றல்களையும்‌ பெற்று வாழ்ந்திடுதல்‌ 
வேண்டும்‌ என்பதற்கேயாம்‌. அப்பொழுது மானுட 
வாழ்க்கையே இறைமைநலம்‌ மிக்க வாழ்க்கையாக 
உருமாற்றம்‌ பெறுகிறது. எப்பொழுது? வாழ்வாங்கு வாழும்‌ 
பொழுது! | 

சொல்லல்‌ எளிது. அனால்‌, வாழ்தல்‌ அருமைப்‌ 
பாடுடையது. வாழ்க்கையென்பது தயக்கங்கள்‌, மயக்கங்கள்‌, 
போராட்டங்கள்‌ ஆகியவற்றால்‌ ஆகின்ற ஒரு தொடர்‌ 
வரலாறு. இந்தத்‌ தொடர்‌ வரலாற்றில்‌ நாயகனாக - நாயகி 
யாக இருப்பவர்கள்‌ தொடர்ந்து வாழ்க்கையை முழுமைப்‌ 
படுத்தும்‌ நோக்கத்தோடு போர்க்குணம்‌ மிக்கவராக 
வாழ்க்கையை இயக்கிக்‌ கொண்டேயிருக்க வேண்டும்‌. தியாக 
உணர்வுடனும்‌, அர்ப்பணிப்பு உணர்வுடனும்‌ செய்யும்‌ 
பணிகளால்தான்‌ வாழ்க்கை முழுமை பெறுகிறது; ஆன்மா 
முழுமை பெறுகிறது. மலர்கள்‌ மலர்கின்றன. அர்ப்பணிப்பு 
_ சூ. /௦. | ப ப 


138 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உணர்வுடன்‌ மற்றவர்களுக்கு மணம்‌ வழங்குவதே அவற்றின்‌ 
வாழ்க்கை. மணம்‌ தந்து முடிந்தவுடன்‌ அவற்றின்‌ வாழ்க்கை 
முடிந்து விடுகிறது. மரங்கள்‌ கனிகளைப்‌ பழுக்கச்‌ 
செய்கின்றன ! கனிகளின்‌ நோக்கம்‌ மற்றவர்களை வாழ்‌ 
விப்பதே. மற்றவர்களுக்கு வாழ்வு தகுதலே வாழ்க்கையின்‌ 
குறிக்கோள்‌; முடிவு! வாழ்வாங்கு வாழ்தல்‌ ஓர்‌ அரிய கலை. 
அறிவார்ந்த சதுரப்பாடு. வாழ்க்கையென்பது கட்டி முடிக்கப்‌ 
பட்ட மாளிகையன்று; நாமே ஒவ்வொரு நொடிப்பொழுதும்‌ 
நம்முடைய உணர்வால்‌, எண்ணத்தால்‌, செயற்பட்டால்‌ 
வாழ்க்கையைக்‌ கட்டுமானம்‌ செய்து கொண்டிருக்கன்றோம்‌. 
தான்‌ இருந்து வரும்‌ இல்லத்தைத்‌ தானே தூக்கிச்‌ செல்லும்‌ 
நத்தையினத்தைப்‌ போல நம்‌ வாழ்வை, நம்‌ வாழ்வின்‌ வெற்றி 
தோல்விகளை - இன்ப துன்பங்களை நாமே சுமந்து செல்லு 
கின்றோம்‌. “ததும்‌ நன்றும்‌ பிறர்‌ தர வாரா” என்ற சங்க 
நூற்கருத்தும்‌ ஒப்பு நோக்கத்தக்கது. 

வளமான வாழ்க்கைக்கு ஓவ்வொரு மனிதனும்‌ 
ஒருங்கிணைந்த அனைத்தும்‌ நலமுடன்‌ இயங்குகின்ற ஒரு 
முழுமையான நிலையை எய்திடுதல்‌ வேண்டும்‌. அதாவது 
சிந்தனை நலம்‌, புத்தியில்‌ தூய்மை, மன நலம்‌, புலன்களில்‌ 
செம்மை, பொறிகளில்‌ தூய்மை, உடல்‌ நலத்திலும்‌ உயிர்‌ 
நலத்திலும்‌ மிகக்குயர்ந்த மேம்பாட்டு வாழ்க்கை ஆகியன. 
தேவை. அப்பொழுதுதான்‌ வளமான வாழ்க்கையைக்‌ காண 
முடியும்‌. வாழ்வு முன்னேற வேண்டுமானால்‌ உடலுக்குள்ளே 
அமைந்த உயிர்‌ அல்லது ஆன்மா, பூரண வளர்ச்சி பெற 
வேண்டும்‌. 


ஆன்மா, நலம்‌ எய்துவதற்காக எடுத்துக்கொண்ட 
சிறந்த .கருவி உடம்பு. உடல்‌, அகநிலைக்‌ கருவிகளும்‌ புற. 
நிலைப்‌ பொறிகளும்‌ பொருத்தப்‌ பெற்ற ஒரு சிறந்த இயங்கு 
கருவி. உடல்‌, பேணிக்‌ காக்கப்படவேண்டிய ஒன்று. எல்லா 
நலத்திற்கும்‌ உடல்‌ நலம்‌ அடிப்படை. அதனால்தான்‌ திரு 
மூலர்‌ “உடம்பை வளர்த்தேன்‌ உயிர்‌ வளர்த்தேனே !” என்று 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 139 


அருளிச்‌ செய்தார்‌. உடம்பை வளர்த்தலாவது உடம்பின்‌ 
பயன்பாட்டுத்‌ திறனைப்‌ பயன்படுத்துதல்‌ மூலம்‌ பெருக்கி 
வளர்த்துக்‌ கொள்ளுதல்‌ என்பதாகும்‌. இன்று நம்முடைய 
மனிதகுலத்தின்‌ மூளையாற்றல்‌, உடலாற்றலில்‌ பதினேழு 
விழுக்காடு கூடப்‌ பயன்படுத்தப்‌ பெறவில்லை என்று 
கூறுகின்றனர்‌. வாழ்க்கையை ஓர்‌ உயர்‌ குறிக்கோளை நோக்கி 
மேலும்‌ மேலும்‌ புதிய புதிய வேலைகளை எடுத்துப்‌ பயிற்று 
வித்துக்‌ கொண்டு முன்னேறுகிற பழக்கம்‌ அருகியே காணப்‌ 
படுகிறது. மூலப்‌ பொருள்களுக்கானாலும்‌ சரி, மனிதனுக்கா 
னாலும்‌ சரி, இயல்பில்‌ மதிப்பு குறைவு தான்‌! மனிதனின்‌ 
ஆற்றலும்‌ அறிவுத்திறனும்‌ இயற்கை மூலப்‌ பொருள்களோடு 
கொள்ளும்‌ படைப்பாற்றல்‌: மிக்க உறவின்‌ மூலம்‌ அப்‌ 
பொருள்களுக்குப்‌ பன்‌ மடங்கு மதிப்பு உயர்கிறது; படைக்‌ 


இன்ற... மனிதனும்‌ மதிப்பில்‌ உயர்கின்றான்‌. மனிதகுல -" 


வரலாற்றை உயிர்ப்புடன்‌ இயக்கி வளர்ப்பவன்‌ ஆற்றல்‌ . 
படைத்த மனிதனே என்பதை மறந்துவிடுவதற்கில்லை. இன்று 
நம்முடைய உடம்பாற்றலை முழுமையாகப்‌ பயன்‌ படுத்தாத 
நிலையிலேயே நாம்‌ வாழ்கின்றோம்‌. இன்னும்‌ சிலர்‌ 
சுவைக்கும்‌ கவர்ச்சிக்கும்‌ இரையாகி உடம்பையே பழுது 
செய்துகொண்டுள்ளனர்‌. நோய்க்கு இரையாகி நொந்து 
நொந்து அழுகின்றனர்‌. உடலுக்கு நோய்‌ இயற்கையன்று; 
செயற்கையேயாம்‌. அதாவது நோய்‌ மனிதனின்‌ படைப்பே 
யாம்‌, நெறி முறை பிறழ்ந்த வாழ்க்கையின்‌ காரணமாகவே 
.நோய்‌ உடம்பில்‌ இடம்‌ பிடிக்கிறது. உடல்‌ உழைப்புக்குத்‌ 
தேவையான உணவும்‌ ஓய்வும்‌ கிடைத்தால்‌, உடல்‌ நன்றாக 
இயங்கும்‌. தூய்மைக்கேடு இல்லாத காற்றும்‌ தண்ணீரும்‌ 
மானுட வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை --: நல்லுடல்‌, 
நல்வாழ்க்கைக்கு இன்றியையாதவை. இந்த உடம்பைக்‌ 
கருவியாகக்‌ கொண்டே உலகத்தை இயக்கவேண்டியிருக்‌ 
கிறது; வையகத்தில்‌ வாழவேண்டியிருக்றெது; திருவருளைப்‌ 
பெறவேண்டி இருக்கிறது. அனைத்துக்கும்‌ : இந்த 


140 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உடற்கருவியின்‌ ஒத்துழைப்புத்‌ தேவை.' வளமான வாழ்க்கை 
காண, வளமான உடல்நலம்‌ தேவை. 


உடல்‌ நலத்திற்குத்‌ துணை செய்வது அகநிலை 
உணர்வுமாகும்‌. மனம்‌, இன்றைக்கு எல்லா மட்டங்களிலும்‌ 
முதல்‌ நிலைப்படுத்திப்‌ பேசப்‌ பெறுகிறது. வள்ளுவமும்‌ 
“மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌ அனைத்தறன்‌” என்கிறது. 
“மனத்தூய்மையாய்‌ இருப்பதனால்‌ பத்து மனிதர்களின்‌ 
பலத்தை அடையக்‌ கூடும்‌” என்று டென்னிசன்‌ கூறுகிறார்‌. 
மனம்‌ மாசுறுவது எங்ஙனம்‌? மனத்துக்கு இயல்பாக மாசு 
இல்லை. சார்புகளின்‌ காரணமாக மனம்‌ மாறுகிறது. 
மனத்தின்‌ சார்பை நன்றின்பால்‌ உடையதாக்கவேண்டும்‌ ! 
“நன்மை செய்வதே தூய்மையாய்‌ இருப்பது” என்பது அனுபவ 
வாக்கு. அது எளிதான காரியமன்று. மிகக்‌ கடுமையாகச்‌ 
செய்யவேண்டிய முயற்சி. இதனை, 


“சென்ற இடத்தாற்‌ செலவிடா தீதொரீஇ 
நன்றின்பால்‌ உய்ப்ப தறிவு” 


என்று வள்ளுவம்‌ கூறும்‌. 


நன்று இது, தீது இது எனப்‌ பகுத்து அறிந்து 
நன்றின்பால்‌ உய்த்துச்‌ செலுத்துகின்ற அறிவு தேவை. அறிவை 
எங்ஙனம்‌ பெறுவது? அறிவு, பல திறத்தது. ஒன்று, இயற்கை 
நடைமுறை; வாழ்க்கையில்‌ படிப்பினைகள்‌ மூலம்‌ பெறும்‌ 
அறிவு. இதனைப்‌ பட்டறிவு என்பர்‌. “சிந்தித்து உணர்பவருக்கு 
நேற்றைய அனுபவம்‌ இன்றைய ஆசிரியன்‌” என்பது பழ 
மொழி. பிறிதொருவகை அறிவு, ' வாழ்க்கையில்‌ நிறைந்த 
பட்டறிவினைப்‌ பெற்ற ஆசிரியர்கள்‌ எழுதிய நூல்களைக்‌ 
கற்பதன்மூலம்‌ டெறும்‌ அறிவு. நூல்கள்‌ வழி ஒரு கருத்து 
உருக்கொள்வதற்குப்‌ பலநூறு அண்டுகள்‌ பிடிக்கும்‌ என்பதை 
உய்த்துணரும்‌ பொழுதுதான்‌ நூலின்‌ அருமைப்பாடு 
தெரியும்‌. வாழ்க்கையின்‌ ஒவ்வொரு அனுபவத்தையும்‌ நாமே 
பட்டறிவதற்குப்‌ பதில்‌ நமக்கு முந்தி வாழ்ந்தோர்‌ பட்ட 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 141 


அனுபவத்தின்‌ எல்லையில்‌ நம்முடைய வாழ்க்கை தொடங்கு 
கிறது. அதனால்‌ நம்முடைய வாழ்க்கைப்‌ பயணம்‌ எளிதாகும்‌. 
இத்தகு நூலறிவு பெறுதலுக்கும்‌ செவிவழி அறிவு டெறுதலுக்‌ 
கும்‌ நாம்‌ எவ்வளவு தொகை செலவழிக்கிறோமோ அதைப்‌ 
போலப்‌ பலமடங்கு திரும்பப்‌ பயன்‌ கிடைக்கும்‌. இவ்வாறு 
பல நூல்களைக்‌ கற்கின்ற வாய்ப்பை இயல்பிற்‌ பெறாது 
போனாலும்‌ கற்றோர்‌ வாயிலாகக்‌ கேட்டு அறிந்து கொள்‌ 
ளும்‌ அறிவு இன்னொரு வகை அறிவு. “கற்றிலன்‌ ஆயினும்‌ 
கேட்க!” என்பது வள்ளுவம்‌! இங்ஙனம்‌ அறிவினைப்‌ பெறும்‌ 
வாயில்கள்‌ பலப்பல. அறிவின்‌ துறைகளும்‌ பலப்பல. 
அறிவின்‌ வழிச்‌ செல்பவன்‌ வாழ்க்கையை மகிழ்ச்சி 
நிறைந்ததாக அக்குவான்‌. அறிவின்றி உணர்ச்சி வசப்பட்ட 
வாழ்க்கைப்‌ போக்கு துன்பியலாக முடியும்‌. இதனாலேயே 
“அறிவு அற்றம்‌ காக்கும்‌ கருவி” என்றார்‌ திருவள்ளுவர்‌. 
இத்தகைய அறிவு நலன்கள்‌ அனைத்தையும்‌ பெறுவதற்குத்‌ 
தொடர்ச்சியான முயற்சி தேவை. நல்லறிவானது எங்கே 
எவ்வளவு தொலைவிலிருந்தாலும்‌ அதைத்‌ தேடிச்‌ சென்று : 
அடைய வேண்டும்‌. 


“எனைத்தானும்‌ நல்லவை கேட்க அனைத்தானும்‌ 
ஆன்ற பெருமை தரும்‌” ன சச 


என்பது திருக்குறள்‌. எனவே வளமான வாழ்க்கைக்கு அறிவே 
முதல்‌. 


“அறிவுடையார்‌ எல்லாம்‌ உடையார்‌” என்று 
வள்ளுவம்‌ கூறும்‌. எல்லாம்‌ - என்னென்ன? வளமான 
வாழ்க்கைக்குப்‌ பதினாறு பேறுகள்‌ வேண்டும்‌ என்பது 
வாழ்வியல்‌ கண்ட முடிவு. அந்தப்‌ பதினாறு பேறுகள்‌ 
என்னென்ன ? புகழ்‌, கல்வி, வலி, வெற்றி, நன்மக்கள்‌, பொன்‌, 
நெல்‌, நல்லூழ்‌, நுகர்ச்சி, அழகு, அறிவு, பெருமை, இளமை, 
துணிவு, நோயின்மை, வாழ்நாள்‌ அதியனவாம்‌. வளமான 
வாழ்க்கை அமைய இப்பதினாறும்‌ தேவை. இவை அடைய 


142 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வேண்டிய வரிசை முறைப்படி இங்கே முறைப்படுத்தப்பட 
வில்லை. பயனை முதலிற்‌ சொல்லி பயனடைவதற்குரிய 
சாதனங்களைப்‌ பின்னே சொல்லும்‌ முறையால்‌ 
அமைந்துள்ளன. 


புகழ்பட வாழ்தல்‌ குறிக்கோளில்‌ ஒன்று. புகழ்‌, எளிதில்‌ 
கிடைக்காது. இன்று விளம்பரத்தைச்‌ சிலர்‌, புகழ்‌ என்று 
கருதிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. ஒருவர்‌ வாழ்க்கையின்‌ மூலம்‌ 
பயனடைவோர்‌ தம்‌ உள்ளம்‌ மகிழ்ந்து நெகிழ்ந்து கூறுதலே 
புகழ்‌. பிறிதொரு வகையாகவும்‌ புகழுக்கு அடையாளம்‌ 
காணலாம்‌. ஒருவர்‌ சமுதாயத்திற்கு இன்றியமையாதவராக 
அவர்‌ உள்ள பொழுதும்‌ அவர்‌ மறைந்த பொழுதும்‌ உணரப்‌ 
படும்‌ நிலை; புகழ்‌ வாழ்க்கையின்‌ அளவு கோல்‌! வாழ்க்கை 
முழுமையாகப்‌ பயன்பட்டதென்பதற்கும்‌, சமுதாயம்‌ பயன்‌ 
கொள்ளத்‌ தக்கவாறு அமைந்தது என்பதற்கும்‌ அடையாளம்‌ 
புகழ்பூத்த வாழ்க்கையே யாம்‌. வளமான வாழ்க்கையின்‌ 
முடிவு, புகழ்‌! அந்தப்‌ புகழ்தொடர்ந்து வாழ்வியலில்‌ நடத்தும்‌ 
போராட்டங்களால்‌ உருவாவது; சாதனையால்‌ தோன்றுவது; 
காலத்தை வென்று விளங்குவதன்‌ மூலம்‌ அடையக்‌ கூடியதே 
புகழ்‌. 


புகழ்பட வாழ்தலை உயிர்க்கு ஊதியம்‌ என்று 
வள்ளுவம்‌ போற்றும்‌. புகழ்மிக்க வாழ்க்கையில்தான்‌ நிலை 
பெற்று வாழ்கின்ற சாக்காடு வந்தமையும்‌. புகழ்‌ பெறுதற்குரிய 
வாழ்க்கையாவது எல்லாரும்‌ போல இல்லாமல்‌ மற்றவர்கள்‌ 
எடுக்கத்‌ தயங்குகின்ற, அவர்கள்‌ விரும்பாத, வேறு யாரும்‌ 
செய்யாத, புதிய துணிவு மிக்க முயற்சிகளை மேற்கொண்டு 
வரலாற்றைப்‌ புதுக்குவதன்‌ மூலம்‌ அமையும்‌. இத்தகைய 
புகழ்மிக்க வாழ்க்கை வளமான வாழ்க்கையின்‌ பயன்‌. 


புகழ்மிக்க வாழ்க்கை வாழ்தல்‌ வேண்டுமாயின்‌ 
செய்யத்தகாதன அறிந்து விட்டொழித்தல்‌ வேண்டும்‌; 
செய்யத்தக்கன அறிந்து செய்தல்‌ வேண்டும்‌. மானுடத்தின்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 143 


சென்றகால வரலாற்றுக்குரியவர்களாக வாழ்ந்தவர்கள்‌ 
முழுமையாக வாழ்ந்துவிட வில்லை என்பதை வரலாறுகள்‌ 
உணர்த்துகின்றன; -இலக்கியங்கள்‌ எடுத்துக்‌ காட்டுகின்றன. 
அதனால்‌, மானுட வாழ்க்கையென்பது, வளமான 
வாழ்க்கையை நோக்கி, நிறை நலத்தை நோக்கிப்‌ பயணம்‌ 
செய்து கொண்டேயிருக்கிறது. இன்னும்‌ முடிவடைந்துவிட 
வில்லை. இதுதான்‌ வளமான வாழ்க்கை - நிறைநலம்‌ சான்ற 
வாழ்க்கை என்று அறுதியிட்டுக்‌ கூறக்கூடிய நிலை 
இன்னமும்‌ உருவாகவில்லை. வாழ்க்கையின்‌ சோதனைகள்‌ 
தொடர்ந்து நடந்து கொண்டேயிருக்கின்றன. வளமான 
- வாழ்க்கையைக்‌ காண, திருவள்ளுவர்‌, அப்பரடிகள்‌, காரல்‌ 
மார்க்ஸ்‌, லியோ டால்ஸ்டாய்‌, அண்ணல்‌ காந்தியடிகள்‌ 
முதலிய சான்றோர்‌ பலர்‌ முயன்று வந்துள்ளனர்‌. அவர்கள்‌ 
வாழ்க்கையை மையமாகக்‌ கொண்டு நடத்திய சோதனைகள்‌ 
முற்றாக வெற்றி பெறவில்லை. அவர்கள்‌ வாழ்க்கையைப்‌ 
பற்றிய சில உண்மைகளை நமக்குக்‌ கூறியிருக்கிறார்கள்‌. 
அவைகளை முதலாகக்‌ கொண்டு . நாம்‌ வளமான 
வாழ்க்கையை நோக்கித்‌ தொடர்ந்து பயணம்‌ செய்ய 
வேண்டும்‌. நல்ல காலமாக மானுட வாழ்க்கை, தொடங்கிய 
காலந்தொட்டு ஒரு தொடர்‌ கொடியோட்டம்‌ போல 
நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட 
எல்லையை ஒருவரே சென்றடையாமல்‌ பலர்‌ கூடி முயற்சி 
செய்து அடைகின்ற விளையாட்டுக்‌ கொடியோட்டம்‌ என்று 
பெயர்‌. அதுபோல, வரலாற்றுப்‌ போக்கில்‌ வாழ்ந்த முதல்‌ 
மனிதன்‌ தொடங்கி வைத்த மானுட வாழ்க்கையின்‌ ஒட்டம்‌ 
மூறையாக வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. 
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின்‌ புறநிலை அமைப்பில்‌ 
வரலாற்று முந்திய காலச்‌ சுவடுகள்‌ இல்லை; நிலவரம்‌ 
இல்லை. நாம்‌ வாழ்கிற யுகம்‌ கம்ப்யூட்டர்‌ யுகம்‌. 
நெடுந்தொலைக்குப்‌ பயணம்‌ செய்து வந்திருக்கிறோம்‌. இது 
முக்காலும்‌ உண்மை. மானுட வாழ்க்கையின்‌ புறநிலைப்‌ 


144. தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


படிகளில்‌ நிறைய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது; மாற்றம்‌ 
ஏற்பட்டுள்ளது. ஆயினும்‌ புறச்சார்பில்‌ இவ்வளவு வளர்ந்து 
வந்துள்ள மானுடம்‌, உடன்சார உள்ள வாழ்க்கையையும்‌, 
அன்ம வாழ்க்கையும்‌ வளர்த்துக்‌ கொண்டு வந்திருப்பின்‌ 
மானுட வாழ்க்கை வெற்றி பெற்றிருக்கும்‌; முழுமை 
யடைந்திருக்கும்‌; நிறைநலம்‌ அடைந்திருக்கும்‌. ஆனால்‌ அந்த 
ஒன்றுதான்‌ நடந்துவிடவில்லை. மானுடம்‌ கையாளும்‌ 
கருவிகள்‌ மாறியிருக்கன்றன. கருவிகளைக்‌ கையாளும்‌ 
மானுடத்தின்‌ சிந்தனையில்‌, அகநிலை நாகரிகத்தில்‌ போதிய 
வளர்ச்சி இல்லை; போதிய மாற்றமில்லை. அதன்‌ விளைவு, 
இன்று உலகு போர்ப்‌ பயத்தால்‌ அவலப்பட்டுக்‌ கொண்டி 
ருக்கிறது. மானுடத்தின்‌ அகநிலை வாழ்வு வெற்றி பெறு 
மானால்‌ எளிதில்‌ வளமான வாழ்க்கையைக்‌ கண்டுவிட 
முடியும்‌. 

இதற்குச்‌ சென்ற கால வரலாற்றையும்‌ சென்ற கால 
வரலாற்றின்‌ நாயகர்களாக இருந்தவர்கள்‌ தமது பட்டறிவி 
னால்‌ எழுதித்‌ தந்த இலக்கியங்களையும்‌ நாம்‌ கற்றறிதல்‌ 
வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ அவர்கள்‌ வீழ்ந்த இடத்தில்‌ 
நாம்‌ எழுந்து நிற்க முடியும்‌. அவர்கள்‌ நின்ற இடத்திலிருந்து 
நம்முடைய பயணத்தைத்‌ தொடங்கமுடியும்‌. இதற்கு 
நூல்களைக்‌ கற்றல்‌ தேவை. வளமான வாழ்க்கைக்குத்‌ 
தடையாக இருக்கின்ற குற்றங்குறைகள்‌ நீங்குவதற்கு நல்ல 
நூல்களைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கற்பது கடமை. அடுத்து 
நம்மைச்‌ சுற்றி. இயங்கிக்‌ கொண்டிருக்கின்ற -இயற்கை 
உலகத்தையும்‌ அவற்றின்‌ நிகழ்வுகளையும்‌ கூர்ந்து நோக்கிக்‌ 
கற்றல்‌ வேண்டும்‌. இதனையே “கண்டதைப்‌ படித்தல்‌” என்பர்‌ 
நம்முடைய அன்றோர்‌. இயற்கையைக்‌ கூர்ந்து கற்றறிகின்ற 
அறிவியலும்‌, நன்னூல்களைக்‌ கற்றறிகின்ற நூலறிவும்‌, நாமே 
நம்முடைய வாழ்க்கையை அன்றாடம்‌ உய்ந்தறிந்து 
உணர்கின்ற பட்டறிவும்‌ வாழ்க்கையை வளமாக்கத்‌ துணை 
செய்யும்‌. வாழ்க்கையை வளமாக்குவதற்குரிய நல்ல 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 145 


நூல்களும்‌ திருவள்ளுவர்ர இயற்றிய திருக்குறளும்‌, ஜேம்ஸ்‌ ' 
அலன்‌ இயற்றிய வாழ்க்கை நூல்களும்‌ குறிப்பிடத்தக்கன. 
வாழ்க்கை வளமானதாக அமைய வலிமை வேண்டும்‌. 
வலிமை இருவகைத்து. ஒன்று உடல்‌ வலிமை, பிறிதொன்று 
மனவலிமை. உடல்‌ வலிமையாவது எத்தகைய கடுமையான 
முயற்சிக்கும்‌ பயன்‌ படக்கூடிய நிலையில்‌ உடல்‌ 
அமைந்திருத்தல்‌. உடலுக்கு வலிமை, அதை முற்றாகப்‌ பயன்‌ 
படுத்துவதன்‌ மூலமே வந்து சேர்கிறது. பயன்படுத்தப்பெறாத 
உடலுறுப்புகள்‌ வலிமை இழக்கும்‌. உடலில்‌ அறிவுக்‌ கருவிகள்‌ 
(புலன்கள்‌] அனாலும்‌ சரி, செயற்‌ கருவிகள்‌ (பொறிகள்‌) 
அனாலும்‌ சரி, அவற்றைப்‌ பயன்‌ படுத்துவதன்‌ மூலமே 
அவை வலிமை பெறுகின்றன. அதலால்‌ நம்முடைய 
உடலுறுப்புகள்‌ ஒவ்வொன்றையும்‌ முறையாகச்‌ செயற்‌ 
பாட்டில்‌ இயக்கி வலிமை சேர்க்க வேண்டும்‌. சிந்திக்கப்‌ 
பழகினால்‌ மூளை சிறப்படையும்‌. இந்திப்பது எளிதான 
காரியமா? கண்ணுக்குத்‌ தெரிகின்றவைகளையே கண்டு 
தேர்ந்து தெளிந்து வாழ்க்கை நடத்துவதில்‌ பயிற்சி 
பெறாதவர்கள்‌ கட்புலனுக்கு வராமல்‌ மறைவாகக்‌ கிடக்கும்‌ 
பொருள்களை - பொருள்களின்‌. ஆற்றல்களை எங்ஙனம்‌ 
காண்பர்‌? அவற்றைக்‌ காண்பதற்குச்‌ செய்யும்‌ முயற்சியே 
சிந்தனை. சிந்தனைக்குத்‌ தடை முளைச்‌ சோம்பல்‌. பழைய 
நம்பிக்கைகள்‌, அவநம்பிக்கைகள்‌, சுற்றுச்‌ சூழ்நிலைக்கு 
அஞ்சுதல்‌ ஆகியன. இவை சிந்தனைக்குப்‌ பகைப்புலங்கள்‌. 
இவைகளைக்‌ கடந்தும்‌ மனிதன்‌ சிந்திக்க வேண்டும்‌. 
அப்பொழுதுதான்‌ வளமான வாழ்க்கை வந்தமையும்‌. 


அடுத்து உடலை இயக்கும்‌ தலைமை மனத்தினிடம்‌ 
இருக்கிறது. மனம்‌ இயல்பாக மிகவும்‌ கெட்டது. அது எளிதில்‌ 
எல்லாச்‌ செய்திகளையும்‌ சென்று பற்றும்‌; அசைப்படும்‌; 
உணர்ச்சி வசப்படும்‌. மனத்தை, புத்தியைக்‌ கொண்டும்‌ 
சிந்தனையைக்‌ கொண்டும்‌ அடக்கி அளவேண்டும்‌. மனம்‌, 
புத்தி சிந்தனைகளின்‌ கட்டுப்பாட்டின்‌ கழ்‌ இருக்குமானால்‌ 


146 | தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அது மிகவும்‌ நன்றாகப்‌ பயன்படும்‌. அதனுடைய அளவற்ற 
அற்றல்‌ எண்ணற்ற சாதனைகளைச்‌ செய்யும்‌. மனம்‌, 
கட்டுப்பாட்டின்‌ கழ்‌ வர, அதற்கு நல்ல உணர்வுகளை 
உணவாகத்‌ தரவேண்டும்‌. அதற்கு ஒயாது நல்ல பணிகளைத்‌ 
தந்துகொண்டே இருக்கவேண்டும்‌. சோம்பிக்‌ கிடக்கின்ற 
உடலில்‌ உள்ள சோம்பல்‌, மனத்தையும்‌ பற்றுகிறது. சோம்பல்‌ 
நன்மை செய்யாதது மட்டுமின்றித்‌ தீமையையும்‌ செய்யும்‌. 
அதலால்‌, வாழ்க்கை வளமாக அமைய மனதுக்கு வலிமை 
சேர்க்கவேண்டும்‌. 
வாழ்க்கை, வெற்றிகள்‌ பொருந்தியதாக அமைய 
வேண்டும்‌. வாழ்க்கை ஒரு தொடர்ந்த போர்க்களம்‌. 
மனிதரோடு மனிதர்‌ பொருதும்‌ போர்க்களத்தை நாம்‌ 
குறிப்பிடவில்லை. அனாலும்‌ அது விலக்கப்பட்டதாகக்‌ 
கருதக்‌ கூடாது. முதல்‌ நிலைப்போர்‌ தன்னுடைய பொறி 
புலன்களோடு ஒரு நிறை நலத்தை நோக்கிப்‌ பயணம்‌ செய்யும்‌ 
அன்மா நடத்தும்‌ போராட்டம்‌. 
மெய்யுளே விளக்கை ஏற்றி 
வேண்டள வயரத்‌ தண்டி 
உய்வதோர்‌ உபாயம்‌ பற்றி 
உகக்கின்றேன்‌ உகவா வண்ணம்‌ 
ஐவரை அகத்தே வைத்தீர்‌ 
..... அவர்களே வலியர்‌ சாலச்‌ 
செய்வதொன்‌ றறிய மாட்டேன்‌ 
திருப்புக லர னீரே.” 
என்று இப்போராட்டத்தைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறார்‌ 
அப்பரடிகள்‌. 
பொறிகளின்மீது தனி அணை செலுத்தி ஆளும்‌ 
தன்மையுடையவர்கள்‌ முதலில்‌ தங்கள்‌ நிலையில்‌ வெற்றி 
பெறுகிறார்கள்‌. தன்னளவில்‌ வெற்றி பொருந்திய ஒரு 
அன்மா, தன்னைச்‌ சுற்றியுள்ள உலகத்துடன்‌ போரிடுறெது. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 147 


அந்தப்‌ போரின்‌ நோக்கம்‌ சமுதாயத்‌ தமைகளாகிய 
அறியாமையை நீக்குதல்‌, வறுமையை நீக்குதல்‌, பிணியை 
நீக்குதல்‌, பிரிவினையை நீக்குதல்‌, பகையை நீக்குதல்‌ என்பதே 
யாம்‌. இது நேரடியாகத்‌ இமையை எதிர்க்கும்‌ போராட்ட 
மன்று. நன்மையைப்‌ படைப்பதன்‌ மூலம்‌ தீமையை 
அகற்றுதலே இப்போரின்‌ நோக்கம்‌. அதுதான்‌ சிறந்த போர்த்‌ 
தந்திரம்‌. அதாவது, அறிவை வளர்த்தல்‌, வளம்பல படைத்தல்‌, 
உடல்‌ நலம்‌ பேணல்‌, அன்பினால்‌ இணைந்து வாழ்தல்‌, 
ஒப்பரவு நெறி பேணல்‌, ஒருமைப்பாடுடைய சமுதாயம்‌ 
காணல்‌. அகிய நல்லனவற்றைப்‌ படைப்பதில்‌ வெற்றி 
பெற்றாகவேண்டும்‌. இந்த வெற்றிகள்‌ மண்ணகத்தை 
விண்ணகமாக்கும்‌. வாழ்க்கை வளமுடன்‌ அமைய இத்தகு 
வெற்றிகளைப்‌ பெற்றுக்‌ குவித்திடுதல்‌ வேண்டும்‌. இயல்பாக 
இந்த வெற்றிகளைப்‌ பெற முடியாதபோது தடையாக 
இருக்கிற தியசக்திகளோடும்‌ நாம்‌ போராட வேண்டி 
யிருப்பின்‌ அந்தப்‌ போரினை நிகழ்த்தவும்‌ தயங்கக்கூடாது. 
தீயசக்திகளோடு சமாதானம்‌ செய்து கொள்வது அறமுமன்று; 
பொறையுடைமையுமன்று; கண்ணோட்டமுமன்று. அது 
கடமை தவறிய மாபாதகச்‌ செயல்‌ என்பது அறிக. இத்தகைய 
செருக்களங்களில்‌ நமது வழிபடும்‌ கடவுள்களே போரினை 
நிகழ்த்தித்‌ தீயோரை ஒடுக்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள்‌. 
அனால்‌, தீமைகள்‌ மாற்றப்‌ பட்டனவே தவிர, தீயோர்‌ 
அழிக்கப்படவில்லை; நம்மிடம்‌ பொருதுவோர்‌ அழிக்கப்படு 
தலை விட அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ மாற்றங்களைக்‌ 
கொண்டு வந்து பயன்படுமாறு செய்தலே சிறந்த வெற்றி. 
இத்தகு வெற்றிகளே வாழ்க்கை வளமாக அமையத்‌ துணை 
செய்யும்‌. 

மானுடத்தின்‌ வரலாறு தொடர்ந்து நிகழ்வது. நேற்று 
மானுடம்‌ வாழ்ந்தது உண்மை. அதுபோலவே நாளை 
மானுடம்‌ வாழப்‌ போவதும்‌ மறுக்க முடியாத உண்மை. இந்த 
நீண்ட நெடிய மானுடத்தின்‌ வரலாற்றில்‌ நிகழ்காலத்தில்‌ 


148 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வாழ்பவர்கள்‌, சென்ற கால வரலாற்றின்‌ ஈட்டங்களை 
இழக்காமல்‌ பாதுகாக்கவேண்டும்‌; இழப்புகளை ஈடுசெய்ய 
வேண்டும்‌. தம்‌ வாழ்நாட்கால அளவுக்கு வளர்த்துக்‌ 
கொண்டு வந்து தந்துள்ள வளத்தை-நாகரிகத்தைப்‌ பாது 
காக்கவேண்டும்‌. அதோடு காலத்தினால்‌ தேவைப்படும்‌ 
புதியனவற்றைச்‌ சேர்த்து வளப்படுத்தவேண்டும்‌. அடுத்த 
தலைமுறையைத்‌ தோற்றுவிப்பதன்‌ மூலம்‌ மானுடத்தின்‌ 
வரலாற்றுக்குத்‌ தொடர்ச்சி தரவேண்டும்‌. இதற்குத்‌ தேவை 
நன்‌ மக்கள்‌. மனையறம்‌ வாழ்வோர்‌ அனைவருக்கும்‌ மக்கட்‌ 
பேறு இயற்கை. அனால்‌, நன்மக்கட்பேறு, மனை நலத்தில்‌ 
சிறந்தோர்க்கே உரியது. 


“மங்கல மென்ப மனைமாட்சி மற்றதன்‌ 

நன்கலம்‌ நன்மக்கள்‌ பேறு” 
என்பது திருக்குறள்‌. . 

நன்மக்கட்பேறு கிடைத்தாலும்‌ அதனை முழுமை 
நலம்‌ சான்றதாக வளர்த்துப்‌ புகழ்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 
இதனை மக்களின்‌ மேல்‌ வைத்துத்‌ திருவள்ளுவர்‌, 


“மகன்தந்தைக்‌ காற்றும்‌ உதவி இவன்தந்தை 
என்னோற்றான்‌ கொல்‌எனும்‌ சொல்‌” 


என்றார்‌. தலைமுறை வரலாற்று ஆய்வுக்குக்‌, காலத்தால்‌ 
முந்தியோர்‌ எடுத்துக்கொள்ளப்‌ பெறுவர்‌. குடும்ப 
வளர்ச்சிக்கு அக்குடும்பத்தின்‌ கடைசித்‌ தோன்றல்‌ ஆய்வுக்கு 
எடுத்துக்‌ கொள்ளப்படுவர்‌. முன்னோரை வைத்துக்‌ 
கொள்ளும்‌ பெருமை, தான்‌ ஈட்டாதது. தன்னுடைய அடுத்த 
தலைமுறையைக்‌ கொண்டாடும்‌ பெருமை தானே ஈட்டியது 
என்பதறிக. ஆதலால்‌, வாழ்க்கை வளமாக அமைய. நன்‌ 
மக்கள்‌ தேவை. 

வாழ்க்கை வளமாக அமையப்‌ பொருள்‌ தேவை. இது 
வரையில்‌ சொல்லி வந்தவை அனைத்தையும்‌ அடையவும்‌, 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 149 


இனிச்‌ சொல்ல இருக்கும்‌ பேறுகளை அடையவும்‌, துணை 
செய்வது பொருளே. வாழ்க்கைக்குப்‌ பொருள்‌ இன்றியமை 
யாதது. பொருள்‌ இருவகையினது. ஒன்று நேரிடையாக 
நுகரும்‌ பொருள்‌. பிறிதொன்று அணிகலனாகப்‌ 
பயன்படுவது; சேம வைப்பில்‌ வைத்திருந்து இயற்புழி 
எல்லாம்‌ எடுத்துப்‌ பயன்படுத்தக்‌ கூடியகா- கிய பொன்‌, 
நாணயம்‌ முதலியன. உடம்போடு கூடிய வாழ்க்கைக்கு நுகர்‌ 
பொருள்‌ இன்றியையாதது. முறையான பல்வகைச்‌ சத்தும்‌ 
உடைய நல்லுணவு நோயற்ற வாழ்க்கைக்குத்‌ தேவை. : அது 
மட்டுமன்று; உடல்‌ உழைப்பின்‌ திறனைக்‌ கூட்டுவதற்கும்‌ 
தேவை. சுவைக்காக உண்பது ஒரோ வழி தான்‌ ஏற்புடையது. 
உடல்‌ நலத்திற்கும்‌ உடல்‌ உழைப்புத்‌ திறனைப்‌ பெருக்கிக்‌ 
கொள்வதற்கும்‌ உரியவாறு தேர்ந்து உண்பதே நல்லுணவு, 
உணவிற்‌ சிறந்தவை காய்‌ கனிகளும்‌ பருப்பு வகைகளுமாம்‌. 
இவை தட்டுப்பாடு இல்லாமல்‌ கிடைக்கக்கூடிய வாழ்க்கை 
வளமானதாகும்‌. ்‌ 


இக்கருத்தினைக்‌ கொண்டுதான்‌ திருக்குறள்‌ 
'பொருளில்லார்க்கு இவ்வுலகம்‌ இல்லை' என்று கூறியது. 
இங்கு கூறிய பொருள்கள்‌ நுகர்‌ பொருள்களேயாம்‌ என்பதை 
அறிக. ஒரோவழி பொன்‌; நாணயம்‌ என்று கொண்டாலும்‌ 
பிழையில்லை. பொருள்‌ முட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை 
புதிய ஊக்கத்தினையும்‌ திறன்களையும்‌ தரும்‌. பொருள்‌ வளம்‌ 
பெறாத வறுமை வாழ்க்கை அறிவை இழக்கச்‌ செய்வதுடன்‌ 
நற்குணங்களையும்‌ இழக்கச்‌ செய்யும்‌. இந்தியா ஒரு வளர்ந்த 
நாடாக இருந்தாலும்‌ வறுமைக்‌ கோட்டுக்குக்‌ கழ்‌ 
வாழ்கிறவர்கள்‌ எண்ணிக்கையும்‌ மக்கள்‌ தொகையில்‌ சரி 
பாதியாக இருக்கிறது. 


அதனால்‌, நம்முடைய அறிவியல்‌ திறனும்‌ உழைக்கும்‌ 
மக்கள்‌ திறனும்‌ வீணாகிப்‌ போகின்றன. நாட்டின்‌ ஒட்டு 
மொத்தமான பொருளியல்‌ நிலை ஓவ்வொருவரையும்‌ 
பாதிக்கும்‌ - வாழ்க்கை வளமாக அமைய, நாடு வளமாக 


150 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌. 


அமையவேண்டும்‌. பொருள்வளம்‌ நிறைந்த வாழ்க்கையே 
வளம்‌ நிறைந்த வாழ்க்கை, அதனால்‌ “செய்க பொருளை” 
என்ற திருக்குறளின்‌ ஆணையை. ஏற்று, ஊக்கம்‌ 
உடையோராக அக்கத்திறனைத்‌ தேடி அடைவோமாக. 
பொருள்வரும்‌ வாயில்களைக்‌ கண்டு, இயற்றி, ஈட்டி, காத்து, 
காத்த பொருளை முறையாக வகுத்துச்‌ செலவிட்டு வாழ்வில்‌ 
வளம்‌ காண்போமாக. 

நம்முடைய நாட்டு வாழ்க்கையில்‌ ஊழ்த்‌ 
தத்துவத்தைப்‌ பற்றிய நம்பிக்கை நிலை பெற்றிருக்கிறது. 
ஊழ்த்தத்துவ நம்பிக்கையில்‌ நன்மையும்‌ விளைகிறது, 
தீமையும்‌ விளைகிறது. ஒரே தத்துவத்தின்‌ அடிப்படையில்‌ 
நன்மையும்‌ தீமையும்‌ எப்படி விளைய முடியும்‌? இதற்குத்‌ 
தத்துவம்‌ காரணமல்ல. தத்துவத்தை நாம்‌ அணுகும்‌ முறையே . 
காரணம்‌. ஊழ்‌, உயிரின்‌ சிந்தனை, செயல்களின்‌ வழிப்பட்ட 
வழக்கங்களின்‌ வழி வருவது. உயிர்‌ மேற்கொண்டொழுகிய 
வழக்கங்களின்‌ சுவடுகள்‌ உயிரிடத்தில்‌ தங்க, வாழ்நிலை 
தோறும்‌. முகிழ்த்து வெளிப்படுவது ஊழ்‌. ஊழ்‌ மாற்றத்‌ 
திற்குரியதேயாம்‌. அறிவியல்‌ ஆற்றலில்‌ புத்துணர்வில்‌ புதிய 
உழைப்பில்‌ வளர்ச்சியடைந்து மாற்றங்களைப்‌ பெற்று வரும்‌ 
ஆன்மாவின்‌ முன்னே நேற்றையப்‌ பழக்க வழிப்பட்ட ஊழ்‌ 
நிற்றல்‌ அரிது. ஊழ்‌ உருக்கொண்ட காலத்திலும்‌ இன்று 
வாழும்‌ காலம்‌ வளர்ச்சித்‌ தன்மையுடையது. நாள்தோறும்‌ 
தேக்க நிலையில்‌ கிடக்காமல்‌ சிந்தனையில்‌ செயலில்‌ சிறந்து 
வளர்ந்துவரும்‌ ஆன்மர்‌ ஊழினை வெற்றி கொள்ளும்‌. நாள்‌ 
தோறும்‌ நாம்‌ முயன்று செயற்படுவதன்‌ மூலம்‌ நல்லூழைப்‌ 
படைக்க வேண்டும்‌. புதிய முயற்சிகளின்‌ மூலம்‌ சென்ற கால 
இழவூழையும்‌ கூட, அகூழாக மாற்ற வேண்டும்‌. இத்தகு 
நம்பிக்கையும்‌ முயற்சியுமே வளம்‌ சிறந்த வாழ்க்கைக்குத்‌ 
துணை செய்ய முடியும்‌. 


இங்கனமின்றி ஊழ்‌ மாற்ற. இயலாதது; நாம்‌ 
இப்படியேதான்‌ இந்தத்‌ துன்பத்தைத்‌ தூக்கிச்‌ சுமக்க 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 151 


வேண்டும்‌ என்ற மாறா விதிகளில்‌ நம்பிக்கையுடையவராக - 
வாழ்தல்‌, ஊழ்த்தத்துவத்தால்‌ விளையும்‌ தீமையாகும்‌. 
இடைக்காலத்தில்‌ இந்தத்‌ தீமை. நம்முடைய சமுதாயத்‌ 
தினரில்‌ பெரும்பான்மையோரைப்‌ பற்றியிருக்கிறது. அதனா 
லேயே நம்முடைய சமுதாயம்‌ எழுந்திருக்க முடியாமல்‌ 
படுத்துக்டைக்கிறது. இத்தகைய மூட நம்பிக்கைகள்‌ விளை 
வித்ததே வறுமைக்கோடு, தீண்டாமை முதலிய சாபக்கேடு 
கள்‌. அதலால்‌, சீரோடும்‌ சிறப்போடும்‌ கூடிய வளமான 
வாழ்வு காண, நல்லனவே எண்ணுவோம்‌. உயிர்த்‌ துடிப்புள்ள 
செயல்களை மேற்கொள்வோம்‌. ஊழை நல்லூழாக்குவோம்‌. 
அவ்வழி வளமான வாழ்வு அமையும்‌. 


நுகர்தல்‌, வாழ்க்கையின்‌ இன்றியமையாச்‌ செயற்பாடு 
களில்‌ ஒன்று. உடம்பு, நுகர்வுக்குரிய பொறிகளோடும்‌ 
புலன்களோடும்‌ அமைந்திருக்கிறது. உணர்ச்சி வசப்படாமல்‌ 
அசைகளின்‌ வழிப்பட்டு அலைமோதாமல்‌ நுகர்ந்து வாழ்தல்‌ 
என்பது ஓர்‌ இனிய கலை; வாழ்க்கைக்‌ கலை. 


“மலரினும்‌ மெல்லிது காமம்‌ சிலரதன்‌ 
செவ்வி தலைப்படு வார்‌” 


என்ற குறள்‌ நுகர்தலின்‌ செவ்விய திறனைப்‌ புலப்படுத்து 
கிறது. ஐம்பொறிகளும்‌ சுவைத்தற்குரிய பொறிகளேயாம்‌. 
மனமாறுபாடின்றி, சுவைக்கப்படும்‌ பொருளுக்குச்‌ சேத 
மில்லாமல்‌, நெறிமுறை பிறழாத நிலையில்‌ . சுவைத்தல்‌ 
அறநெறி சார்ந்த நுகர்தலாகும்‌. முறையான நுகர்வு உடல்‌ 
நலம்‌ . தரும்‌; மனநலம்‌ சேர்க்கும்‌; மகிழ்வைத்‌ தரும்‌; 
அமைதியை நல்கும்‌; இன்பம்‌ வந்தமையச்‌ செய்யும்‌. நுகர்வுக்‌ 
குரிய பொறிகளை முறையாகப்‌ பேணுதலும்‌ நுகரத்‌ தக்கன 
வற்றை நுகர்தலும்‌ வளமான வாழ்க்கைக்குத்‌ துணை 
செய்யும்‌. நுகருமாறு நுகர்ந்து . வளமான வாழ்வைக்‌ 
காண்போமாக! ன 


152 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அழகு, நல்வாழ்க்கை வாழ்வோர்‌ போற்றுபவைகளுள்‌ 
தலையாயது. அழகு, ஓஐம்பொறிகளுக்கும்‌ விருந்தாக 
அமைவது; குளுமையூட்டுவது; மகிழ்ச்சியைத்‌ தருவது. 
“கைபுனைந்தியற்றாக்‌ கவின்பெறு வனப்பு” என்று நக்கீரர்‌ 
பாராட்டுவார்‌. அழகை ஆராதனை செய்யாதவர்‌ யார்‌? 
இயற்கையே அழகு. இயற்கையில்‌ அழகைக்‌ கண்டு அழகுக்கு 
அழகாக நிற்கும்‌ இறைவனை வணங்கிய ஞானிகள்‌ உண்டு. 


“பார்க்கின்ற மலரூடு நீயேயிருத்தி: அப்‌ 
பனிமலர்‌ எடுக்க மனமும்‌ நண்ணேன்‌” 


என்றார்‌ தாயுமானவர்‌. உடம்பை அழகாகப்‌ பேணி வைத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. உழைக்கும்‌ உடம்பு இயல்பாகவே அழகு 
பெறும்‌. அளவான உழைப்பும்‌ மிதமான நுகர்வும்‌ 
கொள்வோர்‌ உடல்‌, என்றும்‌ அழகாக இருக்கும்‌. நோயின்மை 
அழகுக்கு அரண்‌. சிரித்து மகிழ்ந்து வாழ்தலும்‌ அழகுக்குத்‌ 
துணை செய்யும்‌. விருப்பு, வெறுப்புகளிலிருந்தும்‌ காய்தல்‌ 
உவத்தலிலிருந்தும்‌ விடுபட்டு நடுநிலை நின்று ஒழுகுவார்‌ 
அழகு பெறுவர்‌. உடல்‌ அழகுக்குச்‌ சித்தமும்‌ அழகாக 
இருக்கவேண்டும்‌. அதாவது சிந்திக்கும்‌ உறுப்பு நல்ல 
சிந்தனைகளைச்‌ சந்திக்க வேண்டும்‌. “சித்தம்‌ அழகியார்‌” 
என்று திருவாசகம்‌ ஓதும்‌. அழகு ஆயிரம்‌ காரியத்தைச்‌ 
சாதிக்கும்‌. ஆதலால்‌, அழகைப்‌ பேணுவோமாக! பூச்சுக்‌ 
களால்‌ - ஒப்பனைகளால்‌ டெறுவது இயற்கை அழகன்று. 
இயற்கையழகே அழகு. அழகு, அகநிலையிலும்‌ புறநிலையி 
லும்‌ வளமான வாழ்க்கையைப்‌ படைக்கும்‌. எண்ணிய 
எண்ணியாங்கு எய்தத்‌ துணை செய்யும்‌. வீட்டை அழகு 
படுத்துங்கள்‌ ! ஊரை அழகு படுத்துங்கள்‌ ! அழகான தோற்றத்‌ 
தினை அடையுங்கள்‌! சிந்தையில்‌ அழகு போற்றுங்கள்‌ ! 
வளமான வாழ்வு அமையும்‌. -: 


வளமான வாழ்க்கைக்குப்‌ பெருமை வேண்டும்‌. 
பெருமையாவது மற்றவர்கள்‌ புகழ்ந்து போற்றத்தக்க பெருந்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 153 


தன்மையுடையோராக வாழ்தல்‌. பெருந்தன்மையாவது 
சிறியன சிந்தியாமை, சின்னத்தனமான காரியங்கள்‌ செய்யா 
மை, மற்றவர்க்குத்‌ தீங்கு செய்யாமை, புறங்கூறாமை, மற்றவர்‌ 
பால்‌ குற்றங்காணுதலைத்‌ தொழிலாகக்‌ கொள்ளாமை. 
இன்னோரன்ன இயல்புகளைக்‌ கொண்ட வாழ்க்கை 
பெருமை நிறைந்த வாழ்க்கையாகும்‌. அதோடு செயற்கரிய 
செயல்களைச்‌ செய்யவேண்டும்‌. வாழ்க்கையில்‌ பலர்‌ 
இயல்பாயமைந்த, எளிதில்‌ செய்யக்கூடிய காரியங்களைக்‌ 
கூடச்‌ செய்யாமல்‌ அல்லற்படுவர்‌. தாம்‌ அல்லற்‌ படுவதோடு 
மட்டுமின்றித்‌ தம்மைச்‌ சார்ந்தோரையும்‌ அல்லற்படுத்துவர்‌. 
தமது வாழ்க்கைக்குரிய உணவைக்கூட உழைத்துப்‌ பெறமுடி 
யாமல்‌ பிச்சை ஏற்றல்‌, களவு செய்தல்‌ முதலிய இழி செயல்‌ 
களைச்‌ செய்வர்‌. அதனால்‌, மேலும்‌ மேலும்‌ துன்புறுவர்‌. 
சிலர்‌ தாம்‌ வாழ்தலோடும்‌ தம்மைச்‌ சார்ந்தோரை வாழ்வித்த 
லோடு மன்றி எல்லாருக்கும்‌ இன்பம்‌ சேர்க்கும்‌ உயர்குறிக்‌' 
கோளைக்‌ கொண்டு உழைப்பர்‌; பெருமைக்குரிய காரியங்‌ 
களைச்‌ செய்வர்‌. காலத்தை வென்று விளங்கும்‌ சாதனை 
களைச்‌ செய்வர்‌. இத்தகையோராலேயே வையகம்‌ புகழ்‌ 
பெறுகிறது. வரலாற்றுப்‌ புகழ்மிக்க சாதனைகளைச்‌ செய்வோ 
ராயினும்‌ எளிமையும்‌ அடக்கமும்‌ பூண்பர்‌. 

இத்தகு பெருமையுடையோராக வாழ்தல்‌ வளமான 
வாழ்க்கைக்குத்‌ துணை செய்யும்‌. பெருமை, நாமே முயன்று 
பெறக்கூடியது. பிறர்‌ தரக்கூடிய தன்று; கடையில்‌ வாங்கக்‌ 
கூடிய சரக்குமன்று. நம்மைச்‌ சுற்றியிருக்கும்‌ சின்னத்‌ 
தனங்களை மறப்போமாக! யார்‌ மாட்டும்‌ அன்பு செய்வோ 
மாக! எண்ணற்ற சாதிகளாலும்‌ மதங்களாலும்‌ பிரிந்து 
கிடக்கும்‌ மக்களை ஒருமைப்பாடுடையவராக இணைப்பதை. 
உயர்‌ குறிக்கோளாகக்‌ கொள்வோமாக! இந்திய மக்களை 
வறுமையிலிருந்து மீட்டு ஒரு புதிய பொன்னுலகைப்‌ படைப்‌ 
பதை உயர்‌ நோக்கமாகக்‌ கொள்வோமாக! சமநிலைச்‌ 


சமுதாயம்‌ காண்பதே ட நூற்றாண்டின்‌ பெருமைக்குரிய 
௫.1. ப. 


154 தவத்திரு. குன்றக்குடி அடிகளார்‌ 


பணி! மனிதகுல ஒருமைப்பாட்டைக்‌ காண்பதே இந்த 
நூற்றாண்டின்‌ பெருமைக்குரிய பணி! எனவே, கெட்ட 
பாரிடும்‌ உலகத்தை வேருடன்‌ சாய்த்து, அமைதியும்‌ 
சமாதானமும்‌ உடைய பொது உலகைப்‌ படைப்போமாக! 


இளமை நலம்‌ போற்றுதல்‌ என்பது பொதுவாக 
மாந்தர்க்கு இயல்பான குணம்‌. . சிலருக்கு வயதைக்‌ 
கேட்டாலே சினம்‌ பிறக்கும்‌. உடலில்‌ தலையில்‌ வயதாகி 
விட்டதற்குரிய அடையாளங்கள்‌ தென்பட்டாலும்‌ வயதாகி 
விட்டது. என்று யாராவது கூறினாலும்‌. அவர்களுக்குப்‌ 
பொல்லாத கோபம்‌ வருகிறது. இதனால்‌, என்ன புரிகிறது 
இளமையைப்‌ போற்ற அனைவரும்‌ விரும்புகின்றனர்‌ 
என்பதே! அனால்‌ இளமையென்பது உடலில்‌ மட்டும்‌ 
இருந்தால்‌ போதாது. சிலர்‌ ஆண்டில்‌ இளையோராக இருக்‌ 
கின்றனர்‌. அனால்‌, உணர்விலும்‌ ஊக்கத்திலும்‌ படுகிழமாகச்‌ 
செயலற்று ஏங்கித்‌ திரிகின்றனர்‌. இஃதெப்படி இளமை 
பாகும்‌? உடலில்‌ இளமை; உணர்வில்‌ இளமை; ஊக்கத்தில்‌ 
இளமை காட்ட வேண்டும்‌. இளமையைப்‌ போற்றுதல்‌ 
வாழ்க்கைக்குச்‌ சிறப்பைத்‌ தரும்‌. அதனாலன்றோ, 
இளமையையும்‌ அழகையும்‌ போற்றும்‌ வகையில்‌ நம்‌ 
ஆன்றோர்கள்‌ உடற்பயிற்சி முறைகளைக்‌ கண்டார்கள்‌. 
உடற்குப்‌ போதிய பயிற்சி” கொடுத்து எஃகு போலாக்கி 
இளமை நலம்‌ பேணுக! துன்பங்களை வாழ்க்கையைக்‌ கடக்‌ 
கும்‌ படிகளாக நினைத்து, எய்த்துக்‌ களைத்துப்‌ போகாமல்‌, 
வெற்றியில்‌ நம்பிக்கை வைத்து, உணர்வில்‌ இளமை காத்து, 
வாழ்க்கைப்‌ பயணத்தைத்‌ தொடர்க! இன்றைய தோல்வி 
நாளைய வெற்றிக்கு அடிக்கல்‌ என்ற நம்பிக்கையுடன்‌, 
இளமை நலமிக்க ஊக்கத்துடன்‌ வாழ்க்கைப்‌ பயணத்தைத்‌ 
தொடருமின்‌ ! நில்லன்மின்‌ ! 


வளமான வாழ்க்கைக்குத்‌ துணிவு தேவை. உடற்சார்பு 
மிகுதியாக உடையவர்கள்‌ எளிதில்‌ துணிவு கொள்ள 
மாட்டார்கள்‌; 'சலனப்படுவார்கள்‌. உயிர்ச்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ ப 155 


சார்புடையவர்கள்‌ - அன்ம வலிமையுடையவர்கள்‌ எளிதில்‌ 
துணிவு பெறுவார்கள்‌. | 
“நாமார்க்குங்‌ குடியல்லோம்‌ நமனை யஞ்சோம்‌ 
நரகத்தி விடர்ப்படோம்‌ நடலை யில்லோம்‌ 
ஏமாப்போம்‌ பிணியறியோம்‌ பணிவோ மல்லோம்‌ 
இன்பமே யெந்நாளுந்‌ துன்பமில்லை 
தாமார்க்குங்‌ குடியல்லாத்‌ தன்மை யான 
சங்கரன்நற்‌ சங்க வெண்‌ குழையோர்‌ காதிற்‌ 
கோமாற்கே நாமென்றும்‌ மீளா ஆளாய்க்‌ 
கொய்ம்மலர்ச்சே வடி இணையே குறுகி னோமே" 


என்ற. அப்பரடிகளின்‌ திருப்பாட்டு துணிவிற்‌ பிறந்த தூய 
இந்தனை நிறைந்த பாட்டு. 


துணிவுக்குப்‌ பகை, இன்ப விழைவு; வெற்றிப்‌ போதை; 
துன்ப அச்சம்‌. அனால்‌ வாழ்க்கை இன்பக்‌ குறிக்கோளுடை 
யதே. வெற்றிகளைக்‌ குறிக்கோளாய்‌ உடையதே! வெற்றியும்‌ 
இன்பமும்‌ எளிதில்‌ கிடைப்பதில்லை. பல துன்பங்களையும்‌ 
சோதனைகளையும்‌ கடந்து சென்ற பிறகுதான்‌ இன்பம்‌ எய்த 
முடியும்‌. துணிவு என்பது வெற்றி தோல்வி-இன்ப துன்பங்‌ 
களைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாமல்‌ குறிக்கோள்‌ நோக்கத்தோடு 
பணிகளை இயற்றுவதற்குப்‌ பயன்படக்கூடிய உள்ளம்‌ 
உடைமையாகும்‌. அர்ப்பணிப்பு உணர்வோடு உயிரையே 
இழக்க நேரிடும்‌ என்று தெரிந்தாலும்‌, கொண்ட குறிக்கோள்‌ 
கருதி, உழைத்தல்‌ உள்ளத்‌ துணிவின்பாற்பட்டது. துணிவு, 
தெளிவான முடிவுகளை எடுக்கத்‌ துணை செய்யும்‌; செய்ய 
முடியும்‌ என்ற தன்னம்பிக்கையைத்‌ தரும்‌. துணிவைத்‌ 
துணையாகப்‌ பெற்றவர்கள்‌ சாதனைகள்‌ செய்ய மூடியும்‌; 
பெருமையுடன்‌ வாழ முடியும்‌. துணிவுடையவர்களே 
காலத்தை வென்று விளங்குறெவர்கள்‌. துணிவே துணை. 
வளமான வாழ்க்கை அமையத்‌ துணிவைத்‌ துணையாகக்‌ 
கொண்டு வளமான வாழ்க்கை காண்போம்‌! 


156 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வளமான வாழ்க்கைக்கு இன்றியமையாதது 
நோயின்மை. அதாவது பிணியற்ற வாழ்க்கை. நோயென்பது 
இயற்கையன்று; செயற்கை! அதாவது மனிதர்களே வர 
வழைத்துக்‌ கொள்வது நோய்‌. இயற்கையோடி சைந்து வாழ்ந்‌ 
தால்‌ நோய்‌ வராது. நமது உடல்‌ எளிதில்‌ நோய்‌ அடைய 
முடியாத அற்புதப்படைப்பு; ஒரோ வழி நோய்‌ வந்தாலும்‌ 
தனக்குத்தானே நோய்‌ நீக்கிக்‌ கொள்ளவும்‌, புதுக்கிக்‌ கொள்ள 
வும்‌ கூடிய அற்றலுடையது; அமைப்புடையது. ஆயினும்‌ 
தொடர்ந்து உடலியற்கைக்கு மாறாக அதனை எதிர்த்துத்‌ 
தகாத வழியில்‌ வாழ்க்கை நடத்துபவர்களே பிணியை வர 
வேற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. நற்காற்றும்‌ கதிரொளியும்‌ நறுநீரும்‌ 
உடலுக்கு இன்றியமையாத தேவை. இவற்றை முறையாகத்‌ 
தூய்மையானதாக உடலுக்குக்‌ கிடைக்கும்படி . செய்தால்‌ 
நோயின்றிப்‌ பல ஆண்டுகள்‌ வாழலாம்‌. அதலால்‌, காற்றிலும்‌ 
கதிரொளியிலும்‌ தோயத்‌ தக்கவாறு உலாவுதல்‌ வேண்டும்‌. 
உடல்‌ உழைப்புக்குரியது. உழைக்காத உடல்‌ நோய்க்கு இரை 
யாதல்‌ தவிர்க்க முடியாதது. அதலால்‌, உடம்பு வருந்தத்தக்க 
அளவுக்கு அதற்கு உழைப்பு கொடுத்தாக வேண்டும்‌. வீடு - 
அலுவலகம்‌ அலுவலகம்‌ - வீடு என்றிருப்பவர்கள்‌ 
நோயின்றி வாழ்தல்‌ எங்ஙனம்‌? ஒரு நாளைக்குக்‌ குறைந்த 
அளவு எட்டு கிலோ மீட்டர்‌ தூரமாவது நடக்கவேண்டும்‌. 
அல்லது வீட்டுத்‌ தோட்டத்தில்‌ தங்கள்‌ வாழ்க்கைக்குப்‌ 
பயன்படக்கூடிய காய்கறித்‌ தோட்டம்‌ அமைத்தாவது 
வேலை செய்ய வேண்டும்‌. தங்கள்‌ வேலைகளைத்‌ தாங்களே 
செய்து கொள்ள வேண்டும்‌. 


அடுத்து, முறையாகக்‌ குறித்த காலத்தில்‌ உடலுக்கு 
நலம்‌ பயக்கும்‌ உணவை உண்ணவேண்டும்‌. உடலுக்கு, 
இயற்கை அன்னை தரும்‌ உணவு நல்லது. உணவில்‌ 
அரிசியைக்‌ குறைத்து, காய்‌, கனி, கீரை, பருப்பு வகைகளை 
மிகுதியாகச்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இத்தகைய 
- உணவை, உடலின்‌ தேவை கருதி உண்ண வேண்டும்‌. உடலின்‌ 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 157 


தேவையாவது உயிர்‌ வாழ்தலுக்குரிய அடிப்படைத்‌ தேவை. 
உழைப்புக்கேற்ற உணவு உண்ண வேண்டும்‌. உடலுக்குத்‌ 
தீங்கு பயக்கும்‌ குடித்தல்‌, புகைத்தல்‌ போன்றவைகளை 
அறவே விலக்க வேண்டும்‌. உடல்‌ நிலையைப்‌ பாதிக்கக்‌ 
கூடிய உணர்ச்சிகளைக்‌ கொள்ளுதல்‌ கூடாது. விருப்பு- 
வெறுப்பு, சினம்‌, பதற்ற நிலையடைதல்‌ ஆகியன வாழ்க்‌ 
கைக்குத்‌ துணை செய்யாதவை. காரிய சாதனைக்கும்‌ கூட 
ஆகாதவை. நோயின்றி வாழ்தல்‌ வளமான வாழ்க்கைக்கு 
இன்றியமையாதது. உடலை அலட்சியப்படுத்தக்கூடாது. 
“உடம்பார்‌ அழியின்‌ உயிரார்‌ அழிவர்‌” என்ற திருமந்திரத்தை 
அறிக. உடலை வளர்த்து உயிரை வளர்த்திடுக! காற்றும்‌ 
கதிரொளியும்‌ எளிதில்‌ புகுந்து வெளியேறும்‌ இடத்தில்‌ 
இருந்து பணி செய்திடுக. நோயின்மைக்கும்‌ இளமைக்கும்‌ 
முதுகுத்‌ தண்டின்‌ நலம்‌ இன்றியமையாதது. ஆதலால்‌ எப்‌ 
பொழுதும்‌ நேர்‌ நிற்றல்‌, நிமிர்ந்து நிற்றல்‌, நிமிர்ந்த நிலையில்‌ 
அமர்ந்து பணி செய்தல்‌ ஆகிய நிலைகளை மேற்கொள்க! 

நாள்தோறும்‌ உடலுக்கு. உழைப்பினைத்‌ தருக! 
நன்றாகத்‌ தூங்கக்‌ கற்றுக்‌ கொள்க! நல்ல தூக்கம்‌, உடலியக்‌ 
கத்தைப்‌ புதுப்பிப்பது; . புத்துணர்வுக்கும்‌ புத்துழைப்புக்கும்‌ 
உடலை ஆயத்தப்படுத்துவது. நல்ல எண்ணங்களாலும்‌ 
சிந்தனைகளாலும்‌ உள்ளத்தை நிரப்பி, நோயற்ற வாழ்வுக்கு ' 
வழி காண்க! கூடி வாழப்‌ பிறந்தார்களிடம்‌ நல்லிணக்கத்தை 
யும்‌ உறவையும்‌ பேணுக! வளமான வாழ்க்கைக்கு நோயற்ற 
வாழ்வே முதல்‌. திடமான உடல்கொண்டு வளமான 
வாழ்க்கை வாழ்வோம்‌! 


வாழ்க்கை ஓர்‌ அருமையான கொடை. இந்த 
வாழ்க்கை முழுவதும்‌ முறையாக வாழ்ந்து முடிப்பது 
பயனுடையதாக அமையும்‌. புகழ்‌ : நிறைந்த வாழ்க்கை, : 
வாழ்நாள்‌ முழுதும்‌ வாழ்ந்தாக: வேண்டும்‌. வாழ்நாள்‌ 
எவ்வளவு என்பதில்‌ இன்னும்‌ வரையறுக்கப்பட்ட முடிவு 
காணப்படவில்லை. இன்று உலகில்‌ சிலர்‌ 187 வயது வரையில்‌ 


158 ர தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர்‌. சோவியத்‌ நாட்டு மக்களின்‌ 
வாழ்நாள்‌ வளர்ந்து கொண்டே போகிறது. இந்தியாவில்‌ 
1935-87இல்‌ சராசரி வயது 17 ஆகத்தான்‌ இருந்தது. 
இப்பொழுது 58 அக, உயர்ந்திருக்கிறது. இனிமேலும்‌ உயரும்‌. 
அக, நீண்ட நாட்கள்‌ வாழ அசைப்படுதல்‌ வேண்டும்‌. 
அதற்கேற்றாற்போல வாழும்‌ நெறிமுறைகளை அமைத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. நோயற்ற நிலையில்‌, வாழ்க்கை முடியும்‌ 
காலம்‌ வரையில்‌ திடமான உடலுடன்‌ உழைத்து, உண்ணும்‌ 
முயற்சியுடையராக வாழ்தல்‌ வேண்டும்‌. இதற்கு, உடலுக்கு 
உழைப்பு, தரமான நல்லுணவு, தூய்மையான தண்ணீர்‌, 
தூய்மையான காற்று ஆகியன தேவை. இவற்றுடன்‌ நல்லெண்‌ 
ணம்‌, நற்சிந்தனை, அன்பினைக்‌ கடமையாகக்‌ கொண்ட 
வாழ்க்கை தேவை. 

நாள்தோறும்‌ நல்ல வண்ணம்‌ ஓய்வெடுத்துக்‌ 
கொள்ளும்‌ பழக்கமும்‌ தூங்கும்‌ பழக்கமும்‌ தேவை. உணவு 
மிகினும்‌ குறையினும்‌ நோய்‌ செய்தல்‌ போலவே, தூக்கமும்‌ 
மிகினும்‌ குறையினும்‌ நோய்‌ செய்யும்‌. எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ 
அமைதியும்‌ சாந்தமும்‌ தழுவிய அணுகுமுறை இதயத்தைப்‌ 
பாதிக்காமல்‌ காப்பாற்றும்‌. வாழ்நாளைச்‌ செயற்கை முறை 
யில்‌ தற்கொலை மூலமோ, கொலை மூலமோ குறைப்பது 
பாபம்‌. அதுபோலவே வாழ்நாளை அற்பமாகக்‌ கருதுவதும்‌, 
“நாம்‌ வாழ்ந்து என்ன அகப்‌ போடறது?” என்று எண்ணுவ 
தும்‌ பிழை. அதே போழ்து ஒன்றை நினைவிற்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. மிக அதிகமான நாட்கள்‌ வாழ்ந்தால்‌ மட்டும்‌ 
போதாது. வாழும்‌ நாள்‌ அளவும்‌, பயன்பாடுடையதாக 
அமைய வேண்டும்‌. பயன்பாடிலாத ஊன்‌ பொதி சுமக்கும்‌ 
வாழ்க்கை, அண்டுகள்‌ பலவாய்‌ அமைந்து என்ன பயன்‌? 
அக, வளமான்‌ வாழ்க்கை பெற “வாய்த்தது நந்தமக்கு ஈதோர்‌ 
பிறவி மதித்திடுமின்‌” என்ற திருமுறை வாக்குப்படி 
வாழ்க்கையை மதித்து வாழ்வாங்கு வாழ்ந்திடக்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. ' 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 159 


முன்‌ கூறிய பதினாறு பேறுகளும்‌ அமைவதற்கு மனித 
வாழ்வில்‌ சால்பு அடிப்படையாக இருக்கவேண்டும்‌. 
அதாவது சான்றாண்மை நிறைந்த வாழ்க்கை வேண்டும்‌. 
சான்றாண்மையாவது, பல நற்குணங்களும்‌ நிறைந்து, 
அவற்றை வாழ்க்கையின்‌ துறைதோறும்‌ அளுமையுடன்‌ 
செயற்படுத்துதல்‌, இத்தகு சான்றாண்மை வளமான வாழ்க்‌ 
கைக்குச்‌ சான்றாக அமையும்‌. இத்தகைய சான்றாண்மைக்கு 
அடித்தளமாக அமைவது அன்பு. 


“அன்பின்‌ வழியது உயிர்நிலை” என்றும்‌ “அன்போ 
டியைந்த வழக்கென்ப அருயிர்க்கு என்‌ போடியைந்த 
தொடர்பு” என்றும்‌ வள்ளுவம்‌ கூறும்‌. ஒருவர்‌ உயிருடைய 
வரா என்பதை அறிவதற்கு, அவர்‌ தம்‌ நடமாட்டங்கள்‌ 
அளவு கோலல்ல. அவர்தம்‌ வாழ்க்கையில்‌ அன்பு நிறைந்த 
செயல்கள்‌ காணப்படின்‌ அவர்‌ உயிருடையவர்‌ என்று 
எடுத்துக்‌ கொள்ளப்‌ “பெறுவார்‌. உயிருக்கும்‌ உடம்புக்கும்‌ 
உறவு ஏற்பட்டதனுடைய நோக்கம்‌ அன்பாக இருப்பதுதான்‌. 
கடவுள்‌, மனிதனுக்கு வழங்கிய ஒரே அரும்‌ பொருள்‌ அன்பே 
யாம்‌. அன்பு, பொறிகளைக்‌ கடந்தது; புலன்களைக்‌ கடந்தது. 
பல சமயங்களில்‌ அன்பே மொழியாகி விடுவதுண்டு. 
ஊமையும்‌ அன்பு மொழி பேச இயலும்‌. செவிடரும்‌ அன்பு 
மொழி கேட்க இயலும்‌. அன்பு விரிந்தது. அன்பு, உலகம்‌ 
தழுவியது. அன்புக்கு எல்லைகள்‌: இல்லை; பிரிவினைகள்‌ 
இல்லை; உயர்ந்தாரில்லை; தாழ்ந்தாரில்லை; வேண்டியவர்‌ 
இல்லை; வேண்டாதார்‌ இல்லை. அன்பு மிக உயர்ந்தது 
என்பதைக்‌ காட்டவே திருமூலர்‌ “அன்பே சிவம்‌' என்றார்‌. 
ஆற்றல்‌ பெரிது. “ஆற்றல்‌ மிக்க அன்பு” என்பார்‌ அப்பரடிகள்‌. 
அன்பு இருக்கும்‌ இடத்தில்‌ உறவு இருக்கும்‌. வாழ்வு இருக்கும்‌. 
வலிமையானவற்றிலெல்லாம்‌ வலிமையானது அன்பேயாம்‌. 
அன்பு, வற்றக்‌ கூடியதன்று. தொடர்ந்து வளர்ந்து கொண்டே 
யிருப்பது அன்பு. பிறை நிலா வளர்வது போல நல்லவர்‌ 
அன்பு வளரும்‌. 


160 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


“ஒருநாள்‌ செல்லலம்‌; இருநாள்‌ செல்லலம்‌; 
பல நான்‌ பயின்று பலரொடு செல்லினும்‌ 
தலைநாள்‌ போன்ற விருப்பினன்‌ மாதோ” 


என்று புறநானூறு பேசும்‌. 


வாழ்க்கையில்‌ போற்ற வேண்டிய தலையாய செல்வம்‌ 
அன்பு. உலக மொழிகள்‌ அனைத்தும்‌, உலக மதங்கள்‌ 
அனைத்தும்‌, ஒரு சேர மாறுபாடின்றி உரத்த குரலில்‌ கூறுவது 
அன்பு செய்‌” என்பதேயாம்‌! அன்பின்‌ மூலம்‌ மண்ணகத்தில்‌ 
விண்ணகத்தையே காண முடியும்‌. பல்வேறு வகைப்பட்ட 
மனிதகுலத்தை . இணைத்தற்குரிய ஒரே கருவி அன்புதான்‌ ! 
அன்பு, மனிதரை ஒழுக்கமுடையவராக ஆக்கும்‌. அன்பிற்கு 
இணை அன்பே! அன்பிற்கு விலை அன்பே! இத்தகைய 
உயர்ந்த அன்பை நிறையப்‌ பெறுவதன்‌ . மூலம்‌. வளமான 
வாழ்க்கையைப்‌ பெறலாம்‌. பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
இங்கிலாந்தில்‌ பிரதமராயிருந்த லார்டு பாமர்க்ஸ்டன்‌ 
என்பவர்‌, “கடவுளை நோக்கிப்‌ பிரார்த்தனை செய்கிற 
நேரத்தில்‌, உங்கள்‌ சுற்றுப்‌. புறத்திலுள்ள அழுக்குகளையெல்‌ 
லாம்‌ அப்புறப்படுத்துங்கள்‌” என்று கூறினார்‌. . கடவுளின்‌ 
படைப்புகளுக்கு நன்மை செய்யாமல்‌, இவ்வுலகத்தை, 
இயக்கும்‌ கடவுளின்‌ குறிக்கோளுக்கு அரணாக இல்லாமல்‌ 
அவரை நோக்கிப்‌ பிரார்த்தனை செய்வதன்‌ அறியாமையை 
இந்த உரை புலப்படுத்துகிறது. நமது திருமூலரும்‌, 


“நடமாடுங்‌ கோயில்‌ நம்பர்க்‌ கொன்றீயில்‌ 
படமாடுங்‌ கோயில்‌ பகவற்கஃதாமே” 


என்று கூறியதையும்‌ எண்ணுக. . அதலால்‌, உள்ளத்தில்‌ 
அன்பை நிறைத்திடுக! யார்‌ மாட்டும்‌ அன்பு காட்டுக! 
அன்பெனும்‌ புனலால்‌ வளமான வாழ்க்கையைப்‌ 
படைத்திடுக! 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 161 


திருவள்ளுவர்‌, வாழும்‌ நெறிகளைப்‌ பெரும்பாலும்‌ 
உடன்பாட்டு முறையிலேயே கூறியுள்ளார்‌. மிகச்‌ 
சிலவற்றையே எதிர்மறையாகக்‌ கூறி விளக்கியுள்ளார்‌. 
அவற்றுள்‌ நாணுடைமை என்பதும்‌ ஒன்று. நாணுடைமை 
என்பது பழிக்கு அஞ்சுதல்‌. புகழுக்கு எதிர்மறை பழி. 


“புகழ்சனின்‌ உயிரும்‌ கொடுக்குவர்‌ . 
பழி எனின்‌ உலகுடன்‌ பெறினும்‌ கொள்ளலர்‌” 


என்பது புறநானூறு. நாணுதலாவது பிறர்‌ பழிக்கத்தக்க 
செயல்களைச்‌ செய்ய வெட்கப்படுதல்‌. உயிர்த்‌ தொகுதியி 
விருந்து மனித இனத்தைப்‌. பிரித்துக்‌ காட்டுவது 
நாணுடைமை என்ற ஒழுக்கமேயாம்‌. நாணமுடையார்‌ 
தம்பழி மட்டும்‌ நாணுதல்‌ செய்யார்‌; பிறர்‌ பழிக்கும்‌ 
நாணுதல்‌ செய்வார்‌. நாணம்‌ மேற்கொண்டதன்‌ காரண 
மாகச்‌ செய்யத்‌ தகாதவற்றைச்‌ செய்யாமையும்‌, செய்யத்‌ 
தக்கனவற்றைச்‌ செய்தலுமாகிய உணர்வுகள்‌ மேலோங்கு 
கின்றன. அழுக்காறு, அவா, வெகுளி முதலியனவும்‌ தன்‌ 
மூனைப்பு, புறம்‌ பேசுதல்‌, பழிக்குப்‌ பழி வாங்குதல்‌ 
அகியனவும்‌ நாணத்தக்கன. இத்தகைய தீய: 
குணங்களிலிருந்தும்‌, அவ்வழிப்பட்ட தய 
செயல்களிலிருந்தும்‌ விடுதலை பெறுதல்‌ வாழ்க்கை என்ற 
கழனிக்குக்‌ களை எடுத்தது போலாம்‌. நாணுடைமை 
வளமான வாழ்க்கைக்குத்‌ துணை செய்வது. 


அன்பு, செயற்பாட்டுத்‌ தன்மையுடையது. அன்பினால்‌ 

விளையும்‌ செயற்பாடுகள்‌ ஈதல்‌, ஒப்புரவறிதல்‌ முதலியன. 
ஈதல்‌ முதல்நிலை, ஒப்புரவறிதல்‌ ஈதலின்‌ முதிர்ச்சி நிலை. 
வான்மழை வையகத்தை வளப்படுத்துவதுபோல, ஒப்புரவறி 
தல்‌ மனித குலத்தை தழைத்து வளரச்‌ செய்யும்‌. ஒப்புரவறிதல்‌ 
போலப்‌ பிறிதொரு கோட்பாட்டை வானவர்‌ உலகத்திலும்‌ 
காண்பதரிது; இந்த மண்ணிலும்‌ காண்பதரிது. தன்னோடு . 
சார்ந்து வாழ்வாரின்‌ நலமறிந்து அவர்தம்‌ இயல்புகளோடு 


162 ப தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ஒத்து நின்று ஒழுகுபவரே வாழும்‌ இயல்பினர்‌. ஊருணி 
நிறைந்த தண்ணீர்‌ போலவும்‌, பழுத்த பயன்மரம்‌ போலவும்‌, 
நோய்‌ நீக்கும்‌ மருந்து மரம்‌ போலவும்‌ மற்றவர்க்குப்‌ 
பயன்படுதல்‌ ஒப்புரவறிதலின்‌ சிறந்த செயற்பாடு. மற்றவர்க்கு 
உளம்‌ நிறைந்த உணர்வில்‌ கைம்மாறு கருதாது உதவி செய்கு 
வனே உண்மையில்‌ வாழ்கின்றான்‌. பிறர்க்கு உதவி செய்யும்‌ 
நாளே பிறந்த நாளினும்‌ பெருவாழ்வுக்குரிய நாள்‌. ஒப்புரவறி 
தலில்‌ இன்றைய கூட்டுறவு வாழ்க்கை அமைந்து கிடக்கிறது. 
ஒப்புரவறிதல்‌ மூலம்‌ ஒருவரின்‌ ஆன்மா வளர்கிறது; உலகம்‌ 
தழீஇய ஒட்பம்‌ பெறுகிறது. வளமான வாழ்க்கைப்‌ படைப்‌ 
பிற்கு ஒப்புரவுதான்‌ மிகச்‌ சிறந்த கொள்கை. வாழ்க்கை 
வளமாக அமைய டவல ப்பு ஒப்புரவு நெறி நின்று 
ஒழுகுதல்‌ வேண்டும்‌. 

அடுத்து, வளமான வாழ்க்கைக்கு அமையவேண்டிய 
இன்றியமையாப்‌ பண்பு கண்ணோட்டம்‌. கண்ணோட்ட 
மாவது, தன்னோடு தொடர்புடையார்‌ மாட்டு அன்பு நிகழ்‌ 
வதை-அவ்வழி நன்மை செயற்படுவதை மறுக்க முடியாதது. 
இந்த உலகம்‌ அழிந்து போகாமல்‌ இதுவரையில்‌ இயங்கிக்‌ 
கொண்டிருப்பதற்கே காரணமாக இருப்பது கண்ணோட்டம்‌. 
கண்ணோட்டமுடையவர்கள்‌ இந்த உலக இயக்கத்திற்கு 
உயிர்ப்பு நிலையாக இருந்து இயக்குகிறார்கள்‌: கண்ணோட்ட 
மில்லாதவர்கள்‌ நிலத்திற்கு வீணே சுமையென வாழ்கிறார்‌ 
கள்‌. பொருளுடைய பாடல்‌ பண்ணோடு பாடப்படும்‌ 
பொழுது கேட்பதற்கு இன்பமாக இருக்கிறது; மகிழ்ச்சியைத்‌ 
தருகிறது. அது போலவே கண்ணோட்டம்‌ செய்யக்கூடியவர்‌ 
களுடைய கண்கள்‌ காண்பதற்கு மகிழ்வைத்‌ தரும்‌. மன 
நிறைவைத்‌ தரும்‌. கண்ணிற்கு அழகு, கண்ணோட்டமுடைய 
தாக அமைதல்‌. ' கண்ணோட்டம்‌ செய்வதன்‌ காரணமாகக்‌ 
காரியங்கள்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ விழிப்பு... நிலையிலும்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. குற்றங்களைப்‌ பொறுத்து, அன்புகாட்டிக்‌ 
கண்ணோட்டமுடையவராயிருத்தலே வாழ்க்கையின்‌ இறப்பு. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 163 


நன்றாக அறிந்தவர்கள்‌-பழகியவர்கள்‌ நஞ்சையே தந்தாலும்‌ 
வெறுப்புக்‌ காட்டாது, அந்த நஞ்சினை மலர்ந்த முகத்துடன்‌ 
வாங்கி அருந்துபவர்கள்‌ வாழ்வர்‌. அங்ஙனம்‌ வாழ்பவர்களே 
வாழ்பவர்கள்‌. தமக்குத்‌ தீமை செய்வார்‌ மாட்டும்‌ கண்‌ 
ணோட்டமுடையவராயிருத்தல்‌ சாவை வெல்லும்‌ மருந்து. 
அங்ஙனம்‌ வாழ்தலே வரலாற்று ஏடுகளால்‌ புகழத்‌ தக்க 
நாகரிகம்‌. 


“பெயக்கண்டும்‌ நஞ்சுண்டு அமைவர்‌ நயத்தக்க 

நாகரிகம்‌ வேண்டு பவர்‌,” 
என்றார்‌. திருவள்ளுவர்‌. 

கண்ணோட்டத்தை இரக்கம்‌ என்றும்‌ கூறலாம்‌. 
இரக்கம்‌, நீதி இவற்றைச்‌ சார்ந்த வாழ்க்கையில்‌ அறநெறி 
அனைத்தும்‌ வந்து அமையும்‌. கண்ணோட்டம்‌ செய்வதற்குப்‌ 
பெரிய மனம்‌ வேண்டும்‌. பெரிய மனம்‌ மிகச்‌ சிறந்த 
அணிகலனாகும்‌. தண்டிப்பதற்கு வேண்டிய அற்றலை விட, 
கண்ணோட்டம்‌ செய்வதற்கு மிகுந்த ஆற்றல்‌ வேண்டும்‌. இந்த 
உலகம்‌ கண்ணோட்டத்தால்‌ இயங்குகிறது. அதலால்‌, 
வளமான வாழ்க்கை அமைய, கண்ணோட்டத்தைக்‌ கைக்‌ 
கொள்ளுவோமாக! 


அடுத்து, வளமான வாழ்க்கைக்கு இன்றியமையாத 
உயர்‌ பண்பு: வாய்மையாகும்‌. வாய்மை என்ற சொல்லுக்கு 
உரிய ஒழுக்கமாகத்‌ தமிழ்‌ வழக்குக்‌ கற்பிப்பது, அயல்‌ 
வழக்கிலிருந்து மாறுபட்டது. உள்ளதை உள்ளவாறே 
சொல்லுதல்‌ என்பது அயல்‌ வழக்கு. தமிழ்‌ வழக்கோ எனின்‌, 

“வாய்மை எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றும்‌ 

தீமை யிலாத சொலல்‌” 
என்பதாகும்‌. இஃது உண்மை, வாய்மை, மெய்ம்மை என்றும்‌ 
சொல்ல்ப்‌ பெறுதல்‌ உண்டு. இவை முறையே உள்ளம்‌, வாய்‌, 
உடம்பு ஆயெவற்றோடு ' தொடர்புடையனவாகச்‌ சொல்லப்‌ 


164 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பெறும்‌. ஒருவர்‌ அகத்தூய்மை உடையார்‌ என்பதை 
அவருடைய வாய்மை நிறைந்த ஓழுக்கத்தினாலேயே அறிந்து 
கொள்ள முடியும்‌. வாய்மை, அகநிலை அஆக்கத்திற்கும்‌ 
உகந்தது; சமுதாயம்‌ தழுவிய புறத்திணை வாழ்க்கைக்கும்‌ 
அரண்‌ செய்ய வல்லது. அதனால்‌, வாய்மையைவிட 
வேறொன்றும்‌ உயர்ந்ததில்லை என்று, உயர்ந்த மொழியில்‌ 
வள்ளுவம்‌ உரைக்கிறது. 


“யாமெய்யாக்‌ கண்டவற்றுள்‌ இல்லை எனைத்தொன்றும்‌ 
வாய்மையின்‌ நல்ல பிற” 


என்பது திருவள்ளுவம்‌. வடநூல்‌ வழக்கு, வாய்மையை - 
உண்மையைச்‌ “சத்தியம்‌” என்று கூறும்‌. இன்று கடவுளை - 
மதத்தை மறுப்பது நாத்திகம்‌ என்று சொல்லப்படுகிறது. 
அனால்‌, ஆர்தர்‌ விஞ்ச்‌ என்ற அறிஞன்‌, “உண்மையை 
மறுத்தல்‌ ஒன்றே நாத்திகம்‌” என்று கூறுகிறான்‌. எக்காலத்திற்‌ 
கும்‌ எவ்விடத்திற்கும்‌ உண்மை பொதுவானது; பொருந்துவது. 
வாய்மை நெறி போற்றி ஒழுகியவர்களின்‌ புகழ்‌, என்றும்‌ 
நின்று விளங்கும்‌. உலகில்‌ பெற்ற எல்லாவற்றையும்‌ இழந்து 
விட்டாலும்‌ கூட, நம்மிடத்தில்‌ வாய்மை ஒன்று மட்டும்‌ 
இருந்தால்‌ போதும்‌-அதைக்கொண்டு வாழத்‌ தொடங்கலாம்‌; 
சாதனைகள்‌ செய்யலாம்‌. வாய்மையென்பது சொல்‌ மட்டு 
மன்று, வாய்மையே வாழ்வாக மாறவேண்டும்‌. வாய்மையும்‌ 
அன்பும்‌ வலிமை சான்ற கருவிகள்‌ அல்லது பண்புகள்‌. இவ்‌ 
விரண்டும்‌ ஒருங்கே அமைந்து விடுமானால்‌ வாழ்க்கையில்‌ 
வெற்றி உறுதி; வளம்‌ உறுதி, 


உண்மை பேசுவது என்பது கூர்ந்து ஆய்வு செய்தால்‌ 
மிக எளிதான காரியம்‌. பொய்‌ பேசுவதற்கு வேண்டிய திறமை 
உண்மைக்கு அவசியமில்லை. ஓர்‌ உண்மை அதனளவிலேயே 
விளங்கும்‌. அனால்‌, ஒரு பொய்யோ அடுக்கடுக்காக எட்டுப்‌ 
பொய்கள்‌ சொன்னாலும்‌ விளங்கவும்‌ செய்யாது; 
நம்‌.பிக்கையும்‌' தராது. எல்லாவற்றையும்‌ விட உண்மை 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 165 


பேசுவதில்‌ உள்ள ஒரு நன்மை, பேசிய உண்மையை 
நினைவில்‌ வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. 
காரணம்‌, உண்மையைச்‌ சார்ந்து பின்‌ எதிர்விளைவுகள்‌ 
வருவதில்லை. ஆதலால்‌, வாய்மை மேற்கொண்டொழுகுதல்‌ 
எளிது! எளிது! 

மூட நம்பிக்கைகளை எல்லாம்‌ அகற்ற வல்லது 
உண்மையேயாம்‌. நாம்‌ பெற்றுள்ள சுதந்தரத்தை நிலையாக 
அனுபவிக்க வேண்டுமானால்‌ நம்நாட்டு மக்களிடத்தில்‌ 
உண்மை பேசுதல்‌, மற்றவர்களுக்கு உண்மையாக இருத்தல்‌ 
ஆதிய நற்பண்புகள்‌ இருந்தால்தான்‌ “மூடியும்‌. சுதந்தரத்தின்‌ 
பயனும்‌ உண்டு. இல்லையெனில்‌, அதிகார வர்க்கத்தின்‌ 
கெடுபிடிகளுக்கு ஆளாக வேண்டி வரும்‌. உண்மை என்பது 
என்றும்‌ மாறாதது; எப்பொழுதும்‌ மாறாதது. “உண்மைக்கு 
அதிக ஆற்றல்‌ உண்டு. அண்ணல்‌ காந்தியடிகள்‌, “சத்தியமே 
கடவுள்‌” என்றார்‌. நாம்‌ சத்தியத்தில்‌ நின்று ஒழுகுகின்றோம்‌ 
என்பதற்கு எடுத்துக்காட்டு, சொல்லும்‌ செயலும்‌ ஒன்று 
போலிருத்தலாகும்‌. சொல்லிற்கும்‌ செயலிற்கும்‌ இடையே 
வேறுபடுதல்‌ மிகவும்‌ தீயது என்று திருக்குறள்‌ கூறும்‌. 


“கனவிலும்‌ இன்னாது மன்னோ வினைவேறு 
சொல்வேறு பட்டார்‌ தொடர்பு” 


என்பது வள்ளுவம்‌. ஆதலால்‌, அகமும்‌ புறமும்‌ ஒத்த 
நிலையில்‌ ஒழுகியும்‌ பேசியும்‌ வளமான வாழ்க்கையைக்‌ 
காண்போமாக! 

இங்ஙனம்‌ வளர்ந்த வாழ்க்கை, சால்பு நிறைந்த 
வாழ்க்கை. இத்தகைய சால்பு நிறைந்த வாழ்க்கையே உலக 
வரலாற்றுக்கு நிலைக்களன்‌. இம்மாபெரும்‌ உலகம்‌ நிலைத்து 
நின்று இயங்குவதற்குரிய ஆற்றல்‌. 

வாழ்க்கையின்‌ நோக்கம்‌ அல்லது பயன்‌ இன்ப 
அன்பினை எய்துதல்‌ என்பர்‌. இதனையே 'முத்தி' என்றும்‌ 
“வீடுபேறு” என்றும்‌ கூறுவர்‌. விடுதலை பெறுதல்‌ வீடுபேறு. 


166 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அன்மா, கட்டுக்களிலிருந்து விடுதலை பெறுவதோடன்றி 
நிறைநலம்‌ பெற்று இன்ப அன்பில்‌ திளைத்தலே வீடுபேறு. 
இன்பம்‌ 'என்பதும்‌ அன்பு என்பதும்‌ தனிப்பொருட்‌ சிறப்‌ 
புடைய. சொற்கள்‌. இறைவனை “இன்பன்காண்‌ துன்பங்கள்‌ 
இல்லாதான்காண்‌” என்று திருமுறை போற்றும்‌, “இன்பன்‌” 
என்று சொன்னால்‌ போதாதா? “துன்பங்கள்‌ இல்லாதான்‌” 
என்று மீண்டும்‌ கூறியது ஏன்‌ ? இன்று நம்முடைய வாழ்க்கை 
யில்‌ இன்பம்‌ என்று கருதித்‌ துய்த்துக்‌ கொண்டிருப்பவை 
களில்‌ துன்பக்‌ கலப்பும்‌ இருக்கிறது. அது மட்டுமன்று. என்றும்‌ 
இன்பமாக இருத்தலுமில்லை; எல்லாருக்கும்‌ இன்பமாக 
இருத்தலுமில்லை. இறையின்பமாவது யாண்டும்‌ இன்பம்‌; 
எப்பொழுதும்‌ இன்பம்‌; எல்லாருக்கும்‌ இன்பம்‌. துன்பத்‌ 
தொடர்பேயில்லாத இன்பம்‌. இன்ப நுகர்வு நிகழ அன்பு 
தேவை. ஞானப்‌ பெருவாழ்வில்‌ கடவுள்‌ இன்பப்‌ பொருளாக 
வும்‌, அன்மா இன்பத்தை நுகரும்‌ அன்புப்‌ பொருளாகவும்‌ 
விளங்குகின்றன. ஆன்மாவினிடத்தில்‌ விளங்கும்‌ தூய 
அன்பைத்‌ தூய்த்தலில்‌ இறைவனுக்கு இன்பம்‌. இன்ப 
அன்பினை அன்மா அடைவதற்கு அறியாமையே தடை. 
அறியாமை என்பதற்கு, ஒன்றும்‌ தெரியாமை என்பது 
பொருளன்று. தத்துவ உலகில்‌ அறியாமை . அதாவது 
நன்மையைத்‌ தீமையாகவும்‌, தீமையை நன்மையாகவும்‌ 
அறிதல்‌ என்பதாகும்‌. இந்த அறியாமை நீங்குதல்‌ வேண்டும்‌. 
நல்லதன்‌ நன்மையும்‌ தீயதன்‌ தீமையும்‌ பகுத்து அறிகின்ற 
அறிவுத்திட்பம்‌ தேவை. தீமையை விட்டொழித்து 
விலகுவதற்கும்‌ தீமையை எதிர்ப்பதற்கும்‌ துணிவு தேவை. 
நன்மையைச்‌ சாதிக்கும்‌ திறன்‌ வேண்டும்‌. ஈண்டு நன்மை 
என்பது எங்கும்‌ எல்லோருக்கும்‌ எப்பொழுதும்‌ நன்மையாக 
இருப்பது. “நன்றுடையான்‌ தீயதில்லான்‌” என்ற திருமுறை 
வாக்கை எண்ணி இன்புறுக. ஆன்மா, இன்ப அன்பினை 
அடையப்‌ பத்திமை துணை செய்யும்‌. அனால்‌, பக்தி 
முதிர்ந்து ஆன்மா ஞானத்தை அடைதல்‌ வேண்டும்‌. 


ஆலயங்கள்‌ சமுதாய மையங்கள்‌ 167 


'ஞானத்தாலன்றி வீடுபேறு இல்லை” என்பது மெய்கண்டார்‌ 
வாக்கு. ஞானம்‌ என்பது உயர்வற உயர்ந்த அறிவு; 
அறியாமைக்‌ கலப்பில்லாத அறிவு; மயக்கங்கள்‌ கடந்த அறிவு. 
சிந்தையுள்‌ தெளிவதே தெளிவினுட்‌ சிவமாக இறையாகுத்‌ 
தேர்ந்து தெளிவதே ஞானம்‌. இத்தகு ஞானப்‌ பெருவாழ்வே 
வளம்‌ நிறைந்த வாழ்வு. இந்த அளப்பரும்‌ ஞானமூடைய 
வளம்‌ பொருந்திய வாழ்வை மண்ணில்‌ காண்போம்‌ ! 
வளமான வாழ்வு இன்றியமையாதது, ஒவ்வொருவரும்‌ 
வளமான வாழ்வு வாழவேண்டும்‌. மக்கட்‌ சமுதாயம்‌ முழுதும்‌ 
வளமாக வாழும்‌ சூழ்நிலை உருவானால்தான்‌ தனிமனித 
குடும்ப வாழ்க்கைகள்‌ வளமாக அமையமுடியும்‌. மழை 
பெய்து மண்‌ குளிர்வதுபோல்‌, மண்‌ குளிர்ந்து செடிகள்‌ 
தழைப்பது போல்‌, சமுதாயம்‌ தழைத்து வளர்ந்தால்தான்‌ தனி 
. மனிதர்‌ வாழ்வு வளமாக அமைய முடியும்‌. மக்கட்‌ சமுதாயம்‌ 
வளமுடன்‌ அமைய, நாடு நாடா வளமுடையதாக அமைய 
வேண்டும்‌. வளமான வாழ்க்கை அமைய நாட்டை வளப்‌ 
படுத்துவோம்‌! மக்கட்‌ சமுதாயத்திற்கு நலம்‌ சேர்ப்போம்‌! ' 
வையகம்‌ உண்ண உண்போம்‌! வையகம்‌ உடுத்த உடுப்போம்‌! 
வாழ்வித்து வாழ்வோம்‌! இதுவே நியதி அறம்‌! ஒழுக்கம்‌! 


வளமான வாழ்க்கை! | 


முற்றும்‌ 


நரி 


_ கட வுளைம்‌ போற்று! 
மனீதனை நீனை ! 


வாழ்க்கையின்‌ முகுற்றாடி 


சமயம்‌, ஒரு சடங்கல்ல; கண்மூடிப்‌ பழக்கமல்ல. 
சமயம்‌ ஒரு வாழ்வியல்‌ கலை. வாழ்வாங்கு வாழத்‌ துணை. 
செய்வது சமயம்‌. சமயம்‌ நம்பிக்கையின்பாற்பட்டது; 
நல்லறிவின்பாற்பட்டது; சமயம்‌: உயிரியல்‌ அறிவியல்‌. உயிர்‌, 
.அறிவுபெறத்‌ தக்கது; உணர்வு நலன்கள்‌ பெறத்தக்கது. 
சூழ்நிலைகளை எதிர்த்துப்‌ போராடி இன்பமாக அமைத்துக்‌ 
கொள்ளத்‌ துடிப்பது. ஆர்வம்‌ காட்டுவது. ஆயினும்‌ நடப்பது 
என்ன? உயிர்‌ அறியாமையின்‌ வயப்பட்டுக்‌ கடக்கிறது. 
அதனால்‌ துன்புறுறைது; அல்லற்பட்டு அழுகிறது. அறியாமை 
என்பது ஒன்றும்‌ தெரியாமையன்று; ஒன்றைப்‌ பிறிதொன்றாக 
முறை பிறழ அறிந்திருப்பதே அறியாமை. அதாவது, 
. நன்மையைத்‌ தீமையென்றும்‌, தீமையை நன்மையென்றும்‌ 
கருதுவது; உண்மையைப்‌ பொய்யாகவும்‌, பொய்யை உண்மை 
யாகவும்‌ கருதுவது; இன்பத்தைத்‌ துன்பமாகவும்‌ துன்பத்தை 
இன்பமாகவும்‌ கருதுவது; நியாயத்தை அநியாயமாகவும்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 169 


அநியாயத்தை நியாயமாகவும்‌ கருதுவது; நீதியை 
அநீதியாகவும்‌, அநீதியை நீதியாகவும்‌ கருதுவது; நிலையான 
வற்றை நிலையில்லாதனவாகவும்‌, நிலையில்லாதனவற்றை 
நிலையானவையாகவும்‌ கருதுவது. இன்றையச்‌ சூழ்நிலையில்‌ 
அறியாமையே அறிவு என்று நம்பப்படுகிறது. அஃது உயிரின்‌ 
இயல்பன்று; இயல்பான விருப்பமும்‌ அன்று, உயிர்‌ 
சார்ந்துள்ள ஆணவம்‌ உயிரை இப்படி ஆட்டிப்‌ படைக்‌ 
தின்றது. உலகியலில்‌ கூட, சேரத்தகாதவருடன்‌ சேர்ந்து 
விட்டால்‌ அவர்‌ சொல்லுகிறபடி ஆடவேண்டி௰ கட்டாயம்‌ 
ஏற்படுகிறது. அப்படி ஆடாமல்‌ இருந்தால்‌ அவர்கள்‌ 
தொல்லை கொடுப்பார்கள்‌. அதனால்தான்‌ 
“பேயோடாயினும்‌ பிரிவு தீயது' என்றனர்‌ சான்றோர்‌. இது 
போலத்தான்‌ ஆணவம்‌! நிலத்தியல்பால்‌ தூய தண்ணீர்‌ 
கெட்டுப்‌ போஜெதல்லவா ? அதுபோல உயிரும்‌ ஆணவத்தின்‌ 
கூட்டால்‌ அல்லற்படுகிறது; துன்புறுகிறது. 

ஆணவம்‌, தன்முனைப்பைத்‌ தரும்‌; தெரியாதது, 
ஒன்றுமில்லை என்று கருதச்‌ செய்யும்‌; தம்மினும்‌ அறிவும்‌ 
திறனும்‌ உடையார்‌ இல்லை என்று எண்ணச்‌ செய்யும்‌; 
தருக்கி நடக்கத்‌ தூண்டும்‌. அதனிடம்‌ பணிவும்‌ இல்லை; 
அதனால்‌ பண்பும்‌ இல்லை. இதனால்‌ அறிவு வாயில்கள்‌ 
அடைபட்டுப்‌ போகின்றன. மேலும்‌ எதையும்‌ எவரையும்‌ 
அலட்சியப்‌ படுத்துகின்ற புத்தி தோன்றிச்‌ செயற்படும்‌. 
இதனால்‌ உயிர்‌, தான்‌ சார்ந்த ஆணவத்தின்‌ தன்மையாகவே 
மாறிவிடுகிறது; தன்‌ நிலையை இழந்து விடுகிறது. இந்த 
இருண்ட சூழ்நிலையில்‌ விண்வெளி மின்னலெனத்‌ திருவருள்‌ 
வழி காட்டுகிறது. இருட்டில்‌ அலைந்து எய்த்த உயிருக்கு ஓர்‌ 
உயிர்ப்புத்‌ தோன்றுகிறது. அறிகருவிகளையும்‌ செயற்கருவி 
களையும்‌ திருவருளால்‌ பெறுகிறது; சிந்திக்கிறது. இதனை 
“நானார்‌? என்‌ உள்ளமார்‌? ஞானங்களார்‌? என்னை 
யாரறிவார்‌?” என்ற. பாடல்‌ முழுவதுமாகச்‌ சந்திக்கிறது; 
ஆராய்கிறது. “நான்‌ யார்‌?”--இது சிந்தனையின்‌ முதற்படி. 
ரூ.1௬. 


170 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இது என்ன புதிராக இருக்கிறது? சிந்திக்கின்ற உயிருக்கு “நான்‌ 
யார்‌?” என்பது கூடவா தெரியாது? “நான்‌ யார்‌?” என்ற 
கேள்வி : பருவுடலைப்‌ பற்றியதுமன்று; .ஊனுடல்‌ 
வாழ்க்கையைப்‌ பற்றியதுமன்று; இது அஞ்சலகத்தின்‌ முகவரி, 
வாக்காளர்‌ பட்டியலில்‌ உள்ள விவரம்‌. குணங்களைப்‌ 
பொருத்த கேள்வி அது. 'நான்‌' நான்தானா? அல்லது 
ஆணவமயமா ? “நான்‌' எப்படி இருக்கின்றேன்‌ ? எப்படி வாழ்‌ 
கின்றேன்‌ ? எப்படி நடந்து கொள்கின்றேன்‌? மனிதனாகவா ? 
கொடிய விலங்குகளைப்‌ போலவா? நச்சுச்‌ செடிகளைப்‌ 
போலவா? யார்‌ மனிதர்‌? உறுப்புக்களால்‌ மட்டும்‌ ஒருவர்‌ 
மனிதராகி விவெதில்லை. மானிடரில்‌ பலர்‌ மனிதர்‌ போல 
இருப்பர்‌; அனால்‌ மனதரல்லர்‌ ! 'மக்களே போல்வர்‌ கயவர்‌” 
என்றது திருக்குறள்‌. நான்‌ யார்‌? இதற்கு விடை அடுத்த 
ஆய்வில்‌ பொருநீதிக்‌ கடக்கிறது. அதாவது, “என்‌ உள்ளம்‌ 
ஆர்‌?” என்ற கேள்வியில்‌! இதற்கு விடை எங்கிருக்கிறது? 
ஆய்வின்‌ அடுத்த பகுதியில்‌ “ஞானங்கள்‌ ஆர்‌? “என்ற 
பகுதியில்‌! ஆம்‌! உயிர்‌ வாழ்க்கை அறிவால்‌ அமைவது! 
உயிரின்‌ வேறுபாடுகள்‌ அறிவின்‌ பாற்பட்டனவேயாம்‌. 
மனிதரில்‌ விலங்குக்‌ குணமுடையார்‌ இல்லையா? ஏன்‌ 
விலங்கினும்‌ இழிந்த குணமுடையவர்கள்‌ இல்லையா? 
இருக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ இழிபிறவிகள்‌; ஆக, உயிர்‌ தம்‌ 
நிலையில்‌ அறிவு நிலையில்‌ இல்லாமல்‌ தலைதடுமாறிக்‌ 
கிடந்தால்‌ நன்மைகூடப்‌ பிழையாகத்‌ தெரியும்‌. 

எது அறிவு?. அறிவு-அறியாமை வளர்ச்சி நியைச்‌ 
சார்ந்தது. அறிவிலிருந்து அறியாமை தோன்றும்‌! “அறிதோறு 
அறியாமை” என்பதறிக. அறிந்தவர்கள்‌ மேலும்‌ அறிய 
வேண்டியன உள்ளன என்று கருதும்‌ உணர்வே அறியாமை. 
இந்த அறியாமை, அறிவினைத்‌ தேடுதலில்‌ முனைப்பைத்‌ 
தரும்‌... ஞானம்‌ என்பது அறிவு-அறியாமைச்‌ சழற்கிகனைக்‌ . 
கடந்துவளர்ந்த பேரறிவே! அறியாமைக்‌ கலப்பில்லாத 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! . 171 


அறிவே, ஞானம்‌. அந்த அறிவுபெற, உயிர்‌ செய்யும்‌ முயற்சியே 
தந்தனை--வழிபாடு! இதுவே திருவாசகப்‌ பாடலின்‌ கருத்து. 


ஆக, உயிர்‌ நாள்தோறும்‌ சிந்தித்துத்‌ தன்‌ நிலைமை 
யறிந்து கொள்ள முயற்சி செய்தலே வாழ்க்கையின்‌ முதற்படி ! 
இருக்கும்‌ நிலை அறிந்தால்தான்‌ இல்லாத நிலைமை அடைய 
முயலும்‌ ஆர்வம்‌ பிறக்கும்‌. இந்தச்‌ சிந்தனையில்‌ மலர்வதே 
வழிபாடு! “மக்கள்‌ சிந்தனை” --15-8-80 


கடவுளை ஏன்‌ வழிராட வோண்ரும்‌? 


உயிர்‌, கடவுளால்‌ படைக்கப்பெற்றதன்று; கடவுளுக்கு 
அடிமையுமன்று. ஆனால்‌, உயிரின்‌ முன்னேற்றத்திற்கு உதவி 
செய்யும்‌ வகையில்‌ கடவுள்‌ தாய்‌ போல்வான்‌; தலைவன்‌ 
ஆவான்‌ ! உயிர்‌ வளர, கடவுள்‌ செய்யும்‌ முதல்‌ உதவி பொறி 
புலன்களை உயிர்களுக்கு வழங்குவதுதான்‌ ! நோயுற்ற 
நிலையில்‌ முதல்‌ உதவியால்‌ செயற்கை மூச்சு ஏற்படுத்துவர்‌ 
மருத்துவர்‌; செயற்கை முறையில்‌ உயிர்ப்பு நிலை உணவு 
ஏற்றுவர்‌. ஆயினும்‌ உடல்‌ அவைகளை ஏற்றுச்‌ செரித்துக்‌ 
கொண்டு, தானே மூச்சுவிட முடிந்தாலன்றிப்‌ பிழைப்பு. 
இல்லை. இதுபோலத்தான்‌ உயிரியல்‌ நிலையுமாகும்‌. 
உயிர்க்குப்‌ பொறி, புலன்கள்‌ வழங்கப்பெற்ற நிலையில்‌ உயிர்‌ 
நினைந்து, வாழ்ந்து, துய்த்து, வளர்ந்து குறைகளினின்றும்‌ 
விடுதலை பெற்று நிறைநலம்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. உயிரின்‌ 
இந்த முயற்சிகளின்‌ அளவுக்கும்‌ தகுதிக்கும்‌ ஏற்ப, கடவுள்‌ 
உதவி அமையும்‌. 

உயிர்‌, கடவுளை ஏன்‌ வழிபடுகிறது? பயத்தினாலா? 
இல்லை!” கடவுள்‌ வழிபாடு பயத்திலிருந்து வந்தது” என்பது 
மேற்புல வழக்கு. “கடவுள்‌ தன்னை வழிபடுவதற்காகவே 
படைத்தனன்‌” என்பது புறச்சமய வழக்கு! “கடவுளை 
வழிபட்டாகவேண்டும்‌. இல்லையானால்‌ நரகம்‌ கடைக்கும்‌” 
என்பது பிற சுமயவழக்கு, தமிழ்‌ வழக்கு, இவைகளுக்கு 


172 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


முற்றிலும்‌ வேறானது. “கடவுள்‌ பேரறிவினன்‌; வரம்பிலாற்றல்‌ 
உடையவன்‌; நன்மையானவன்‌; இணையில்‌ இன்ப 
வடிவினன்‌. அதலால்‌ கடவுளை வழிபடுவதன்‌ மூலம்‌ 
உயிர்கள்‌ இந்த இயல்புகளைப்‌ பெறலாம்‌; பெற வேண்டும்‌” 
என்பது தமிழ்‌ வழக்கு! 

வழிபடுதல்‌ என்ற . சொல்‌  வழிப்படுதல்‌ என்று 
பொருள்படும்‌. அதாவது “கடவுள்‌ நெறி நிற்றல்‌” என்பதாகும்‌. 
கடவுள்‌ வழிபாட்டில்‌ எண்ணுதல்‌, சிந்தித்தல்‌ என்ற 
அகநிலைத்‌ தொழிற்பாடே முதன்மையானது; பயன்தரத்‌ 
தக்கது. இதற்குத்‌ துணை செய்வனவாகச்‌ சில சடங்குகள்‌ 
அமைந்தன. அனால்‌, காலப்போக்கில்‌ சடங்குகளே விஞ்சி 
விட்டன! எண்ணுதல்‌ இல்லை; சிந்தித்தல்‌ இல்லை; அறிதல்‌ 
இல்லை. அதனால்‌ தெளிதலும்‌ இல்லை. மண்ணில்‌. வளரும்‌ . 
செடி செழித்து வளர, பூத்துக்‌ குலுங்கக்‌ கதிரொளி தேவை. 
இந்த ஒளிச்‌ சேர்க்கை நுண்ணிய முறையில்‌ பருஉருத்‌ 
தோற்றங்களின்றி நிகழ்கின்றதல்லவா? அதுபோலத்தான்‌ 
ஞானச்‌ சேர்க்கை உயிர்க்கு ஏற்பட்டாகவேண்டும்‌. அதற்கு 
உயிர்‌, கடவுளைச்‌ சிந்தித்தல்‌ இன்றியமையாதது. இதையே 
வேறு வகையில்‌ சொன்னால்‌ எண்ணுதல்‌ அவசியம்‌. 
எண்ணங்கள்‌ வழியது உயிர்களின்‌ அக்கம்‌ என்பது 
கொள்கை-கோட்பாடு! உயர்ந்த எண்ணங்களும்‌ சிந்தனை 
களும்‌ இயல்பாகத்‌ தோன்றுவதற்கு முன்பு, பாவித்தல்‌ - 
அதாவது நடிப்பாகக்கூட இருக்கலாம்‌ - பயனுடைய 
வாழ்க்கையாகிவிடும்‌. அதலால்‌ வழிபாடு சிறந்தது; 
உயர்ந்தது! தப்பாது பயன்‌ தருவது! 


கடவுளைச்‌ சிந்தித்தல்‌, அவனது பெயரை மந்திரமாக 
நெஞ்சத்திலிருத்தி எண்ணுதல்‌! மந்திரம்‌ என்பது கூடச்‌ 
சொல்‌ அல்ல! பொருள்‌ அல்ல. ஓலிக்கூட்டமும்‌ அல்ல! 
பயன்‌ தருவது! மந்திரத்தை எண்ணும்‌ மனத்தின்‌ வலிமை 
யாலும்‌, உறுதியாலும்‌ அந்த மந்திரத்தை எண்ணும்‌ பொழுது 
ஏற்படும்‌ உணர்வு நிலையே பயன்‌ தருவது. கடவுள்‌ நெறி 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 173 


நிற்றல்‌ வழிபாட்டின்‌ பயன்‌; அதாவது அறிஞனாதல்‌, 
தொழில்‌ வல்லானாதல்‌, இன்புறுதல்‌ அகும்‌. அந்த 
வழிபாட்டில்‌ பொறி, புலன்களை இயக்கும்‌ மனம்‌, புத்தி, 
சித்தம்‌ ஆகிய உயிர்களின்‌ தலையாய அறிகருவிகள்‌ 
ஈடுபடவேண்டும்‌. இவை ஈடுபடாமல்‌, யொறிகளால்‌ 
செய்யப்படும்‌ வழிபாடு பயனற்றது. மனம்‌ ஆற்றல்‌ மிக்கது. 
ஓயாத இயக்கத்தன்மை உடையது; விரைந்து தொழிற்படும்‌ 
தன்மையது. அதனால்‌ தான்‌ மனத்தின்‌ வேகத்தை வளியின்‌ 
வேகத்திற்கு ஒப்பிடுவர்‌. “வாயு வேகம்‌, மனேோ வேகம்‌” 
என்பது வழக்கு. உயிர்‌, அரிதல்‌ முயன்று மனத்திற்குச்‌ 
சிந்தனைக்குரிய -துகர்தலுக்குரிய நற்செய்திகளைத்‌ 
தந்துவிடின்‌ மனம்‌, புத்தியின்‌ துணை கொண்டு நன்மை 
தீமையைப்‌ பகுத்தறிந்து சிந்திப்பதற்குரிய செய்தியினை 
நிச்சயித்து மனத்திற்குத்‌ திரும்பத்‌ தரும்‌. ” இந்நிலை 
அமையாதெனின்‌ உயிர்‌ தன்போக்கில்‌ தொழிற்படும்‌. 
இந்நிலை, பயன்படாநிலை மட்டுமின்றி, துன்பம்‌ 
தருவதுமாகும்‌. இந்நிலையில்‌, உயிர்‌ தன்னிச்சைப்‌ 
போக்குகளை நிறுத்தி, மடைமாற்றி நன்னெறியில்‌ மனத்தைச்‌ 
செலுத்துதலே--நிறுத்துதலே வழிபாடு! 


ஆக, உயிர்‌, கடவுளுக்குச்‌ செய்யும்‌ வழிபாடு 
கடவுளுக்கு உரிமையுடைய ஒரு காணிக்கையன்று ! உயிர்‌, 
கடவுளை வழிபடுதலால்‌, கடவுளுக்குப்‌ பயனுமில்லை, ஏன்‌? 
கடவுள்‌ என்பது ஆற்றல்‌ மிக்க பொருள்‌; விருப்பு, 
வெறுப்புகளைக்‌ கடந்தது. கடவுளை முன்னிட்டு வழிபாடு . 
செய்யினும்‌ பயன்‌ முழுவதும்‌ உயிர்க்கேயாம்‌! வழிபாட்டின்‌ 
பயனாக உயிர்‌ அறிவு பெறுகிறது; தெளிவு பெறுகிறது; 
இன்புறுகிறது; இதற்காகத்‌ தான்‌ கடவுளை உயிர்‌ 
வழிபடுகிறது. வழிபடுதல்‌ என்பது கடவுளின்‌ பேரறிவை, 
பேராற்றலைப்‌ பெறுவதற்குரிய உயிரின்‌ முயற்சியேயாம்‌! 


_. “மக்கள்‌ சிந்தனை”---1-9-80 


174 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உய்யும்‌ நெறி 


உயிர்‌, உய்தலுக்குரியது; உய்யவேண்டிய நிலையில்‌ 
இருக்கிறது. உய்தி பெறுவதற்காகவே வாழ்க்கை அமைந்தது. 
உய்தலாவது உயிர்‌ குறைகளின்று விடுபடுதல்‌; நிறை 
நலம்பெறுதல்‌; அறியாமையினின்றும்‌ நீங்குதல்‌; அறிவுநலம்‌ 
பெறுதல்‌, துன்பங்களின்று விடுபடுதல்‌, இன்ப நலன்கள்‌ 
பெறுதல்‌, இன்ப அன்பு நிலை யெய்துதல்‌, உயிர்களின்‌ தரம்‌ 
பல, அதனால்‌ உயிர்கள்‌ வளர்ச்சியடையும்‌ நெறிகளும்‌ பல, 
நெறிகளுக்கேற்பக்‌ காலங்களும்‌ பிடிக்கலாம்‌. உயிர்‌ உய்யும்‌ 
நெறி எதுவானாலும்‌ அந்நெறிகள்‌ அனைத்தும்‌ உயிரின்‌ 
செயற்பாடுகளையும்‌ செயற்பாடுகளின்‌ நோக்கங்களையும்‌ 
மையமாகக்‌ கொண்டதேயாம்‌. உயிர்‌, இயற்கையாக 
உழைப்புத்‌ தன்மையுடையது. 


உழைப்பு இருவகை. ஒன்று உடல்‌ உழைப்பு. 
பிறிதொன்று அறிவுழைப்பு. இருவேறு நிலையினதாக 
உழைப்பு பிரித்து எண்ணப்பெற்றாலும்‌ இரண்டும்‌ ஒன்றுக்கு 
ஒன்று முரணானது, முற்றிலும்‌ வேறுபட்டது அல்லது 
ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமில்லாதது என்று கருதக்கூடாது. 
அளவு, பரிணாம வேறுபாடுதான்‌ இரண்டும்‌ தனித்‌ 
தன்மையுடையதாக இருத்தல்‌ கூடாது; இயலாது. ஒன்றை 
யொன்று தழுவியதே! உழைப்பின்‌ வாயிலாகக்‌ கிடைக்கக்‌ 
கூடிய நிலையான பாடங்கள்‌ உடற்சார்புடையன அல்ல. 
எல்லாம்‌ உயிர்க்கே! உழைப்பின்‌ நோக்கம்‌, தரம்‌ தகுதி 
முதலியவற்றை மனத்தின்‌ வாயிலாகப்‌ புத்தியின்‌ 
துணைகொண்டு, சித்தத்தில்‌ சந்தித்து முடிவு செய்வது 
உயிரே! பலர்‌, பல சமயங்களில்‌ புத்தி, சத்தம்‌ இவைகளின்‌ 
ஆய்வைக்‌ கேளாமலே, மனநிலையிலேயே (மன நிலையில்‌ 
கூட ஆழ்ந்த நிலையில்‌ அல்ல) உடல்‌, பொறிகள்‌ வழிப்பட்ட 
உணர்ச்சி வேகங்கள்‌ இயக்குகின்ற வழி செயற்படுவர்‌. 
இச்செயல்கள்‌ நுற்றுக்கு நூறு தன்னலச்‌ சார்பினதாகவே 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 175 


அமைந்திருக்கும்‌. அதுமட்டுமல்ல, வெட்கம்‌, மானம்‌ 
இவைகள்‌ பற்றிக்‌ கவலைப்படாத நிர்வாணத்‌ தன்மையுடைய 
அசைகளாகவே அமைந்து கிடக்கும்‌. 


இத்தகையோர்‌ எதையும்‌ அராயார்‌; யாரைப்‌ பற்றியும்‌ 
கவலைப்படார்‌. அவர்களுக்குத்‌ தெரிந்ததெல்லாம்‌ தேவை 
ஒன்று மட்டும்தான்‌! அத்தேவைகளைக்‌ கூட அடையும்‌ 
வாயில்களைப்‌ பற்றியும்‌ அவ்வாயில்களை அணுகும்‌ 
முறையைப்பற்றியும்‌ ஆராயார்‌: அறிந்து முயற்சிகளை 
மேற்கொள்ளமாட்டார்‌. ஏன்‌? வாயில்கள்‌ திறந்திருந்தாலும்‌ 
கூட அவ்வழி அணுகார்‌. நெறியல்லா நெறிகளையே 
மேற்கொள்வார்‌. அதனால்தான்‌. “மனம்‌ போன போக்கில்‌ 
போகவேண்டாம்‌” என்றனர்‌. இன்று மனம்‌ அழைத்துச்‌ 
செல்லாமல்கூட. தசை உணர்ச்சிகள்‌ அழைத்துச்‌ செல்லும்‌ 
வழியில்‌ செல்வோர்‌ எண்ணிக்கை மிகுதி. 


அதலால்‌ உழைத்தால்மட்டும்‌ போதாது. உழைத்தல்‌ 
ஒருவகை அறிவியல்கலை; அருமைப்‌ பாடுடைய கலை. 
மனம்‌, புத்தி, சித்தம்‌ இவற்றின்‌ ஆற்றல்‌ மிக்க தொழிற்பாடு 
களை மானிட உயிர்‌, உழைப்புக்குத்‌ துணையாகக்கொண்டு 
அவ்வழியிலும்‌ காலம்‌, நியதி என்பனவற்றை அனுசரித்தும்‌ 
உழைப்பவர்கள்‌ வாழ்க்கை பாழ்படுவதில்லை. இத்தகு 
உழைப்பாளிகள்‌ நன்கு வளர்வர்‌. அவர்கள்‌ ஒப்பற்ற 
சமுதாயத்தைக்‌ காண்பர்‌. சமுதாயத்தின்‌ உறவு நெறிகளைச்‌ 
செழிப்பாக வளர்த்துப்‌ பாதுகாக்கும்‌ காவலராகவும்‌ 
விளங்குவர்‌. இத்தகைய முறையான உழைப்பும்‌ ஒருவகையில்‌ 
தவமே! வழிபாட்டில்‌ எண்ணும்‌ சொல்லும்‌ மந்திரங்களால்‌ 
மட்டும்‌ பயன்‌ விளைவதில்லை. மந்திரங்களை எண்ணும்‌ 
பொழுது மனம்‌, புத்தி, சித்தம்‌, உயிர்‌ இவற்றின்‌ உணர்வு 
நிலைத்‌ தொழிற்பாடுகளே பயனளிப்பது. அதலால்‌, உயிர்‌ 
உய்யும்‌ நெறி உழைத்தலேயாம்‌. உழைப்பினால்‌ வரும்‌ 
உணர்வுகளே பண்பாடுகளாக வருகின்றன. 


176 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
அவவை கைய வையை வைய வைக சைய வைய யய வைகை வைகை வைய யைவ ய வையை வவட டட 

உழைத்தலின்‌ மூலம்‌ வரும்‌ உணர்வுகளினால்‌ பயன்‌ 
விளைதலுக்கும்‌ அதனை உரியவர்‌ அனுபவித்தலுக்கும்‌ 
நியதி-ஊழ்‌ என்பது வழக்கு. ஊழ்த்தல்‌-ஊழ்‌. ஊம்‌ என்பது 
புறத்தேயிருந்து வருவது அல்ல. அல்லது கடவுளோ யாரோ 
ஒருவர்மீது திணிப்பதும்‌ அல்ல. அவரவர்‌ ஊழுக்கு 
அவரவரே பொறுப்பு. “தீதும்‌ நன்றும்‌ பிறர்‌ தர வாரா”; 
“அவரவர்‌ வினைவழி அவரவர்‌ வந்தனர்‌,” என்ற உரைகளை 
அறிக. உழுது விதைத்தவன்‌ அறுவடையின்‌ பயனை அடைய 
வேண்டாமா? இத்தகைய உரிமையின்பாற்பட்டதே ஊழ்த்‌ 
தத்துவம்‌. நல்லவைகளை எல்லாம்‌ கண்டு மகழ்றெவர்கள்‌ 
துன்பங்களைக்‌ கண்டு அல்லற்படுவதேன்‌ ? ஆனால்‌, 
இன்பமும்‌ துன்பமும்‌ தொல்லைப்படுத்தும்‌ நோக்குடையன 
அல்ல; மருத்துவ முறையேயாகும்‌. அனால்‌ மக்கள்‌ 
இன்பத்தைப்‌ பரிசுகளாக நினைந்து மகிழ்தலையும்‌ 
துன்பங்களைத்‌ தண்டனைகளாக நினைந்து வருந்துதலையும்‌ 
காண்கிறோம்‌. இன்னும்‌ சிலர்‌ ஊழ்‌ மாற்றமுடியாதது 
என்கின்றனர்‌. ழே விழுந்தவன்‌ எழுந்திருக்க முடியாதா? 
எழுந்திருக்கக்‌ கூடாதா? இது என்ன நியாயம்‌? கீழே 
விழுந்தவன்‌ எழுந்திருக்க முடியும்‌; எழுந்திருக்க வேண்டும்‌; 
இதுதான்‌ வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌. ஆனால்‌ ஒன்று கீழே 
விழுந்ததால்‌ பட்ட. அடி-வலி இருக்கத்தான்‌ செய்யும்‌ 
சிலமணிகள்‌, சில நாட்களுக்கு! அதற்கும்‌ மருத்துவம்‌ 
செய்வர்‌. அதுபோல்‌ சென்ற காலத்தின்‌ நிகழ்வுகளின்‌ 
பாதிப்புகள்‌ இருக்கத்தான்‌ செய்யும்‌. அதுவும்கூட உணர்வில்‌ 
குணத்தில்தான்‌. ஊழ்‌ உயிரைச்‌ சார்ந்தது. வறுமைக்குக்‌ 
காரணம்‌ ஊழல்ல. அறிவறிந்த ஆள்வினையின்மைக்கு 
காரணம்‌ ஊழல்ல, ஆதலால்‌, உழைப்பு, உழைப்பின்‌ பயன்‌ 
என்ற வட்டம்‌ ஓயாது இயங்குவது; இயங்கவேண்டும்‌. இந்த 
வட்டத்தைக்‌ கோணலின்றிப்‌ பயன்‌ தரத்தக்க வகையில்‌ 
இயக்கும்‌ நல்லுணர்வுகள்‌ தேவை! 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 177 


உய்யும்‌ நெறி உழைத்தவே / 
உய்யும்‌ நெறி உணர்வு சிறத்தலே/ 
உய்யும்‌ நெறி ஊழின்‌ வலிமை மடக்குதலே 


“மக்கள்‌ சிந்தனை” 15-9-80 


வொறுபாடற்ற வாழ்க்கையோ 


சாயா வாழ்க்கை 


அறிவ, உணர்வு, உழைப்பாற்றல்‌ மானிட சாதி 
அனைத்துக்கும்‌ ஒப்ப அமைந்து விடுவதில்லை. சில 
வேறுபாடுகள்‌, ஏற்றத்தாழ்வுகள்‌ இருத்தல்‌ இயற்கை, 
உண்ணும்‌ பொருள்களில்‌ சுவை வேறுபாடுகள்‌ இல்லையா? 
சுவை வேறுபாடுகளை மனிதன்‌ மதி நுட்பத்துடன்‌ 
கையாண்டு கூட்டுகின்றவாறு கூட்டியும்‌ சமைக்கின்றவாறு 
சமைத்தும்‌, சுவைக்கின்றவாறு சுவைத்தும்‌ மகிழக்‌ கற்றுக்‌ 
கொள்ளவில்லையா? சுவை வேறுபாடு கருதியும்‌ 
பொருந்தாச்‌. சுவை கருதியும்‌ எப்பொருளை மனிதகுலம்‌ 
இழக்கத்‌ துணிகிறது! அது போலத்தான்‌ இயற்கையில்‌ 
அமைந்த மனிதகுல வேறுபாடுகளையும்‌ கருதவேண்டும்‌. 


எல்லாருக்கும்‌ ஒரு மாதிரியான உயிரணுக்கள்‌, 
கரணங்கள்‌, பொறிகள்‌, புலன்கள்‌ அமைந்து விடுவ 
தில்லையே! இதில்‌ பரம்பரை, அளவுக்கு மேலாக ஆதிக்கம்‌: 
செலுத்தத்தான்‌ செய்கிறது. அதனால்‌ பரம்பரைத்‌ தன்மை 
மாற்றமுடியாதது என்பது கருத்தன்று. பரம்பரைத்‌ 
தன்மையை. மாற்ற வளரும்‌ சூழ்நிலை வாய்ப்புள்ளதாக 
அமையவேண்டும்‌. நடைமுறையில்‌ பரம்பரைகளின்‌ தகுதி 
நிலைகளுக்கு ஏற்பத்தான்‌ சூழ்நிலைகளும்‌ அமைகின்றன. 
இஃது இன்றைய நடைமுறையில்‌ . இயற்கை-9க்கல்‌. ஏன்‌, . 
தாழ்த்தப்பட்டவர்களின்‌ . குழந்தைகள்‌, இளைஞர்களின்‌ 
வாழ்க்கையிலுள்ள. பரம்பரைத்‌ தன்மையை மாற்ற அரசு 


178 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


முயற்சி செய்தது; முயற்சி செய்துகொண்டி ருக்கிறது. அனால்‌ 
பயன்‌ மிகுதியல்ல. ஏன்‌? தாழ்த்தப்பட்ட வகுப்பு மாணவர்‌ 
களுக்கு என்று தனி விடுதிகள்தான்‌ அமைத்தன. இம்‌ 
முறையில்‌ பரம்பரையாக வரும்‌ குண அதிக்கங்களை 
உடைத்தெறியும்‌ வாய்ப்புக்‌ குறைவு. இதற்குப்‌ பதிலாக இந்த 
மாணவர்களை வசதியும்‌, வாய்ப்பும்‌ உடைய வளர்ந்த 
சமுதாயத்தின்‌ இளைஞர்கள்‌ தங்கிப்‌ படிக்கும்‌ விடுதி 
களிலேயே தங்கிப்‌ படிக்க அனுமதித்திருந்தால்‌ வளர்ச்சியின்‌ 
விகிதம்‌ கூடுதலாகி இருக்கும்‌. ஆதலால்‌, பரம்பரை காரண 
மாகவோ, சூழ்நிலையின்‌ காரணமாகவோ இருக்கும்‌ 
இயற்கையிலமைந்த ஹேறுபாடுகளைப்‌ பெரிதாக்கி வளர்த்து 
இலாபம்‌ ஆக்க : நினைப்பது சமுதாயக்‌ குற்றம்‌. வளர்ச்சி, 
பரிணாம நிலையில்‌ அமைவது. இந்தப்‌ பரிணாம 
வளர்ச்சிக்கு ஒவ்வொருவரும்‌ துணையாக அமைந்து உதவி 
செய்தல்‌ கடமை. இந்தக்‌ கடமையிலிருந்து வழுவுகிறவர்கள்‌ 
இயற்கை நியதிகள்‌ இறைநெறிகளை மதிக்காது பிழை 
செய்கின்றனர்‌. 


எந்த ஒரு தனி கன்னல்‌ அல்லது இனத்தின்‌ 
அறிவாற்றலும்‌ உழைப்புத்‌ திறனும்‌ அவர்களுடைய சொந்த. 
முயற்சியால்‌ மட்டுமே பெற்றதல்ல. அதனால்‌ அவை 
அவர்களுக்கு மட்டுமே உரிமையுடையனவும்‌ அல்ல. 
மனிதகுல நிகழ்வுகள்தர்ம்‌ அறிவாற்றலுக்கும்‌ அள்வினைத்‌ 
திறனுக்கும்‌ ஊற்றுக்‌ கண்‌. அதலால்‌ அறிவும்‌ ஆற்றலும்‌ மனித 
குலத்துக்குப்‌ பொது. அறிவு, ஆற்றல்‌ துணைகொண்டு 
படைப்பனவும்‌ பொதுவேயாம்‌. மனிதனை அறிவுடைய 
வனாக, அற்றலுடையவனாக வளர்த்தது மனிதகுல வரலாறு. 


இது உண்மை. 


... இந்த வரலாற்றுண்மையைத்‌ தான்‌ சமயம்‌, உயிர்‌ பல 
பிறப்புக்களால்‌ வளர்ந்து வருகிறது என்கிறது. ஒவ்வொரு 
பிறப்பிலும்‌ உயிர்‌, சமுதாயத்தில்‌ வாழ்ந்து தானே வளர்ந்து 
வருகிறது! உயிர்களை வளர்க்க : எண்ணும்‌ கடவுளும்கூட 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 179 


உயிரைச்‌ சமுதாய வாழ்க்கையில்‌ ஈடுபடுத்தித்‌ தானே 
வளர்க்க வேண்டியிருக்கிறது! அதலால்‌, வளர்ந்த அறிவை, 
உழைப்புத்‌ திறனைக்‌ காட்டி எந்தத்‌ தனித்தகுதியும்‌ 
இலாபமும்‌ அடைய யாருக்கும்‌ உரிமை இல்லை. “றப்‌ 
பொவ்வா செய்தொழில்‌ வேற்றுமையான்‌” என்பது அறிக, 
அறிவறிந்த அள்வினை பெறாதார்‌ உழைப்பை, உழைப்பின்‌ 
படைப்பை யாரொருவர்‌ எடுத்துக்கொண்டாலும்‌ அது 
திருட்டே. இலாபம்‌ என்பதும்‌ ஒருவகைத்‌ திருட்டேயாம்‌. 
அதலால்‌, சமுதாயத்தின்‌ வேறுபாடுகளை ஒருமையாக 
மாற்றுவதே சமயம்‌. வேறுபாடுகள்‌ தெரியாமல்‌, அறிந்து 
கொள்ளாமல்‌ வாழ்வதே சமய வாழ்க்கை. 


_ “மக்கள்‌ சிந்தனை” --1-10-80 
சாபத்தின்‌ குறிக்கோள்‌ 


அன்பை வளனர்ங்தே! 


“அன்பு'- வாழ்க்கையின்‌ உயிர்நிலை. அன்பு 
வாழ்க்கையில்‌ ஈட்டக்கூடிய துய்க்கக்கூடிய பொருள்‌. 
உலகியல்‌ வாழ்க்கையை உறவுகளால்‌ செழிக்கச்‌ செய்வது 
அன்பு. இறையிடம்‌ இன்ப அன்பினையும்‌, இறைவனின்‌ 
உலகத்தையும்‌ வழங்குவதும்‌ -அன்பேயாம்‌. 

அன்புடையாராதல்‌ அரிது. இன்று அன்பின்‌ போலித்‌ 
தோற்றங்களை அன்பு என்று நம்பி ஏமாறுகின்றனர்‌ பலர்‌. 
அன்புடையராய்‌ வாழ்பவர்களுக்கே உயிர்‌ உண்டு. 
'அன்பில்லாதவர்கள்‌ உண்டு, உடுத்துத்‌ திரியும்‌ பிணம்‌ 
என்பார்‌ திருவள்ளுவர்‌. 

“அன்பின்‌ வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு 

என்புதோல்‌ போர்த்த உடம்பு” (குறள்‌ 80) 


அன்பு உயிரைச்‌ சார்ந்த உணர்வு; ஒழுக்கம்‌. அன்புக்கு 
வேறு புறமான குறிக்கோள்‌ இல்லை. அன்புக்குக்‌ குறிக்கோள்‌, 


180 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அன்பே! வேறுவேறு குறிக்கோளுடன்‌ அன்புடையராகப்‌ 
பழகுதல்‌ உண்மை அன்பன்று. ௮ஃதொரு வாணிகம்‌. அன்பு 
ஏன்‌? எதனால்‌? என்ற காரண வினாக்களுக்கு விடை கூற 
இயலாது. அப்படிக்‌ காரணம்‌ கூற முடியுமானால்‌ அந்த ஒரே 
காரணம்‌ அன்பாக இருத்தல்‌ என்ற உயிரியற்கைதான்‌. 

அன்பு, உயிரின்‌ இயற்கைக்‌ குணம்‌. அன்பு வாழ்க்கை 
உயிரியல்‌ வளர்ச்சியில்‌ வளர்ந்து வருகிறது. ஒரறிவுயிர்‌ முதல்‌ 
ஐயறிவுயிர்களிடத்தும்‌ அன்பு உண்டு, ஆனால்‌, அது 
வளச்சியில்லாத அன்பு; நிலையில்லாத அன்பு; மறக்கக்கூடிய 
அன்பு. இல்லை! அன்பை உறவை மறந்து மோதிக்‌ 
கொள்ளக்கூடிய அளவுக்குக்‌ கீழிறங்கக்கூடியது. மானிடச்‌ 
சாதியினர்‌ அறறிவினர்‌. வளர்ந்த அன்பினராய்‌ இருத்தல்‌ 
மனிதர்‌ கடமை. அனால்‌, இன்று அப்படி இருக்கறதா? 
மனிதன்‌ ஆறாவது அறிவைப்‌ பயன்படுத்துவதே இல்லை. 
இன்று மானிடச்‌ சாதியில்‌ பகுத்தறிவுச்‌ செயற்பாடே 
இல்லை. தொகுப்பறிவுதான்‌ இருக்கிறது. வேண்டும்‌ என்று 
பழகும்‌ காலத்தில்‌ தமக்குச்‌ சாதகமான நன்மைகளையே 
தொகுத்துப்‌ பார்க்கின்றார்கள்‌. வெறுப்பு வந்தவுடன்‌ 
நன்மைகளையெல்லாம்‌ மறந்துவிட்டுத்‌ தமைகளையே-தவறு 
களையே தொகுத்துப்‌ பழிசுமத்துகிறார்கள்‌. நேற்று அன்பு, ' 
உறவு! இன்று பகை, பழிதூற்றல்‌! இது மானிட இயல்‌ 
இல்லை; விலங்கியல்‌ வாழ்க்கை! மிகமிக அற்பமானவைக்கும்‌ 
கூட இன்றைய மானிடச்‌ சாதி அடித்துக்கொண்டு சாகிறது. 
இன்று வீட்டு வாழ்க்கையிலிருந்து வீதி வாழ்க்கை வரை 
அன்பு வழியதாக அமையவில்லை. ஒவ்வொருவரும்‌ உலகம்‌ 
அவர்களுக்காகவே என்று கருதுகின்றனர்‌. ஒவ்வொருவரும்‌ 
பிறிதொருவரும்‌-சமுதாயத்திற்குக்‌ கடமைப்பட்டிருப்பதாக 
நினைப்பதே இல்லை. அதுமட்டுமன்று; கடமைகளின்‌ 
வழியது உரிமை என்ற அடிப்படை நியதியையே மறந்து 
விடுகின்றனர்‌. இச்சூழ்நிலையில்‌ அன்புடையார்‌ போலப்‌ 
பலர்‌ நடிக்கின்றனர்‌. அனால்‌ உண்மையான அன்பு 
யாரிடமும்‌ இல்லை. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 181 


, அன்பு உயிரியல்பான உணர்வு; ஒழுக்கம்‌. அன்பு 
உயிரிடத்தில்‌ பொங்கிவழிந்து மற்ற உயிரினங்களுக்குப்‌ 
பாய்ந்து வளப்படுத்துவது. இத்தகைய தூய இயற்கையான 
அன்பை, வாழ்விக்கும்‌ அன்பை-ஊற்றுக்‌ கண்ணைத்‌ 
தன்னல நயப்புக்களால்‌ ஆணவச்‌ செருக்குக்களால்‌ தூர்த்து 
விட்டனர்‌ பலர்‌. அதனால்‌, வீட்டிலும்‌ டே... ! நாட்டிலும்‌ 
போர்‌! உலக அரங்கிலும்‌ போர்‌! ஏன்‌ இந்த அவலநிலை? 
அன்பு, தன்னயப்புணர்வுகளால்‌, விருப்பு வெறுப்புக்களால்‌ 
எளிதில்‌ திரிபடையக்‌ கூடியது. இன்று மானிடச்‌ சாதியின்‌ 
வாழ்க்கை திரிபடைந்து கிடக்கிறது. அன்புக்கு உறவும்‌ 
இல்லை; : பகையும்‌ இல்லை! அன்பு வளரும்‌ நிலையில்‌ 
கூடுதல்‌, குறைவு அளவுப்‌ பரிமாணங்கள்‌ இருக்கும்‌. அனால்‌, 
. அன்பு உலகத்தில்‌ வேறுபாடு இல்லை; வெறுப்பு இல்லை; 
பகை. இல்லை; குற்றம்‌ இல்லை; குறை இல்லை; சிறிய 
வட்டங்களைக்‌ கடந்து நிலையாக இருப்பதுதான்‌ அன்பு. 


அன்புடையராதல்‌ எளிது. அன்புடையராய்‌ விளங்க, 
உயிர்‌ வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌, பயன்‌ என்ன? என்று 
கண்டுகொள்ள வேண்டும்‌. வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌ 
குற்றங்களும்‌ குறைகளும்‌ உடையதரயிருக்கும்‌. உயிர்‌, 
அவற்றினின்றும்‌ விலகி விடுதலை பெற்றுத்‌ தகுதிகளைப்‌ 
பெறுதலேயாம்‌! உயிரின்‌ முழு நிலையான வளர்ந்த தகுதி, 
உயிர்‌ அன்பாயமர்ந்திருத்தலேயாம்‌. அவ்வன்பின்வழி திரு 
வருளைத்‌ துய்த்து இன்புறுதலேயாம்‌. இந்த உயரிய 
இலட்சியத்தினையடைய அறிவு, ஆள்வினை, பொருள்‌, பதவி 
எல்லாமே துணையாக அமைவனவேயோம்‌. அன்பே 
இலட்சியம்‌ என்று உணர்ந்தவுடன்‌ அன்பினைத்‌ தோற்று 
விக்க ஒரு நிலையான கருத்துத்‌ தேவை! கடவுள்‌ ஒருவர்‌! 
அவர்‌ உலகத்தின்‌ தந்தை-தாய்‌! உயிர்க்குலமனைத்தும்‌ 
அவர்தம்‌ அருளுக்குரியன என்ற அடிப்படைக்‌ கருத்தை 
எண்ணினால்‌ தோற்றநிலையிலும்‌ வாழ்க்கை நிலையிலும்‌ 
இறுதி நிலையிலும்‌ ஓர்‌ குலம்‌ என்ற உணர்வு தோன்றும்‌! 


182 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அந்த உணர்வு அன்பினைத்‌ தூண்டும்‌! அன்புக்கு நாடு, 
இனம்‌, மொழி ஆகிய எந்த வேறுபாடும்‌ இல்லை. வேறு 
பாடுகள்‌ நேரிடையாகவோ மறைமுகமாகவோ இருந்தால்‌ 
அவை அன்பைத்‌ தடைசெய்யும்‌. குற்றம்‌ குறைகள்‌ கூட 
அன்புக்குத்‌ தடையாக அமையா; அமையக்கூடா. 
துர்நாற்றமான மலம்கூட முறையாகப்‌ பக்குவப்படுத்தப்‌ 
பட்டால்‌ நல்ல உரமாகிவிடுகிறதே! மீண்டும்‌ நமக்குரிய 
உணவைப்‌ பெற அந்த உரம்தானே துணைசெய்கிறது? 
அழுக்கு வேட்டியின்மீது கோபம்‌ கொள்வார்‌ யார்‌? அழுக்கு 
வேட்டி யின்மீது' கோபம்‌ கொண்டு அதைக்‌ கிழிப்பவர்கள்‌ 
யாரையாவது பார்த்திருக்கிறார்களா? இல்லை! இழிந்த 
வேட்டியைக்கூட வேறுவகையாக உபயோகிக்கும்‌ மனிதர்‌ 
களையே பார்க்கிறோம்‌. அதுபோல்‌ குற்றங்‌ குறைகளுடைய 
வர்களையும்கூட அன்பாகப்‌ பழகத்‌ திருத்திப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள வேண்டுமே தவிர, வேற்றுமை பாராட்டக்கூடாது; 
வெறுப்பும்‌ கொள்ளக்‌ கூடாது. ஒரு குணம்‌ அதனை ஒத்த 
குணத்தையே எதிர்த்‌ திசையிலும்‌ தோற்றுவித்து வளர்க்கும்‌. 
அனாலும்‌ அன்பு நெஞ்சமுடையார்‌ சிலர்‌. அன்பை ஒளித்து 
வைத்துக்கொண்டு குற்றம்‌ குறையுடையாரைத்‌ திருத்தி 
எடுத்து வளர்க்க முயற்சிசெய்வர்‌. இத்தகு சூழ்நிலைகளில்‌ 
நம்பிக்கையும்‌ நல்லெண்ணமுமே துணைசெய்ய இயலும்‌. 
அன்பில்‌, உறவில்‌ அவநம்பிக்கையும்‌ பரபரப்பும்‌ கூடவே 
கூடாது! 


உயிர்க்குலத்தை, மானிடச்‌ சாதியை அன்பில்‌ நனைத்து 
வளர்க்கவே சமயம்‌ தோன்றியது. “அன்பே சிவம்‌” என்று 
திருமந்திரம்‌ கூறும்‌. 


“அன்பும்‌ சிவமும்‌ இரண்டென்பர்‌ அறிவிலார்‌ 
அன்பே சிவமான தாரும்‌ அறிகிலார்‌” 


(திருமந்திரம்‌ 370) 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 183 


“அன்பலால்‌ பொருளும்‌ இல்லை 
ஐயன்‌ ஐயாற னார்க்கே” என்பது திருமுறை. 

அன்பில்‌ மனித குலத்தை இணைத்து வளர்த்து 
வாழ்விக்காதது சமயம்‌ அல்ல. சமய வேற்றுமையால்‌ 
மனிதகுலத்தை வேறுபடுத்தும்‌ கொள்கைகளைப்‌ பரப்பு 
பவர்கள்‌, பேசுபவர்கள்‌ சமயத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ அல்லர்‌. 
சமயங்கள்‌ நிறுவனங்களாக மாறிய பிறகு, சமய 
நெறியிலிருந்து நெடுந்தொலைவு விலகிச்‌ சென்ற பிறகு தம்‌ 
தகுதியை இழந்துவிட்டன. அதனால்‌ சமய அடிப்படையில்‌ 
போர்கள்‌ கூட நடந்தன-- நடந்து கொண்டிருக்கின்றன ! இது 
மக்களிடம்‌ செல்வாக்குப்‌ பெற்றுள்ள சமயத்தை, சமூகத்‌ 
தயசக்திகள்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதன்‌ விளைவேயாம்‌. 
சமயம்‌ காரணமன்று. அனால்‌ சமயம்‌, திருத்தும்‌ சக்தியை 
இழந்துவிட்டது. உப்பே சாரமற்றுப்‌ போனால்‌. அதற்குச்‌ 
சாரமேற்ற இயலுமா? 

அன்பைத்தூண்ட, வளர்க்க, மனிதகுல ஒருமைப்‌ 
பாட்டைக்‌ காண, வையகத்தைச்‌ செழிக்கச்‌ செய்வதே சமயம்‌. 
இந்தப்‌ பணியில்‌ ஈடுபடுகின்றவர்களே சமய நெறியாளர்கள்‌ ! 
சமயத்‌ தலைவர்கள்‌ ! “மக்கள்‌ சிந்தனை” 15-10-80 


தூயா னைகள்‌ கோயில்களாகும்‌ . 


அன்பு, ஆற்றல்‌ உடையது. அன்பினும்‌ உயர்‌ 
ஆற்றலுடையது வேறு எதுவும்‌ இல்லை. அன்பு ஒரு சிறந்த 
செயலூக்கி. அன்பு செயலாக்கம்‌ உடையது. அன்பு அளப்பில்‌ 
ஆண்மை தரத்தக்கது. அன்பு குடத்துள்‌ விளக்கும்‌, உறையுள்‌ 
வாளும்‌ போலப்‌ பார்க்க முடியாதது என்ற கருத்து 
உண்மையன்று. அன்பு. உணர்வுமயமானது; செயல்களாக 
உருப்பெறுவது. இன்று ஆற்றல்‌ மிக்க அன்பு எங்குமில்லை. 
வெறும்‌ ஆசைகளால்‌ மக்கள்‌ அலைக்கழிக்கப்படுகின்றனர்‌. 
ஆசை, பனிமூட்டம்‌ போன்றது. அன்பு வளம்‌ கொழிக்கும்‌ 


184 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மழை போன்றது. அசை சுரண்டி ஏமாற்றி வாழ்வது. அன்பு 
உழைத்து வாழ்வது. அசை இரந்து உதவிகள்‌ பெற்று வாழ்வது. 
அன்பு உழைத்து வாழ்வித்து வாழ்வது. அசை இகழ்வினைத்‌ 
தருவது. அன்பு புகழினைத்‌ தருவது. அன்புடையார்‌ 
நெஞ்சத்தில்‌ வேற்றுமை இல்லை. மருத்துவ நலம்‌ கருதியும்‌ 
வளர்ப்பு நிலைகள்‌ கருதியும்‌ பாகுபாடுகள்‌ இருக்கலாம்‌, 
இவை சிலருக்கு நிலையானவையல்ல. எல்லாரும்‌ பெறக்‌ 
கூடியனவே. 


இந்த ஆற்றல்மிக்க அன்பு வாழும்‌ முறையால்‌, 
துய்க்கப்பெறும்‌ நிலைகளால்‌ வேறு வேறு பெயர்‌ பெறினும்‌ 
அன்பு அன்பேயாம்‌; கணவன்‌ மனைவியிடை நிகழ்வது 
காதல்‌. நண்பர்களிடையில்‌ நிகழ்வது நட்பு. கடவுள்‌ 
-உயிர்களிடையில்‌ நிகழ்வது பக்தி. இவைகளின்‌ பெயர்கள்‌ 
வேறுவேறாயினும்‌ துய்க்கும்‌ நிலையால்‌ வேறுபட்டனவே 
தவிர, ஒன்றில்‌ ஒன்று உயர்ந்தவையுமல்ல; தாழ்ந்தவையுமல்ல. 
ஒன்றின்‌ வாயிலாகப்‌ பெறுவதைப்‌ பிறிதொன்றின்‌ 
வாயிலாகப்‌ பெறலாம்‌. ஏன்‌ இறைவனையே கூட-இன்ப 
அன்பினைக்‌ கூட பக்தியினால்தான்‌ பெறவேண்டும்‌ 
என்பதல்ல. முன்‌ இரண்டு அன்பு நிலைகளில்‌ செழித்து 
வளந்தாலே இறைவன்‌ தேடி வந்தருள்வான்‌. அனால்‌ 
அன்புடையராதல்‌ என்பது சொல்லுதற்கு எளிது. வாழ்தல்‌ 
அருமை.  அருமையுடையதெனின்‌ முடியாததா? இல்லை. 
மனம்‌ வைத்து முயன்றால்‌ எளிது. 

கணவன்‌ மனைவியாக வாழ்தல்‌ தூய வாழ்க்கை, 
பெண்மையைப்‌ பழித்தும்‌ மனையறத்தை இகழ்தலும்‌ தமிழ்‌ 
வழக்கமல்ல. “துறவியரும்‌ தொழும்‌ பரவை” என்பார்‌ 
சேக்கிழார்‌. சுந்தரர்‌ பரவையாரிடத்தில்‌ வாழ்ந்த இன்ப 
வாழ்க்கையை, யோக. வாழ்க்கையை என்று இறப்பித்துச்‌ 
சேக்கிழார்‌, 


“தென்னாவ லூர்மன்னன்‌ 
தேவர்பிரான்‌ திருவருளால்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 185 


மின்னாரும்‌ கொடிமருங்குல்‌ 
பரவையெலும்‌ மெல்லியல்தன்‌ 


பொன்னாரும்‌ முலைஓங்கல்‌ 
புணர்குவடே சார்வாகப்‌ 


பன்னாளும்‌ பயில்யோக 
பரம்பரையில்‌ விரும்பினார்‌” 


“என்று கூறுவதறிக. 

சிறந்த கணவன்‌ மனைவியாக வாழ்தல்‌ என்ற 
அடிப்படையில்‌ சங்ககாலம்‌ 'தலைவி' என்றே குறிப்பிடுகிறது. 
திருக்குறள்‌ “வாழ்க்கைத்துணை நலம்‌” என்று பாராட்டுகிறது. 
சிறந்த மனையற வாழ்க்கையில்‌ பங்கு பெறுவோர்‌ குறைகள்‌ 
நீங்கிக்‌ குணங்கள்‌ பெற்று ஆன்மநலம்‌ எய்துதல்‌ இயற்கை. 
ஒரு பெண்‌, தனக்கு வாய்த்தவன்‌ குறைகளையுடைய 
கணவனாயினும்‌ அவனை நெறிப்படுத்தி, தெய்வ நிலைக்கு 
உயர்த்தமுடியும்‌. குறைகளைக்‌ கடந்து அன்பு காட்டுதல்‌, 
தொண்டுசெய்தல்‌, உதவியாக இருத்தல்‌, கலத்தல்‌ முதலிய 
நிகழ்வுகளின்‌ மூலம்‌ அற்புதமான மாற்றங்கள்‌ விளைகின்றன. 
திருநீலகண்டர்‌ மனைவாழ்க்கையும்‌, கண்ணகி மனை 
வாழ்க்கையும்‌ இதற்கு எடுத்துக்காட்டுகள்‌. “குறையிலாதார்‌ 
யாருமில்லை” என்பது உலகியல்‌ வரலாறு காட்டும்‌ உண்மை. 
ஆனால்‌ அன்புக்கு, காதலுக்கு, நட்புக்குக்‌ குறை தடையாக 
அமையாது; அமையக்கூடாது. அப்படி அமையும்படி 
அனுமதித்துவிட்டால்‌ குறைகள்‌ பல்கிப்‌ பெருகுமே தவிர, 
அன்பு வளராது; வாழ்க்கை வளராது; வளமாக அமையாது. 
அதேபோழ்து குறைகளைப்‌ பொருட்படுத்தாத அன்பை 
சலுகையாக எடுத்துக்கொண்டு கெட்டுப்போகவும்‌ கூடாது. 
ஆதலால்‌, அன்பின்மை போலக்‌ காட்டுதல்‌, அன்பு 
வாழ்க்கைக்குக்‌ களை வெட்டிக்‌ காய்ச்சல்‌ காட்டுவது 
போலப்‌ பயன்தரும்‌. அதனாலன்றோ காதல்‌ வாழ்கையில்‌ 
௬. தேவையென்று மனையறம்‌ அறிந்தோர்‌ கூறுகின்றனர்‌. 

71.13 


186 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ஊடலும்‌ உணவுக்கு உப்புப்‌ போலச்‌ சுவைமிகுந்து 
வழங்குவதே என்றனர்‌. அதலால்‌ காதல்‌ வாழ்க்கையைச்‌ 
சிற்றின்பம்‌ என்று சீரழித்துச்‌ சித்திரவதை செய்வது 
நன்மரபாகாது. காதல்‌ வாழ்க்கையினால்‌ மானிடன்‌ பெறும்‌ 
ஆற்றலைப்‌ பாரதி, 


“காற்றில்‌ ஏறி, அவ்‌ 
விண்ணையும்‌ சாடுவோம்‌ 
காதற்‌ பெண்கள்‌ 
கடைக்கண்‌ பணியிலே.” 
(பெண்கள்‌ வாழ்க--8) 


என்று பாடுகின்றான்‌. சித்தாந்தச்‌ செந்நெறியும்‌ கூடச்‌ 
சிவமாகிய பரம்பொருள்‌ சக்தியாகிய . அம்மையுடன்‌ 
சேரும்பொழுதே ஆற்றல்பெற்று ஐந்தொழில்‌ நிகழ்த்துவதாகக்‌ 
கூறுகிறது. ஏன்‌ சிவம்‌ அடியார்களுக்கு அருளியபோதெல்‌ 
லாம்‌ அம்மை உடனிருந்து, அருளுதற்குத்‌ துணையாயமைந்த 
தால்‌ என்பது பெரிய புராணத்தின்‌ விளக்கம்‌; முடிவு. 
அதலால்‌, மனையறத்தில்‌ நிகழும்‌ காதல்‌, இறைநேெறிக்கு 
.முரணாவது இல்லை. இந்த அன்பு தூய்மையானது. 
காதலர்கள்‌ முழுமையாக வளர்ந்து நன்மக்கட்‌ பேற்றின்‌ 
மூலம்‌ வையகத்திற்கு--அன்பில்‌ பழுத்து வளர்த்த புகழுடைய 
வர்களாதலால்‌--வானோர்க்கும்‌ விருந்தாக அமைகின்றனர்‌. 

துறவு வாழ்க்கையைவிட மனையற வாழ்க்கை 
எளிகன்று. துறவிகள்‌ கூடக்‌ களத்திலிருந்து விலகிப்‌ 
பொறிகளை ஓடுக்கிப்‌ பழக்கப்படுத்துதல்‌ மூலம்‌ எளிதில்‌ 
வெற்றி பெறலாம்‌. ஆனால்‌ மனையறத்தில்‌ இன்பக்‌ 
களத்திலிருந்து விலகுதல்‌ இல்லை. அங்கேயே இருந்து 
துய்ப்பதையே இலட்சியமாகக்‌ கொள்ளமால்‌ துய்ப்பிப்பதை 
இலட்சியமாகக்‌ கொண்டு வாழ்தலுக்கு மிகக்‌ கடுமையான 
- துறவு மனப்பான்மையும்‌ நியாய உணர்வும்‌ தேவை. 
சுவையாகச்‌ சமைத்தல்‌. வேண்டும்‌. அனால்‌ சுவைத்து ' 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 187 


மகிழ்வதற்காக அல்ல. காதற்‌ கொழுநனை, மக்களை, சுற்றத்‌ 
தாரை உண்பித்து மகிழ்வதற்காக; அழகாக ஒப்பனைகள்‌ 
தேவை. ஆனால்‌ தான்‌ மகிழ, பெருமைப்பட அல்ல. காதலன்‌ 
மகிழ்ந்து வாழ! காதலன்‌ கண்டு மகிழ்ந்து வாழ்தலுக்கே 
பெண்‌ அழகாக இருக்கிறாள்‌; இருக்க விரும்புகிறாள்‌ 
என்பதை, காரைக்காலம்மையார்‌ உணர்த்துகின்றார்‌. இது 
போலவே அடலேறாகிய அட வருக்கும்‌ காதலியின்‌ மகிழ்வே 
மகிழ்வு. அவன்‌ அவளுடைமை. இத்தகைய ஊன்‌, உயிர்‌, 
அறிவு, உணர்வு கலந்த மனையற வாழ்க்கையே மங்கலமாம்‌. 
இங்ஙனம்‌ மங்கலமாக அமைந்த மனையற வாழ்க்கை 
யிலேயே நன்மக்கள்‌ தோன்றுவர்‌. இத்தகு மனைகள்‌ திருக்‌ 
கோயில்கள்‌, திருமடங்கள்‌ போல்வன; தூய்மையானவை; 
இறைவன்‌ மகிழ்ந்து தேடிவரும்‌ இடங்கள்‌; இத்தகு மனையற 
வாழ்க்கை உயர்சமய வாழ்க்கையே; மனைகள்‌ 
கோயில்களாக மாறினால்‌ கோயில்கள்‌ கோயில்களாக 
விளங்கும்‌. 


மக்கள்‌ சிந்தனை'--1-11-80 
சும வழிபட்ட சமுதாயாம்‌ 


மனிதன்‌ கூடிவாழப்‌ பிறந்தவன்‌. மனிதன்‌, சமுதாய 
வாழ்க்கைக்கு உரியவன்‌; கடமைப்பட்டவன்‌. ஏன்‌? 
தோற்றத்தால்‌ தனி மனிதனாயினும்‌ அவனைப்‌ படைத்து 
உருவாக்கி உலாவர விட்டிருப்பதே சமுதாயம்‌ என்ற 
அமைப்புத்தான்‌; தனிமனிதனா? சமுதாயமா ? என்ற கேள்வி 
பிறத்தல்‌ கூடாது. பிறந்துவிட்டால்‌ சமுதாயம்‌ என்பதே 
விடை. சமயம்‌, அரசியல்‌ அகியவற்றின்‌ தோற்றக்களன்‌ 
சமுதாயமே! இவற்றின்‌ நோக்கமும்‌ சமுதாயத்தைக்‌ 
கட்டமைத்துக்‌ காப்பதே. ன க 

சமுதாயம்‌ என்ற அமைப்பில்‌ எல்லாரும்‌ இருப்பர்‌. 
கற்றோர்‌ இருப்பர்‌; கல்லாதவரும்‌ இருப்பர்‌. உடையவரும்‌ 
இருப்பர்‌; இல்லாதவரும்‌ இருப்பர்‌. வலியுடையோரும்‌ 


188 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இருப்பர்‌; வலிமையற்றோரும்‌ இருப்பர்‌; ஆனால்‌ சமுதாயக்‌ 
கட்டமைப்பிற்குள்‌ கரைந்து வேறுபாடற்ற ஒன்றாக இருப்பது 
சமூதாய அமைப்பின்‌ இலக்கணம்‌. அப்படியானால்‌ 
சமுதாயம்‌ என்பது ஒரு அச்சுவார்ப்பா? இல்லை. 
அச்சுவார்ப்புக்கு உயிர்ப்பு ஏது? சிந்தனை ஏது? செயல்‌ ஏது? 
உணர்வு எது? சமுதாயம்‌ என்பது சிந்தனையும்‌ செயல்‌ 
திறனும்‌ உடைய உணர்வுகளால்‌ பொலிவடைந்து ஓயாது 
இயங்கும்‌ ஓர்‌ இயக்கம்‌. ஆங்கு வேற்றுமைகள்‌ இருக்கும்‌. 
அனாலும்‌ வேற்றுமைகளை ஒருமை, ஆட்கொண்டுவிட்டது. 
பொதுமை தனிமையை எடுத்துச்‌ செரித்துக்கொண்டு 
விட்டது. ஆங்கு ஒருவர்‌ எல்லாருக்காகவும்‌, எல்லாரும்‌ 
ஒருவருக்காகவும்‌ என்று வாழ்கின்றனர்‌. இத்தகைய சமுதாய 
அமைப்பே சமய வழிப்பட்ட சமுதாய அமைப்பு. சமயம்‌ 
மனிதகுலத்தைச்‌ சமைப்பது. “சேரவாரும்‌ செகத்திரே” 
என்பது சமயத்தின்‌ அழைப்பு! அப்பரடிகள்‌ திருக்கோயில்‌ 
உழவாரப்‌ பணிமட்டும்‌ செய்யவில்லை, “பார்‌ வாழத்‌ 
திருவீதிப்‌ பணியும்‌ செய்தார்‌ என்பறிக. சிவநெறியில்‌ ஒரு 
வாழ்த்துப்‌ பாடல்‌ உண்டு. அந்தப்‌ பாடல்‌ கச்சியப்பர்‌ 
அருளிச்‌ செய்தது. அப்பாடலின்‌ அமைப்பு முறையே, சமயம்‌ 
ஒரு சமுதாய அமைப்பைப்‌ பொதுநலம்‌ செறிந்த சமுதாய 
அமைப்புப்‌ படைக்கும்‌ நோக்கும்‌ உடையது என்பதை 
விளக்குவதாய்‌ அமைந்திருக்றெது. 


“வான்முகில்‌ வழாது பெய்க 
மலிவளம்‌ சுரக்க! மன்னன்‌ 
கோன்முறை அரசு செய்க; 
குறைவிலாது உயிர்கள்‌ வாழ்க! 
நான்மறை அறங்க சளோங்க! 
நற்றவம்‌ வேள்வி மல்க/ 
மேன்மைகொள்‌ சைவ நீதி 
விளங்குக உலக மெல்லாம்‌.” 


என்பது அந்தப்‌ பாடல்‌. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 189 


மண்ணின்‌ வளத்திற்கும்‌ உயிர்கள்‌ உண்டு களித்து 
மகிழற்கும்‌ பொருள்கள்‌ தோற்றத்திற்கும்‌ இன்றியமையாத 
தாகிய மழை பெய்யவேண்டும்‌. மழை பெய்தால்‌ போதுமா? 
வளம்பல கொழிக்கவேண்டும்‌. வான்‌ மழை பெய்தாலும்‌ 
வளம்பல கொழித்தாலும்‌ முறையான அரசு இல்லையாயின்‌ 
வல்லார்கள்‌ உண்டு கொழுப்பர்‌: மெலியார்கள்‌ வாடுவர்‌. 
. ஆதலால்‌ வல்லார்கள்பால்‌ சாராத முறையான 
பங்கட்டினைச்‌ செய்யும்‌ அரசு தேவை. உயிர்கள்‌ யாவும்‌ 
யாதொரு குறையுமில்லாது வாழவேண்டும்‌. “குறைவிலாது 
உயிர்கள்‌ வாழ்க!” என்னே இலட்சியம்‌! உயிர்கள்‌ யாவும்‌ 
பெறுவனவெல்லாம்‌ துய்த்து யாதொரு குறையும்‌ இன்றி வாழ 
வேண்டும்‌. இந்தச்‌ சாதனைகள்‌ நடந்தால்தான்‌ அறங்கள்‌ 
நடைபெறும்‌; தவம்‌ இயற்றப்பெறும்‌; மனித குலத்தில்‌ 
இன்றியமையாத நீதியும்‌ நிலவும்‌. இது கச்சியப்பர்‌ காட்டும்‌ 
சமய வழிப்பட்ட சமுதாய அமைப்பு. 
இத்தகைய சமுதாய அமைப்பைக்‌ காணச்‌ சமயம்‌ 
ஈடுபட்டால்தான்‌ அது சமயம்‌; வாழ்விக்கும்‌ சமயம்‌! 
இல்லையானால்‌ சமயம்‌ ஒரு பிழைப்பு. அது காலப்‌ 
போக்கில்‌ வரலாற்றுப்‌ புதைமணலில்‌ புதையுண்டு போகும்‌. 
புதிய சமயநெறியைப்‌ புத்துலகம்‌ படைக்கும்‌. 
மக்கள்‌ சிந்தனை” 15-11-80 


இந்தூ சாமமாத்தில்‌ சிக்கல்‌! 
தீர்வு காண இயலுமா! 


இந்தியா பரப்பளவில்‌ ஒரு பெரிய நாடு. பல 
நூறாயிரக்‌ கணக்கான ஆண்டுகளுக்கு முன்‌ தோன்றி 
வளர்ந்து வரும்‌ ஒரு நாடு. இந்தியாவின்‌ பழமை, பரப்பளவு 
இவைகளின்‌ அளவுக்கு வேற்றுமைகளும்‌ உண்டு. இவ்வேற்று 
மைகளில்‌ பல, காலத்தின்‌ தேவையாகத்‌ தோன்றியவை. 
அதாவது இமயத்தின்‌ அடிவாரத்தில்‌ வாழ்வோனுக்கும்‌ 


190 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தென்குமரிக்‌ கடலோரத்தில்‌ வாழ்வோனுக்கும்‌ எளிதில்‌ 
உறவு ஏற்படவாய்ப்பில்லாமல்‌ காலமும்‌ தொலைவும்‌ பிரித்து 
வைத்தமையே வேற்றுமைகளுக்கு மிகுதியும்‌ காரணம்‌. 
ஆதலால்‌ இந்திய மக்களிடையேயுள்ள வேற்றுமைகள்‌ பல 
இயல்பானவை; சில வற்புறுத்தி ஏற்றுக்கொள்ளச்‌ செய்யப்‌ 
பட்டவை. சில வேற்றுமைகளை எதிர்த்து இந்திய நாட்டின்‌ 
பல பகுதிகளிலும்‌ ஒரே நேரத்தில்‌ ஒருவருக்கொருவர்‌ 
தொடர்பு இல்லாமற்‌ கூடப்‌ போராடியிருக்கிறார்கள்‌. 
இத்தகைய வரலாற்று நாயகர்களை நினைவில்‌ கொண்டால்‌ 
இந்திய வேற்றுமைகளை எளிதில்‌ நீக்கலாம்‌. வேற்றுமைகளை 
எளிதில்‌ நீக்க இயலாமற்‌ போனாலும்‌ விழுமிய ஒருமைப்‌ 
பாட்டை உருவாக்க முடியும்‌. இதற்கு இந்திய நாட்டின்‌ 
பல்வேறு நாகரிகங்களை, சமயக்கொள்கைகளை, மொழி 
இலக்கியங்களைச்‌ சமன்செய்து சீர்‌ தூக்கிப்‌ பாராட்டும்‌ 
மனப்பான்மை வளரவேண்டும்‌. எப்பொழுதுமே, இது 
உயர்ந்தது-அது தாழ்ந்தது என்ற விவாதத்தை ஆய்வு 
மனப்பான்மை யின்றி வெறிக்‌ கூச்சலாக்குபவர்கள்‌ 
கலகத்தையே வளர்ப்பார்கள்‌. எந்த ஒன்றின்‌ தனித்‌ 
தன்மையையும்‌ அறிந்து பாராட்டிப்‌ பேணுதல்‌ 
சான்றோர்க்கு அழகு-கடமை. குறிப்பாக இன்று 
விவாதத்திற்கு அளாகியுள்ள இந்துமதத்தை ஆராய்வோம்‌. 
உண்மையில்‌ இந்துமதம்‌ என ஒன்று இல்லை. பொது 
வாக உலகச்‌ சமயங்கள்‌ வழிபடும்‌ கடவுளின்‌ பெயரால்‌ 
விளங்கும்‌ அல்லது அம்‌ மதங்களைக்‌ கண்ட ஞானிகள்‌ 
பெயரால்‌ விளங்கும்‌. இந்து மதம்‌ என்ற பெயர்‌ இவ்விரண்டு 
அடிப்படையிலும்‌ இல்லை. ஒரு சிலர்‌ இந்து மதம்‌ என்ற 
பெயர்‌ “சிந்து' என்ற நதி அடிப்படையில்‌ தோன்றிக்‌ 
காலப்போக்கில்‌ “இந்து' என்ற மருவிற்று என்பார்கள்‌. இன்று 
சிந்து நதிக்கரையை இந்து சமயத்தைச்‌ சேர்ந்தவர்‌ யாரும்‌ 
தாயகமாகக்‌ கொண்டு இல்லை. வேறு சில அறிஞர்கள்‌, 
அந்நியர்கள்‌ இந்தியாவில்‌ தோன்றிய சமயங்கள்‌ அனைத்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 191 


தையும்‌ ஒன்றாக்கி இந்து மதம்‌ என்று பெயர்‌ சூட்டியதாகக்‌ 
கூறுவர்‌. எது எப்படியிருப்பினும்‌ இந்துமதம்‌ என்ற ஒன்று 
வேதம்‌, சாத்திரம்‌, ஆகமம்‌, திருமுறை திவ்வியப்பிரபந்தங்கள்‌ 
ஆகிய எந்த நூல்களிலும்‌ இல்லை. இந்து மத வரிசைப்‌ 
பட்டியலில்‌ இன்று ஜைனமதம்கூட சேர்க்கப்பட்டுள்ளது. 
எனவே, இந்து மதம்‌ என்ற வெறும்‌ பெயரில்‌ ஒரு சமயத்தை 
உருவாக்குவதும்‌ அதற்கு இதுதான்‌ கொள்கையென்று 
நிர்ணயிப்பதும்‌, அந்த மதத்திற்கு இன்னார்தான்‌ தலைவர்‌ 
என்று உரிமை கொண்டாடிக்‌ கொள்வதும்‌ வரலாற்றின்‌ 
அடிப்படையில்‌ இல்லாத ஒன்று. தத்துவங்கள்‌ அடிப்படை 
யிலும்‌ ஏற்புடையதன்று. 

இன்று காஞ்சி காமகோடி பீடத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
இந்த முயற்சியைக்‌ கடுமையாகச்‌ செய்துவருகிறார்கள்‌. 
அனால்‌, கொள்கையளவில்‌ வேற்றுமையில்லாத சிருங்கேரி 
பீடம்‌, “காஞ்சி காமகோடி பீடம்‌ ஆதிசங்கரர்‌ நியமித்த நான்‌ 
கில்‌ ஒன்றில்லை” என்ற நூல்‌ எழுதி வெளியிட்டுள்ளார்கள்‌. 
இது அவர்களுக்குள்‌ இருக்கும்‌ சண்டை. மற்றவர்கள்‌ அந்தச்‌ 
சண்டையைப்‌ பற்றி அறிந்துகொள்ள முயற்சிசெய்வதோ 
விமர்ச்சிப்பதோ நாகரிகம்‌ இல்லை. அதலால்‌ அதுபற்றிச்‌ 
சிந்திக்க வேண்டியதில்லை. இந்து மதம்‌ என்பது. சைவம்‌ 
வைணவம்‌ என்னும்‌ இரண்டு பெரும்‌ பிரிவை உள்ளடக்கிய 
தாக வழங்கப்பெறுகிறது. இந்த இரண்டு பெரும்‌ பிரிவுகளின்‌ 
தனித்தன்மையை, இந்து மதம்‌ என்ற பேரமைப்பை விரும்பு 
கிறவர்கள்‌ போற்றிப்‌ பாதுகாப்பதாகத்‌ தெரியவில்லை. 
வைணவ சமயத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தங்களுடைய தனித்‌ 
தன்மையைத்‌ தொடர்ந்து பேணிக்‌ காத்து வருகிறார்கள்‌. 
ஆனால்‌ சைவ சித்தாந்தச்‌ செந்நெறிக்‌ கொள்கைகளை- 
திருமுறைகள்‌ வகுத்துத்‌ தந்த கோட்பாடுகளை 
வைணவர்களைப்‌ போலப்‌ பாதுகாக்கத்‌ தவறியுள்ளார்கள்‌ 
என்பது மறுக்க -முடியாத உண்மை. சைவ சமயத்தைச்‌ 
சார்ந்தவனைக்‌ கேட்டால்‌, தான்‌ வழிபடும்‌ கடவுள்‌ சிவன்‌ 


192 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


என்று கூறுவான்‌. வைணவ சமயத்தைச்‌ சார்ந்தவனைக்‌ 
கேட்டால்‌ திருமால்‌ என்று கூறுவான்‌. 

ஆனால்‌, சைவனாகவோ, வைணவனாகவோ, 
வாழாமல்‌ இந்துவாக வாழ்பவனிடம்‌ அவன்‌ வழிபடும்‌ 
கடவுள்‌ பேர்‌ கேட்டால்‌ ஒரு கடவுள்‌ பெயரைச்‌ சொல்ல 
அவனுக்குத்தெரியாது. பல கடவுள்‌ வழிபாட்டுணர்ச்சியே 
இந்து என்ற உணர்ச்சியிலிருந்துதான்‌ வருகிறது. ஒரு 
சைவனை நோக்கி உன்‌ ஆச்சாரியர்‌ யார்‌? என்று கேட்டால்‌ 
மெய்கண்டார்‌ என்று சொல்லுவான்‌. அதுபோலவே ஒரு 
வைணவனைக்‌ கேட்டால்‌ இராமாநுசர்‌ என்று 
சொல்லுவான்‌. இந்து சமயம்‌ என்று கூறுபவர்களைக்‌ 
கேட்டால்‌ ஆதிசங்கரர்‌ என்று சொல்ல வைக்றோர்கள்‌. 
இந்திய மண்ணில்‌ “பிறந்த ஞானிகள்‌ மட்டும்‌ அல்ல, உலக 
அரங்கில்‌ தோன்றிய எந்தவொரு ஞானியையும்‌ நாம்‌ 
போற்றக்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌. ஞானத்திற்கு நாட்டு 
எல்லையும்‌ மொழி எல்லையும்‌ கால எல்லையும்‌ கிடையாது. 
வரம்புகளைக்‌ கடந்ததுதான்‌ ஞானம்‌. அனால்‌ உரிய 
வளர்ச்சியடைகின்ற வரையில்‌ எது சிறந்தது என்று 
அனுபவத்தில்‌ வைத்து அறியத்தக்க வகையில்‌ உலகத்தின்‌ 
தத்துவ நெறிகள்‌ எல்லாம்‌ உலகத்தின்‌ வற்றாத புனலுடைய 
பல அறுகளைப்‌ போலச்‌ செழித்து வளரவேண்டும்‌. 
அவைகளின்‌ அனுபவங்கள்‌ உலக மக்களுக்கெல்லாம்‌ 
உரிமையாக வேண்டும்‌. 


இதில்‌ நமக்கு இரண்டு விதமான கருத்து இல்லை. 
ஆயினும்‌ சிந்தையில்‌ மலர்ந்து நிற்க வேண்டிய ஒரு நெறியை, 
ஆதிக்கத்தின்‌ மூலமும்‌ மற்ற நெறிகளின்‌ குரல்வளைகளை 
நெரிப்பதன்‌ மூலமும்‌ ஒன்றை ஏற்றுக்‌ கொள்ள 
நிர்ப்பந்திக்கும்‌ போதுதான்‌ சிக்கல்‌ தோன்றுகிறது. 1955-இல்‌ 
நாம்‌ மலேயா சுற்றுப்பயணத்திலிருந்தபொழுது “நாம்‌ ஓர்‌ 
இந்து அல்ல” என்று பத்திரிகைகளுக்குப்‌ பேட்டி கொடுத்‌ 
திருந்தோம்‌. அச்செய்தியை அறிந்த சென்னை இந்து 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 193 


பத்திரிகை நிர்வாகிககள்‌ அவர்களுடைய மலேயா நிருபருக்‌ 
குத்‌ தந்திச்‌ செய்தி அனுப்பி, மீண்டும்‌ பேட்டியில்‌ நம்மை 
விளக்கம்‌ கேட்டார்கள்‌. மீண்டும்‌ நாம்‌ இந்து என்ற பெயரில்‌ 
நமக்கு வெறுப்பில்லையென்றும்‌ நாம்‌ உண்மையில்‌ மேற்‌ 
கொண்ட வழி சைவசித்தாந்தச்‌ செந்நெறியே என்றும்‌ 
தெளிவாக விளக்கினோம்‌. ஆனால்‌ 1969 டிசம்பரில்‌ 
தமிழ்நாடு தெய்விகப்‌ பேரவைத்‌ தலைமையை ஏற்றுக்‌ 
கொண்ட பொழுது நாம்‌ இந்தத்‌ தீவிரக்‌ கொள்கையை 
ஒதுக்கிவைத்துவிட்டு இந்து சமூக மேம்பாட்டுப்‌ பணிகளில்‌ 
ஈடுபடலானோம்‌. ஆனால்‌ நம்முடைய சிந்தனையும்‌ 
செயலும்‌, ஊற்றாகவுள்ள சைவசித்தாந்தச்‌ செந்நெறிக்‌ 
கொள்கையைப்‌ பிரதிபலிப்பனவாக இருந்தன. அதாவது 
தீண்டாமை இல்லை. சாதிவேற்றுமை இல்லை. எல்லாருக்கும்‌ 
எல்லாம்‌ வழங்கும்‌ சமவாய்ப்பே சமய நெறியின்‌ அறம்‌ என்ற 
திசையில்‌ நம்முடைய பணிகள்‌ தொடர்ந்தன. இக்கொள்கை 
வளர்ச்சியின்‌ பயனாகத்‌ தமிழ்‌ வடிபாட்டியக்கம்‌ தீவிர 
மடைந்தது; சாதி வேறுபாடற்ற முறையில்‌ அருச்சகர்களைப்‌ 
பயிற்சிகொடுத்து நியமிக்கலாம்‌ என்ற கொள்கை உருக்‌ 
கொண்டது. இக்கொள்கைகள்‌ ித்தாந்தச்‌ செந்நெறிக்கு 
முரண்பாடானவையல்ல என்பது நமது கருத்து. அனால்‌ 
இந்து சமயத்திற்கு முரண்பாடுடையனவாக காஞ்சி 
காமகோடி பீடம்‌ நினைத்தார்‌. நம்மையும்‌ அழைத்து 
விவாதித்தார்‌. கொள்கைகளில்‌ உடன்பாடு ஏற்படவில்லை. 
இந்து சமயம்‌ என்ற பெயரில்‌ தங்களுடைய அதிக்கத்தை 
நிலைநாட்டிக்கொள்ள விரும்பிய அவர்‌ பேரவையின்‌ 
வளர்ச்சிக்கே இடையூறாக அமைந்தார்‌. இந்த 
நிகழ்ச்சிகளுக்குப்‌ பிறகு : மீண்டும்‌ நாம்‌ பழைய தீவிரக்‌ 
கொள்கைக்குச்‌ செல்ல வேண்டிய நிலை உருவாகியது. 
ஆனாலும்‌ நம்முடைய தனிப்பட்ட சமய மொழிக்‌ 
கொள்கைகள்‌ “இந்தியன்‌” என்ற கொள்கைக்கு மாறாக 
ஒருபோதும்‌ அமையவில்லை. இனி மேலும்‌ அமையாது. 


194 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இந்தியன்‌ என்ற நாட்டு அடிப்படையின்றி இனம்‌ மொழி, 
மத அடிப்படையில்‌ ஒருமைப்பாடுடையவராகச்‌ செய்தல்‌ 
அரிது என்பதே நமது கருத்து. 


முதலில்‌ இன்றுள்ள சிக்கல்களுக்குத்‌ தீர்வுகாண 
வேண்டுமானால்‌ இந்து மதம்‌ என்ற அமைப்புக்குள்‌ மதத்‌ 
தலைவர்களுக்குள்ள அதிபத்திய உணர்வு நீங்கி அவர்களின்‌ 
தனித்‌ தன்மைக்கு இடையூறில்லாமல்‌ ஒருங்கிணைக்க முயற்சி 
செய்யவேண்டும்‌. இது அவ்வளவு எளிதாக நடைபெறும்‌ 
என்று நாம்‌ கருதவில்லை. ஏனெனில்‌ பார்ப்பனர்கள்‌ 
பார்ப்பனர்‌ சார்புடையவர்கள்‌. ஆகியோர்‌ தங்களைத்‌ 
தனித்து ஒதுக்கி அமைத்துக்கொள்வதற்கே முயற்சி செய்‌ 
கின்றனர்‌: தங்களோடு முற்றிலும்‌ உடன்பட்டுவராதவர்களை 
ஒதுக்கவே முயல்கின்றனர்‌. நாம்‌ பேரவைத்‌ தலைவராக 
இருந்தபொழுது பேரவையின்‌ கொள்கைகளில்‌ முற்றாக 
உடன்பாடில்லாத இந்து சமய அமைப்புகளாயிருந்த 
பல்வேறு அமைப்புக்களின்‌ பேராளர்களைக்‌ கொண்ட ஒருங்‌ 
கிணைப்புக்‌ குழு அமைத்தோம்‌. பொதுப்‌ பிரச்சனைகளில்‌ 
அவர்களை அடிக்கடி கூட்டி அலோசனைகள்‌ கேட்டோம்‌. 
அவர்களுடைய இயக்கங்களுக்கும்‌ இயன்ற உதவிகளைச்‌ 
செய்தோம்‌. அனால்‌ பேரவைக்கு இடுக்கண்‌ ஏற்பட்டபோது 
அந்த இயக்கங்களில்‌ ஒன்றுகூட வாய்திறக்கவில்லை. 
இன்றுள்ள சூழ்நிலையிலும்கூட இந்த மதமாற்றச்‌ சிக்கல்‌ 
களில்‌ ஈடுபட்டும்‌ எவரையும்விட நாம்‌ காலத்தில்‌: அக்கறை 
காட்டியிருக்கிறோம்‌. திருநெல்வேலி - நைனாகரம்‌ சிற்றரரில்‌ 
முஸ்லீம்‌ மத மாற்றத்தை நேரில்‌ சென்று தடுக்க முயற்சி 
செய்தோம்‌. ஓரளவு வெற்றி கிடைத்தது. போடிநாயக்கனூரில்‌ 
- லெட்சுமிபுரம்‌ முஸ்லீம்‌ மதமாற்றத்தைத்‌ தடுத்து நாம்‌ 
நிறுத்தியதோடு அங்கு வழிபாட்டுக்‌ கோயில்‌ 
இல்லாமலிருந்ததால்‌ நாம்‌ அதனத்தின்‌ சார்பில்‌. நிதி உதவி 
செய்து கோயில்‌ கட்டித்‌ தரவும்‌ செய்தோம்‌. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 195 


இராமநாதபுரம்‌ மாவட்டப்‌ பிரச்சனையிலும்‌ இதே 
நிலைதான்‌. காஞ்சிபுரம்‌ புதுப்பெரியவாள்‌ கேட்டுக்‌ 
கொண்டதன்‌ பேரில்‌ குன்றக்குடி அடிகளார்‌ சென்றார்‌ 
என்று பத்திரிகைகளில்‌ செய்தி வருறெது. காஞ்சிபுரம்‌ புதுப்‌ 
பெரியவாள்‌ கேட்டுக்கொண்டதன்‌ பேரில்‌ நாம்‌ செல்வதில்‌ 
குறையிருப்பதாக நாம்‌ நினைக்கவில்லை. அனால்‌ உண்மை 
அதுவன்று. ஆக, ஏதோ இந்து சமயத்தில்‌ அவர்களுக்கு 
மட்டுமே அக்கறையிருப்பது போலக்‌ காட்டிக்கொள்ளும்‌ 
போது கொஞ்சம்‌ மனச்‌ சங்கடம்‌ ஏற்படுகிறது. வளர்ந்த மதத்‌ 
தலைவரிகளிடையேகூட பரஸ்பரம்‌ நல்லெண்ணத்தையும்‌ 
விட்டுக்கொடுக்கும்‌ மனப்பான்மையையும்‌ வளர்த்துக்‌ 
கொள்ளாமல்‌ இந்து சமூகத்திற்கு விளைந்துள்ள சிக்கல்‌ 

களுக்குத்‌ தீர்வு காண்பது எளிதல்ல என்று காண்கிறோம்‌. 
“மக்கள்‌” சிந்தனை” —-15.7.81 


ரத மாற்றங்கணன்‌ இன்று 


செய்யா வேண்டியது என்னா? 


நம்‌ நாட்டில்‌ இங்கும்‌ அங்கும்‌ பரவலாக இந்து 
அரிசனச்‌ சகோதரர்கள்‌ மதம்‌ மாறுவதற்குரிய அடிப்படைக்‌ 
காரணங்களைக்‌ கண்டு ஆராயவேண்டும்‌. அங்ஙனம்‌ கண்டு 
ஆராயாமல்‌ வாய்க்கு வந்தபடியெல்லாம்‌ “கள்ளச்‌ சாராயம்‌ 
காய்ச்சுவதற்காக மதம்‌ மாறுகிறார்கள்‌; பணத்தாசையால்‌ 
மதம்‌ மாறுகிறார்கள்‌” என்றெல்லாம்‌ பழி தூற்றுவது 
அறமன்று. நம்மைப்‌ பொறுத்தவரையில்‌ காரணங்கள்‌ 
இல்லையென்று கருதவில்லை. ஆனால்‌ மதம்‌ மாறிச்‌ 
செல்லுகிற அளவுக்குப்‌ போதிய காரணங்கள்‌ இல்லை 
யென்றும்‌ கருதுகின்றோம்‌. 

. தீண்டாமை என்பது இந்து நாட்டின்‌ சாபக்‌ கேடுகளில்‌ 
ஒன்று. இந்து மதத்தின்‌ குறைகளில்‌ ஒன்று; தமிழ்நாட்டுச்‌ சமய 
நெறிகளாகிய சைவம்‌, வைணவம்‌ இந்து மத அமைப்பில்‌ 


196 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வந்துள்ள பார்ப்பனீயத்தோடு கூட்டுச்‌ சேராம லிருந்தால்‌ 
நமது சமய நெறிகளில்‌ தீண்டாமை பற்றியிராது. 
பார்ப்பனீயத்தின்‌ வழித்தோன்றிய சாதி வேற்றுமை 
கற்பிக்கும்‌ நெறிகளோடும்‌ தீண்டாமையோடும்‌ நமது சமய 
நெறி தொடக்க காலத்திருந்தே எதிர்த்துப்‌ போராடி வந்திருக்‌ 
கிறது. 

உலகப்‌ பொது மறையாக திருக்குறள்‌ “பிறப்பொக்கும்‌ 
எல்லாவுயிர்க்கும்‌' என்று கூறியிருப்பதறிக. நமது 
ஞானாசிரியராகிய அப்பரடிகள்‌, 


“சாத்திரம்‌ பலபேசும்‌ சழக்கர்காள்‌ 

கோத்திரமுங்‌ குலமுங்‌ கொண்டேன்‌ செய்வீர்‌” 
என்றும்‌, 

“சங்கநிதி பதுமநிதி யிரண்டுந்‌ தந்து 

தரணியொடு வானாளத்‌ தகுவ ரேனும்‌ 

மங்குவார்‌ அவர்செல்வம்‌ மதிப்போ மல்லோம்‌ 

மாதேவர்க்‌ கேகாந்த ரல்ல ராகில்‌ 

அங்கமெலாங்‌ குறைந்தழுகு தொழுநோயராய்‌ 

ஆவுரித்துத்‌ தின்றுழலும்‌ புலையரேனும்‌ 

கங்கைவார்‌ சடைகரந்தார்க்‌ கன்ப ராகில்‌ 

அவர்கண்டீர்‌ யர்ம்வணங்கும்‌ கடவு ளாரே” 
என்றும்‌, 

சாதி வெறியர்களோடு போராடியிருப்பதை எண்ணிப்‌ 
பார்க்க வேண்டும்‌. அதுபோலவே திருவாசகம்‌ தந்த 
மாணிக்கவாசகரும்‌ “சாதி குலம்‌ பிறப்பு என்னும்‌ 
சுழிப்பட்டுத்‌ தடுமாறும்‌ அதமிலி நாயேனை” என்றருளிச்‌ 
செய்திருப்பதை யும்‌ அறிக. 

இவையெல்லாம்‌ சாதிமுறைகளைக்‌ கற்பித்துச்‌ 
சமுதாயக்‌ கேடுசெய்யும்‌ சிறு நெறியை எதிர்த்தெழுந்த 
கிளர்ச்சிகள்‌. ஆயினும்‌ இந்தக்‌ கருத்துக்கள்‌ சமுதாயத்தில்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 197 


முழுமையாக வெற்றிபெறவில்லை என்பது உண்மை. 
ஆயினும்‌, தீண்டாமையற்ற-சாதி வேற்றுமைகளற்ற ஒரு 
சமுதாய அமைப்புக்குச்‌ சமுதாயத்தை உந்திச்‌ செலுத்தி 
அத்திசையில்‌ நகர்த்தின என்பதை யாரும்‌ மறுத்தற்கயலாது. 
சமுதாயத்தைத்‌ தனித்தனியே பிரித்து அவரவர்க்கென்று 
தனித்தனி நலன்கலை ஒதுக்கீடு செய்து பகையுணர்வை 
முட்டி மோதச்‌ செய்த வகையில்‌ தீண்டாமை, சாதி 
வேற்றுமைகள்‌ தன்னல நயப்பைக்‌ களமாகக்‌ கொண்டு 
வெற்று பெற்றுவிட்டன-வேரூன்றிவிட்டன. இதனை 
எதிர்த்துத்‌ தொடர்ந்து நாடு தழுவிய போராட்டம்‌ நடை 
பெற்று வந்துள்ளது. பஞ்சாபில்‌ குருநானக்கும்‌, வங்கத்தில்‌ 
விவேகானந்தரும்‌ கருநாடகத்தில்‌ பசவேசரும்‌, தமிழகத்தில்‌ 
வள்ளலாரும்‌ சமய நெறிக்களத்தில்‌ நின்று போராடி 
யிருக்கிறார்கள்‌. அரசியல்‌-— சமுதாயத்‌ துறைகளில்‌ தயானந்த 
சரசுவதி, காந்தியடிகள்‌, டாக்டர்‌ அம்பேத்கார்‌, தலைவர்‌ 
பெரியார்‌, அறிஞர்‌ அண்ணா ஆகியோரும்‌, கவிஞர்களில்‌ 
தேசியகவி பாரதியதும்‌, பாவேந்தன்‌ பாரதிதாசனும்‌ அரும்‌ 
பணி செய்திருக்கிறார்கள்‌. இத்தகையோருடைய அரிய 
பணிகளின்‌ காரணமாகத்‌ தீண்டாமையும்‌ சாதி வேற்றுமை 
களும்‌ கணிசமான அளவுக்குக்‌ குறைந்திருக்கின்றன. சாதி 
வேறுபாடுகளற்ற சமுதாயத்தை நோக்கிச்‌ சமுதாயம்‌ மெள்ள 
நகர்ந்து வருகிறது என்பதை அன்புகூர்ந்து இந்து அரிசனச்‌ 
சகோதரர்கள்‌ எண்ணிப்‌ பார்க்கவேண்டும்‌. 

சமுதாய மாற்றங்கள்‌ எப்பொழுதும்‌ எண்ணிப்‌ 
பார்க்கிற அளவுக்கு நடந்து விடுவதில்லை. அது மனித குல 
வரலாற்றுக்கு இருக்கிற குறை. அதலால்‌ இந்து அரிசன 
சகோதர்கள்‌ இரண்டாயிரம்‌ அண்டுகளுக்கு முன்பிருந்த 
நிலைமைகளைவிட இன்று சமூக அந்தஸ்திலும்‌ பிற 
துறைகளிலும்‌ உயர்ந்திருப்பதைக்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு, அந்த முன்னேற்றத்தை உறுதிப்படுத்திக்‌ 
கொள்வதில்‌ அக்கறை காட்ட வேண்டும்‌. 


198 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இங்ஙனம்‌ கூறுவதால்‌ தீண்டாமை முற்றாக 
ஒழிந்துவிட்டதாகவோ சாதி வேற்றுமை தீங்கிவிட்டதாகவோ 
நாம்‌ எண்ணுவதாகப்‌ பொருள்‌ கொள்ளக்‌ கூடாது, இத்‌ 
துறையில்‌ நாம்‌ சாதிக்கவேண்டியன நிறையவே இருக்கின்றன. 
அதற்குரிய பணிகளில்‌ நாம்‌ தொடர்ந்தே ஈடுபட்டு 
வந்துள்ளோம்‌. இனிமேலும்‌ ஈடுபடுவோம்‌. அதலால்‌ மத 
மாற்றம்‌ குறித்து அவர்கள்‌ எண்ணுவதையே கைவிடுவுதுதான்‌ 
சரியான நெறி. 


அண்மையில்‌ . மீனாட்சிபுரம்‌, இராமநாதபுரம்‌ பகுதி 
களில்‌ ஏற்பட்டுள்ள மத மாற்றங்களுக்குரிய காரணங்களை 
ஆராய்ந்தபொழுது, சாதி வேற்றுமைகள்‌ காரணம்‌ என்பதை 
விட அரசுத்துறையில்‌ காவல்‌ துறையில்‌ ஈடுபட்டிருந்த சிலர்‌ 
அத்துமீறி நடந்ததே காரணம்‌ என்பது புலப்படுகிறது. 
தற்செயலாக வரம்பு மீறிய செயல்களில்‌. ஈடுபட்ட 
காவலர்கள்‌ குறிப்பிட்ட சாதியினரைச்‌ சார்ந்தவர்களாக 
இருந்துவிட்டால்‌ இந்து அரிசனச்‌ சகோதரர்கள்‌ அதைச்‌ 
சாதிக்‌ கலவரம்‌ என்று கருதுகின்றனர்‌. பத்திரிகைகளும்‌ 
அதுபோலவே செய்திகளை வெளியிடுகின்றன. இது தவறு. 
பொதுவாக அண்மைக்‌ காலமாக காவல்துறை நாடு தழுவிய 
முறையில்‌ வரம்பிகந்த செயல்களில்‌ ஈடுபடுவதாகக்‌ 
காண்கிறோம்‌. பகல்பூரில்‌ இளைஞர்களின்‌ கண்ணைப்‌ 
பறித்ததைவிடக்‌ கொடுமையான செயல்‌ ஒன்று இந்த 
நாட்டில்‌ நடந்ததுண்டா? அதலால்‌, அரசை-அரசின்‌. 
தவறான செயல்முறைகளை எதிர்த்துப்‌ போராடுவதற்குப்‌ 
பதிலாக, அந்தக்‌ காவலர்கள்‌ எந்தச்‌ சாதியை அல்லது 
மதத்தைச்‌ சார்ந்தவர்களோ அந்தச்‌ சாதியை அல்லது அந்த 
மதத்தை எதிர்த்துப்‌ போராடுவது நெறியன்று. அதலால்‌ 
கட்டுங்கடங்காமல்‌ செல்லும்‌ காவல்‌ துறையினரின்‌ அத்து 
மீறிய செயல்களுக்குக்‌ கண்டனம்‌ தெரிவிப்போம்‌. குடி 
நழுவிய ஆட்சியைக்‌ காணும்‌ முயற்சியில்‌ ஈடுபடுவோம்‌. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 199 


தாழ்த்தப்பட்டவர்கள்‌ முஸ்லிம்களாக மாறி 
விடுவதால்‌, காவலர்களின்‌ கொடுமை நீங்கிவிடுமா? அல்லது 
உரிமைகள்‌ தாம்‌ வந்துவிடப்‌ போகின்றனவா ? ஒருபொழுதும்‌ 
இல்லை. வீட்டுக்கு வீடு வாசற்படி என்பதைப்போல எல்லாச்‌ 
சமயங்களிலும்‌ எல்லா இனங்களிலும்‌ வேறுபாடுகள்‌ இருக்‌ 
கத்தான்‌ செய்கன்றன. அதிக்கப்‌ போட்டிகள்‌ இருக்கத்தான்‌ 
செய்கின்றன. மனிதருக்குள்ளே கருத்துரிமைகள்‌ சனநாயக 
உரிமைகள்‌ அகியவற்றை நமக்கு அண்டையிலிருக்றெ 
முஸ்லிம்‌ நாடாகிய பாகிஸ்தானில்கூடப்‌ பார்க்க மூடிய 
வில்லையே! அந்த நாட்டின்‌ பிரதமாரக்த்‌ திகழ்ந்த ஒருவரைக்‌ 
கூட தூக்கில்‌ தூக்குகிறார்கள்‌! இவற்றையெல்லாம்‌ நாம்‌ 
சிந்திக்கவேண்டாமா? “சொர்க்கத்தில்‌ அடிமையாய்‌ 
வாழ்வதைவிட நரகத்தில்‌ சுதந்தரமாய்‌ வாழ விரும்புகிறேன்‌” 
என்னும்‌ வாக்கு நினைத்தற்குரியது. 


இந்தக்‌ கலவரங்களின்‌ பொழுது தாழ்த்தப்பட்டவர்‌ 
களுக்கு முஸ்லிம்கள்‌ ஆதரவாக- பாதுகாப்பாக இருந்‌ 
தார்களா? அல்லது தாக்கும்பொழுது தாக்கியவர்களுக்கு 
ஒத்துழைக்காமல்‌ இருந்தார்களா? இரண்டும்‌ இல்லை. 
ஆதலால்‌, ஏதோ ஒரு கோபத்தை 'மனத்தில்‌ வைத்துக்‌ 
கொண்டு மதம்‌ மாறும்‌ முடிவை விரைந்து எடுப்பது இந்து 
அரிசன சகோதரர்களுக்கும்‌ நல்லதல்ல; நாட்டுக்கும்‌ 
நல்லதல்ல. 


. மேலும்‌ இந்து அரிசனச்‌ சகோதரர்கள்‌ தாம்‌ 
பெற்றுவரும்‌ அரசுச்‌ சலுகைகளை இழக்க நேரிடுவதன்‌ மூலம்‌ 
அவர்களின்‌ பிற்கால வாழ்வு பாதிக்கப்படும்‌ என்பதையும்‌ 
நினைவில்‌ கொள்ளவேண்டும்‌. அடுத்து, இந்த மதமாற்றத்‌ 
தைக்‌ குறித்து மற்றவர்கள்‌ குறிப்பாக இந்து மதத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ அரசினர்‌ என்ன செய்யவேண்டும்‌? 
முதலாவதாக ஆத்திர அவசரங்களில்‌ மதம்‌ மாறிச்‌ செல்லும்‌ 
உண்ர்ச்சிகளுக்கு அளவு கடந்த முக்கியத்துவத்தைக்‌ 
கொடுத்து அதைக்‌ கவனத்திற்குரியதாக்கி அஃது ஓர்‌ 


200 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அலையாக வளர்வதைத்‌ தவிர்க்கவேண்டும்‌. இப்படிச்‌ 
சொல்வதால்‌ மதம்‌ மாறிச்‌ செல்வதைப்பற்றி நமக்குக்‌ 
கவலையில்லை என்று பொருளில்லை. நம்முடன்‌ பிறந்த 
இந்து அரிசனச்‌ சகோதரனை நாம்‌ எளிதில்‌ இழக்க தயாராக 
இல்லை. ஆயினும்‌ மதம்‌ மாறிச்‌ செல்லும்‌ நிகழ்ச்சியைப்‌ 
பெரிதுபடுத்தி, அங்கு முற்றுகையிடுவது விரும்பத்தக்கதல்ல. 
அதற்கு மாறாக மதமாற்றத்துக்குச்‌ செல்லுமளவுக்கு இந்து 
அரிசனங்களைத்‌ தூண்டும்‌ காரணங்களை மாற்ற உரிய 
முயற்சிகளை மேற்கொள்ளவேண்டும்‌. அதனை விடுத்து 
மாநாடுகள்‌ நடத்துதல்‌ மாநாடுகளில்‌ இன வகுப்புக்‌ 
கலவரங்கள்‌ ஏற்படத்தக்க வகையில்‌ கடுமையாகப்‌ பேசுதல்‌, 
முஸ்லீம்‌ சமுகத்தினரைப்‌ போருக்கு அழைத்தல்‌ ஆகியவை 
உணர்ச்சிகளைத்‌ தூண்டப்‌ பயன்படலாம்‌. ஆனால்‌ உருப்படி 
யான செயலைத்‌ தூண்டாது; பயன்தராது; 

இந்து சமூகத்தின்‌ எல்லாச்‌ சமூகப்‌ பிரிவினரும்‌ சாதி 
வேற்றுமைகளை அடியோடு அகற்ற- மறந்துவிட, முன்வர 
வேண்டும்‌. சாதாரணமாகப்‌ பிரிவினைகள்‌ வழிப்பட்ட சமூக 
அமைப்பில்‌ நன்மை தீமைகள்‌ நிகழும்பொழுது, அவற்றிற்குக்‌ 
காரணமானவர்களின்‌ தகுதி, திறமை, வளர்ச்சி ஆகியன 
கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்‌ பெறாமல்‌ சாதி உணர்வே 
முன்‌ தலைதூக்கியது. இது சமுதாய அமைப்பிற்கு நன்றன்று. 
குறிப்பாகத்‌ தீண்டாமையை அறவே விலக்க 
உறுதியெடுக்கவேண்டும்‌. சமுதாய அமைப்பில்‌ இண்டாமை 
என்பது ஒரு கொடிய புற்றுநோய்‌. இந்நோயால்‌ சமூக 
அமைப்பில்‌ இருபால்‌ தழுவிய நல்லெண்ணங்கள்‌, 
நம்பிக்கைகள்‌ கெட்டுப்‌ போகின்றன. அவ்வழி அக்கமும்‌ 
ஆற்றலும்‌ அழிகன்றன. இதனை நன்குணர்ந்து தம்முடைய 
இந்து சமூகத்தினர்‌ ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்‌ 
கையிலும்‌ சமூக வாழ்க்கையிலும்‌ அகத்திலும்‌ புறத்திலும்‌ 
தீண்டாமையை அறவே அகற்றவேண்டும்‌. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 201 


இந்த மதத்‌ தலைவர்கள்‌ தீண்டாமை, சாதி 
வேற்றுமைகள்‌ ஆகியவை குறித்துத்‌ தெளிவான இனம்‌ 
காட்டிக்‌ கொள்ளவேண்டும்‌. மழுப்பல்கள்‌ பயனதரா. சாதி 
வேற்றுமைகள்‌ இருக்கத்தான்‌ செய்யும்‌. அனால்‌ பாராட்டக்‌ 
கூடாது என்று சொல்வதெல்லாம்‌ நடைமுறைக்கு ஓத்து 
வராத கருத்துக்கள்‌. மதத்துறையில்‌ எல்லா மட்டங்களிலும்‌ 
தீண்டாமையையும்‌, சாதி வேற்றுமைகளையும்‌ நீக்க மதத்‌ 
துறையிலுள்ள பணிகளில்‌ பதவிகளில்‌-எல்லாரும்‌ எல்லா 
வாய்ப்புக்களையும்‌ பெற அனுமதிப்பார்களா? இவர்கள்‌ 
முகத்தில்‌ பிறந்தவர்கள்‌; அவர்கள்‌ காலில்‌ பிறந்தவர்கள்‌, 
இவர்கள்‌ கடவுளாலேயே சிருட்டிக்கப்பெற்றவர்கள்‌ 
என்றேல்லாம்‌ உள்ள கருத்துக்கள்‌ புறக்கணிக்கப்படுமா? 
இந்த வகையில்‌ மதத்‌ தலைவர்கள்‌ தெளிவான கொள்கையை 
விளக்கம்‌ செய்வதுடன்‌ செயல்முறைகளிலும்‌ காட்ட முன்வர 
வேண்டும்‌. 


மத நிறுவனங்கள்‌ தமது மக்களுடன்‌ அன்மீகத்‌ 
தொடர்பை இடையறாது இயக்கி உயிர்ப்புடன்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. இன்று இந்தப்‌ பணியை எந்த மத 
நிறுவனமும்‌ செய்யவில்லை. அதற்குரிய செயல்‌ திட்டமும்‌ 
இல்லை. ஒருசில நிறுவனங்கள்‌ செய்வதுபோலத்‌ தோன்று 
கிறது. அது பெரும்பாலும்‌ மேட்டுக்‌ குடியினர்‌, வசதியும்‌ 
வாய்ப்புமுள்ளாரிடத்தில்‌ கொண்டுள்ள உறவே தவிர, 
சாதாரண மக்களிடத்தில்‌ கொண்டுள்ள உறவல்ல. நமது 
நிறுவனத்தைப்‌ பொறுத்த வரையில்‌ இத்துறையில்‌ நமக்கு 
விருப்பமும்‌ முயற்சியும்‌ இருந்தாலும்‌ அது முழுமை அடைய 
வில்லை. அனால்‌ அது கொண்டுள்ள உறவு சாதாரண 
மக்களிடத்தில்‌ தானே தவிர மேட்டுக்குடியினரிடமல்ல; 
வசதி வாய்ப்புடையோரிடத்துமல்ல. இன்றுள்ள நிலையில்‌ . 
சாதாரண மக்களிடம்‌ நெருங்கிய உறவுகளை, தொடர்பு 
சோ தோற்றுவித்துக்‌ கண்காணித்துப்‌ பேணி வளர்த்துக்‌ 

X11. 


202 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


கொள்ள எந்தவொரு மத நிறுவனத்தாலும்‌ தனித்‌ தனியே 
இயலாது. அதனால்‌ திருமடங்களின்‌ தலைவர்கள்‌ இந்து 
அறநிலையத்துறை ஆணையர்‌ ஆகியவர்களின்‌ ஒருங்‌ 
இணைப்புக்‌ கொண்ட பேரவை தோன்றியது. அனால்‌ அதன்‌ 
வளர்ச்சியில்‌ போதிய ஆர்வம்‌ காட்ட மதத்‌ தலைவர்கள்‌ 
முன்வரவில்லை. ஆயினும்‌ மக்கள்‌ அளவுகடந்த ஆர்வம்‌ 
காட்டினார்கள்‌. இயக்கம்‌ வளர்ந்தது. அனால்‌ சாதி வெறி 
பிடித்தவர்கள்‌ நெருக்கடி காலத்தில்‌ மறைவாகச்‌ சதி செய்து 
அதை முடக்கிவிட்டார்கள்‌. அதன்பின்‌ பேரவை சரியாக 
வராது என்ற எண்ணத்துடனேயே உழுவலன்பிலும்‌ 
கெழுதகை நட்பிலும்‌ நமக்குச்‌ சிறந்தவர்களாக விளங்கும்‌ 
பேரூராதீனத்‌ தலைவர்‌ சரவையாதீனத்‌ தலைவர்‌ குன்னூர்‌ 
சற்குரு ஆசிரமத்‌ தலைவர்‌ ஆகியோரையும்‌ இன்னும்‌ 
சிலரையும்‌ கொண்டு “திருமடங்கள்‌ அவையம்‌' காணப்‌ 
பெற்றது. இந்த அமைப்பைக்‌ கண்ட நோக்கத்திற்கசசைய 
அதை இயக்க முடியவில்லை. அண்மைக்‌ காலமாகக்‌. 
குன்னூரடிகள்‌ இயக்கும்‌ முயற்சியில்‌ துடிப்போடு 
ஈடுபட்டுள்ளார்கள்‌. ஆயினும்‌ செய்யவேண்டிய பணிகளை 
நோக்கின்‌ இது போதாது. திருமடங்கள்‌ அவையத்தைத்‌ 
திறம்பட இயக்க நம்முடைய கெழுதகை அடிகள்‌ 
பெருமக்கள்‌ தியாகம்‌ செய்வதைத்‌ தவிர வேறு வழியில்லை. 
இங்கனம்‌ நாம்‌ சொல்வதற்குக்‌ காரணம்‌ அவர்களின்‌ 
பணிச்சுமையே அவையும்‌ செயல்படாமல்‌ போனதற்குக்‌ 
காரணமாகும்‌ என்பதற்காகவே! இனியும்‌ பணிச்சுமை என்று 
கருதி வாளா இருத்தல்‌ இயலாது. பேரவையையும்‌ புதுப்பித்து 
மக்கள்‌ இயக்கமாக நடத்தவேண்டும்‌. 


பேரவையைப்‌ புதுப்பித்து இயக்கத்‌ தருமபுரம்‌ ஆதீனம்‌ 
காட்டும்‌ ஆர்வம்‌ வரவேற்கத்தக்கது! பாராட்டத்தக்கது; 
திருமடங்கள்‌ அவையம்‌ முழுநேரத்‌ தொண்டர்‌ அணி 
அமைத்து அழமான--ஆக்கரீதியான நிர்மாணப்‌ பணிகளை 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 203 


மேற்கொள்ள வேண்டும்‌. பேரவை ஒரு பிரச்சார நிறுவன 
மாக வெளியீட்டு நிறுவனமாக இயங்கவேண்டும்‌. இப்படி 
அமைப்பது சாலும்‌ என்று நம்புகிறோம்‌. 


இந்து அறநிலைய ஆட்சித்துறை மக்களுடன்‌ தொடர்‌ 
புடையதாகவும்‌ மதத்‌ தலைவர்‌ மக்களின்‌ பிரதிநிதிகள்‌ 
ஆகியோரைக்‌ கொண்ட குழுவின்‌ ஆலோனையிலும்‌ 
இயங்கும்படியாகவும்‌ செய்தல்‌ உடனடியாக அவசரத்‌ 
தேவை. இந்து சமூகத்தில்‌ நலிந்தவர்களின்‌ மேம்பாட்டுப்‌ 
பணிகளில்‌ ஈடுபடக்கூடிய இந்த சமுக மேம்பாட்டு 
வாரியத்தைத்‌ தன்னாட்சித்‌ தன்மையுடையதாக அமைத்து, 
செயல்‌ விருப்பமும்‌ முற்போக்குச்‌ சிந்தனையும்‌ உடைய 
தலைவர்களை உறுப்பினர்களாகக்‌ கொண்டு இந்து 
சமூகத்தில்‌ நலிந்தோர்களின்‌ மேம்பாட்டுப்‌ பணிகளைச்‌ 
செய்ய ஏற்பாடு செய்யவேண்டும்‌. இந்த வாரியத்திற்கு எல்லா 
இந்து சமய நிறுவனங்களும்‌ தம்‌ தம்‌ வருமானத்தில்‌ ஐந்து 
விழுக்காடு, நிதி பங்களிப்புத்‌ தரவேண்டும்‌. 


இந்த வாரியம்‌ கல்விப்பணி, மருத்துவப்‌ பணி இன்ன 
பிற மேம்பாட்டுப்‌ பணிகளைச்‌ செய்து இந்து சமூகத்தில்‌ 
நலிந்த பிரிவினர்‌, மற்ற சமூகத்தினரோடு ஒத்த நிலைக்கு 
உயர்ந்து வரத்தக்க வகையில்‌ அக்கப்‌ பணிகளை மேற்‌ 
கொள்ளவேண்டும்‌. இது உடனடியான அவசர - அவசியத்‌ 
தேவை. இம்முயற்சியின்‌ மூலமே நம்முடைய மக்கள்‌ 
பாதுகாக்கப்படுவர்‌; மதமும்‌ வளரும்‌. 


பொதுவாக வாழ்க்கையில்‌ ஏற்படுகிற வெறுப்புகள்‌ 
அதிருப்திகளால்‌ மத மாற்றம்‌ துண்டி விடப்படுகின்றது. நாடு 
. விடுதலை பெற்று 94. ஆண்டுகளாகியும்‌ இன்னமும்‌ 
கிராமப்புறங்களின்‌ நிலை ஒரே மாதிரிதான்‌ இருக்கிறது. நாடு 
முழுவதும்‌ தீமையாக வளர்ந்துள்ள பணவீக்கம்கூட 
கிராமங்களில்‌ எட்டிப்பார்க்காதது ஏன்‌? என்றுகூடத்‌ தெரிய 
வில்லை. அதலால்‌ கிராமப்புறங்களின்‌ மேம்பாட்டுக்குச்‌ 


204 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


சிறப்புத்‌ திட்டங்கள்‌ தயாரித்துச்‌ செயற்படுத்த வேண்டும்‌. 
இப்பணியைக்‌ கிராமங்களில்‌ கூட்டுறவு மூலம்‌ செய்வது 
வேற்றுமையற்ற பேதமற்ற ஒரு சோசலிச சமுதாய 
அமைப்புக்குத்‌ துணையாக இருக்கும்‌. இத்துறையில்‌ மாநில 
அரசும்‌ நடுவண்‌ அரசும்‌ போதிய கவனம்‌ செலுத்துதல்‌ நல்ல 
பயனைத்‌ தரும்‌. 


அடுத்து, பல திருமண உரிமை, வருமான வரிச்சலுகை, 
திருமண விலக்கு உரிமை, கல்வி நிறுவனங்கள்‌ நடத்துதல்‌ 
ஆகிய பல துறைகளில்‌ இன்னும்‌ நாட்டுக்குப்‌ பொதுச்‌ 
சட்டங்கள்‌ உருவாகவில்லை, சமூக விதிகளும்‌ காலத்தின்‌ 
மாற்றங்களையும்‌ தேவைகளையும்‌ அனுசரித்ததாக இல்லை. 
இந்தச்‌ சலுகைகளும்‌ மத மாற்றங்களைத்‌ தூண்டிவிடும்‌ 
சக்திகளாக விளங்குகின்றன. இந்திய நாட்டு அனைத்து 
மக்களுக்கும்‌ ஒரே சிவில்‌ சட்டம்‌ உருவாக்க வேண்டிய 
அவசியத்தை நடுவணரசு ஆராய்ந்து “ஒரே சிவில்‌ சட்டம்‌' 
இயற்ற முன்வரவேண்டும்‌. 


பொதுக்கல்வி நிறுவனங்களை நடத்துதல்‌ ஒரு 
சமுதாயப்பணி. இதில்‌ இந்துக்களுக்கு ஒரு விதியும்‌ பிற 
சமயத்தினருக்கு ஒரு விதியும்‌ இருப்பது நெறிமாறானது; 
அரசியல்‌ சட்டத்தின்‌ முன்‌ எல்லாரும்‌ சமம்‌ என்னும்‌ 
யொதுக்‌ கொள்கைக்கு முரணானது. கிறிஸ்துவர்கள்‌ 
முஸ்லிம்கள்‌ தங்களுடைய மதக்‌ கலாச்சாரங்களைப்‌ 
பாதுகாத்துக்கொள்வதற்காக நடத்தும்‌ எந்த நிறுவனத்திற்கும்‌ 
அரசு விதிவிலக்குத்‌ தரலாம்‌; மான்யங்கள்‌ தரலாம்‌. அதில்‌ 
ஒன்றும்‌ ஆட்சேபணையில்லை. ஆனால்‌ எல்லாரும்‌ 
படிக்கக்கூடிய-எல்லாருக்கும்‌ உரிமையான பொதுக்‌ கல்வித்‌ 
திட்டத்தில்‌ ஏன்‌ பாரபட்‌ சங்கள்‌? இந்தப்‌ பாரபட்சங்களை 
உடனடியாக நீக்கவேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ இந்து 
சமூகத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ கல்வி நிறுவனங்களை நடத்த 
முன்வருவார்கள்‌. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 205 


இந்திய நாடு சமயச்‌ சார்பற்ற நாடு. இந்த நாட்டில்‌ மத 
நம்பிக்கையுடைவர்கள்கூட, தனிப்பட்ட வாழ்க்கையிலும்‌ 
சமூக வாழ்க்கையிலுமே மதப்பற்றைக்‌ காட்டவேண்டும்‌. நாடு 
தழுவிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும்போது, தம்‌ 
மதத்தவர்‌ அல்லாத மற்ற மதத்தினரிடம்‌ வெறுப்போ, 
பகையோ காட்டுவது மதச்‌ சார்பற்ற நாட்டின்‌ இலக்‌ 
கணத்திற்கு மாறாகிவிடும்‌. அதலால்‌ எந்த ஒரு மதப்‌ 
பிரிவினரும்‌ மற்ற மதங்களை இழிவு படுத்துவது மத 
மாற்றங்களைத்‌ தூண்டுவது ஆகியவற்றைச்‌ செய்யக்கூடாது . 
என்று கட்டுப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. அப்படி மத 
நிறுவனங்கள்‌ தம்மைத்‌ தாமே கட்டுப்படுத்திக்‌ கொள்ளத்‌ 
தவறினால்‌ அரசு மத. மாற்றங்கள்‌ அறிவுத்‌ தெளிவின்‌ அடிப்‌ 
படையில்‌ நிகழத்தக்கனவாகவும்‌ விரும்பத்தகாத வகையில்‌ 
மத மாற்றம்‌ நிகழ்வதைத்‌ தடுப்பதாகவும்‌ சட்டங்களை 
இயற்றிக்‌ கட்டுப்படுத்த வேண்டும்‌. 


மத நிறுவனங்களில்‌ இந்து மத நிறுவனங்களின்‌ 
பொருளாதாரம்‌, வரவு, செலவு ஆகியன மட்டுமே அரசின்‌ 
கட்டுப்பாட்டுக்குள்‌ வந்திருக்கின்றன. மற்ற மத நிறுவனங்கள்‌ 
எத்தகையதொரு கட்டுப்பாட்டையும்‌ பெறவில்லை. அதன்‌ 
காரணமாக அந்த மத நிறுவனங்கள்‌ தங்களுடைய 
பொருளாதார வசதிகளைப்‌ பல்வேறு வழிகளில்‌ பெறவும்‌ 
தாம்‌ விரும்பியவாறெல்லாம்‌ செலவு செய்யவும்‌ உரிமை 
பெற்றுள்ளன. இந்த உரிமைகளே மத மாற்றங்களுக்குப்‌ 
பெரும்‌ தூண்டுதல்களாக அமைகின்றன. அதலால்‌ எல்லா 
மத நிறுவனங்களுக்கும்‌ ஒத்த ஒரே மாதிரியான சட்டங்களை 
இயற்றித்‌ தவறுகள்‌ நிகழாதபடி பாதுகாக்கவேண்டும்‌ 
இங்ஙனம்‌ பல முனைகளில்‌ திட்டமிட்டுச்‌ செயற்பட்டால்‌ 
தான்‌ மதமாற்றங்களைத்‌ தவிர்க்கலாம்‌; மக்களையும்‌ 
காப்பாற்றலாம்‌. நாட்டையும்‌ காப்பாற்றலாம்‌. 


- மக்கள்‌ சிந்தனை”-1-8-81 


206 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


த நாற்றம்‌ 


அண்மைக்‌ காலமாக நமது நாட்டில்‌ மதம்மாறுதல்‌ 
என்ற ஒரு புதிய சமுதாயச்‌ சிக்கல்‌ தோன்றியிருக்கிறது. இது 
காலத்துக்குக்‌ காலம்‌ மெல்ல நடைபெற்றுக்கொண்டு 
வந்திருந்தாலும்‌ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில்‌ ஏற்படும்‌ மனத்‌ 
தாங்கல்கள்‌, புழுக்கங்கள்‌ அவை தொடர்பான சண்டைகள்‌ 
இவைகளை மையமாகக்‌ கொண்டு வாய்ப்புழி பலரை ஒரு 
சேர மதம்‌ மாற்றுதல்‌ என்பது இப்பொழுதுதான்‌ நடைபெற்று 
வருகிறது. மத அனுபவ அடிப்படையிலும்‌ கூட இது 
வரவேற்கத்தக்கதல்ல. மதங்கள்‌ வேறுபடுவதற்குக்‌ காரணம்‌ 
பல்வேறு அனுபவங்களின்‌ வழியில்‌ தானே தவிர வேற்றுமை 
களின்‌ பாற்பட்டதல்ல. மதம்‌ என்பது, ஒருவர்‌ உயிரால்‌ 
அனுபவித்துத்‌ தன்னுடைய அன்மிகத்‌ தரத்தை உயர்த்திக்‌ 
கொள்வதற்குத்‌ துணை செய்கின்ற ஒன்று. அந்த 
அனுபவத்தின்‌ வழியில்‌ ஒவ்வொருவரும்‌ தன்‌ மதத்தை 
மாற்றிக்கொள்வதற்கு உரிமை இழுக்கவேண்டும்‌. அதில்‌ 
ஒன்று தடையில்லை. ஆனால்‌, இப்பொழுது நிகழ்கிற 
மதம்மாறுதல்‌ என்பது அத்தகைய நிகழ்ச்சி அன்று. 


இதற்கு ஏதோ ஓர்‌ உந்து சக்தி அல்லது காரணம்‌ 
இருக்கிறது என்று கருதும்‌ பொழுதுதான்‌ நாட்டுப்பற்றுக்கும்‌ 
சமூதாயப்‌ பற்றுக்கும்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாகப்‌ பல 
அண்டுகளாக நாம்‌ காப்பாற்றி வந்திருக்கிற பரஸ்பர சகிப்புத்‌ 
தன்மை மதச்‌ சார்பற்ற வெறித்தன்மையின்மை. ஆகிய உயர்‌ 
பண்புகளுக்கும்‌ இடையூறு நிகமுமோ என்று கருதிக்‌ 
கவலைப்பட வேண்டியதாயிருக்கிறது. இந்தக்‌ கவலைக்குச்‌ 
சரியான தீர்வு காண்பது நம்முடைய நாட்டின்‌ ஒவ்வொரு 
குடிமகனின்‌ கடமையாகும்‌. 


பொதுவாக, மதம்‌ மாறுதலுக்கு அதிகமாகச்‌ சொல்லப்‌ 
படுகிற ஒரு காரணம்‌, சமூகத்திலிருக்கிற தீண்டாமையினால்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 207 


சமூகத்‌ தகுதி அல்லது சமூக அந்தஸ்து கஇடைக்கவில்லை 
என்பது. இதில்‌ உண்மை இல்லாமல்‌ போய்விடவில்லை. 
இந்து சமூகத்தில்‌ இருக்கும்‌ இந்தத்‌ தீண்டாமையை எதிர்த்துத்‌ 
தொடர்ந்து போராடி வந்திருக்கிறோம்‌. அனால்‌ இதைக்‌ 
காரணமாகக்‌ காட்டுகிற தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள்‌ 
கடந்த முப்பத்து நான்கு அண்டுகளாக இந்தத்‌ துறையில்‌ நாம்‌ 
அடைந்திருக்கிற முன்னேற்றத்தை அன்புகூர்ந்து கணித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. முப்பத்து நான்கு அண்டுகளில்‌ 
தீண்டாமை ஒழிப்பில்‌ இந்த நாடு மிகப்பெரிய சாதனையைச்‌ 
செய்திருக்கிறது. அந்தச்‌ சமூகத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ பாராளு 
மன்றத்தில்‌ சட்டமன்றங்களில்‌ பல்வேறு பொறுப்புக்களில்‌ 
தகுதிவாய்ந்த பதவிகளில்‌ இன்றைக்கு இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்குச்‌ சமூக அந்தஸ்து அல்லது சமூகத்‌ தகுதி 
அரசியல்‌ நிலையிலும்‌ சமூதாய நிலையிலும்‌ வழங்கப்‌ 
பெற்றிருக்கிறது; வழங்கப்பெற்றிருக்கிற உரிமைகள்‌ போத 
வில்லையென்று சொன்னால்‌ நியாயம்‌ உண்டு. அனால்‌ 
இதைவிடக்‌ கடுமையான தீண்டாமையில்‌ தொல்லைப்பட்ட 
காலத்திலெல்லாம்‌ மதம்‌ மாறாமல்‌ இப்பொழுது, ஏதோ 
தற்செயலாக நிகழ்கின்ற சில சம்பவங்களைக்‌ காரணம்‌ 
காட்டிச்‌ சமூகத்‌ தகுதி இல்லையென்று சொல்வது ஏற்றுக்‌ 
கொள்ள தக்கதல்ல என்பது நம்முடைய கருத்து. அனாலும்‌ 
இந்து சமூகத்தைச்‌ சேர்ந்த மேட்டுக்‌ குடியினர்‌ 
தீண்டாமையை முற்றாக ஒழிக்கவும்‌, இந்து சமூகத்திலிருக்கிற 
கடை கோடி மனிதனுக்கும்‌ நல்ல வாழ்க்கை நல்ல சமூகத்‌ 
தகுதி கிடைக்கவும்‌ உத்தரவாதம்‌ அமையும்படி பார்த்துக்‌ 
கொள்வது நீங்காத கடமையென்றே நாம்‌ கருதுகின்றோம்‌. 
இந்து சமூகம்‌ எவ்வளவு சீக்கிரத்தில்‌ தீண்டாமைக்கும்‌ 
சாதி வேற்றுமைக்கும்‌ முற்றுப்புள்ளி வைக்கிறதோ அந்த 
அளவுக்கு அஃது உயிர்ப்போடு ஆர்ப்பரித்து எழும்‌; புதிய 
பொலிவோடு விளங்கும்‌ என்பது நம்முடைய நம்பிக்கை, 


நம்முடைய நாடு. சமயச்‌ சார்பற்ற அரசு நிலவுகின்ற 
ஒரு நாடு. அதாவது எந்த ஒரு மதத்தையும்‌ அரசு 


208 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


சார்ந்திருக்காது என்பது இதன்‌ கொள்கை. அப்படியிருந்தும்‌ 
ஒவ்வொரு மதத்திற்கும்‌ அல்லது சமயத்திற்கும்‌ அந்தந்தச்‌ 
சமயத்தைச்‌ சார்ந்த மக்களை வழி நடத்தத்‌ தனித்தனி மதச்‌ 
சட்டங்களையே நடைமுறைப்படுத்துறெது. இந்த நடைமுறை 
யின்‌ மூலமாக வாழ்க்கை உரிமைகளில்‌ பலவகை 
வேறுபாடுகள்‌ இருப்பதும்‌ மதமாற்றத்‌ தூண்டுதலுக்கு ஒரு 
காரணமாக இருக்கிறது. உண்மையான சமயச்‌ சார்பற்ற 
அரசுத்‌ தன்மைக்கு இலக்கணமாக எல்லாச்‌ சமயத்தைச்‌ 
சார்ந்த மக்களுக்கும்‌ வாழ்க்கையில்‌ ஒரே விதமான பாங்கு 
நிலவும்படி. ஒரே விதமான உரிமையில்‌ சட்டத்தைச்‌ செய்வது 
நல்லதா என்பதை இந்தத்‌ தருணத்தில்‌ அரசியல்‌ தலைவர்கள்‌ 
எண்ணிப்பார்க்க வேண்டும்‌ என்பது நம்முடைய 
வேண்டுகோள்‌. 

எல்லாவற்றிற்கும்‌ மேலாக முப்பத்து நான்கு 
ஆண்டுகள்‌ ஆன பிறகும்‌ கடைகோடியில்‌ வாழும்‌ மக்களுக்‌ 
குப்போதிய முன்னேற்றம்‌ ஏற்படவில்லை. தீண்டாமையை 
உயர்‌ சாதியினர்தான்‌ நீக்கவேண்டும்‌ என்பது அண்ணல்‌ 
காந்தியடிகளின்‌ கொள்கை; காரணம்‌ ஒருவர்‌ அல்லது ஒரு 
சமூகத்தினர்‌ தங்களுடைய உரிமைகளுக்குத்‌ தாங்களே 
போராடினால்‌ அது ஒரு விதமான காழ்ப்பாக உருமாற்றம்‌ 
பெறும்‌ என்பது அண்ணல்‌ காந்தியடிகளின்‌ கருத்து. எனவே, 
தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளைப்‌ பாதுகாப்பதும்‌ 
அவர்களை உயர்த்துவதும்‌ உயர்‌ குடியினர்‌ செய்யவேண்டிய 
பணியென்று வலியுறுத்தினார்‌. ஆனால்‌, அண்மைக்‌ காலமாக 
நம்முடைய நாட்டின்‌ நடைமுறையில்‌ தாழ்த்தப்பட்ட 
சமூகத்தினர்‌ தங்களுக்காகத்‌ தாங்களே போராட வேண்டிய 
ஒரு நிர்ப்பந்த நிலைக்கு அள விட்டனர்‌. 
இஃதொரு பெரிய தீமை. 


தாழ்த்தப்பட்ட வகுப்பினரிடத்திலும்‌ கூட, தாங்கள்‌ 
தாழ்த்தப்பட்டவர்களாக நீண்ட நெடுங்காலத்திற்கு 
இருந்தால்தான்‌ இந்தச்‌ சலுகைகளைப்‌ பெறமுடியும்‌ என்ற 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 209 


ஒரு பொய்மையான நம்பிக்கை கூடக்‌ கால்கொண்டு 
வருகிறது. இவைகளை நாம்‌ நீக்கியாகவேண்டும்‌. எனவே 
குறிப்பிட்ட கால எல்லைக்குள்‌ நம்முடைய இந்து 
சமூகத்தைச்‌ சேர்ந்த மதத்தலைவர்கள்‌, திருக்கோயிலைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ தீண்டாமையை முற்றாக நீக்கி, இந்து 
சமூகத்தைச்‌ சேர்ந்த அனைத்துப்‌ பிரிவினருக்கும்‌ எல்லா 
உரிமைகளையும்‌ ஒப்ப வழங்குகிற ஒரு புதிய சமுதாயத்தைக்‌ 
கண்டேயாகவேண்டும்‌. பல நூறு அண்டுகளுக்கு முன்பு, 
திருமூலர்‌ கண்ட “ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌” 
என்ற உயரிய கொள்கை நம்முடைய வாழ்க்கையில்‌ 
சட்டமாக இடம்‌ பெறவேண்டும்‌. அந்த முறையை நாம்‌ 
என்றைக்கு நடைமுறைப்‌ படுத்துகிறோமோ 
அன்றைக்குத்தான்‌ மத மாற்றங்கள்‌ நிகழாலிருக்கும்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக இந்து சமூகத்தைப்‌ 
பொறுத்தவரையில்‌ அது மக்களிடம்‌ சென்று அவர்களை 
அணைத்து அழைத்து வருகிற செயல்‌ திட்டங்களை இன்றும்‌ 
ஏற்றுக்கொள்ளாதது பெரிய குறை. 

மாணிக்கவாசகருக்கு அருளை வழங்கிய பிறகு, 
இறைவன்‌ தம்மைப்‌ பின்‌ தொடர்ந்து வந்து பாதுகாப்பதாக 
மாணிக்கவாசகர்‌ தாம்‌ அருளிச்‌ செய்த' திருவாசகத்தில்‌ 
பாடியுள்ளார்‌. 


“பால்நினைந்‌ தரட்டும்‌ தாயினும்‌ சாலப்‌ 
பரிந்துநீ பாவியே னுடைய 


ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி 
உலப்பிலா ஆனந்த மாய 


தேனினைச்‌ சொரிந்து புறம்‌ புறம்‌ திரிந்த 
_ செல்வமே! சிவபெருமானே.” 


என்பது திருவாசகம்‌. 


210 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அது மட்டுமா? வீடுதோறும்‌ சென்று அங்கு வாழ்கின்ற 
மக்களுக்குத்‌ தொண்டு செய்யவேண்டும்‌ என்ற கருத்தை 
மாணிக்கவாசகர்‌, “இல்லங்கள்‌ தோறும்‌ எழுந்தருளிச்‌ 
செங்கமலப்‌ பொற்பாதம்‌ தந்தருளும்‌ சேவகனை” என்று 
அருமையாகப்‌ பாடுகிறார்‌. இந்த இரண்டு பணிகளையும்‌ 
இந்து சமய நிறுவனங்கள்‌ நடைமுறைப்‌ படுத்தாதது ஒரு 
பெரிய குறை. 


நல்ல நிலமாக இருந்தால்கூட புழங்கி உழாது 
போனால்‌ காட்டு நிலமாக மாறிவிடுகிறது. அதே போல 
நம்முடைய மக்களை நாம்‌ அடிக்கடி சந்தித்து, அவர்களை 
முறைப்படுத்தி வாழ்விப்பது கடமை என்பது நம்முடைய 
சமய நிறுவனங்கள்‌ அறிந்தாக வேண்டும்‌. நம்முடைய 
சமயத்துக்கு ஒழுங்கு படுத்தப்பட்ட ஒருமைப்பாடும்‌ 
தொடர்ந்து மக்களைப்‌ பாதுக்காக்கின்ற தொண்டு நெறியும்‌ 
உரிமையாக்கப்பட வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ மதமாற்றங்‌ 
கள்‌ முற்றாக நீக்கப்பெறும்‌. 


அதுமட்டுமல்ல நம்முடைய காலத்தில்‌ நம்‌ நாட்டில்‌ 
நிலவுகின்ற பிற சமயங்கள்‌ சமூக மேலாதிக்கமுடையனவாக 
வளர்ந்து அவைகளுடைய நெறிமுறைகளைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்கின்றன. அனால்‌ நம்முடைய இந்து சமூகத்தின்‌ மீது 
இந்து சமய நிறுவனங்களுக்கு சமூக மேலாதிக்கம்‌ இல்லை. 
இப்படியில்லாதது ஒரு காலத்தில்‌ நம்முடைய மதத்துக்கு 
இருந்த பெருமை என்றுகூட நாம்‌ கருதலாம்‌. நமது சமயம்‌ 
தோன்றிய காலத்தில்‌ தொன்மைக்‌ காலத்தில்‌ தனித்‌ 
தன்மைக்காகச்‌ சுதந்தரமான சிந்தனையும்‌ சுதந்தரமான 
வழிபாடும்‌ வேண்டுமென்பதற்காக நாம்‌ ஒழுங்குபடுத்தப்‌ 
பட்ட முறைகளை வற்புறுத்தவில்லை; சமூக மேலாதிக்கத்தை 
யும்‌ நாம்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. அனால்‌ இன்றுள்ள 
நிலையில்‌ நாம்‌ சமூக மேலாதிக்கமுடைய ஒரு சமய 
அமைப்பை- ஒழுங்குபடுத்தப்பட்ட தொண்டு நெறியுடைய 
ஒரு சமய அமைப்பை ஏற்றுக்கொண்டால்தான்‌ இதற்கொரு 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 211 


நிலையான தீர்வு காணமுடியும்‌ என்று நம்புகின்றோம்‌. அதே 
நேரத்தில்‌ சமயச்‌ சார்பற்ற ஓர்‌ அரசு நிலவுகிற நாட்டில்‌ புறத்‌ 
தூண்டுதல்கள்‌ மூலமோ வேறு வகையான ஊக்க சக்திகளை 
வழங்குவதன்‌ மூலமோ மதமாற்றம்‌ செய்வது விரும்பத்தக்க 
தல்ல. அப்படி மதமாற்றம்‌ செய்ய நாம்‌ அனுமதித்தோ 
மானால்‌ கடைவீதிச்‌ சண்டைபோல்‌ காலப்‌ போக்கில்‌ இன, 
சமயச்‌ சண்டைகள்‌ தோன்றி நாட்டில்‌ ஆங்காங்கு 
அமைதியும்‌ சமூக இணக்கங்களும்‌ கெட்டுப்‌ போகும்‌. 


விருப்பம்‌ உடையவர்கள்‌ குறிப்பிட்ட வயது வந்தபிறகு, 
தங்களுடைய மத அனுபவத்தின்‌ அடிப்படையில்‌ மதம்‌ 
மாறிக்கொள்வதை நாம்‌ நிச்சயம்‌ அனுமதிக்கத்தான்‌ 
வேண்டும்‌. அனால்‌ செயற்கை முறையில்‌ ஏதோ ஒரு குறிப்‌ 
பிட்ட ஆதாயத்திற்காக மதம்‌ மாற்றுகிற முறையைத்‌ தவிர்க்க 
அரசு ஏதாவது செய்யலாமா? என்பதை இந்தத்‌ தருணத்தில்‌ 
ஆலோசிக்க வேண்டும்‌. இப்படி நாம்‌ சொல்லுகிற 
அலோசனை ஒரு மதத்திற்குச்‌ சாதகமாகவும்‌ இன்னொரு 
மதத்திற்குப்‌ பாதமாகவும்‌ இல்லை. இந்து மதத்தினைச்‌ 
சேர்ந்தவர்கள்கூடப்‌ பிற மதத்திலிருந்து திரும்ப. எடுப்பதை 
அவர்கள்‌ விருப்பம்‌ வந்த பிறகு எடுப்பதுதான்‌ சிறப்பான 
முறை. இல்லையானால்‌ மத சம்பந்தமான பழக்க வழக்‌ 
கங்கள்‌ இன்று இந்த மதத்தில்‌, நாளை அந்த மதத்தில்‌, திரும்ப 
இந்த மதத்தில்‌ என்பதைப்‌ போலக்‌ கேலிக்குரிய பழக்க 
வழக்கங்களாக மாறிவிடும்‌. எல்லா மதங்களின்‌ தலைவர்‌ 
களும்‌, சமய ஆசிரியர்களும்‌ மதத்தை இந்த மாதிரி 
கேலிக்குரியதாக்காமல்‌ இஃது உயர்ந்த வாழ்க்கை முறை; 
ஒப்புரவோடு வாழவேண்ய வாழ்க்கை முறை என்பதைக்‌ 
கவனத்திற்கொண்டு சமய ஒருமைப்‌ பாட்டையும்‌-சமூக 
இணக்கங்களையும்‌ உருவாக்கத்‌ துணைசெய்யவேண்டும்‌ 
என்று கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 


மதமாற்றம்‌ நிலையானது என்று நாம்‌ கருதவில்லை. 
ஏதோ இப்போது ஓர்‌ அனற்காற்றுப்போல வீசுகிறது; ஓர்‌ 


212 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அலை வீசுகிறது. ஆனால்‌ நிச்சயமாக அது தடுத்து 
நிறுத்தப்படும்‌. நம்முடைய மக்கள்‌ இங்கே எல்லாவிதமான 
உரிமைகளையும்‌ பெறுவர்‌ என்ற உத்தரவாதத்தை நாம்‌ 
தைரியமாகக்‌ கூறிக்‌ கொள்கிறோம்‌. அவர்கள்‌ பிறந்த 
சமயத்தில்‌ வாழ்ந்து வளர்ந்து எல்லா உரிமைகளும்‌ பெற்று 
அவர்கள்‌ மகழவேண்டுமென்பது நம்முடைய வேண்டு 
கோள்‌. அந்த நல்லெண்ணத்தை அவர்களுக்கு வழங்குமாறு 
எல்லாவல்ல இறைவனை - வழிபடும்‌ தெய்வத்தை 
இறைஞ்சுகின்றோம்‌. “மக்கள்‌ சிந்தனை” 1-11-81 


மதங்களின்‌ இலட்சியாம்‌ 


“எல்லாரும்‌ அமரநிலை எய்தும்‌ நன்முறையை 
இந்தியா உலகிற்கு அளிக்கும்‌” 


என்பது பாரதியார்‌ வாக்கு. இந்திய நாகரிகம்‌ சமயப்‌ 
பொறைக்கும்‌, சமயச்‌ சார்பற்ற தன்மைக்கும்‌ அடிப்படை 
கண்டது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்‌ அவதரித்த 
மாணிக்கவாசகர்‌, 


“தென்னா டுடைய சிவனே போற்றி! 
எந்நாட்‌ டவர்க்கும்‌ இறைவா போற்றி” 


என்று அருளினார்‌. 


அண்ணல்‌ காந்தியடிகள்‌ மதச்சார்பற்ற தன்மை 
யுடைய ஒரு சிறந்த இந்துவாகவே விளங்கினார்‌. இத்தகைய 
நாட்டில்‌ இன்று பரவலாக மதக்‌ கலவரங்களும்‌ 
சாதிக்கலவரங்களும்‌ நடப்பது வருத்தத்தைத்‌ தரக்கூடியன. 
இந்தியாவில்‌ பல மதங்கள்‌ உள்ளன. மொழியும்‌ மதமும்‌ 
உணர்ச்சியைத்‌ தொடக்கூடியன. எளிதில்‌ கலவரத்தைச்‌ 
செய்யக்கூடிய உணர்வைத்‌ தூண்டக்கூடியன. இதில்‌ மக்கள்‌ 
கவனமாக இல்லாதுபோனால்‌ பெரிய கேடுகள்‌ விளையும்‌. 
நாடு வலிமை இழக்கும்‌. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 213 


“இந்து மதம்‌ மற்ற மதங்களால்‌ அழிக்கப்படும்‌” என்று 
நம்புவது-கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்தியாவை 
முஸ்லிம்கள்‌ ஆண்டயபொழுதும்‌, கிறிஸ்தவர்களாகிய 
ஆங்கிலேயர்கள்‌ ஆண்டபொழுதும்‌ இந்து மதம்‌ ஏன்‌ அழிய 
வில்லை? அல்லது அழிக்கப்படவில்லை. 


மதச்சார்பற்ற கொள்கை, சுதந்திர இந்தியா 
எடுத்துக்கொண்ட கொள்கையல்ல. அக்பர்‌ சக்கரவர்த்தியும்‌, 
விக்டோரியா மகாராணியும்‌ கடைப்பிடித்த கொள்கை 
என்பதை நினைவு கொள்வது நல்லது. இந்து சமயம்‌, 
அதனுடைய வலிமையைப்‌ பிற சமயங்களால்‌ இழக்காது; 
அழியாது. இந்து சமயம்‌ அதனுடைய மக்களிடத்தில்‌ 
உருவாக்கிவைத்துப்‌ பாதுகாத்து வரும்‌ தீண்டாமை, சாதி 
வேற்றுமைகளால்தான்‌ உள்ளீடழிந்து வலிமை இழக்கும்‌. 
இந்து சமயத்தின்‌ உண்மையான தத்துவக்‌ கோட்பாடுகளின்‌ 
படி. நாயன்மார்கள்‌, ஆழ்வார்கள்‌ காட்டியபடி இந்து சமூகம்‌ 
அமையவில்லை; இயங்கவில்லை. இந்து சமூகத்தில்‌ நிலவிய 
சாதி வேற்றுமைகள்‌ காரணமாகவும்‌ . எத்தனை சமயங்கள்‌ 
தோன்றியுள்ளன ? புத்தமதம்‌, சீக்யெமதம்‌, வீரசைவம்‌ 
இப்படிப்‌ பலப்பல. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ இந்துக்களை 
ஒற்றுமைப்படுத்தும்‌ முயற்சி என்ற பெயரில்‌ கிறித்தவ, 
இசுலாமிய மதங்களோடு சண்டை போடும்‌ அணியைத்‌ 
தோற்றுவிப்பது எப்படி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தும்‌? 
ஒரோவழி ஒன்றை எதிர்ப்பதில்‌ ஒற்றுமை தோன்றினாலும்‌ 
அது நிலையான ஒற்றுமையாக- அக்க வழியிலான 
ஒற்றுமையாக அமையாது. 


இந்துக்கள்‌ ஒன்றுபடுவது நல்லது. அவசியமும்‌ கூட. 
அனால்‌, மற்ற மதங்களை எதிர்ப்பதற்கு அல்ல. . இதனை 
ஒற்றுமை என்று சொல்லக்கூடாது. இந்து சமூகத்தை 
ஒழுங்குபடுத்தப்பெற்ற அமைப்பாக மாற்றுவது அவசியம்‌, 
ஒழுங்குபடுத்தப்‌ பெற்ற அறமனைகள்‌, பணிமனைகள்‌ நமது 
மக்கள்‌ நலம்‌ கருதி அமைக்கப்படுதல்‌ அவசியம்‌. நமது 


214 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


சமூகத்தில்‌ புரையோடி வந்துள்ள தீண்டாமையை அறவே 
நீக்கவேண்டும்‌. சாதி வேற்றுமைகள்‌ முற்றாக அகற்றப்பட 
வேண்டும்‌. சமூகத்தின்‌ ஏழ்மையும்‌, வறுமையும்‌ அறவே 
அகற்றப்படவேண்டும்‌. இந்து சமயம்‌ மனித நேயத்தில்‌ 
தோன்றி வளர்ந்தது. இன்று தேவை, மனிதகுல ஒருமைப்‌ 
பாடே! அதுவே நாகரிகம்‌! மனிதகுல ஒருமைப்பாட்டுக்கு 
எதிராக இயங்கும்‌ “இந்து ஒற்றுமை” அவசியமா? அதுதான்‌ 
உருவாகுமா? மனித குல ஒருமைப்பாடும்‌, அமைதியும்‌ 
இன்பமுமே மதங்களின்‌ இலட்சியம்‌. 


“மக்கள்‌ சிந்தனை” 1-4-82 


கடஷளைச்‌ மசோ௱ற்றுா 


மரிருணை நீணை! 


ஒவ்வொரு மனிதனின்‌ வாழ்க்கையிலும்‌ இவ்விரண்டு 
குறிக்கோளும்‌ இருக்கவேண்டும்‌. இவ்விரண்டும்‌ ஒன்றோ 
டொன்று தொடர்புடையன. கடவுளைப்‌ போற்றும்‌ நெறியின்‌ 
பயனே மனிதனை மதித்து வளர்ப்பதுதான்‌! மனிதனை 
“நடமாடுங்‌ கோயில்‌” என்று திருமந்திரம்‌ பாராட்டுகிறது. 
கடவுளைப்‌ போற்றும்‌ நெறி நிற்பவர்கள்‌ மதத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இவர்கள்‌ பண்டைக்‌ காலத்தில்‌ மனிதனையும்‌ 
மதித்தனர்‌; வாழ்வித்தனர்‌. அனால்‌ மதங்கள்‌ காலப்போக்கில்‌ 
கெட்டுப்போயின. மதத்‌ தலைவர்கள்‌, புரோகிதர்கள்‌ 
ஆகியோர்‌ அதிக்க வாதிகளாக-சுரண்டும்‌ வர்க்கத்தினராக 
மாறினார்‌. இந்த நிலை வளர்ந்தது. 


“மக்களைவிட மதம்‌ உயர்ந்தது. கடவுளுக்காகவே 
மக்கள்‌. மதத்‌ தலைவர்கள்‌ மிகமிக உயர்ந்தவர்கள்‌. இவர்களை 
வணங்குவதும்‌ இவர்களுக்குக்‌ காணிக்கை செலுத்துவதும்‌ 
புண்ணியம்‌” என்ற கருத்துக்கள்‌ கால்கொண்டன. இந்த 
நிலையில்‌ சுரண்டும்‌ இதர வர்க்கங்களும்‌. ஆதிக்க சக்திகளும்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 215 


ஒருங்கிணைந்து கொண்டு, உழைப்பாளர்களைத்‌ 

இந்தச்‌ சுரண்டலும்‌ ஆதிக்கமும்‌ என்றென்றும்‌ 
நிலைபெற வேண்டி, மனித குலத்திற்குள்‌ எண்ணத்‌ 
தொலையாத சாதிப்‌ பிரிவுகளைத்‌ தோற்றுவித்து, 
அவர்களுக்குள்‌ அழுக்காற்றினை வளர்த்தும்‌ குழுச்‌ சண்டை 
களை உருவாக்கியும்‌ இழிபடு வாழ்க்கைக்கு வித்திட்டனர்‌. 
இதனால்‌ . மனித குலத்தில்‌ முக்கால்‌ பங்குக்கு மேல்‌ 
தாழ்த்தப்பட்டவர்களாக்கப்பட்டனர்‌. இவர்களுக்குத்‌ திருக்‌ 
கோயில்‌ வழிபாட்டுரிமை இல்லை. கல்வி இல்லை ஏன்‌? 
நாகரிகமாக உடுத்துதல்கூடக்‌ கூடாது என்ற தடை. இந்த 
இழிநிலைமைகளைக்‌ கண்டு மனம்‌ வெம்பிய சில சமய 
ஞானிகள்‌, இந்தச்‌ சமுகக்‌ கொடுமைகளைக்‌ களைந்து 
சமயத்தைச்‌ சமுதாயத்திற்காக்க முனைந்தனர்‌. திருமுறைக்‌ 
காலத்தில்‌ இந்த முயற்சிகள்‌ தோன்றின. பின்‌ வள்ளலார்‌! 
அதன்‌ பின்‌ காந்தியடிகள்‌ ! அதற்கும்‌ பிறகு தந்‌ைத பெரியார்‌! 
இவர்களெல்லாம்‌ தோன்றி, மனித உரிமைக்காகப்‌ 
போராடினார்கள்‌. ஆனால்‌ மதத்தலைவர்கள்‌ 
இதற்கெல்லாம்‌ அசைந்து கொடுக்கவில்லை. இதனால்‌ நாடு 
முழுவதும்‌ இந்து மதத்திலிருந்து வெளியேறிய கடவுள்‌ 
நம்பிக்கையுடையவர்கள்‌, புது மதங்கள்‌ புதுநெறிகள்‌ 
கண்டனர்‌. மதத்தின்‌ நடைமுறைகளை-மதத்‌ தலைவர்களின்‌ 
மனப்போக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள்‌ 
மதத்தைவிட்டு வெறியேறி, நாத்திகர்கள்‌ ஆயினர்‌. இவர்கள்‌ 
தோன்றி, போராடித்தான்‌ அதிதிராவிடர்களுக்கு ஆலய 
நுழைவுரிமை பெற்றுக்‌ கொடுத்தார்கள்‌;: கடவுட்‌ 
சிந்தனையாளர்களின்‌ அங்கீகாரத்துடன்‌ அல்ல சட்ட 
மன்றங்களின்‌ அங்ககாரத்‌ துடன்‌! இந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ 
ஆதிதிராவிடர்களின்‌ ஆலய நுழைவை இந்துமதத்‌ 
தலைவர்கள்‌ “நடமாடும்‌ தெய்வங்கள்‌' எதிர்த்தார்கள்‌. 
“அரிசனங்கள்‌-அதிதிராவிடர்கள்‌ நுழைந்த கோயிலுக்குள்‌ 


216 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


கடவுள்‌ இல்லை. ஒடிவிட்டார்‌' என்று கூறிப்‌ பல ஆண்டுகள்‌ 
அதிதிராவிடர்கள்‌ நுழைந்த கோயிலுக்குச்‌ செல்லாத 
'பெரியவர்‌'களை இந்த நாடு மறக்கவில்லை. மறக்கவும்‌ 
முடியாது. ஆதிதிராவிடர்கள்‌ நுழைந்ததால்‌ மதுரை மீனாட்சி 
கோயிலிலிருந்து வெளியேறி வந்துவிட்டாள்‌ என்றுகூறி 
மதுரையில்‌ ஒரு பார்ப்பனர்‌ வீட்டிலேயே மீனாட்சி படத்தை 
வைத்து வழிபட்டார்கள்‌. இதுமட்டுமா? ஆயிரக்கணக்‌ : 
கானவர்களுக்குக்‌ கல்வியையும்‌ ஞானத்தையும்‌ தந்த 
- கடவுளை நம்புவதாக நடிப்பவர்கள்‌ செய்த கொடுமைகள்‌ 
கொஞ்சமா? கடவுளை நம்புவதாக நடிப்பு? கடவுள்‌ : 
எல்லோருக்கும்‌ வைத்த ஞானத்தை, இந்த மனிதப்‌ | 
புரோகிதர்கள்‌ - 'நடமாடுந்‌ தெய்வங்கள்‌ - மண்ணுலகக்‌ 
கடவுளர்கள்‌ நாட்டுத்‌ தேவர்கள்‌ தட்டிப்‌ பறித்த 
கொடுமையை எடுத்துக்‌ கூற வார்த்தைகள்‌ ஏது? சுதந்திர : 
அரசாங்கம்‌ வந்தே கல்வி கிடைத்தது. வேலை வாய்ப்பு ' 
உண்டா? வேலைவாய்ப்பெல்லாம்‌ மேட்டுக்‌ குடியினரின்‌ 
ஏகபோகமாக இருந்தது. அண்ணல்‌ காந்தியடிகளும்‌ 
அம்பேத்காரும்‌ தந்தை பெரியாரும்‌ வகுப்புவாரிப்‌ 
பிரதிநிதித்துவ கொள்கைப்‌ போராட்டத்தின்‌ வழியாக வந்த 
பலன்‌ தானே இன்று, தாழ்த்தப்பட்ட மக்கள்‌- பிற்படுத்தப்‌ : 
பட்ட மக்கள்‌ அனுபவிக்கும்‌ பட்டம்‌, பதவிகள்‌ ! | 

“கடவுள்‌ உலகிற்குப்‌ பொதுவானவர்‌; உலகிற்கு 
அம்மையப்பர்‌ அன்பே வடிவமாக இருப்பவர்‌”-என்றெல்‌ 
லாம்‌ பஜனை செய்யும்‌ மதத்‌ தலைவர்கள்‌--உபதேசிகள்‌ ஏன்‌ 
இந்த உரிமைகளை மதத்தின்‌ பெயரால்‌ மக்களுக்கு வழங்க 
வில்லை? இந்த ஏமாற்றுகள்தாமே அல்லது நீதிப்‌ பிறழ்வுகள்‌ 
தாமே சமுதாயத்தின்‌ ஒரு பகுதியில்‌ கடவுள்‌ இருந்தால்‌ 
இந்தச்‌ ௪திகள்‌ நடக்குமா? என்ற கேள்விக்கு, இடம்‌ தந்தன ! 
சமயத்‌ தலைவர்கள்‌ விடை தந்திருந்தால்‌ திராவிடர்‌ கழகம்‌ : 
நாத்திக இயக்கமாக வளர்ந்திருக்காது. இந்த நாட்டில்‌ | 
கிறிஸ்துவ மதம்‌, இஸ்லாமிய மதம்‌ இடம்‌ பெற்றிருக்காது. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 217 


இது இந்து நாடாகவே இருந்திருக்கும்‌. யார்‌ வெளியே 
போனாலும்‌ கவலைப்படாது. திருக்கோயில்‌ மடப்பள்ளி 
களை உரிமை கொண்டிருந்தவர்கள்‌ மடங்களின்‌ சொத்து 
சுகபோகங்களை அனுபவித்தவர்கள்‌ “வழக்கம்போல்‌” 
தலைவிதி என்று கூறி வாளா இருந்தனர்‌. இன்று மக்களாட்சி 
அரசு மதத்துவம்‌ மேம்பட்டதாக இடம்‌ பெற்றுவிட்டது. 
மடாதிபதிகளை, இல்லை நடமாடும்‌ தெய்வங்களை, 
மண்ணகத்தில்‌ விளங்கும்‌ கடவுளர்களை விளக்கம்‌ கேட்கும்‌ 
அளவுக்கு அரசு மேலாதிக்கம்‌ செலுத்துகிறது. இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ மதத்‌ தலைவர்கள்‌ நடமாடுகிறவர்களான பின்‌ 
மக்களை நாடுகின்றனர்‌. பச்சை நிர்வாண விளம்பர அதிகார 
வேட்டையாடுகின்றனர்‌. கடவுளைப்‌ போற்றியவர்கள்‌ 
மனிதனை நினைக்க மறந்ததால்‌, மனிதனை நினைக்கத்‌ 
தொடங்கியவர்கள்‌ கடவுளைப்‌ போற்ற மறுக்கின்றனர்‌. 
இதில்‌ எந்த அணி நல்லது? நம்மைப்‌ பொறுத்தவரை இரண்டு 
அணியும்‌ ஒன்றாதலே நல்லது. இரண்டும்‌ ஒன்றாகா 
போலும்‌! நமக்கு இரு அணிகளும்‌ வேண்டியவைகளே ! ஏன்‌? 
இரண்டையும்‌ அதரிக்காது போனால்‌ வாழ்க்கையில்‌ ஒரு 
பாதிதான்‌ நடக்கும்‌. இங்கே மனிதர்களை நினைக்காதவர்கள்‌ 
உண்மையில்‌ கடவுளைப்‌ போற்றுபவர்கள்தாமா? கடவுள்‌ 
தத்துவம்‌ மனிதனை மறக்கச்‌ சொல்கிறதா? மனிதனைத்‌ 
தீண்டாமையிலும்‌ வறுமையிலும்‌ ஆழ்த்தி அழிக்கவா 
சொல்கிறது மதம்‌? இல்லை; இல்லவே இல்லை. கடவுளைப்‌ 
போற்றுபவர்கள்‌ மனிதனை மதித்து உயர்த்தத்‌ தவறினாலும்‌ 
ஒரு வகையில்‌ நாத்திகர்களே, . ஏன்‌? அவர்கள்‌ கடவுள்‌ 
சித்தத்தையே மதிக்காதவர்கள்‌! கடவுளை நம்பாதவர்கள்‌, 
கடவுளை மறந்து விட்டு கடவுள்‌. தன்மையைப்‌ பெற்ற 
மனிதனை மதிக்கிறார்கள்‌, போற்றுகிறார்கள்‌. இந்த 
இரண்டிலும்‌ நாத்திகத்தன்மை இருக்கிறது. இரண்டு 
அணிகளும்‌ இணைதல்‌ ஆத்திகம்‌ ! அதுவே நமது கொள்கை! 
இவத 5... . “மக்கள்‌ சிந்தனை 19-6-82 


218 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மு வளர்ச்சி 


இந்திய நாட்டில்‌ உள்ள மதங்களுக்கிடையில்‌ 
வளர்ச்சிப்‌ போட்டிகள்‌ ஏற்பட்டுள்ளன. நலம்‌ நிறைந்த 
போட்டிகள்‌ வரவேற்கத்‌ தக்கனவே! ஆனால்‌ நமது நாட்டில்‌ . 
நிலவும்‌ போட்டிகள்‌ நிறைநலமுள்ள போட்டிகள்‌ அல்ல 
என்று மதமாற்றங்கள்‌, மண்டைக்காடு கலவரம்‌, மீனாட்சி 
புரம்‌ கலவரம்‌, இராமநாதபுரம்‌ கலவரம்‌ ஆகியன கூறு 
இன்றன. 


மதங்களின்‌ வரலாறு 


மனிதன்‌ சிந்திக்கத்‌ தொடங்கிய உடனேயே 
தோன்றியது கடவுள்‌ நம்பிக்கை. கடவுள்‌ நம்பிக்கை 
தோன்றிப்‌ பலநூறு அண்டுகள்‌ வளர்ந்த பிறகே கடவுள்‌ 
நம்பிக்கை அடிப்படையில்‌ மதங்கள்‌ தோன்றின; மதத்‌ 
தலைவர்களும்‌ புரோகிதர்களும்‌ தோன்றினர்‌. மத 
நிறுவனங்கள்‌, சொத்துக்களும்‌ அதிகாரமும்‌ உடைய 
நிறுவனங்களாக வளர்ந்து சமுதாயத்தில்‌ நிலையான -: 
இடத்தைப்‌ பெற்றன. காலப்போக்கில்‌ மதத்‌ தலைவர்களின்‌ ' 
ஆதிக்கமும்‌ சுரண்டல்‌ தன்மையும்‌ மக்களிடத்தில்‌ வெறுப்பை : 
வளர்த்தன. இந்தச்‌ சூழ்நிலையில்தான்‌ அரசுகள்‌ 
தோன்றுகின்றன. தொடக்கக்‌ காலத்தில்‌ மதத்‌ தலைவர்கள்‌ 
அரசியல்‌ அதிகாரங்களையும்‌ தம்மிடமே வைத்திருந்தனர்‌. 
பின்‌ சமுதாயத்‌ தலைவர்கள்‌ தோன்றி மதத்‌ தலைவர்‌ .: 
களிடமிருந்து விடுதலைபெற அரசியல்‌ ஆதிபத்தியத்தைப்‌ . 
பெற முயன்றனர்‌. சிலகாலம்‌ மதத்‌ தலைவர்களும்‌ அரசியல்‌ : 
தலைவர்களும்‌ கூட்டாக ஆட்சி செய்தனர்‌. 


மத ஆதிக்கச்‌ சண்டைகள்‌ 


இந்த்‌ நெடிய வரலாற்றுப்‌ போக்கில்‌ மதங்களிடையில்‌ 
ஏற்பட்ட அதிபத்தியச்‌ சண்டைகள்‌ மனிதகுல வரலாற்றுக்கு 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 219 


இழைத்த தீங்குகள்‌ எழுதிக்காட்ட முயாதவை. இங்கிலாந்து 
வரலாற்றில்‌ ரோசாப்பூச்‌ சண்டைகளும்‌ இந்திய நாட்டில்‌ 
முஸ்லீம்‌ படையெடுப்புக்களின்போது இந்துக்‌ கோயில்கள்‌ 
இடிபட்டமையும்‌ தமிழ்நாட்டில்‌ சைவ-சமணச்‌ சண்டை 
களும்‌ எடுத்துக்காட்டுக்கள்‌. இவையெல்லாம்‌ மதச்‌ 
சண்டைகள்‌ என்று கூறப்பட்டாலும்‌ உண்மையில்‌ மதத்துக்‌ 
காக மதத்தின்‌ நலத்துக்காக ஏற்பட்ட சண்டைகள்‌ அல்ல! 
அதிக்கத்தின்பாற்பட்ட போட்டிகளும்‌ சண்டைகளுமேயாம்‌; 
சைவ சமய நாயன்மார்கள்‌ சமணத்தை எதிர்த்துச்‌ சண்டை 
போட்டிருந்தால்‌ சமணம்‌ பிறந்த நாள்‌ தொட்டே சண்டை 
போட்டிருக்கவேண்டும்‌. அதுவல்ல நோக்கம்‌; அப்பரடிகள்‌ 
சமண சமயத்திற்கு மாறிச்‌ செல்லும்‌ அளவிற்குச்‌ சமணம்‌ 
வளர்ந்திருந்தது. எப்போது சண்டைகள்‌ மூண்டன? 
பல்லவ-பாண்டிய “அரசுகளைச்‌ சமண சமயம்‌ கைப்பற்றிக்‌ 
கொண்டு தனிமனித சுதந்திரத்தில்‌ தலையிடும்‌ அளவுக்குச்‌ 
சென்றபின்தான்‌ சமணத்தை, எதிர்த்தது சைவம்‌. எது 
எப்படியாயினும்‌ மதத்தின்‌ பெயரால்‌ நடந்த படுகளப்‌ 
போர்கள்‌, பெருக்கெடுத்த இரத்த ஆறுகள்‌ இவைகளை 
வரலாற்று ஏடுகளிலிருந்து மறைக்க முடியாது. அதனால்தான்‌ 
வள்ளலார்‌ “மதமானபேய்‌ பிடியாதிருக்கவேண்டும்‌” என்றார்‌. 
மதங்களைக்‌ கடந்த பொது “நெறி கண்டார்‌. அதுவே 
சன்மார்க்கம்‌. 


இன்று நடைபெறுவது என்ன? 


இன்று நாட்டில்‌ நடைபெறும்‌ மதப்போட்டிகள்‌ 
மதங்களை அனுட்டானங்களாக மாற்றும்‌ போட்டிகள்‌ 
அல்ல. ஆன்ம ஞானத்‌ தவத்தின்‌ பாற்பட்ட போட்டிகளும்‌ 
அல்ல. யார்‌ பெரியார்‌? யாருடைய மதத்துக்குச்‌ செல்வாக்கு 
அதிகம்‌? எந்த மதம்‌ இந்தியாவை அளுவது? என்ற வினாக்‌ 
களுக்கு விடை காணும்போட்டிகளே நடைபெறுகின்றன. 
இவை ஒருபொழுதும்‌ மதத்தை வளர்க்கப்‌ பயன்படா. மத 


220 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அமைப்புகள்‌ வேண்டுமானரல்‌ வளராலாம்‌. ஆனால்‌ மதம்‌ 
வரளாது. கோயில்கள்‌ உயரலாம்‌, அனால்‌ கடவுள்‌ அங்கு 
வரமாட்டார்‌. இதனால்‌ மனித குலத்துக்கு என்ன பயன்‌? 
மதங்களை அனுட்டானத்துக்குக்‌ கொண்டு 
வருபவர்கள்‌ மதங்களை அனுபவநிலையில்‌ காண்பவர்கள்‌. 
மதங்களைப்‌ பற்றிய விவாதங்களில்‌ (சர்ச்சைகளில்‌) 
ஈடபடமாட்டார்கள்‌; ஈடுபட நேரமிருக்காது. இன்று 
நடைபெறுவதெல்லாம்‌ மதங்களைப்பற்றிய சர்ச்சைகளே! 
யாரும்‌ தம்‌ மதத்தில்‌ கொள்கைகளைக்‌ கோட்பாடுகளை 
எடுத்துச்‌ சொல்வதில்லை. மற்ற மதங்களை விமர்சனம்‌ 
செய்து எரிவும்‌ வெறியும்‌ ஊட்டுவதிலேயே ஈடுபடுகின்றனர்‌. 
இந்தச்‌ செயல்முறை நாத்திகத்தை விடக்‌ கொடுமையானது. 


ஏன்‌ இந்த விநோதம்‌? 


இந்தியாவில்‌ உள்ள முக்கிய மதங்கள்‌ மூன்று. அவை 
இந்து மதம்‌, கிறித்துவ மதம்‌, இசுலாமிய மதம்‌. இந்த மதங்கள்‌ 
மூன்றுமே அடிப்படையில்‌ வேறுபாடுடையன அல்ல, 
மூன்றுக்குமே கடவுள்‌ நம்பிக்கை உண்டு; அனுட்டானங்‌ 
களில்‌ தான்‌ வேறுபாடு, கடவுளை நம்புகிற மதத்திற்கும்‌ 
கடவுளை நம்பாத புத்த மதத்திற்கும்‌ சண்டையில்லை. ஏன்‌ 
இந்த விநோதம்‌? “கடவுளை நம்புதல்‌_-கடவுளை நம்பாமை” 
மட்டுமே மதம்‌ அல்ல. திராவிடர்‌ கழகத்தினர்‌ பொது 
வுடைமைக்‌ கட்சியினர்‌ மட்டுமே கடவுளை நம்பாதவர்கள்‌ 
அல்லர்‌. புத்த மதத்தினருக்கும்‌ கடவுள்‌ நம்பிக்கை இல்லை. 
ஆனால்‌ இந்துமத ஆர்வலர்கள்‌ புத்த மதத்தை எதிர்ப்ப 
தில்லை. ஏன்‌? திராவிடர்‌ கழகம்‌ சாதி அதிக்கங்களை 
எதிப்பதைப்போல்‌ புத்தமதம்‌ எதிர்ப்பதில்லை. 
பொதுவுடைமைக்‌ கொள்கையினர்‌ சுரண்டலை 
எதிர்ப்பதைப்போல புத்தமதம்‌ எதிர்ப்பதில்லை. அதனால்‌ 
ஆதிக்கம்‌ என்ற பேரில்‌ சாதிகளையும்‌ சுரண்டலையும்‌ 
வளர்ப்பவர்கள்‌ திராவிடர்‌ கழகத்தையும்‌ பொதுவுடைமைக்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 221 


கொள்கையையும்‌ எதிர்க்கின்றனர்‌. “ஒன்றே குலம்‌” என்ற 
திருமந்திரத்தில்‌ நம்பிக்கை இல்லை. அதீனத்‌ தலைவர்‌ 
களிலிருந்து பீடாதிபதிகள்வரை, அர்ச்சகரிலிருந்து பரிசாரகம்‌ 
வரை சாதிமுறைகளே இடம்பெறுகின்றன. மேலாதிக்கம்‌ 
பெற்றுள்ள சாதிகளே ஏகபோக உரிமைகள்‌ கொண்டாடு 
இன்றன; அனுபவிக்கின்றன. 

இந்தச்‌ சாதி ஆதிக்கத்தை எதிர்க்கின்றனர்‌ திராவிட 
கழகத்தினர்‌. எல்லா மதங்களிலேயும்‌ கோடீசுவரருக்கு 
மரியாதை மிகுதியும்‌ உண்டு. ஏழைகளுக்கு மிச்சம்‌ “இரக்கம்‌” 
தான்‌. மதத்தலைவர்களுக்குப்‌ பக்கத்தில்‌ நிற்கும்‌ தகுதி, 
பொன்னாடைகள்‌, அசீர்வாதங்கள்‌ எல்லாம்‌ சுரண்டல்‌ 
வர்க்கத்தைச்‌ சேர்ந்த செல்வந்தர்களுக்குத்தான்‌. இதனால்‌ 
திராவிடர்‌ கழகத்தினரை எதிர்க்கின்றனர்‌; பொதுவுடைமை 
வாதிகளை எதிர்க்கின்றனர்‌. 


மதங்களின்‌ நோக்கம்‌ ! 


மதங்களின்‌ தோற்றம்‌ மனித குலத்தை வளர்த்து 
வாழ்வித்து இன்ப அன்பில்‌ திளைக்க வைப்பதுதான்‌. கடவுள்‌ 
நம்பிக்கையின்‌ ஒரே இலட்சியம்‌ மனித குலத்தை 
ஒன்றுபடுத்தி எல்லாரையும்‌ சமநிலையில்‌ வாழவைப்பது 
தான்‌! அதனால்தான்‌ கடவுளை உயிர்க்‌ குலத்திற்குத்‌ 
தாய்‌-தந்தை என்று உருவகம்‌ செய்து காட்டினர்‌; கற்பித்துத்‌ 
தந்தனர்‌. இன்றைய மத அமைப்புக்கள்‌ இந்தப்‌ பாடத்தை 
மறந்துவிட்டன போலும்‌! 


மதவளர்ச்சிக்குரிய பணிகள்‌ 


சாதி வேற்றுமைகள்‌, இன ஒதுக்கல்கள்‌ என்ற தீமை 
உள்ளவரை மதங்கள்‌ வளரா. அதுபோலவே மனிதகுலத்தை 
வறுமையும்‌ ஏழ்மையும்‌ வருந்தும்வரையில்‌ மதங்கள்‌ வளரா. 
மனித குலம்‌ அறியாமையில்‌ டெந்து உழலும்வரையில்‌ 
மதங்கள்‌ வளரா. அதலால்‌ ஒரு மதத்துக்குப்‌ பகை பிறிதொரு 


222 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மதம்‌ அல்ல. திராவிடர்‌ கழகத்தினரும்‌ பொதுவுடைமை 
இயக்கத்தினரும்கூட எதிரிகளாகமாட்டார்கள்‌. மதங்களின்‌ 
வளர்ச்சியைக்‌ கெடுக்கும்‌ களைகளாகிய சாதிகுல 
வேற்றுமைப்‌ பிரிவுகள்‌, இன ஒதுக்கல்‌ கொள்கைகள்‌, 
உடையார்‌-இல்லார்‌ என்ற வேற்றுமைகள்‌ இவைகளை 
எதிர்த்து மதங்கள்‌ போராடுவதே மதப்பற்றாகும்‌ ! வறுமை- 
ஏழ்மையிலிருந்து மீட்கப்‌ போராடுவதே மதவளர்ச்சிக்குரிய 
பணியாகும்‌. இந்தியா முழுவதும்‌ பரவலாக உள்ள மதத்‌ 
தலைவர்கள்‌ மதப்‌ புரோகிதர்கள்‌, சந்நியாசிகள்‌, மத 
போதகர்கள்‌ மதப்‌ பிரசாரகர்கள்‌ இத்தகைய பணிகளில்‌ 
ஈடுபட்டால்‌ இந்தியா வளர்ந்துவிடும்‌! ஆனால்‌, மனம்‌ 


வரவேண்டுமே! மக்கள்‌ சிந்தனை” 15-2-83 


இந்திய சமயங்களின்‌ மையார்‌ 


இந்திய நாடு சமயச்‌ சார்பற்ற நாடு. அதே போழ்தில்‌ 
பல்வேறு சமயங்களைச்‌ சேர்ந்த மக்கள்‌ வாழும்‌ நாடு. இந்திய 
நாகரிகத்தில்‌ விழுமியது வேற்றுமையில்‌ ஒற்றுமை காண்பது 
என்பது. இத்தகைய சிறந்த நாகரிகம்‌ உலகில்‌ வேறு எங்கும்‌ 
இருந்ததில்லை. அனால்‌ இது பழைய வரலாறு. இன்று 
இந்தியாமொழி, இனம்‌, சாதி, சமயங்களால்‌ அலைக்கழிவு - 
செய்யப்படுகின்றது. படித்தவர்கள்‌ என்று நம்பப்படு 
கிறவர்கள்கூட இந்த நிலைக்கு அளாக்கப்பட்டுள்ளனர்‌. 
திருவள்ளுவர்‌, திருவருட்‌ பிரகாச வள்ளலார்‌ ஆகிய 
அருளாளர்கள்‌ ஒருமைப்பாட்டினைத்‌ தவம்போல ஏற்று 
இனிய அருள்‌ மொழிகளைத்‌ தந்துள்ளனர்‌. இன்று 
அவர்களைப்‌ பின்பற்றுவோரில்‌ கூட பலர்‌ இந்தப்‌ 
பேரபாயத்தில்‌ சிக்கியுள்ளனர்‌. -இஃது இந்திய நாட்டுக்கு 
நல்லதல்ல. சாதிமதச்‌ சண்டைகளைத்‌ தவிர்த்து இந்திய 
ஒருமைப்பாட்டை வளர்த்து இந்தியாவை வலிமைப்படுத்த 
வேண்டும்‌. இஃது உடனடியாகச்‌ செய்யவேண்டிய கடமை. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 223 


இந்திய அரசு இந்திய மக்களின்‌ ஒருங்கிணைப்பு மையம்‌ 
ஒன்றைக்‌ காணவேண்டும்‌. அம்‌ மையத்தின்‌ தலைவராகப்‌ 
பிரதமர்‌ இருக்கவேண்டும்‌. 


இம்மையத்தில்‌ இந்தியாவிலுள்ள பல்வேறு மதங்களின்‌ 
தலைவர்கள்‌, அறிஞர்கள்‌, மத நிறுவனங்களின்‌ பேராளர்கள்‌ 
உறுப்பினர்களாக இடம்டெறுதல்‌ வேண்டும்‌. இந்த மையம்‌ 
மதங்களுக்கிடையில்‌ நல்லிணக்கத்தை வளர்க்கத்‌ திட்ட 
மிட்டுப்‌ பணிகளை மேற்கொள்ள வேண்டும்‌. பல்வேறு 
மதங்களைச்‌ சேர்ந்த மக்களிடையில்‌ எழும்‌ பிரச்சனை 
களுக்கு நட்புறவு அடிப்படையில்‌ தீர்வு காணவேண்டும்‌. 
இத்தகைய முயற்சி நல்ல பலனைத்தரும்‌. மதப்‌ பிரச்சாரப்‌ 
பணிகளில்‌ ஈடுபடும்‌ அமைப்புக்கள்‌ - இயக்கங்களுக்கு 
இம்மையம்‌ விதிமுறை ஏற்பளிக்கவேண்டும்‌. இம்மையத்தால்‌ 
முறையாக ஏற்பளிக்கப்பெறாத எந்த ஒரு சமய நிறுவனமும்‌, 
அமைப்பும்‌ இயக்கமும்‌ முறையானது அல்ல என்று 
அறிவிப்பதோடன்றி, சட்டப்படியும்‌ நடவடிக்கை 
எடுக்கவேண்டும்‌. தத்துவ: ஞானத்தினால்‌ ஏற்படும்‌ மத 
மாற்றங்களைத்‌ தவறு என்று சொல்லமுடியாது. அனால்‌ 
இன்று மத மாற்றம்‌ ஆள்பிடிப்பதற்காக நடைபெறுகிறது. இது 
தவறு. இந்த மதமாற்ற முறையை அனைத்து மதங்களைச்‌ 
சார்ந்தவர்களும்‌ உடனடியாகக்‌ கைவிடுவது நல்லது. 
அவசியமும்கூட. முறையான மத மாற்றங்களுக்கு விதி 
முறைகள்‌ இயற்றி நடைமுறைப்படுத்தவேண்டும்‌. 


இந்தியா மதச்‌ சார்பற்ற நாடு. அனால்‌ இந்திய மக்கள்‌ 
மதச்சார்பு உடையவர்கள்‌. அவர்களுடைய வாழ்க்கைமுறை 
மதச்சார்புடையது என்பது முரண்பட்ட நிலை. ஒவ்வொரு 
இந்தியனும்‌ மதச்சார்பற்றவனாக வாழ்தல்‌ வேண்டும்‌. மதச்‌ 
சார்பற்ற தன்மை என்பது- மதம்‌ இல்லாத வாழ்க்கையல்ல. 
மற்ற மதங்களையும்‌ மதிப்போடு போற்றுதல்‌ என்பதே மதச்‌ 
சார்பற்ற தன்மைக்கு விளக்கம்‌. இன்று இந்தியாவில்‌ 
நடப்பதென்ன ? மதத்தின்‌ வழிப்பட்ட சட்டங்கள்‌- அரசியல்‌ 


224 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


சட்டத்தைவிடச்‌ செல்வாக்குடையவனாக விளங்குகின்றன. 
இதைத்‌ தவிர்க்கவேண்டும்‌. “மதம்‌ என்பது தனிப்பட்ட 
ஒருவனுடைய வாழ்க்கை சம்பந்தமுடையது. மதத்திற்கு 
சமூகத்திலும்‌ - நாட்டிலும்‌ என்ன வேலை” என்று 
காந்தியடிகள்‌ கேட்டார்‌. அதலால்‌ இந்திய மக்களின்‌ 
வாழ்க்கை முறைகளை முறைப்படுத்த இந்தியச்‌ சட்டமே 
போதும்‌. மற்றபடி மதத்தின்‌ பெயரால்‌: உள்ள சட்டங்கள்‌ 
அவசியமா ? இந்திய அரசியல்‌ சட்டம்‌ வழங்குகின்ற இந்தியக்‌ 
குடிமக்கள்‌ அனைவரும்‌ சமம்‌ என்ற கொள்கையை இந்த 
மதச்‌ சட்டங்கள்‌ கொடுத்துவிடுகின்றன. இந்திய மக்கள்‌ 
இந்திய அரசியல்‌ சட்டம்‌ ஒன்றுக்கு விசுவாசம்‌ உடையவர்‌ 
களாகவும்‌ கட்டுப்பட்டவர்களாகவும்‌ வாழக்‌ கற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இத்தகைய பணிகளைச்‌ செய்ய “இந்திய 
சமயங்களின்‌ மையம்‌” பயன்படும்‌. இது காலத்தின்‌ தேவை. 
நடுவண்‌ அரசு செய்யுமா? "மக்கள்‌ சிந்தனை'--15-5-83 


மனிதவள மற்‌ பங்கு 
அஆதண்மிகூம்‌ 


மனிதவளம்‌! ஆம்‌-இந்த உலகில்‌ ஈடும்‌ இணையும்‌ 
இல்லாத வளம்‌ மனிதவளமே! அம்‌ மனிதவளம்‌ 
படைப்பாற்றல்‌ உடையது. இயக்கத்‌ தன்மை உடையது! 
ஆளுமை. உடையது; ஆயினும்‌, ஏன்‌? இன்று நமது : 
நாட்டில்‌--மனிதம்‌ என்பதும்‌ ஒரு வளமாகத்‌ தோன்றவில்லை. 
ஏன்‌ மனிதனேகூடத்‌ தன்னைவிட தனது ஆற்றலைவிட, 
மனித சமூகத்தைவிடப்‌ பணத்தையே பெரிதெனக்‌ கருதும்‌ 
புன்மையைக்‌ காண்கிறோம்‌; இந்தப்‌ புன்மையிலிருந்து 
மனிதத்தை மீட்டுத்‌ தன்னுடைய . வளத்தை-அற்றலை 
உணரச்‌ செய்வதே கருத்தரங்கின்‌ நோக்கம்‌. 

மனித வளத்தை உயிரியல்‌, இயற்பியல்‌ என்று 
்‌. அறிவியல்‌ மரபியல்‌--அராய்கிறார்கள்‌. இயற்பியலில்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! . 225 


உயிர்களின்‌ தோற்றம்‌ இயக்கம்‌ முதலியன பற்றியே 
ஆராய்கிறார்கள்‌. இயற்பியல்‌ ஆய்வு அளவுடன்‌ மனித 
உயிரியல்‌ நின்றுவிடுவதில்லை; மனிதம்‌ ஓர்‌ அறிவுப்‌ பொருள்‌; 
உணர்வுப்‌ பொருள்‌. ஆம்‌ “ஆன்மா” என்பது உயிர்‌ என்ற 
தமிழ்ச்‌ சொல்லுக்கு உரிய வடமொழிச்‌ சொல்‌. ஆன்மிகம்‌-- 
அன்மாவின்‌ தரம்‌-பண்பு என்பது பொருள்‌. இந்த உலக 
இயக்கம்‌ ஐம்பூதங்கள்‌ வழி இயங்குகிறது; இயக்கப்படுகிறது. 
இது அறிவியல்‌ உண்மை. ஆனால்‌ இந்த இயக்கம்‌ 
இடையீடின்றித்‌ தொடர்ச்சியாக இயங்கவும்‌ நிலைபெறவும்‌ 
பண்பாடு காரணமாக அமைகிறது. “பண்புடையார்ப்‌ 
பட்டுண்டு உலகம்‌' என்று திருக்குறள்‌ கூறும்‌. அன்மிகம்‌ 
என்பது அன்மாவை--உயிரை சால்பின்‌ பண்பில்‌ வளர்த்தல்‌ 
என்பது. கடவுள்‌ உயர்வற உயர்ந்த நலமாகும்‌. கடவுள்‌ 
குறைவிலா நிறைவு; கோதிலா அமுது! கடவுள்‌ நன்றுடை 
யான்‌; இன்பமுடையான்‌; ஈறிலாப்‌ பதங்கள்‌ யாவையும்‌ 
கடந்த அன்பு; இன்ப அன்பு; கடவுள்‌ உண்மை; வாலறிவு; 
கடவுள்‌ இறவாத இன்ப அன்பு. இத்தகு இயல்புகள்‌ 
மிக்குடைய கடவுட்‌ பொருளோடு உறவு ஏற்படுத்திக்‌ 
கொள்ளுதல்‌ ஆன்மிகம்‌. அந்தக்‌ கடவுள்‌ இயல்புகளைச்‌ 
சால்புகளைத்‌ தமக்கு உரிமையாக்கிக்‌ கொள்ளும்‌ 
செயல்முறை வழிபாடு. 

அன்மா பிழைத்தல்‌ கூடாது; வாழ்தல்‌ வேண்டும்‌. 
இன்று மனிதர்கள்‌ வாழவில்லை. “வாழ்கின்றாய்‌ வாழாத 
நெஞ்சமே!” என்பார்‌ மாணிக்கவாசகர்‌. வாழ்தலே மனித 
வளத்தின்‌ அடையாளம்‌. மனிதவளம்‌ பொறிகளில்‌ மட்டும்‌ 
அமைந்தது அன்று; புலன்களில்‌ அமைந்து பொறிகள்‌ 
வாயிலாக இயங்குவது. புலன்கள்‌ அறிவுக்‌ கருவிகள்‌. 
இப்புலன்களில்‌ மிகச்‌ சிறந்த சிந்தனை எதனைச்‌ சார்ந்திருக்‌ 
கிறதோ அதனைச்‌ சார்ந்து வாழ்வு அமைகிறது. சிந்தனை 
பொறிகளின்‌ ஆற்றலுக்கடங்கி விடுமாயின்‌ ஆன்மா வாழ்வை 
இழக்கிறது. மாந்தரில்‌ பலர்‌ உண்பர்‌. உறங்குவர்‌, இனவிருத்தி 


226 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


செய்வர்‌. இத்தகையோர்‌ அன்மாவை இழந்து இழிபிறவி 
களா அழிவர்‌. சித்தம்‌ அன்மாவின்‌ ஆளுகையிலும்‌ ஆன்மா 
இறைவனின்‌ ஆளுகையிலும்‌ அடங்கி இருப்பின்‌ வாழ்வு 
சிறக்கும்‌. ஆன்மா வளரும்‌; ஆன்மாவின்‌ தரம்‌ உயரும்‌. இத்தகு 
வாழ்வே வாழ்வாங்கு வாழ்தல்‌. 


அன்மாவிற்கு வாய்த்த அகநிலை அறிவுக்‌ கருவிகள்‌ 
மனம்‌, புத்தி, சித்தம்‌ அகங்காரம்‌ அகியன. இவற்றுள்‌ இன்று 
பலர்‌ மனத்தை மட்டுமே அறிந்துள்ளனர்‌; மனம்‌ பற்றி 
மட்டுமே பேசுகின்றனர்‌. மனம்‌ என்பது ஒரு சாதாரணக்‌ 
கருவியேயாம்‌. மனம்‌ செய்திகளை எளிதில்‌ பற்றிக்‌ 
கொள்ளும்‌ தன்மையது. ஆனால்‌ எதைப்‌ பற்றலாம்‌? 
எதைப்பற்றக்‌ கூடாது? என்ற அறிவு அன்மாவுக்கு இல்லை. 
மனம்‌ எதையும்‌ பற்றும்‌; மனத்தினாலேயே பலர்‌ வாழ்க்கை 
பாழ்படுகிறது. அதனாலேயே தமிழ்‌ மூதாட்டி 'மனம்‌ போன 
போக்கெல்லாம்‌ போகவேண்டாம்‌' என்றார்‌. மனம்‌ பற்றும்‌ 
செய்திகளை, புத்தியினிடத்தில்‌ ஒப்படைத்து நன்று-த்து 
கண்டறிந்து ஏற்பது புத்தி; புத்தியாலும்‌ கண்டறிய இயலாத 
செய்திகளைச்‌ சித்தம்‌ ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளும்‌. 
சித்தம்‌ செய்த முடிவைச்‌ செயற்படுத்துதல்‌ அகங்காரமாகும்‌. 
இதுவே. அன்மாவின்‌ இயக்கமுறை. மனதை மட்டும்‌ 
மையமாகக்‌ கொண்டு வாமும்‌ மாந்தார்கள்‌, புத்தியைப்‌ 
பயன்படுத்திவாழ்வார்கள்‌. சித்தத்தைப்‌ பயன்படுத்தி 
வாழ்பவர்கள்‌ வளர்ந்தவர்கள்‌-உயர்ந்தவர்கள்‌. சித்தத்தைத்‌ 
தமது ஆளுகையில்‌ வைத்துக்‌ கடவுளின்‌ ஆளுகைக்குக்‌ 
கட்டுப்பட்டு வாழ்பவர்கள்‌ வளர்ந்த மனிதர்கள்‌; 
உயர்ந்தவர்கள்‌; பெருந்தகையாளர்கள்‌. ப 

ஆன்மிகப்‌ பண்புகள்‌ இயல்பாகவே வாரா. அன்மிகம்‌ 
ஒரு சிறந்த அறிவியல்‌; ஆன்மிகத்தின்‌ முதற்படி 
தன்னையறிதல்‌. அதாவது தனது குறை நிறைகளை அறிதல்‌; 
பெற்றிருப்பதும்‌ பெறாததும்‌ அறிதல்‌; பெறத்தக்கனவற்றை 
அறிந்து, அடைய-பெற முயற்சி செய்தல்‌. ஆன்மிகம்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 227 


கடவுளைச்‌ சார்ந்தது என்பது உண்மை. அனால்‌ ஆன்மிகம்‌ 
கடவுளைச்‌ சார்ந்தது என்றால்‌ கடவுளை மட்டுமே சார்ந்தது . 
என்று கொள்ளுதல்‌ கூடாது. அன்மாவின்‌ முயற்சிகளே 
வாழ்விற்குப்‌ பெரிய துணை. கடவுள்‌ தனித்‌ துணையேயாம்‌. 


இயற்பியல்‌ வேதியியல்கூட காலத்தில்‌ நிகழாத போது 
மாற்றங்கள்‌ ஏற்படுவதில்லை. அதுபோல அன்மிகத்திலும்‌ 
காலத்தில்‌ நிகழும்போது அன்மா வளர்றெது-வாழ்றெது- 
உயர்கிறது. ஆன்மிகம்‌ என்றால்‌ வெறும்‌ சடங்குகள்‌ 
தோத்திரங்கள்‌ என்று பொருள்‌ கொள்ளுதல்‌ கூடாது. இன்று 
கடவுளை மையமாகக்‌ கொண்டு நடத்தப்பெறும்‌ சடங்குகள்‌ 
பயனற்றவை; ஆன்மாக்கள்‌ கடவுளை எண்ணுதல்‌ வேண்டும்‌; 
சிந்தனை செய்யவேண்டும்‌. கடவுட்‌ பண்புகளைச்‌ சார்ந்து 
வாழ்தல்‌ வேண்டும்‌; இதுவே அன்மிகம்‌. 


வேளாண்மையில்‌, பயிர்‌ செய்தலைவிடக்‌ களை 
எடுத்தலும்‌ பயிர்ப்‌ பாதுகாப்பும்‌ இன்றியமையாதன. அது 
போல ஆன்மிகத்தில்‌ வேளாண்மை என்பது கடவுளும்‌ 
ஆன்மாவும்‌ ஒன்றோடொன்று கலந்து செய்யும்‌ 
ஞானவேள்வி யாகும்‌. இந்த வேள்விக்குப்‌ பாதுகாப்பே 
பத்திமையும்‌, அன்பும்‌, தொண்டுமாகும்‌. .அன்மிக 
வாழ்க்கையின்‌ பயன்‌ ஞானமேயாகும்‌. “ஞானத்தால்‌ அன்றி 
வீடு பேறில்லை” என்பது மெய்கண்ட சித்தாந்தம்‌. ஞானம்‌ 
என்பது பேரறிவு. அதாவது அறியாமைக்‌ கலப்பிலாத அறிவு. 
இந்த அறிவை ஆன்மா பெறுதலும்‌ இந்த அறிவின்‌ 
பயானாகிய இன்ப அன்பில்‌ திளைப்பதுமே வாழ்க்கையின்‌ 
குறிக்கோள்‌. 


அன்மாக்கள்‌ இந்த உயர்ந்த குறிக்கோளை அடைய 
உள்ள வாயில்களில்‌ ஒன்று பத்திமை. அன்மாவை--உயிரை 
இயல்பாயமைந்துள்ள கடினப்‌ போக்கை நெகழ்விக்கும்‌. 
ஆன்மாவுக்கும்‌ கடவுளுக்கும்‌ உள்ள இடைவெளியை 
குறைக்கும்‌. பத்திமை ஒரு செயலூக்கி. 


228 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அன்பு ஆற்றல்‌ மிக்கது. உடலும்‌ உடலைச்‌ சார்ந்துமே 
(அறிவியலைச்‌ சாராமல்‌ உடலை மட்டுமே சார்ந்தது) 
வாழ்கிறவர்கள்‌ தன்னலமிக்குடையவர்களாக இருப்பார்கள்‌. 
இவர்களுக்கு அன்பு செய்யத்‌ தெரியாது. தியாகம்‌ என்பதும்‌ 
தொண்டு என்பதும்‌ இவர்கள்‌ வாழ்க்கையில்‌ இருக்காது. 
அன்மாவைச்‌ சார்ந்து வாழ்பவர்கள்‌ சற்று வளர்ந்தவர்கள்‌. 
இவர்களிடம்‌ தன்னலம்‌ கட்டுப்பாட்டிற்குள்‌ அடங்குவதாக 
இருக்கும்‌. ஏன்‌ நல்லவர்களாகக்‌ கூட இருப்பர்‌; அனாலும்‌ 
அதிகாரப்‌ பசி இருக்கும்‌; இவர்களும்‌ மற்றவர்களிடம்‌ அன்பு 
காட்டுவார்கள்‌. அனால்‌ இவர்களை அடக்கியாளவே.- 
அதாவது தற்சார்புடன்‌ கூடிய--அன்பு காட்டுவர்‌. இது பயன்‌ 
அற்றது; விளைந்த அன்பும்‌ அல்ல. கடவுளைச்‌ சார்ந்து 
கடவுளின்‌ ஆளுமைக்குக்‌ கட்டுப்பட்டு வாழ்தல்‌ அன்பின்‌ 
களம்‌; ஞான வேள்வி. இத்தகையோர்‌ தமக்கென முயலார்‌; 
பிறருக்கெனவே முயற்சிகள்‌ செய்து உழைக்கும்‌ நோன்புடைய ' 
வர்கள்‌. இந்த வாழ்வு புகழ்‌ இயல்‌ வாழ்வு; தவம்‌ நிறைந்த 
வாழ்வுமாகும்‌. 


“இலர்‌ பலர்‌ ஆகிய காரணம்‌ நோற்பார்‌ 
சிலர்‌ பலர்‌ நோலா தவர்‌” 


என்னும்‌ திருக்குறள்‌ நினைவு கூரத்தக்கது. 


ஆன்மிகத்தில்‌ வளர்ந்தவர்கள்‌ கடவுளின்‌ ஆளுகைக்கு 
அடங்குவர்‌; கடவுளின்‌ சிறந்த இயல்புகளைப்‌ பெற்று 
வாழ்க்கையில்‌ காட்டுவர்‌; உயிர்க்‌. குலத்தை நேசிப்பர்‌; 
வாழ்வித்து வாழ்வர்‌. இந்த அன்மிகம்‌ இந்தியாவின்‌ வழிவழி 
வளம்‌; உடைமை. 


இவற்றைப்‌ பேணிக்‌ காப்பதிலேயே நமது எதிர்‌ 
காலத்தின்‌ சிறப்பு அமைந்திருக்கிறது. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 229 


செழுந்துமிழ்‌ வாக்கு! * 


மானுடம்‌ முழுமை பெறுவதற்குச்‌ சமயம்‌ 
இன்றியமையாத தேவை. மானுடத்தின்‌ வெற்றி, உலகியலை 
யும்‌ உடலியலையும்‌ மட்டும்‌ சார்ந்திருக்கவில்லை. மானுடத்‌ 
தின்‌ வெற்றி, ஆன்மாவின்‌ தரத்தையே சார்ந்திருக்றெது. 
அன்மாவின்‌ வளர்ச்சிக்கு - அன்மா முழுமை பெறுவதற்கு 
அறிவு தேவை. அறிவின்‌ முதிர்ச்சியே சமயம்‌. மானிடன்‌ 
முதிர்ச்சியடைய- முழுமையடைய இந்த உலகியல்‌ வாழ்க்கை 
யும்‌, உடலியல்‌ வாழ்க்கையும்‌ கருவிகள்‌ - சாதனங்கள்‌ அகும்‌. 
அன்மா தன்னைப்‌ பற்றியும்‌ தன்னுடைய வாழ்க்கை சார்ந்த 
உலகத்தைப்‌ பற்றியும்‌ எண்ணியபோது கடவுள்‌ நம்பிக்கை 
தோன்றியது. “இந்த உலகத்தின்‌ வியத்தகு அமைப்புகளிலே - 
வியத்தகு நிகழ்ச்சிகளிலே எத்தனையோ அதிசயங்கள்‌ விரிந்து 
கிடக்கின்றன. அவற்றிலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஒரு முறை 
பிறழாத்‌ தன்மையிருக்றெது. இவற்றுக்கு யார்‌ காரணமாக 
இருக்கக்கூடும்‌? நிச்சயமாக மனிதனாக இருக்கமுடியாது. 
“என்னுடைய அறிவால்‌ சொல்ல முடியாத -என்னுடைய 
அனுபவத்தால்‌ எட்டிப்‌ பிடிக்க முடியாத ஏதோ ஓர்‌ ஆற்றல்‌ 
இருப்பதை உணர்கிறேன்‌” என்று கூறுகிறான்‌ சிசரோ என்ற 
பேரறிஞன்‌. I 


சிலர்‌ அழமாக, நுண்மையாகச்‌ சிந்திக்க முடியாமல்‌ 
,சிந்தனையில்லாமல்‌ ஓம்பெரும்பூதங்களாகிய நிலம்‌, நீர்‌, த, 
வளி, வான்‌ ஆகியவற்றைக்‌ கடவுள்‌ என்று அச்சத்தின்வழி 
அன்பு பாராட்டி வழிபட்டனர்‌. இந்த வழிபாட்டில்‌ அறிவின்‌ 
முதிர்ச்சியும்‌ இல்லை! பாதுகாப்பு உணர்வு மட்டுமே என்பது 
வெளிப்படை. வேறுசிலர்‌ பஞ்சபூதங்களால்‌ ஏற்பட்ட-ஒரோ 
வழி ஏற்பட்ட . துன்பங்களுக்குப்‌ பயந்து வழிபட்டனர்‌. 
* மணமேற்குடி குலச்சிறை நாயனார்‌ விழா 17-9-90 கருத்தரங்கத்தில்‌ ஆற்றிய 
தலைமையுரை, 


230 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இவர்களுக்குப்‌ பயத்திலிருந்து கடவுள்‌ நம்பிக்கை 
தோன்றியது. நமது மரபு வழிக்‌ கொள்கைப்படி பயம்‌ தீது. 
பயம்‌ மிக மிகக்‌ கொடியது. பயத்திலிருந்து அன்மாக்களை 
மீட்பதுதான்‌ சிறந்த அறம்‌. ஆதலால்தான்‌ நமது நூல்கள்‌, 
“சுண்ணவெண்‌ சந்தனச்‌ சாந்தும்‌ 
சுடர்த்திங்கள்‌ சூளா மணியும்‌ 
வண்ண உரிவை உடையும்‌ 
வளரும்‌ பவள நிறமும்‌ 
அண்ணல்‌ அரன்முத லோரும்‌ 
அகலம்‌ வளாய அரவும்‌ 
திண்ணன்‌ கெடிலப்‌ புனலும்‌ 
உடையார்‌ ஒருவர்‌ தமர்நாம்‌ 
அஞ்சுவது யாதொன்றும்‌ இல்லை 
அஞ்ச வருவதும்‌ இல்லை” 
--(இருநாவுக்கரசர்‌ 4 ஆந்திருமுறை 1 


வானம்‌ துளங்கிலென்‌ மண்கம்ப மாகிலென்‌ மால்வரையும்‌ 

தானம்‌ துளங்கித்‌ தலைதடு மாறிலென்‌ தண்கடலும்‌ 

மீனம்‌ படிலென்‌ விரிசுடர்‌ வீழிலென்‌ வேலைநஞ்சுண்டு 

ஊனம்‌ஒன்‌ றில்லா ஒருவனுக்‌ காட்பட்ட உத்தமர்க்கே.! 
(திருநாவுக்கரசர்‌ 4 ஆம்‌ திருமுறை 1057) 


பல்க்‌ எமக்கு எங்கோன்‌ நல்குதியேல்‌ 

எங்கெழில்‌என்‌ ஞாயிறு எமக்கு” 

(மாணிக்கவாசகர்‌ - திருவெம்பாவை 19) : 

என்றெல்லாம்‌ அருளியுள்ளன. இறைவனின்‌ திருக்கரங்களில்‌ 
ஒன்று அபயக்கரம்‌ என்பதையும்‌ அறிக. அதாவது உயிர்‌ 
களைப்‌ பயத்திலிருந்து மீட்கும்‌ கை--அபயக்கை 

நமது கடவுள்‌ நம்பிக்கை அவாவுதல்‌ அடிப்படையில்‌ 
தோன்றியது. நாம்‌ பெற்றுள்ள அறிவும்‌ ஆற்றலும்‌, நமது 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 231 


வாழ்க்கையை வளமாக்கப்‌ போதவில்லை. நம்முடைய அறிவு 
அகண்டமானால்தான்‌ நாம்‌ வளரமுடியும்‌; வாழமுடியும்‌; 
உய்தி பெறமுடியும்‌. அதலால்‌ பேரறிவும்‌ பேராற்றலுமுடைய 
கடவுளை, பேரறிவும்‌ பேராற்றலுமுடைய பொருளை 
மனிதன்‌ நாடினான்‌. கடவுள்‌, பேரறிவும்‌ பேராற்றலும்‌ 
உடையவன்‌ என்று நம்பினான்‌ ! எப்படி. நம்பினான்‌? வினா 
எழுதல்‌ இயற்கை! இந்தப்‌ பரந்த உலகியற்கையில்‌, 
இயற்கையின்‌ நிகழ்வுகளில்‌ ஏதோ ஓர்‌ ஒழுங்கையும்‌ (rer) 
முறைபிறழாத நிலையையும்‌ (Consistency) கண்டான்‌ ! 
மானுடத்தின்‌ வரலாறு முழுதையும்‌ கூர்ந்து நோக்கினால்‌ 
ஒழுங்குகள்‌ கெட்ட நிலையே-முறைபிறழ்வுகளே ஏராளம்‌! 
முறை பிறழ்வுகளின்‌ காரணமாக, கெட்ட போரிடும்‌ உலகம்‌ 
தோன்றிற்று. நோய்‌, சாக்காடுகள்‌ ஏற்பட்டன! இவற்றைக்‌ 
கற்றும்‌ கேட்டும்‌ கண்டும்‌ உணர்பவர்கள்‌, இந்த வியத்தகு 
உலகின்‌ ஒழுங்கை-முறைபிறழா நிகழ்வுகளை கடப்‌ 
பாட்டுடன்‌ இயங்கும்‌ தகைமையைக்‌ கண்டுணர்ந்து 
இவற்றிற்குக்‌ காரணம்‌ ஒன்றிருப்பதாக உணர்ந்தார்கள்‌; 
உணர்கிறார்கள்‌. அந்த ஒன்றுக்குக்‌ கடவுள்‌ என்று பெயர்‌ 
சூட்டினார்கள்‌. அந்த ஒரு பொருளிடமிருந்து ஒழுங்கை, 
அறிவை, ஆற்றலைப்‌ பெற்று வாழ்வை முறைப்படுத்திக்‌ 
கொண்டு அவ்வழி முழுமையாக்கிக்கொள்ள, கடவுளை 
வழிபட்டார்கள்‌; கடவுள்‌ வழி நின்றார்கள்‌! 


கடவுள்‌ நம்பிக்கை தோன்றிய பொழுது சமயம்‌ 
இல்லை; தத்துவங்கள்‌ இல்லை. கடவுள்‌ நம்பிக்கையும்‌ 
வழிபாடும்‌ தோன்றிய பிறகே சமயநெறி, வழிபாட்டு 
முறைகளைக்‌ கற்பிக்கும்‌ வகையில்‌ முகிழ்த்தது. இத்தகு 
சமயங்கள்‌ பல, உலகில்‌ இயல்பாகத்‌ தோன்றி வளர்ந்தன. 
தொடக்கத்தில்‌ இந்தச்‌ சமயங்களைச்‌ சார்ந்தவர்கள்‌ உண்மை 
தேடும்‌ வகையிலும்‌ காலப்போக்கில்‌ தத்தம்‌ சமயமே 
உயர்ந்தது என்று நிலைநாட்ட மூனைந்தபோதும்‌ தத்துவ 
இயல்களே தோன்றின. தத்துவ இயல்களும்‌ விரிந்து வளர்ந்‌ 


232 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தன. தத்துவர்களிடையே ஏற்பட்ட போட்டியில்‌ கடவுளர்‌ 
முதன்மைப்படுத்தப்பட்டுப்‌ புனைவுக்‌ கதைகள்‌--புராணங்‌ 
களும்‌ தோன்றிய பிறகு சமயக்‌ காழ்ப்புகளும்‌ கலகங்களும்‌ 
தோன்றலாயின. கடவுள்‌ நம்பிக்கைக்கும்‌ வழிபாட்டுக்கும்‌ 
சமயங்களின்‌ சார்பு போதும்‌. 


பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள்‌ 
வாங்குவாழ்வதில்‌ ஆர்வம்‌ காட்டினர்‌; தொல்காப்பியப்‌ 
பொருளதிகாரத்‌ தோற்றம்‌ இதற்குச்‌ சான்று. தமிழர்களின்‌ 
கடவுள்‌ நம்பிக்கையும்‌ சமயச்‌ சார்பும்‌ தொன்மையானவை. 
தனித்தன்மையுடையவை. 


“சைவசித்தாந்தம்‌ என்னும்‌ தத்துவக்‌ கொள்கையானது 
மிக விரிந்ததும்‌ பெருஞ்‌ செல்வாக்குடையதும்‌, ஐயத்திற்கு 
இடமின்றி உண்மையிலேயே பெருமதிப்பிற்கு உரியதும்‌ 
இந்திய நாட்டிலுள்ள சமயக்‌ கொள்கைகளுக்கெல்லாம்‌ 
தலைசிறந்ததுமாகும்‌. தென்னிந்திய மக்களின்‌ மிகச்சிறந்த 
பேரறிவின்‌ பெருவிளைவே சைவசித்தாந்தமாகும்‌” என்று 
டாக்டர்‌ ஜி. யு. போப்‌ எழுதியிருப்பது இங்கு நினைவு 
கூரத்தக்கது. 


தமிழர்களின்‌ சமயச்சார்பு ஆரியச்‌ சார்புடையதன்று; 
சமஸ்கிருதச்‌ சார்புடையதுமன்று. தமிழர்களின்‌ அறிவியல்‌ 
தெளிவில்‌ முகிழ்த்ததே தமிழர்‌ சமயம்‌. தமிழர்‌ வாழ்வில்‌ 
கடவுள்‌ நம்பிக்கை, வழிபாடு, சமயம்‌, தத்துவஇயல்‌ 
புராணங்கள்‌ ஆகியவை படிமுறையிலேயே வளர்ந்து 
வந்துள்ளன. தமிழர்கள்‌ எந்த ஒரு மொழியையோ 
சமயத்தையோ வெறுத்ததில்லை. .அதே போழ்து 
தனித்தன்மையைத்‌ தொடர்ந்து பாதுகாத்து வந்துள்ளனர்‌. 
அதனாலேயே “அரியம்‌ நன்று; தமிழ்‌ இத்‌ என்றவர்கள்‌ 
ஹுத்து ஒதுக்கப்பட்டனர்‌. 

தமிழர்‌ சமயம்‌ தெளிவான கொள்கையுடையது ! 
தமிழர்‌ சமயத்தில்‌ இயல்பாகவே தத்துவியல்‌ தெளிவு 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 233 


இருக்கிறது. நம்பிக்கைக்கும்‌ நல்லெண்ணத்திற்கும்‌ இசைந்தது 
தமிழர்‌ சமயம்‌. பொருள்கள்‌ இயல்பாக உள்ளவை என்பது 
தமிழர்‌ சமயத்தின்‌ அடிப்படை. முதலாவது கடவுள்‌. இரண்‌ 
டாவது உயிர்கள்‌. மூன்றாவது உயிர்களைப்‌ படைக்கவில்லை 
என்ற உண்மையைத்‌ தமிழர்‌ சமயமே--சிவநெறியே கூறுகிறது. 
கடவுள்‌ உயிர்களைப்‌ படைக்கவில்லை என்ற ஒரு கொள்கை 
யளவிலேயே உலகின்‌ நுற்றுக்கணக்கான சிக்கல்களுக்கு 
எளிதான தீர்வு காணமுடிகிறது. அதுமட்டுமன்று வாழ்வின்‌ 
பொறுப்பு மானுடத்தினுடையதாகிறது. இயல்பாக அணவத்‌ 
தொடர்புடைய அன்மா, அணவத்தின்‌ கொட்டத்தை 
அடக்கச்‌ சிந்தனையிலும்‌ செயலிலும்‌ அறிவார்ந்த நிலையில்‌ 
வளர்ந்து இறைவனின்‌ இன்ப அன்பியலைச்‌ சார்தலே தமிழர்‌ 
சமயக்‌ கொள்கையின்‌ சாரம்‌. இந்த அடிப்படையில்‌ 
தோன்றிய சமயத்திற்கு-தத்துவம்‌ சார்ந்த சமயத்திற்குப்‌ 
பெயர்‌ சைவசித்தாந்தம்‌. தத்துவ உலகத்தில்‌ இக்கொள்கையே 
முடிந்த முடிபாகக்‌ கருதப்படுகிறது. 


சைவ சமயம்‌, வைணவ சமயம்‌ இரண்டும்‌ 
தமிழர்களின்‌ பழைய சமயங்கள்‌. சைவ சமயத்தின்‌ 
கொள்கைகள்‌ தொல்காப்பியம்‌ மற்றும்‌ சங்க நுல்களில்‌ 
சிறப்பாகப்‌ பேசப்பெற்றுள்ளன. 


“பால்புரை பிறைநுதற்‌ பொலிந்த சென்னி 
நீலமணி மிடற்றொருவன்‌ போல 
மன்னுக பெரும நீயே!” 
(புறம்‌ 61; 5-7) 


“மணி மிடற்றொருவன்‌” என்ற இந்தச்‌ சொற்றொடர்‌ 
இறைவனின்‌ இறவா நிலையையும்‌ உயிர்கள்‌ மாட்டுள்ள 
கருணையையும்‌ புலப்படுத்துறெது. 


“தீதும்‌ நன்றும்‌ பிறர்தர வாரா” புறம்‌ 192:2) 
௫. XI1-I6. 


234 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அதாவது உயிர்கள்‌ துய்க்கும்‌ இன்ப துன்பங்கள்‌ அவரவர்‌ 
வினை வழிப்பட்டன என்பது கருத்து. இத்தகு பாடலடிகள்‌ 
சிவநெறிக்‌ கொள்கையின்‌ விளக்கங்களே. 


இக்கருத்துக்களையே திருக்குறளும்‌ காப்பியங்களும்‌ 
வளர்த்தன. இன்றுவரை உயிர்ப்போடு வளர்ந்து வரும்‌ சமயம்‌ 
சித்தாந்தச்‌ சிவநெறி. 


சிவநெறி ஒரு கடவுள்‌ நம்பிக்கையுடையது. உயிர்‌ 
களைப்‌ பொறுத்தவரையில்‌ அவை பல என்னும்‌ 
கொள்கையுடையது. வழிபாடு என்பது ஆன்மாவின்‌ செயல்‌; 
ஆன்மாவின்‌ முயற்சி வழிபாட்டுக்குச்‌ சடங்குகள்‌ அளவோடு 
இருக்கவேண்டும்‌. அதாவது ஆன்மாவை இறைவழிபாட்டில்‌ 
ஈடுபடுத்தும்‌ அளவுக்கே சடங்குகள்‌ இருத்தல்வேண்டும்‌. 
சித்தாந்தச்‌ சிவநெறியில்‌ சாதி வேற்றுமைகள்‌ இல்லை; 
ஏழை-பணக்காரன்‌ வேறுபாடு இல்லை. சித்தாந்தச்‌ சிவநெறி 
ஒர்‌ உயர்ந்த சமயநெறி; வாழ்வியலைச்‌ சார்ந்து நின்று 
வளர்க்கும்‌ நெறி. 


எந்த ஒரு சமயமும்‌ இயக்கத்‌ தன்மையைப்‌ 
பெற்றால்தான்‌ வளரும்‌. தமிழர்‌ சமயநெறி இயக்க வடிவம்‌ 
பெறாமலும்‌ இல்லை. அதேபோழ்து வளர்ந்து நிலைபெறு 
தலுக்குரிய அளவுக்கு இயக்க வடிவம்‌ பெறவில்லை என்ற 
குறையை நாம்‌ உணர்தல்‌ வேண்டும்‌. இயக்கம்‌ என்பது 
தொடர்ந்து இயங்கிக்கொண்டே இருப்பது. இடையறாது 
மக்களை நாடித்‌ தன்‌ வயப்படுத்திக்‌ கொள்வதே இயக்கத்தின்‌ 
செயற்பாடு! பண்டைக்‌ காலத்தில்‌ தமிழகத்‌ திருக்‌ 
கோயில்கள்‌, இயக்க வடிவம்‌ பெற்றிருந்தன. இமயம்‌ முதல்‌ 
குமரி வரை திருக்கோயில்‌ அமைப்புப்‌ பணிகளும்‌ வழிபாட்டு 
முறைகளும்‌ வெகுவேகமாகப்‌ பரவின. 

மானுடத்தின்‌ வாழ்க்கை வரலாற்றில்‌ எந்த ஒன்றும்‌ 
நிலையான இடம்‌ பெற வேண்டுமானால்‌ அதற்கு இயக்கத்‌ 
தன்மை இருக்கவேண்டும்‌. அதாவது சமயத்‌ தத்துவங்கள்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 235 


நிலையானவையாகக்‌ கெட்டிப்பட்டுவிடக்‌ கூடாது. , காலம்‌, 
நாடு, நடைமுறைப்‌ பழக்கங்கள்‌ அதியவற்றிற்கு ஏற்ப நாளும்‌ 
புதுக்கக்‌ கொள்ளும்‌ ஆற்றல்‌-இயல்பு சமயங்களுக்கும்‌ சமய 
நிறுவனங்களுக்கும்‌ வேண்டும்‌. இடையறாது மக்களை 
நோக்கிச்‌ சென்று அம்மக்களைத்‌ தம்‌ வயப்படுத்திக்‌ கொண்டு 
மேம்பாடுறச்‌ செய்தலை விழுமிய குறிக்கோளாகக்‌ கொண்டு 
இயங்குதல்‌ , வேண்டும்‌. ஓய்வு ஒழிவு இல்லாத செயற்‌ 
பாடுகளை- மக்களை ' நோக்கிய செயற்பாடுகளை நாளும்‌ 
புதுப்பித்துக்‌ கொள்ளுதல்‌ இயக்கத்தின்‌ இலக்கணம்‌. தமிழர்‌ 
சமயத்தில்‌ தோன்றிய திருக்கோயில்கள்‌ தொடக்க காலத்தில்‌ 
இயக்க வடிவம்‌ பெற்றிருந்தன. பரந்த உலகத்தில்‌ எங்கும்‌ 
வெகுவேகமாகத்‌ திருவுருவ. வழிபாடு, திருக்கோயில்‌ வழிபாடு 
ஆகியன பரவின. ஊர்தோறும்‌ மக்கள்‌ திருக்கோயில்களை 
நாடினர்‌; திருக்கோயில்களை அந்த மக்கள்‌" 'பேணினர்‌. திருக்‌ 
கோயில்கள்‌ மக்களைப்‌ பேணின.. ஏன்‌ வாழும்‌ மானுடத்தின்‌ 
சிக்கல்களுக்குத்‌ தீர்வுகாண முயன்று வெற்றிகண்டது நமது 
சைவநெறி.  அதனாலன்றோ “கோயில்‌. இல்லா ' ஊரில்‌ 
குடியிருக்க வேண்டாம்‌” என்ற. மூதுரை தோன்றிற்று. 
ஆயினும்‌ இருக்கோயில்களைச்‌. சார்ந்த மறுமலர்ச்சி நிகழ்வு 
"நிலைத்து நிற்கவில்லை. இடையறவு ' ஏற்பட்டது. மீண்டும்‌ 
ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ அப்பரடி.கள்‌ தோன்றி உழவாரப்‌ படை 
யேந்தித்‌ 'இருக்கோயில்களைக்‌ “காக்கும்‌. பணியில்‌ : தலைப்‌ 
“பட்டார்‌. அப்பரடிகள்‌ காலத்தில்‌ வந்தருளிய திருஞான 
சம்பந்தர்‌, தமிழ்ச்‌ சமயநெறிக்கு' முரணாக எழுந்த சூழல்களை 
எதிர்த்துப்‌ போராடினார்‌... “இதனைச்‌ ' சேக்கிழார்‌, 
“செழுந்த்மிழ்‌ வழக்கு. அய்ல்வழக்கன்‌ துறைவெல்ல” -என்று 
கூறி. விளக்குகின்றார்‌. ஆதலால்‌... திருஞானசம்பந்தர்‌ சமய 
இயக்கம்‌,” சமயப்‌. ட. னை 
தவச உணரமுடிகிறது. ' ர்‌ 
க ்‌ திருஞான”. சம்பந்தர்‌ ' இவநெறிப்‌ ்‌ பாதுகாப்புக்காக 
“நாளும்‌ .. இன்னிசையால்‌ - தமிழ்ப்பரப்பித்‌ ' 'தமிழ்நெறிக்கு 


236 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இயக்கம்‌ நடத்தினார்‌; நமது பாதுகாப்புக்காகப்‌ போராடி 
னார்‌. அதுபோலவே அப்பரடிகளும்‌ இயக்கம்‌ நடத்தினார்‌. 
நாடெல்லாம்‌ நடந்துசென்று “மனிதர்காள்‌ இங்கே வம்மின்‌ ! 
ஒன்று சொல்லுகேன்‌” என்று அழைத்து அருள்நெறியில்‌ 
ஆற்றுப்படுத்தினார்‌, இங்ஙனம்‌ அயல்வழக்கைவென்று 
விளங்கிய தேவாரத்‌ திருமுறைகளைக்‌ கூடத்‌ தமிழர்கள்‌ 
தொடர்ந்து போற்றிப்‌ பாதுகாத்து வைத்துக்‌ கொண்டாதாகத்‌ 
தெரியவில்லை அயலவர்‌, திருமுறைகளை முடக்கினர்‌. 
காரிருள்‌ சூழ்ந்தது. பின்னர்‌ இராஜராஜசோழன்‌ காலத்தில்‌ 
திருமுறைகள்‌ மீட்கப்‌ பெற்றன. இராஜராஜசோழன்‌ 
காலத்தில்‌ தொடங்கிய சமய மறுமலர்ச்சி இயக்கம்‌ பிற்காலச்‌ 
சோழர்‌ காலம்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலம்வரை 
நீடித்தது. பின்‌ தமிழ்நாட்டில்‌ தமிழர்கள்‌ ஆட்சியை இழக்‌ 
இன்றனர்‌. குகையிடிக்‌ கலகங்கள்‌ நடக்கின்றன. அதன்பின்‌ 
தொடர்ச்சியாக மாறி மாறித்‌ தமிழர்‌ அல்லாதவர்‌ ஆட்சிகள்‌; 
தமிழின்‌ இடத்தைச்‌ சமஸ்கிருதம்‌ பெறுகிறது; சாதிமுறைகள்‌ 
இறுக்கமாகின்றன. சமுதாய மையங்களாக விளங்கிய 
திருக்கோயில்களிலிருந்து மக்கள்‌ பிரிக்கப்படுகின்றனர்‌. 
திருக்கோயில்கள்‌ உயர்சாதியினரின்‌ ஏகபோகமாகின்றன. 
சமுதாயம்‌ நிலைதடுமாறுகிறது. நமது சமயம்‌ வளரவில்லை. 

நாடு சுதந்திரம்‌ பெற்றும்‌ “இந்து சமயம்‌” என்ற 
கூட்டமைப்பின்‌ காரணமாக உயர்சாதியினரின்‌ உடும்புப்பிடி 
தளரவில்லை. நம்மவர்கள்‌ கடவுளை அஞ்சியும்‌ யாசித்தும்‌ 
வழிபட்டனர்‌. சடங்குகளும்‌ கழுவாய்களும்‌ மலிந்தன. 
நவக்கிரக வழிபாடுகளும்‌ சிறு தெய்வ வழிபாடுகளும்‌ 
வளர்ந்தன. நமது சமய நிறுவனங்கள்‌ செயலிழந்த நிலையில்‌ 
இருந்தன-இருந்துகொண்டிருக்கின்றன. இன்றையச்‌ சூழ்நிலை 
யில்‌ கற்றறிந்த சிலருக்குத்தான்‌ சித்தாந்தச்‌ சிவநெறி தெரியும்‌. 
மற்றபடி. இந்து சமயம்தான்‌ ! மாயாவாதம்தான்‌ ! நமது சமயம்‌ 
தனித்தன்மைகளை இழந்து தடம்‌ மாறியது. ஏன்‌? இன்று 
நமது சைவ சமயமே சாதிச்‌ சமயம்போல்‌ வழங்கப்பெறுகிறது. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 237 


மானுட நேயத்தையே முதன்மையாகக்‌ கொண்டு வளர்ந்த 
நமது சமயம்‌ அதை அறவே மறந்து ஊழ்த்‌ தத்துவத்தில்‌ 
கிடந்து உழலுகிறது. ப 
“அவ்வினைக்‌ கிவ்வினை யாம்‌ என்று 
சொல்லும்‌ அஃதறிவீர்‌ 


உய்வினை நாடா திருப்பதும்‌ 
உந்தமக்கு ஊனமன்றே 


கைவினை செய்து எம்பிரான்‌ 
கழல்‌ போற்றதும்‌ நாமடியோம்‌ 


செய்வினை வந்தெமைத்‌ தீண்டப்‌ 
பெறாதிரு நீலகண்டம்‌” 

என்பது திருஞான சம்பந்தர்‌ திருப்பாடல்‌. 

ஊழ்த்‌ தத்துவத்தை எதிர்த்துப்‌ போராடி வெற்றி பெறத்‌ 
திருக்குறள்‌-திருமுறைகள்‌ வழிகாட்டினாலும்‌ ஊழ்நம்பிக்கை 
மக்களுக்குச்‌ சொல்லொணாத்‌ துன்ப மிழைத்து வருகிறது. 
நமது சமய நெறியில்‌ ஒரு காலத்தில்‌ தொண்டுகளாக 
இருந்தவை இன்று தொழில்களாக மாறிவிட்டன. 
திருக்கோயில்‌ தரய்மையை உடலுழைப்பில்‌ செய்வோர்‌ 
இன்று ஏழைகள்‌ ! ஏழைக்‌ கூலிகள்‌ . அக்கூலியும்‌ வயிற்றுக்குப்‌ 
போதாத கூலி. நமது சமய நெறி இன்று முற்றாக 
வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டது. தத்துவங்களை அறிந்து 
கொள்ளும்‌ ஆர்வமும்‌ இல்லை. மெய்ப்பொருள்‌ தேடும்‌ 
நாட்டமும்‌ இல்லை. மடைப்பள்ளிதான்‌ இன்றையத்‌ 
திருக்கோயிலின்‌ அதிக்க சக்தி! பெளராணிக அடிப்படை 
களும்‌ சடங்குகளும்‌ வேண்டுதல்களும்‌ தான்‌ இன்றைச்‌ 
சமயத்தில்‌ எஞ்சியுள்ளன. மக்கள்‌ ஞானத்தை நாடவில்லை. 
ஏன்‌ இந்த அவலம்‌? 

தமிழ்நாட்டில்‌ தமிழ்ச்‌ சமய நெறியை அரியணையில்‌ 
அமர்த்தவேண்டும்‌; திருக்கோயில்களில்‌ தெய்வத்தமிழில்‌ 


238 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வழிபாடுகள்‌ இயற்றவேண்டும்‌. தமிழர்கள்‌ இடையில்‌ வந்த 
சாதிகளுக்கு முழுக்குப்‌ போட்டுவிட்டு ஒருகுலமாக 
வேண்டும்‌; மீண்டும்‌ திருக்கோயில்களைச்‌ சமுதாய மையங்‌ 
களாக ஆக்கவேண்டும்‌. திருக்கோயில்‌ சார்ந்தே நமது மொழி, 
சமயம்‌, கலை, நாகரிகம்‌, சமுதாயம்‌ ஆகியன வளரவேண்டும்‌. 
திருக்கோயில்கள்‌ அரசின்‌ அதிக்கத்திலிருந்து மீட்கப்பட்டு 
அந்தந்த ஊர்மக்கள்‌ சொத்தாக அமைந்து, மக்களால்‌ 
மக்களுக்காக நிர்வாகம்‌ செய்யப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. 

திருக்கோயில்களின்‌ ஆட்சிமுறை இராஜராஜன்‌ 
காலத்தில்‌ இருந்ததைப்போல கிராமத்தினால்‌ தேர்வு 
செய்யப்பெறும்‌ தக்காரால்‌ செய்யப்பெற வேண்டும்‌. அண்டு 
தோறும்‌ நிர்வாக அமைப்பு மாறலாம்‌. அரசு தணிக்கையை 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌. 


திருக்கோயில்‌, அதனைச்‌ சுற்றியுள்ள மக்களைத்‌ 
தாய்போலப்‌ பேணி வளர்த்துக்‌ கல்வியும்‌ ஞானமும்‌ தந்து 


உயர்ந்திடுதல்‌ வேண்டும்‌. இந்த. நெறிமுறை . கைகூடினால்‌ 
செந்தமிழ்‌ வழக்கு வையகத்தில்‌ நின்று. விளங்கும்‌. 


சித்தாந்தச்‌ செந்வநறி: 


மனித . குலம்‌ தோன்றிப்‌ பல்லாயிரம்‌ ' ஆண்டுகள்‌ 
உருண்டோடி விட்டன. கடந்த கால மனித வரலாறு, வாழும்‌ 
நமக்குத்‌ தந்த . படிப்பினைகள்‌ பலப்பல; வரலாற்றுப்‌ 
போக்கில்‌ ஆக்கவியற்‌ சிந்தனைகள்‌ சில தோன்றின ! அந்தச்‌ 
சில கருத்துக்கள்‌, உணர்வுகள்‌ இன்றளவும்‌ மனித குலத்திற்கு 
ஒளிவிளக்குகளாக நின்று வழி காட்டுகின்றன என்பதூஉம்‌ 
மறுக்க முடியாத உண்மை. ஆயினும்‌, . மனித . உலகம்‌ 
தயநெறிகளில்‌ சிக்கிச்‌ சீரழிந்த செய்திகள்‌ வரலாற்று 
* குன்றக்குடியில்‌ 20-10-90, 21-10-90-இல்‌ நடைபெற்ற. மெய்கண்டார்‌ விழா - 


சிவாகம, திருமுறை, சைவசித்தாந்த, சிற்ப, இசை. ஆய்வுக்‌, கருத்தரங்கில்‌ ஆற்றிய 
முதன்மையுரை. - - 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 239 


ஏடுகளில்‌ அதிகமான இடத்தைப்‌ பிடித்துள்ளன என்பதை 
மறுப்பார்‌ யார்‌? வரலாற்றுக்‌ காலந்தொட்டு சற்றேறக்‌ குறைய 
5000போர்கள்‌ நடந்துள்ளன. இந்தப்‌ போர்களால்‌ ஏற்பட்ட 
அழிவுகள்‌ பல நூறு தலைமுறைகளின்‌ வாழ்வுக்கு ஆக்கம்‌ 
தரத்‌ தக்கன என்று எண்ணும்‌ பொழுது கண்கள்‌ 
குளமாகின்றன. இன்றும்‌ மனிதன்‌ நெருக்கடிகளுக்‌ 
கடையிலேயே வாழ்கிறான்‌. களவும்‌ காவலுமே இன்றைய 
வாழ்வின்‌ கட்டாயம்‌. இன்றளவும்‌ தருமம்‌ இளைத்தே வந்து 
கொண்டி ருக்கிறது. சூதுகளே வெற்றி பெற்றுள்ளன; வெற்றி 
பெறுகின்றன. 

இந்தச்‌ சூழ்நிலைகளால்‌ எய்த்துக்‌ களைத்துப்‌ போன 
மக்கள்‌ ஒழுங்குகள்‌, ஒழுக்க நெறிகள்‌, ஒழுக்க நெறிகளைச்‌ 
சார்ந்த அமைதி, துன்பச்‌ சூழலுக்கு அப்பாலுமுள்ள உலக 
இயக்கம்‌ ஆகியவற்றை உற்றுப்‌ பார்த்தனர்‌. வியத்தகு 
நிகழ்ச்சிகள்‌, சிந்தனை எல்லைக்கும்‌ அப்பாற்பட்ட 
ஒழுங்குகள்‌, முறை பிறழாத நிகழ்ச்சிகள்‌ அமைந்திருப்பதைக்‌ 
கண்டனர்‌. இத்தகைய வியத்தகு அமைப்புக்‌ காரணம்‌ 
கடவுளைத்‌ தவிர வேறு யாராக இருக்கக்‌ கூடும்‌ என்று 
எண்ணினர்‌. கடவுள்‌ நம்பிக்கை தோன்றியது. கடவுள்‌ 
நம்பிக்கை, சமநெறி, தன்னலத்துறவு, பிறர்‌ நலம்‌ பேணல்‌ 
ஆகிய அறநெறி சார்ந்த வாழ்க்கையை நாடிய மக்கள்‌, 
தம்மைத்‌ தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய தனித்‌ 
துணையை நாடினர்‌. அங்ஙனம்‌ தேடி உணர்ந்த தலைமையே 
கடவுள்‌. அக்கடவுள்‌ குறைவிலா நிறைவு; கோதிலா அமுது; 
நன்றுடையான்‌; தீயதில்லான்‌; இன்பன்‌; துன்பமில்லாதவன்‌. 

மக்கள்‌ கடவுள்‌ நம்பிக்கையில்‌ வாழத்‌ தலைப்பட்ட 
பிறகு, நெறிமுறைகள்‌ தோன்றின. நெறிமுறைகள்‌ சமயங்‌ 
களாக உருப்பெற்றன. சமயநெறிகள்‌ வாழ்வியலைத்‌ 
தழுவியனவாக இயக்க நிலையில்‌ இருந்த வரையில்‌ 
மனிதகுலம்‌ அதிகப்‌ பயன்‌ பெற்றது. பின்‌ காலப்போக்கில்‌, 
சமயங்கள்‌ நிறுவனங்களான பிறகு, அவற்றின்‌ உயிர்ப்பாக 
இலங்கிய மனித நேயமும்‌. தொண்டும்‌ அளவால்‌ 


240 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


குறைந்துவிட்டன. மாறாக, மனித உலகத்திற்குத்‌ தீமையையும்‌ 
தரக்கூடிய நிலையில்‌ திசைமாறி விட்டன. அதனால்‌, சமயம்‌ 
சுரண்டும்‌ தன்மை வாய்ந்த-பொருளாதாரத்‌ தன்மையுடைய 
முதலாளிகளுடனும்‌ நிலப்பிரபுக்களுடனும்‌ கூடிக்‌ குலாவிய 
துடன்‌, அவர்களுடைய அநீதித்தன்மை வாய்ந்த செயல்‌ 
களுக்கு நீதிமுத்திரை குத்தித்தரும்‌ பாதகச்‌ செயலிலும்‌ 
தலைப்பட்டன. கொடிய ஆதிபத்திய அரசுகளுடன்‌ 
கைகோத்துக்‌ கொண்டு, மக்கள்‌ நலனுக்கு எதிராகச்‌ செயல்‌ 
படத்‌ தலைப்பட்டன. இதனால்‌ - பொருளாதார அதிபத்திய 
எண்ணங்களால்‌ சமயங்களும்‌ பலவாயின. பின்‌ இச்சமயப்‌ 
பிரிவுகளுக்கடையே சண்டைகள்‌. : இங்ஙனம்‌ சமயங்களின்‌ 
வரலாறு வளர்ந்தது; வளர்ந்து வந்து கொண்டிருந்தது. இனி 
எதிர்வரும்‌ காலத்திலாவது சமயம்‌ அதனுடைய தொடக்க 
கால இலட்சியமாகிய மனித நேயத்தினைப்‌ பேணிப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. ஒரே கடவுள்‌; ஒரே குலம்‌; ஒரே 
உலகம்‌! ஒரே அரசு! என்ற திசை நோக்கி வையகத்தை 
இயக்க, வழி நடத்தச்‌ சமயம்‌ முன்‌ வரவேண்டும்‌. 


மனித குலம்‌ வரலாற்றுப்‌ போக்கில்‌ கண்ட தனிச்‌ 
சிறப்புடைய கொள்கை, கடவுட்‌ கொள்கையேயாம்‌. கடவுட்‌ 
கொள்கையின்‌ தோற்றத்திற்குப்‌ பல்வேறு அடிப்படைகள்‌ 
உள்ளன. அவற்றுள்‌ ஒன்று, பயத்தின்‌ அடிப்படையில்‌ 
கடவுள்‌ நம்பிக்கை தோன்றியது என்பது. இந்த அடிப்படை 
அவ்வளவு சிறப்புடையதன்று. ஏனெனில்‌ பயத்தைவிட மிகப்‌ 
பெரிய தீமை வேறொன்றில்லை. பயம்‌ மனிதனின்‌ அற்றலை 
அழிக்கும்‌. ஆதலால்‌, பயத்திலிருந்து பாதுகாத்துக்‌ கொள்ள, 
கடவுளை நாடினால்‌ விளையக்‌ கூடிய பயன்‌ பெரிதாக 
இல்லை. எதிர்‌ விளைவுதான்‌ மிகுதி, கடவுள்‌ அறிவுப்‌ 
பொருள்‌; வாலறிவு; தனக்குவமையில்லாதது; வரம்பிலாற்றல்‌ 
உடையது; அளவிலா இன்பமுடையது எனத்‌ தேறி, சிற்றறிவு, 
சிறு தொழில்‌, சிறு பொழுதின்‌ பங்களில்‌ க்கித்‌ அன்புற்ற 
மனிதகுலம்‌ தனது அறிவை, அற்றலை விரிவாக்கிக்‌ கொள்ளக்‌ 
கடவுளைத்‌ தேடிக்‌ கண்டது பிறிதோர்‌ அடிப்படை. இஃது 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 241 


அறிவியல்‌ சார்ந்த முறை. இங்ஙனம்‌ உலகத்தில்‌ ஆயிரக்‌ 
கணக்கான சமயங்கள்‌ தோன்றின. அவற்றுல்‌ பல மறைந்து 
போயின. இன்று உயிர்ப்போடு உள்ள சமயங்கள்‌ இந்து, 
இசுலாமியம்‌, கிறித்துவம்‌, பெளத்தம்‌ முதலியவாகும்‌. 

இந்தச்‌ சமயங்கள்‌ தம்முள்‌ ஒத்துப்‌ போகவில்லை. 
என்பது நூற்றுக்கு நூறு உண்மை. ஓத்துப்‌ போகவும்‌ இயலாது. 
மனிதனின்‌ ஆன்மா தன்முனைப்போடு அவேசப்படும்‌ 
இடமெல்லாம்‌ வேற்றுமைகளே கால்‌ கொள்ளும்‌. இஃது 
இயற்கையின்‌ நியதி. சமயங்களிடையே வேற்றுமை என்பது 
வேண்டும்‌ என்றே கற்பிக்கப்‌ பெறுபவையல்ல. ஒவ்வொரு 
சமய நெறியும்‌ அது தோன்றிய காலம்‌, நாடு, சமுதாயச்‌ 
சூழல்கள்‌, குறிப்பாகச்‌ சமயநெறியைக்‌ கண்டவர்கள்‌ வாழ்ந்த 
சூழ்நிலை முதலியவற்றிலிருந்து விடுதலை பெற்றிருக்க 
இயலாது. ஆதலால்‌, வேற்றுமைகள்‌ இருக்கின்றன. அன்று 
காலமும்‌ தூரமும்‌ வெல்லப்படாநிலையில்‌ வேற்றுமைகள்‌ 
நீடித்திருக்கலாம்‌. இன்று உடனிருந்து கலந்து பேசித்‌ தீர்வு 
- காண்பதற்குரிய சூழல்கள்‌ உருவாகிவிட்டன. அதலால்‌, 
பல்வேறு சமய நெறிகளையும்‌ ஆய்வு செய்து தேர்ந்து, 
தெளிந்து முடிவு காணக்கூடிய வாய்ப்புகள்‌ பெருகி வளர்ந்து 
விட்டன. சிந்தையில்‌ தெளிவு காணும்‌ முயற்சி தேவை. 
ஆயினும்‌ பல்வேறு சமய அமைப்புகள்‌ நொடிப்‌ பொழுதில்‌ 
ஒன்றாகிவிடா! அப்படி ஒன்றாக்க முயற்சி செய்வதும்‌ 
நல்லதல்ல. “ஒன்று” என்ற கருத்தும்‌ உணர்வும்‌ முதலில்‌ 
வளரவேண்டும்‌. அவரவரும்‌ தம்தம்‌ சமயத்தினைச்‌ 
சார்ந்தொழுகும்‌ மனப்போக்கு வரவேற்கத்தக்கது. அதே 
போழ்து, மற்றச்‌ சமயங்களிடத்தில்‌ நன்மதிப்பீட்டு 
உணர்வுகளைக்‌ காண்பிக்க வேண்டும்‌. இஃது இன்றைய 
உடனடியான தேவை. 

இன்றைய உலகச்‌ சமயங்களில்‌. பெரியவைகளாகத்‌ 


திகழ்வன இசுலாமியம்‌, கிறித்துவம்‌, பெளத்தம்‌, இந்து சமயம்‌ 
அகியனவாம்‌. “இந்து சமயம்‌ என்ற ஒரு சமயம்‌ இயல்பாக 


242 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இல்லை. இந்தியாவில்‌ தோன்றி வளர்ந்த சமயங்கள்‌ பலப்பல, 
இவையெல்லாவற்றையும்‌ தனித்தனியே குறிப்பிட இயலாத 
இசுலாமிய அரசு, இந்தியாவில்‌ தோன்றிய சமயங்களை 
யெல்லாம்‌ “இந்து சமயம்‌' என்று சொல்லிவிட்டது. 
ஆங்கிலேய அரசும்‌ இந்த நடைமுறையை மேற்கொண்டது. 
இந்தியன்‌ என்ற பெயரைப்போல இந்து என்பதும்‌ பொதுப்‌ 
பெயரே. இந்து என்ற ஒரு பெயர்‌ எந்தச்‌ சமயத்தையும்‌ 
குறிக்காது; குறிக்க இயலாது. இந்திய மண்ணில்‌ தோன்றிய 
சமயங்கள்‌ நூற்றுக்கணக்கானவை. அவற்றுள்‌ ஒவ்வொரு 
சமயத்திற்குள்ளும்‌ உட்பிரிவுகள்‌ ஏராளம்‌. இந்தியாவில்‌ 
தலைசிறந்த சமயங்கள்‌ இரண்டு. ஒன்று வைணவம்‌; 
பிறிதொன்று சைவம்‌. வைணவத்தின்‌ பிரிவுகள்‌ 2; சைவத்தின்‌ 
பிரிவுகள்‌ 6 என்பது மரபு. இவை அகச்‌ சமயங்கள்‌, பின்‌ 
அகப்புறச்‌ சமயங்கள்‌, புறச்‌ சமயங்கள்‌, புறப்புறச்‌ சமயங்கள்‌ 
என்றெல்லாம்‌ சாத்திரங்கள்‌ கூறுகின்றன. இந்தச்‌ சமயங்‌ 
களுக்கிடையேயுள்ள வேறுபாடுகள்‌ நுண்ணிய அனுபவங்‌ 
களின்‌ வழிவந்தவை. இந்து சமயங்களில்‌ ஒன்று சித்தாந்தம்‌-- 
சைவசித்தாந்தம்‌ என்று கூறுவர்‌. 

சைவசித்தாந்தச்‌ சமயச்‌ சிந்தனைகள்‌ தோன்றிப்‌ 
பலநூறு ஆண்டுகள்‌ அகிவிட்டன. “இந்தியாவில்‌ உள்ள 
சமயங்கள்‌ அனைத்திலும்‌ சைவ சித்தாந்தமே மேம்பட்டது 
என்பதில்‌ ஐயமில்லை” என்றார்‌ ஜி. யூ போப்‌. செளடி 
பாதிரிப்‌ பெருமகனாரும்‌ “சைவசித்தாந்தம்‌ இந்தியச்‌ 
சிந்தனைகளினதும்‌ உணர்வினதும்‌ சிகரம்‌” என்று 
புகழ்ந்துள்ளார்‌. ஆயினும்‌ தத்துவ விளக்க அடிப்படையில்‌ 
முதன்‌ முதலாக ஒரு முழுச்‌ சொல்‌ தோன்றியது 19ஆம்‌ 
நூற்றாண்டில்தான்‌. அனால்‌ ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ நரசிம்மப்‌ 
பல்லவன்‌ காலத்துக்‌ கல்வெட்டு ஒன்றில்‌ . “நான்‌ ஒரு 
சைவசித்தாந்த” என்ற வசனம்‌ காணப்படுவதாகத்‌ தெரிகிறது. 
13ஆம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய மெய்கண்டார்தான்‌ 
இதனைச்‌ சிவஞான போத நூல்‌ மூலம்‌ முறைப்படுத்தினார்‌. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 243. 


தமிழகம்‌ பல்வேறு சமயத்‌ தாக்கங்களுக்கு ஆளாக 
நேரிட்டதை உணர்ந்த மெய்கண்டார்‌, சமயங்களின்‌ தத்துவக்‌ 
கலப்பு ஏற்படாமல்‌ தடுத்துப்‌ பாதுகாக்கவே சிவஞான 
போதம்‌” இயற்றினார்‌. அப்படியிருந்தும்‌ சைவத்தில்‌ 
ஸ்மார்த்தக்‌ கலப்பு ஏற்பட்டுவிட்டது. 

“சைவசித்தாந்த சமயம்‌ தெளிவான அடிப்படை 
யுடையது; நம்பிக்கைக்குரியது; நல்வாழ்க்கைக்குரியது; 
மனிதகுலச்‌ சிக்கல்களுக்கும்‌ துன்பங்களுக்கும்‌ தெளிவான 
தீர்வு காட்டுவது; சைவசித்தாந்த சமயம்‌ மூன்று பொருள்கள்‌ 
என்றும்‌ உள்ளவை .என்று அறுதியிட்டுக்‌ கூறுகிறது. 
அவையாவன முறையே, இறை, உயிர்‌, தளை என்பன. 
இவற்றைப்‌ பதி, பசு,. பாசம்‌. என்றும்‌ கூறுவர்‌. உலகின்‌ 
பல்வேறு சமயங்கள்‌ -கடவுளூண்மையில்‌ வேறுபட்டதைப்‌ 
போலவே கடவுள்‌ ஆன்மா என்ற இடங்களிலும்‌ வேறுபடு 
இன்றன; பல சமயங்கள்‌, கடவுள்‌ அன்மாவைப்‌ படைத்தன 
என்று கூறுகின்றன. இந்து சமயத்தின்‌ உட்பிரிவிலேயே 
நானே ' கடவுள்‌' என்று கூறும்‌ ஒரு சமயமும்‌ உண்டு. 
இவையெல்லாம்‌ வாழ்வியலை ஆராய்ந்தறிந்தால்‌ மெய்ப்‌ 
பொருளறிவுத்‌ துறையில்‌: தத்துவத்‌ தெளிவில்‌ நிற்றல்‌ அரிது. 
கடவுள்‌ உயிர்களைப்‌ படைத்தார்‌ என்ற கொள்கை 
நிலைபெறல்‌ யாங்ஙனம்‌? கடவுள்‌ பூரணப்‌ பொருள்‌. கடவுள்‌ 
உயிர்களைப்‌  படைத்திருந்தால்‌ . . உயிர்களுக்கு அறியாமை 
எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? என்ற வினாக்களுக்கு 
விடை... கூறவேண்டடி வரும்‌... செழுந்தமிழ்‌ வழக்காகிய 
சைவசித்தாந்த மரபுப்படி கடவுள்‌ ஒருவர்‌: அவர்‌ ஞானத்தின்‌ 
வடிவம்‌; போற்றல்‌: உடையவர்‌, உயிர்கள்பால்‌ கருணை 
கொண்டவர்‌; , ஆணவத்தில்‌ கிடந்த உயிருக்கு 
அறிகருவிகளையும்‌ . செயற்‌ கருவிகளையும்‌ பொருத்தி 
உபகரித்து அசர்பொதுளளள யும்‌ க்‌ வாழ்க்கையில்‌ 
ஈடுபடுத்துகிறார்‌. ன்‌ 


“ இத்தாந்தச்‌. ன்பம்‌? "கடவுள்‌ சிவம்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்‌. சிவத்தோடு சம்பந்தம்‌ உடையது சைவ 


244 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மாயிற்று. சிவம்‌ என்ற சொல்‌ அல்லது பெயர்‌ சங்க இலக்கி 
யங்களில்‌ வழங்கப்பெறவில்லை. அனால்‌ சிவபிரானின்‌ 
மிகப்பெரிய அருட்‌ செயலாகிய வானவர்‌ வாழ அமுதம்‌ 
ஈந்து தாம்‌ நஞ்சுண்ட செய்தியை நினைவூட்டும்‌ வகையில்‌ 


“நீல மணிமிடற்‌ றொருவன்‌ போல 
மன்னுக பெரும நீயே” புறம்‌-69) 


என்று அதியமானை ஒளவையார்‌ பாராட்டுகிறார்‌. சிவனை 
அரன்‌ என்றும்‌ சிவன்‌ என்றும்‌ போற்றி வழிபடுகின்றனர்‌. 
சிவன்‌ உயிர்களின்‌ கட்டுக்களை நீக்குபவன்‌; உலகம்‌ சிவனி 
டத்திலேயே ஒடுங்குகிறது என்ற பொருளில்‌ அரன்‌ என்று 
அழைக்கின்றனர்‌. சிவன்‌” ஈறிலாப்பதங்கள்‌ யாவையுங்‌ கடந்த 
இன்பமாக, விளங்குவதால்‌ சிவன்‌ என்று போற்றுகின்றனர்‌. 


உயிர்கள்‌ என்றும்‌ உள்ளவை. உயிர்கள்‌ பலப்பல. 
மாயையினின்றும்‌ உயிர்களுக்கு உடல்கள்‌ (தனு), கருவிகள்‌ 
(கரணம்‌) உலகங்கள்‌ (புவனம்‌), அவை அனுபவித்தற்குரிய 
பொருள்கள்‌ (போகம்‌) முதலியவற்றை வழங்கியருள மாயை 
யினைத்‌ தமது சிற்சத்தியின்‌ மூலமாக இயக்கிப்‌ படி முறையில்‌ 
36 தத்துவங்களை அமைத்து உதவிசெய்தருளுகின்றான்‌ 
இறைவன்‌. இந்த வகையில்‌ மாயை உயிருக்குப்‌ போகத்தைத்‌ 
தந்தாலும்‌ உயிரைத்‌ தளைப்படுத்துவதே என்று சித்தாந்தம்‌ 
கூறுகிறது. மாயை என்பது ஒரு நுண்பொருள்‌; கண்ணுக்குப்‌ 
புலனாகாத நுண்பொருள்‌. இந்த நுண்‌ பொருளிலிருந்தே 
உலகம்‌ தோன்றுகிறது. உயிர்களின்‌ அறிகருவிகளும்‌ 
அகநிலைக்‌ கருவிகளும்‌ ' மாயையினின்றே உயிர்களுக்குக்‌ 
கிடைக்கின்றன. இந்த மாயையும்‌ நிலையானது; எங்கணும்‌ 
நிறைந்திருப்பது; இந்த மாயை உலக்கத்திற்கு: வித்துப்‌ 
போன்றது. ஐம்பெரும்‌ பூதங்கள்‌ மாயையினின்றே தோன்று 
கின்றன. உயிர்களில்‌ புத்தி, சித்தம்‌, அகங்காரம்‌ ஆகிய உளத்‌ 
தத்துவங்களும்‌ மாயையிலிருந்து உற்பத்தியாகின்றன 
என்பதும்‌ அறியத்தக்கது. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 245 


உயிர்கள்‌ அறிவித்தால்‌ அறியுத்தன்மையன; சார்ந்ததன்‌ 
வண்ணம்‌ ஆம்‌ இயல்பின. இயல்பாகவே ஆன்மா 
ஆணவத்தைச்‌ சார்ந்து இருக்கிறது. ஆணவப்‌ பிணிப்பால்‌ 
அறியாமையிற்‌ கடக்கும்‌ அன்மாவுக்கு-உயிருக்கு மாயையின்‌ 
துணையால்‌ பொறி புலன்களைத்‌ தந்து ஆட்கொண்டருள்‌ 
கின்றான்‌ இறைவன்‌. உயிர்கள்‌ புலன்களாலும்‌ பொறி 
களாலும்‌ நுகர்வன நுகர்ந்து, இன்ப துன்பங்களை அனுப 
வித்து அவ்வழிச்‌ செல்களும்‌ செய்கின்றன. செயல்களைச்‌ 
செய்யும்‌ பொழுது உயிருக்குள்ள உணர்வு நிலை, நுகரும்‌ 
பொழுதுள்ள மனப்பாங்கு நிலை முதலியனவே 
வினைகளாகி அந்த வினைகளை - அந்தச்‌ செயல்களின்‌ 
பயன்களைச்‌ செய்த உயிர்களே அனுபவிக்க வேண்டும்‌ என்ற 
நியதியாகி-விதியாகி உயிர்களின்‌ ஊழாகி உயிர்களைச்‌ 
சார்கின்றன. விதி என்ற சொல்லுக்குச்‌ சரியான விளக்கம்‌ 
ஒவ்வொரு முயற்சிக்கும்‌ ஏற்ற பயன்‌ நிச்சயம்‌ கிடைக்கும்‌ 
என்பதுதான்‌. “விதி” -கொச்சைப்‌ படுத்தக்கூடிய ஒரு தத்துவம்‌ 
அல்ல. அனால்‌ நடைமுறையில்‌ “விதி' கொச்சைப்படுத்தப்‌ 
பட்டு வருகிறது. அதனால்தான்‌ மனிதன்‌ எதையும்‌ 
செய்யலாம்‌; எப்படியும்‌ செய்யலாம்‌ என்ற நிலைக்கு வந்து 
ஊழல்களுக்கும்‌ ஒழுக்கக்‌ கேடுகளுக்கும்‌ வன்முறைச்‌ 
செயல்களுக்கும்‌ இரையாகி, அழிந்துகொண்டிருக்கிறது இந்த 
மானுடம்‌. செய்வினைகளும்‌ நுகரும்பொழுது கொள்ளும்‌ 
எண்ணத்‌ தடங்களுமே ஊழ்‌ என்று பெயர்‌ பெறுகின்றன. 
செய்யும்‌ செயல்களையும்‌ நுகரும்‌ நுகர்ச்சியையும்‌ தற்சார்‌ 
பின்றியும்‌ தற்சார்பான பயன்களின்‌ மீது வேட்கையின்றியும்‌ 
இயற்றினால்‌ - நுகர்ந்தால்‌ ஊழ்‌ முகிழ்க்காது - உருக்‌ 
கொள்ளாது. உயிர்‌ பிறவிச்‌ சுழற்சியிலிருந்து விடுதலை 
பெறலாம்‌-இன்ப அன்பில்‌ தங்கலாம்‌. 


'அணவம்‌ 'இருளனையது இல்லை, இல்லை; ' ஆணவம்‌ 
இருளைவிடக்‌ கொடியது. இருள்‌ தன்பாற்பட்ட. 
பொருள்களை மறைக்கும்‌. அனால்‌ இருள்‌ உயிர்கள்‌ 


246 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பார்வையிலிருந்து தப்பாது; மறையாது. அனால்‌ அணவம்‌ 
உயிர்களின்‌ அறிவையும்‌ மறைக்கிறது. தன்னையும்‌ மறைத்துக்‌ 
கொள்கிறது. ஆதலால்‌ மறைவாக இருந்து துன்பம்‌ செய்யும்‌ 
அணவமே கொடிது. 


ஆணவம்‌ இயல்பாகவே. டின்ட அம்றது றியது 
உயிர்கள்மீது ஆணவத்தின்‌ தாக்கம்‌ இருக்கும்‌ பொழுது, உயிர்‌ 
அறிவு இழந்து சிறுமையுற்று முடங்கிக்‌ கடக்கிறது. முடங்கிய 
நிலையிலிருக்றெது உயிர்‌ கடவுட்‌ சார்பை. உணர்ந்து, 
கடவுளைச்‌ சார்ந்து ஒழுகத்‌ தலைப்படும்பொழுது ஆணவம்‌ 
செயலற்று விடுகிறது, கர்லா டம்‌ இருள்‌ ப ட. 
போவது போல. அதம்‌ 


உயிர்‌ கடவுட்‌ சார்புணர்ந்த நிலையில்‌, கடவுளை 
கடவுளின்‌ திருவடிகளை நெஞ்சத்தில்‌ வைத்து வழிபாடு 
செய்ய-நிலையான உறவுகொள்ள விரும்பிய விருப்பத்தின்‌ 
விளைவாகவே கடவுள்‌ திருவுருவங்கள்‌ பல்ப்பல கொண் 
டருளினான்‌. திருவுருவ வழிபாடு தொடங்கிய நிலையில்‌ 
மக்கள்‌ கூடி வாழத்‌ தலைப்பட்டனர்‌. ஊர்கள்‌ “தோன்றின. 
வீதிகள்‌ நடுவே திருக்கோயில்கள்‌ எழுந்தன. திருக்கோயிலை 
மையமாகக்‌ கொண்டு சமுதாயம்‌ வாழத்‌ தொடங்கியது. 
திருக்கோயில்‌ வழிபாட்டினைச்‌ சிறப்புற நிகழ்த்த விரும்பிய 
விருப்பத்தின்‌ விளைவாகப்‌. பூசிக்கும்‌ முறைகள்‌. அடங்கிய 
சிவாகமங்கள்‌ தோன்றின. சிவாகமங்கள்‌. சிவசக்தி அருளியது 
என்ற நம்பிக்கை உண்டு. சிவாகமங்கள்‌ இறைவனை. நமக்கு 
எளிதில்‌ அனுபவிக்கத்‌ தருவன. நமது. மூதாதையரில்‌. சிலர்‌ 
தம்மைச்‌ சிவ வழிபாட்டுக்கென்றே. அர்ப்பணித்துக்கொண்டு 
முப்போதும்‌ திருமேனி . தீண்டுபவர்களாக வாழ்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சிவாச்சாரியார்கள்‌. அவர்கள்‌ உயிர்களுக்கு 
மேகம்போல்‌ நின்று விளங்கி. உதவி. . செய்பவர்கள்‌. 
திருக்கோயில்‌ வழிபாட்டுடன்‌ சிற்பம்‌, இசை முதலிய 
அறுபத்துநான்கு கலைகளும்‌ வளர்ந்தன. இத்தகு. சிவநெறியை 
ஏழாம்‌. நூற்றாண்டு முதல்‌ பத்தாம்‌. நூற்றாண்டு . வரை 
பேணிக்காத்தனர்‌ திருமுறை. , ஆசிரியர்கள்‌... இன்றளவும்‌ 


கடவுளைப்‌ போற்று ! மனிதனை நினை! 247 


சிவாகமும்‌ திருமுறைகளும்‌ செந்தமிழையும்‌ சிவநெயியையும்‌ 
பேணி வளர்த்துக்‌ காத்துவந்துள்ளன. ' 

இன்றுள்ள நாமும்‌ இவைகளைப்‌ பாதுகாத்து 
தலைமுறைக்குக்‌ கொடுக்கவேண்டியது நமது கடமை. நமது 
சமயவரலாற்று மரபுப்படி நாம்‌ சமயத்‌ தொண்டுகளைச்‌ 
சமுதாய உணர்வுடன்‌ செய்து வரவேண்டும்‌. உயிர்‌ உய்யும்‌ 
பொருட்டுச்‌ செய்யப்‌ பெறுவது வழிபாடு. உயிர்‌ உய்யும்‌ 
முயற்சிகளில்‌ ஈடுபடும்பொழுது அம்முயற்சிகளுக்கு 
இடையூறின்றிப்‌ பாதுகாப்புத்‌ தருவது சமுதாயம்‌ சார்ந்த 
தொண்டு. அகப்பூசையில்‌ சிவத்தை அனுபவிப்பதே சிறந்த 
வழிபாடு! ஐம்புலன்‌ அற அனுபவித்தல்‌” என்று திருவாசகம்‌ 
கூறும்‌. புறத்தேயும்‌ திருமேனியில்‌ சிவத்தைக்கண்டு 
வழிபடுதல்‌ பொறிகளின்‌ சேட்டையினின்று நீங்கிப்‌ பத்திமை 
யடைந்து உயிர்கள்‌ நிலைபெற்றிருக்கவேயாம்‌. இத்தகு 
உயர்நிலைக்கு மனிதன்‌ வளர்ந்துவர முதலில்‌ மனித 
உள்ளம்‌--அதாவது மனித நேயம்‌ பெறவேண்டும்‌. சமுதாய 
அன்பும்‌ கடமையுணர்வும்‌ உருவமும்‌ நிழலும்‌ ஒத்தன. : 


“நிலைபெறுமா றெண்ணுதியேல்‌ நெஞ்சே நீவா 
நித்தலும்‌எம்‌ பிரானுடைய கோயில்‌ புக்குப்‌ 
புலர்வதன்முன்‌ அலகிட்டு மெழுக்கு மிட்டுப்‌ 
பூமாலை புனைந்தேத்திப்‌ புகழ்ந்து பாடித்‌ 
தலையினாற்‌ கும்பிட்டுக்‌ கூத்து மாடிக்‌ * 
சங்கரா சயபோற்றி போற்றி யென்றும்‌ 
அலைபுனல்சேர்‌ செஞ்சடையெம்‌ ஆதி யென்றும்‌ . 
ஆரூரா என்னென்றே அலறா நில்லே/” 
திருநாவுக்கரசர்‌ 
என்ற அப்பரடிகளின்‌ அடிச்சுவட்டில்‌ உழவாரமும்‌, திருத்‌ 
தொண்டும்‌ செய்து பேணிப்பாதுகாக்கவேண்டும்‌.- நாளும்‌ 
திருக்கோயில்‌ பூசனைகள்‌ சிறப்புற நடைபெற ஏற்பாடுசெய்ய 
வேண்டும்‌. நாளும்‌ இன்னிசையால்‌ தமிழ்‌ பரப்பும்‌ பணியில்‌ 


248 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ஈடுபடவேண்டும்‌. சிவகாமமும்‌ செந்தமிழும்‌ தழுவிய ஒரு 
குலத்தைக்‌ காணவேண்டும்‌. மனித நேயத்தைப்‌ போற்றிப்‌ 
பேணவேண்டும்‌. 


“வான்முகில்‌ வழாஅது பெய்க 
மலிவளம்‌ சுரக்க மன்னன்‌ 
கோன்முறை அரசு செய்க 
குறைவிலா துயிர்கள்‌ வாழ்க! 
நான்மறை அறங்க ளோங்க 
நற்றவம்‌ வேள்வி மல்க 
மேன்மைகொள்‌ சைவ நீதி 
விளங்குக உலக மெல்லாம்‌.” 


கந்தபுராணம்‌. 


கச்சியப்ப சிவாச்சாரியாரின்‌ இந்தப்‌ பாடல்‌ 
பலகாலும்‌ எண்ணத்தக்கது. திரும்பத்‌ திரும்பப்‌ படிக்க 
வேண்டும்‌. ஓதவேண்டும்‌; சைவத்தின்‌ இலட்சியம்‌ இந்தப்‌ 
பாடலில்‌ வகுத்தும்‌ தொகுத்தும்‌ கூறப்பட்டுள்ளது. 
“நீரின்றமையாது உலகு” என்பது .திருக்குறள்‌. அதலால்‌ 
முதலில்‌ மழை வளத்தைப்‌ பெற்றுத்‌ தண்ணீர்‌ தேவையை 
நிறைவு செய்து கொள்ளவேண்டும்‌. முற்காலத்தில்‌ நிறைய 
மழை பெய்தது. இறைவனின்‌ திருக்கோயில்கள்‌ 
ஒவ்வொன்றும்‌ மழைவளம்‌ தரும்‌ மரக்காடுகளின்‌ நடுவே 
இருந்தன. கடம்பவனம்‌, அரசவனம்‌ என்ற பெயர்களை 
நோக்குக. தலவிருட்சம்‌ என்று ஒரு குறிப்பிட்ட மரத்தைப்‌ 
போற்றுதல்‌ பழைய மரபு. காலஞ்‌ செல்லச்‌ செல்ல தல 
விருட்சங்களையும்‌ திருக்குளங்களையும்‌ (இர்த்தம்‌) பேணத்‌ 
தவறிவிட்டோம்‌. அதன்‌ காரணமாக மழைக்குறைவு 
ஏற்பட்டுள்ளது. தலவிருட்சங்களைப்‌ பல நூறாயிரக்‌ 
கணக்கில்‌ காடுகளாகப்‌ பேணி வளர்க்க வேண்டும்‌. 
மழைவளம்‌, மண்ணின்‌ வளம்‌ கொழிக்கத்‌ துணை செய்யும்‌. 
உண்பன தின்பன தாராளமாகக்டைக்கும்‌. அரசுகள்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 249 


அநறிமுறைகளின்படி அரசு செய்யவேண்டும்‌. “குறைவிலா 
துயிர்கள்‌ வாழ்க!” இந்த அணை சோஷலிசம்‌ தழுவிய 
ஆணை! ஒவ்வொருவரும்‌ தாம்‌ நுகர விரும்புவன 
வற்றையெல்லாம்‌ நுகர்ந்து யாதொரு குறையுமின்றி வாழ்தல்‌! 
நான்மறைகளும்‌ வளர்தல்‌, அறநெறிகள்‌ வளர்தல்‌ வேண்டும்‌. 
நல்லதவம்‌ அகிய வேள்வி வளம்‌ மல்கும்படி இயற்றுதல்‌. 
நீதித்தன்மை பொருந்திய சைவம்‌ உலகில்‌ விளங்குக. நீதி 
என்பது என்ன? மனிதர்கள்‌ அறத்தினையே வழிகாட்டியாகக்‌ 
கொண்டு வாழ்தல்‌. நீதி சார்ந்த வாழ்க்கை உயிர்‌ வாழ்வு 
சட்டங்களால்‌ கிடைக்காது. சிறைச்சாலைகளுக்குச்‌ 
செல்லாமல்‌ இருக்கவேண்டுமானால்‌ தவிர்க்கலாம்‌. ஆனால்‌ 
மானம்‌-வெட்கம்‌ என்ற கருத்துக்கள்‌ தோன்றுவது சமயச்‌ 
சூழலில்தான்‌ என்பதை மறவாமல்‌ நினைவிற்கொள்ள 
வேண்டும்‌. 

“சீர்வாழி தெய்வ சிகாமணி சீரருணை 

ஊர்வாழி வாழி உலகெல்லாம்‌-கார்வாழி 

சித்தமிழ்த மான சிவாகமம்‌ வாழி,செழு 

முத்தமிழும்‌ வாழி முறை." 


புண்ணிய பாத்திரை 


KDI Hp GOI 


உலகின்‌ பாகங்கள்‌ இணைக்கப்படுவதற்குப்‌ பல நூறு 
ஆண்டுகளுக்கு முன்பே “யாதும்‌ ஊரே! யாவரும்‌ கேளிர்‌!” 
என்றது தமிழ்‌. ஆம்‌! யாவரும்‌ கேளிர்‌. ஆம்‌! யாவரும்‌ கேளிர்‌ !. 
ஆம்‌ யாவரும்‌ கேளிர்‌! இந்தச்‌ சொற்றொடரே இன்றைய 
உலகின்‌ மந்திரமொழி! 


இன்று இத்தியாவைக்‌ கிரகணம்‌ பற்றிக்கொண் 
டிருக்கிறது. சாதி மதச்‌ சண்டைகளில்‌ சக்கி, இந்தியா 
சீரழிந்துகொண்டு வருகிறது. இன்றைய இந்தியாவில்‌ இமை 
௫-01.12 


250 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வளர்கிறது! ஆம்‌! தீமை தீமையே. ஆயிரம்‌ சமாதானம்‌ 
கூறினாலும்‌ பேதங்கள்‌ பிரிவுகள்‌ தீமையே. இந்தியாவின்‌ 
சமயச்‌ சார்பற்ற-சம வாய்ப்புடைய சமுதாய அமைப்பை 
நோக்கிச்‌ செல்லும்‌ நடைப்‌ பயணத்தினூடே ஊடுருவும்‌ 
தீமை, நன்மையுள்‌ செயற்படும்‌ தீமையாகும்‌. நன்மையும்‌ 
நன்மையாகவே நடைபெறவேண்டும்‌. நன்மையினூடே தமை 
ஊடுருவுமானால்‌ அல்லது எதிர்விளைவாகத்‌ தீமை 
தோன்றுமானால்‌ நன்மையும்‌ நன்மையாகாது. நன்மையாகக்‌ 
கருதப்பெறும்‌ ஒன்றும்‌ காலப்போக்கில்‌ தீமையாகவே 
முடியும்‌. 'தமை--பிரிவினைத்‌ தீமை- ஒதுக்கி ஒதுங்கும்‌ தமை 
மனிதனின்‌ பகையாகும்‌. இத்தீமையை எதிர்த்துப்‌ போராடு 
தல்‌ மனிதனின்‌ பிறப்புரிமையும்‌ கடமையுமாகும்‌. முதலில்‌ 
மனிதன்‌ தற்சார்பான தீமைகளை எதிர்த்துப்‌ போராடி 
வெற்றிபெற்றாக வேண்டும்‌. பின்‌ சமுதாயச்‌ சூழலில்‌ 
அமைந்துள்ள தீமையை எதிர்த்துப்‌ போராட வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ மனிதன்‌ நிறைநலம்‌ வாய்ந்த மனிதனாவான்‌. 


இன்றைய உலகம்‌, மதங்களின்‌ பெயரால்‌ கெட்ட 
போரிடும்‌ உலமாக மாறி வருகிறது. அனால்‌ உண்மையில்‌ 
நோக்கினால்‌, உண்மையான மத நெறியும்‌ மக்கள்‌ 
மன்றத்திற்கு அறிமுகப்படுத்தப்பெறவில்லை. மதங்கள்‌ தாம்‌ 
தோன்றிய இடத்திலிருந்து பலகாத தூரம்‌ விலகிவிட்டன. 
ஏன்‌? “தன்னுடைய கடவுளையே விழுங்கி ஏப்பமிட்டுவிடும்‌ 
நிலைக்கு மதங்கள்‌ வந்துவிட்டன?” என்று லியோ 
டால்ஸ்டாய்‌ கூறியது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது ! 


மனிதகுலம்‌ தோன்றி வளர்ந்த வகையிலும்‌ வாழ்வியல்‌ 
அமைப்பிலும்‌ ஒரே குலமாகத்தான்‌ காட்சியளிக்கிறது. நாடு 
- மொழி - மதம்‌ அதியன மனிதனின்‌ படைப்புக்கள்‌ ! 
மனிதனின்‌ படைப்புக்‌ காரணமாக வேற்றுமைகள்‌ தோன்று 
வது உண்மை. ஆயினும்‌ மனித குலத்தை உணர்வு நிலையிலும்‌ 
ஒழுக்க நிலையிலும்‌ ஓர்‌ அணியாக இணைக்கும்‌ 
நோக்கத்திலேயே நாடு, மொழி, மதங்கள்‌ தோன்றின. அனால்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 251 


அவை வரலாற்றுப்‌ போக்கில்‌ எதிர்‌ விளைவைத்‌ தந்துள்ளன. 
இந்தப்‌ பூமண்டலத்தில்‌ இனக்கலப்பு இல்லாது வாழும்‌ 
இனம்‌ எதுவும்‌ இல்லை. உணர்வுக்‌ கலப்பு-கலைக்‌ கலப்பு 
குருதிக்‌ கலைப்பு இன்ன பிற கலப்புகள்‌ ஏற்பட்டுள்ளன. 
இந்தியாவிற்கு வந்த இஸ்லாமியர்கள்‌ இந்திய மயமானார்கள்‌ 
என்பதே வரலாற்று உண்மை. இந்தியாவைத்‌ தங்கள்‌ தாய்‌ 
நாடாக அவர்கள்‌ ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. இந்தியாவிலேயே 
இந்தியப்‌ பெண்களை மணந்துகொண்டு வாழத்‌ தலைப்‌ 
பட்டனர்‌. எல்லாரும்‌ ஒரே உடன்பிறப்பினராய்‌ 
வாழவேண்டும்‌. என்ற கொள்கையை வலியுறுத்தவே கம்பன்‌, 


“குகனொடும்‌ ஐவ ரானோம்‌ 
முன்புபின்‌ குன்று சூழ்வான்‌ 
மகனொடும்‌ அறுவ ரானோம்‌ 
எம்‌உழை அன்பின்‌ வந்த 
அகன்‌ அமர்‌ காதல்‌ ஐய 
நின்னொடும்‌ எழுவர்‌ ஆனோம்‌ 


புகல்‌அரும்‌ கானம்‌ தந்து 
புதல்வரால்‌ பொலிந்தான்‌ நுந்தை” 
என்று பாடுகின்றான்‌. 


எல்லா உலகமும்‌-எல்லா உலகின்கண்‌ வாழும்‌ 
மக்களும்‌ ஒரு குலமே! ஓரினமே என்ற கருத்தினை, 


“எல்லா உலகமும்‌ ஆனாய்‌ நீயே” 


என்ற அப்பரடிகள்‌ பாடலால்‌ அறிந்துகொள்ள முடிகிறது. 
“எவன்‌ கடவுள்‌ படைப்பில்‌ உள்ள மக்கள்‌ அனைவரையும்‌ 
தன்‌ பிள்ளைகளைப்‌ போலக்‌ கருதுறொனோ அப்பொழுதே 
அவன்‌ கூபியாவான்‌”* என்பது இஸ்லாமிய- மூதுரை, 
அருட்டிரு விவேகானந்தர்‌, “இராமகிருஷ்ண ஆசிரமங்களில்‌ 
முஸல்மான்‌ பாலகர்களையும்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌; 


252 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
அவர்களுடைய மதத்தையே கற்பிக்கவேண்டும்‌”” 
எழுதியுள்ளார்‌. 

மானுடம்‌ தன்னுடைய வாழ்க்கைப்‌ போக்கில்‌ கடவுள்‌ 
நம்பிக்கை ஏற்பட்டு வழிப்பட்ட காலம்‌ பொற்காலம்‌ என்று 
கருதத்தக்கது. தன்னிச்சையாக சமூக அமைப்பில்லாமல்‌ 
நாகரிகமற்ற நிலையில்‌ வாழ்ந்த மனிதகுலத்திற்கு நாகரிகத்‌ 
தையும்‌ சமூக வாழ்க்கையையும்‌ அறிமுகப்படுத்தியதே 
கடவுள்‌ நம்பிக்கைதான்‌! உலகின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ 
பல்வேறு அடிப்படையில்‌ கடவுள்‌ நம்பிக்கை தோன்றி 
வளர்ந்துள்ளது. இந்த வியத்தகு உலகின்‌ நிகழ்வுகளில்‌ ஏதோ 
ஓர்‌ ஒழுங்கு (042) முறைபிறழாத நிகழ்ச்சி (Consistency) 
இருப்பதைக்கண்டு அத்தகு அமைப்பிற்கு மனிதனைவிட 
மேம்பட்டது ஒன்று காரணமாய்‌ அமைதல்வேண்டும்‌. அது 
கடவுளையன்றி வேறு யாராக இருத்தல்‌ கூடும்‌? என்று . 
கேட்டார்‌ சிசரோ. கடவுளின்‌ அளப்பரிய அறிவையும்‌ 
ஆற்றலையும்‌ கண்டவர்கள்‌, அத்தகு அறிவையும்‌ 
அற்றலையும்‌ பெறுதலுக்கு வாயிலாகக்‌ கடவுளை நாடினர்‌. 
மிகவும்‌ வளர்ச்சி குறைந்த மக்கள்‌, பயத்தின்‌ அடிப்படை ' 
யிலேயே கடவுளை நம்பினார்‌. அனால்‌ உண்மையில்‌ 
பயத்துக்கும்‌ கடவுளுக்கும்‌ யாதொரு தொடர்பும்‌ இல்லை 
என்பதை அறிக! 


என்று 


மாந்தர்‌ இனம்‌ வாழ்க்கைப்‌ போக்கில்‌ அவாவி நின்ற 
பண்புகளின்‌ அடிப்படையில்‌ கடவுளைக்‌ கண்டது. 
கடவுளைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்து பாடியவர்கள்‌ பெரும்பாலும்‌ ': 
குணம்‌-பண்பு அடிப்படையில்தான்‌ பாடியுள்ளார்கள்‌. 

“நன்றுடையானைத்‌ தீயதில்லானை”” 
என்று கடவுளைத்‌ திருஞானசம்பந்தர்‌ போற்றிப்‌ பாடி 
யுள்ளார்‌. “நன்றுடையான்‌” என்று உடன்பாட்டு முறையில்‌ ப 
கூறினாலே போதும்‌! ஏன்‌ எதிர்மறை நிலையிலும்‌ ' 
“தீயதில்லான்‌” என்ற கூற வேண்டும்‌? நன்று என்பது குறை . 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை ! 253 


வில்லாத்தன்மை உடையது. நிறைவு என்பது எது? குறைவே 
இல்லாதது. இன்பம்‌ என்பது எது? துன்பக்‌ கலப்பே 
இல்லாததுவே இன்பம்‌. குறைரு இல்லாததுவே இன்பம்‌. 
குறைவு இல்லாத ஒன்றே நிறைவு! தீமையின்‌ கலப்பே 
யில்லாத ஒன்றே நன்மை! முழுமையான நன்மை மக்கள்‌ 
பழக்க வாசனையின்‌ காரணமாகத்‌ தமை கலந்த ஒன்றையும்‌ 
நன்மையென்று கருதும்‌ கருத்திலிருந்து விலக்கிக்‌ காட்டவே 
“நன்றுடையான்‌” என்று கூறியதுடன்‌ அமையாது 
“தீயதில்லான்‌” என்றும்‌ கூறினார்‌. தீமையின்‌ கலப்பில்லாத 
நன்மை எதுவொ அதுவே நன்றாம்‌. அத்தகு நன்மை நலம்‌ 
சார்ந்த கடவுள்‌ எங்கும்‌ உள்ளார்‌. அவருக்கு ஏன்‌ 
திருக்கோயில்‌, மசூதி, சர்ச்சு முதலியன ? 

மனிதகுல வரலாற்றில்‌ காலமும்‌ தூரமும்‌ 
அதிகமானதைப்‌ போலவே, காலப்‌ போக்கில்‌ ஒவ்வொரு 
இன மக்களும்‌ அடுத்த இனமக்களுக்கிடையே நீண்ட- 
அகலமான இடைவெளியை உண்டாக்கிக்கொண்டனர்‌. 
அதனால்‌ மொழிகள்‌ பலவாயின; பல்வேறு சமயங்களாயின; 
ஆயினும்‌ மூர்க்கர்கள்‌, பைத்தியக்காரர்கள்‌, பிழைப்பு 
நடத்துகிறவர்களைத்‌ தவிர மற்றவர்கள்‌, எல்லாரும்‌ கடவுள்‌ 
ஒருவரே என்று நம்பினார்கள்‌. மாணிக்கவாசகர்‌ சிவநெறிச்‌ 
சார்பினர்‌. சிவபக்தர்‌. அவர்‌, 


“தென்னா டுடைய சிவனே போற்றி 
எந்நாட்‌ டவர்க்கும்‌ இறைவா போற்றி!” 


என்றார்‌. மாணிக்கவாசகர்‌ வாழ்ந்த தமிழ்நாட்டில்‌ 
கடவுளைச்‌ “சிவன்‌” என்று அழைக்கின்றனர்‌. அனால்‌ அந்தச்‌ 
சிவன்‌ உலகமாந்தருக்கு “இறைவ” னாக விளங்குகின்றான்‌ 
என்பது விளக்கம்‌, முன்னையது பழக்கத்தால்‌ ஏற்பட்ட 
சிறப்புப்‌ பெயர்‌; பின்னையது உலகப்‌ பொதுப்‌ பெயர்‌. 
எந்நாடு என்பதில்‌ தென்னாடும்‌ அடங்கியது. எந்நாட்டிற்கும்‌ 
இறைவனாக இருப்பவனைத்‌ தென்னாட்டு மக்கள்‌ “வென்‌” 


254 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


என்று அழைப்பது மொழிவழக்கேயாம்‌. பொருள்‌ வேறல்ல 
என்பது உணர்க. உலகிற்குக்‌ கடவுள்‌ ஒருவரே. அந்தக்‌ 
கடவுளுக்கு உருவம்‌ இல்லை. பெயருமில்லை. அனால்‌, 
உலகமாந்தர்‌ அவனுக்கு எண்ணற்ற பெயர்களைச்‌ சூட்டி 
அழைக்கின்றனர்‌. ஏன்‌? “பித்தன்‌” என்ற பெயரைக்கூடச்‌ 
சூட்டி அழைக்கின்றனர்‌. “ஈசுவரன்‌ ஒருவரே. அந்த 
ஒருவரைத்தான்‌ இராமர்‌, அல்லா என்றெல்லாம்‌ அழைக்‌ 
கின்றனர்‌. அந்த ஒரே ஒரு கடவுள்தான்‌ உலகத்தைத்‌ 
தாங்குகிறார்‌. அவருக்கு அடுத்து இரண்டாமவர்கூடக்‌ 
கிடையாது” என்றார்‌ கபீர்‌. மசூதியிலும்‌ திருக்கோயிலிலும்‌ 
இருந்தருள்‌ செய்பவர்‌ ஒரே கடவுள்தான்‌ என்பது கபீரின்‌ 
வாக்கு. 


“சிற்சபையில்‌ நடிக்கின்ற நாயகனார்‌ தமக்குச்‌ 
சேர்ந்தபுறச்‌ சமயப்பேர்‌ பொருந்துவதோ என்றாய்‌ 
பிற்சமயத்‌ தார்பெயரும்‌ அவர்பெயரே கண்டாய்‌ 
பித்தர்‌என்ற பெயர்‌ படைத்தார்க்கு எப்பெயர்‌ 
ஓவ்வாதோ?”? 


என்பார்‌ அருட்பிரகாச வள்ளலார்‌. இந்துக்களால்‌ “பிரம்மம்‌” 
எனவும்‌ சொராஸ்திரியரால்‌ “அஹுசா மஸ்தா” எனவும்‌ 
பெளத்தர்களால்‌ “புத்தர்‌” எனவும்‌ யூதர்களால்‌ “எகோவா” 
எனவும்‌ கிறிஸ்துவர்களால்‌-“பரமண்டலத்தில்‌ உள்ள தந்தை” 
எனவும்‌ வழங்கப்படுகின்ற தெய்வம்‌, உங்களது மேலான 
எண்ணம்‌ நிறைவேறும்டி உங்களுக்கு வலிமையைத்‌ 
தருவதாக” என்று விவேகானந்தர்‌ வாழ்த்தும்‌ பாங்கினை 
அறிக. “அல்லா” என்ற சொல்‌ முஸ்லீம்‌ மதத்தையும்‌ ' 
“இராமர்‌” என்ற சொல்‌ ஹிந்து மதத்தையும்‌ மட்டும்தான்‌ 
குறிக்கும்‌ என்றால்‌ அப்படிச்‌ சொல்பவர்களிடமிருந்து : 
தூரவிலக நிற்கவே விரும்பு” என்றார்‌ கபீர்‌.” என்‌? “எல்லா ' 
ஒன்றே” என்று தன்‌ கருத்துக்கு ஒத்துவராதவரிடம்‌ கபீர்‌ ' 
கண்டிப்பாகவே இருக்கிறார்‌. எல்லா மதங்களிலும்‌ பேசப்‌ ' 


கடவுளைப்‌ போற்று ! மனிதனை நினை ! 255 


படும்‌ கடவுள்‌ ஒருவரே என்பது அனுபவம்‌. அனுபவத்தில்‌ 
உணர்ந்த உண்மை. அனால்‌ வேற்றுமைகளையே பன்னிப்‌ 
பன்னிப்‌ பேசுபவர்கள்‌ சமயக்‌ கணக்கர்கள்‌, கடுதாசிகளில்‌ 
எழுதியதை ஒப்பிக்கும்‌ புலிகள்‌. அனுபவ ஞானிகள்‌ 
சொல்லும்‌ “ஒன்றே” என்ற உண்மை சிக்கலைத்‌ தீர்ப்பது. 
கடுதாசிப்‌ புலிகளே சிக்கலை உண்டாக்குகிறார்கள்‌. 
கடவுள்‌ நம்பிக்கை தோன்றி வளர்ந்து பலநூறு 
அண்டுகள்‌ கழித்தே மதங்கள்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌. 
மதங்கள்‌ தத்துவ வளர்ச்சியில்‌-மெய்ப்‌ பொருள்‌, அறிவு 
அடிப்படையில்‌ தோன்றின. இத்தகு மதங்கள்‌ மெய்ப்‌ 
பொருளியலை விளக்கவே தொடக்கத்தில்‌ பயன்பட்டன. 
காலப்போக்கில்‌ குழு மனப்பான்மையால்‌ மதத்தின்‌ 
பெயரால்‌ ஒரு கட்டுப்‌ பாட்டை உருவாக்கவேண்டும்‌ என்ற 
எண்ணமும்‌ மதத்தைச்‌ சார்ந்தவர்களிடையே தோன்றி 
வளர்ந்தது. மேலும்‌ மேலும்‌ மதங்களுக்கே உரிய நெகிழ்ச்சித்‌ 
தன்மை, மனித நேயம்‌ முதலிய உயரிய தன்மைகளிலிருந்து 
விலகி, இறுக்கமான மனப்பான்மையைப்‌ பெற்றுக்‌ 
கொடுமையான தன்மையுடையனவாக மதபீடங்கள்‌ 
தோன்றின. மத பீடங்கள்‌ மதங்களைக்‌ குறுகிய எல்லைக்‌ 
குட்படுத்தி வேற்றுமைகளை வளர்த்து மக்களுக்கிடையில்‌ 
பரஸ்பர குரோதப்‌ புத்திகளை வளர்த்துச்‌ சண்டைகளை 
உருவாக்கின; கடவுள்களுக்கிடையே உருவாக்கிக்‌ காட்டின, 
அவ்வழி பொருளாதார ஆதிபத்திய அசைகள்‌ வளர்ந்து, மத 
பீடங்களுக்குள்ளேயும்‌ அரசைச்‌ சார்ந்தும்கூடச்‌ சண்டைகள்‌ 
தோன்றின. உலக வரலாற்றில்‌ மதங்களின்‌ பேரால்‌ 
மதபீடங்கள்‌ நிகழ்த்திய கொடுமைகள்‌-சண்டைகள்‌ எழுதிக்‌ 
காட்ட முடியாத அளவுக்கு அதிகமானவை. இங்கிலாந்தில்‌ 
நடந்த ரோஜாப்பூச்‌ சண்டைகளும்‌ தமிழ்நாட்டில்‌ 
அப்பரடிகள்‌ மீது ஏற்பட்ட தாக்குதல்களும்‌ திருஞான 
சம்பந்தர்‌ தங்கியிருந்த திருமடத்தில்‌ த வைக்கப்பெற்ற 
நிகழ்ச்சியும்‌ மனிதகுலம்‌ வெட்கித்‌ தலை குனிய வேண்டிய 


256 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ - 


நிகழ்ச்சிகளே! ஆயினும்‌ இவை மக்களின்‌ பேரால்‌ மத 
பீடங்கள்‌ நடத்தியவையாகும்‌. இவை சமயச்‌ சார்பற்று 
ஒழுகத்‌ தெரியாத அரசுகள்‌ நடத்தியவை. மதத்‌ தத்துவங்‌ 
களுக்கும்‌ இந்தப்‌ போர்களுக்கும்‌ யாதொரு தொடர்பு 
மில்லை. ஆனால்‌ பழியைச்‌ சுமந்தகொண்டவை மதங்களே 
யாகும்‌. பல சமயங்களில்‌, அரசுகள்‌ சமயச்‌ சார்பின்மையை- 
நடுநிலையை விட்டுப்‌ பிறழ்ந்து, மகவெனப்‌ பல்லுயிரையும்‌ 
ஒக்கப்‌ பார்த்து நலம்‌ செய்ய மறந்துள்ளன. சாதி, மதம்‌, 
கட்சிகள்‌ பார்த்து, வேற்றுமை பாராட்டி, அரசுகள்‌ நலம்‌ 
செய்தவன்‌ காரணமாகவும்‌ மதங்களுக்கிடையே அழுக்காறும்‌ 
அழுக்காற்றின்‌ வழிப்பட்ட போட்டிகளும்‌ வளர்கின்றன. 

இன்று இந்திய அரசுகள்‌ சாதனைகளையும்‌ மதங்களை 
யும்‌ வளர்த்துக்கொண்டு வருகின்றன. இதனால்‌ அண்மைக்‌ 
காலமாக இந்தியாவில்‌ சாதி மதச்‌ சண்டைகள்‌ அதிகரித்து 
வருகின்றன என்பதை எவரும்‌ மறுத்தல்‌ இயலாது. மறத்தலும்‌ 
இயலாது. சிறுபான்மையினருக்குப்‌ பாதுகாப்புத்‌ தருதல்‌ 
என்பது வேறு. அவர்களுக்கென்று தனிச்‌ சலுகைகள்‌ தருதல்‌ 
என்பது வேறு. இன்று இந்தியாவில்‌ சாதி மதச்‌ சண்டைகள்‌ 
வளர அரசுகளே காரணம்‌ என்பதை நினைவிற்கொள்க, 
அரசுகளின்‌ போக்கு மாறாதுபோனால்‌ இந்திய ஒருமைப்‌ 
பாடு நிலைகுலையும்‌. 


மதங்களின்‌ தோற்றம்தான்‌ முரண்பாடுகளைத்‌ தோற்று 
வித்தது என்பது உண்மையே யானாலும்‌ அந்த மதங்‌ 
களுக்கிடையே ஒருமை நலம்‌ கண்டன. மதங்கள்‌ வேற்றுமைப்‌ 
படுத்தினாலும்‌ ஒருமை நலம்‌ கண்டன. மதங்கள்‌ வேற்றுமைப்‌ 
படுத்தினாலும்‌ ஒருமைப்பாட்டுக்குரிய எண்ணங்களை 
அறவே புறக்கணித்துவிடவில்லை. அவற்றுக்குள்‌ ஒருமைப்‌ 
பாட்டு நிலையும்‌ காணப்படுகிறது. “மாந்த ராகிய நீங்கள்‌ 
எல்லோரும்‌ ஒரு குலத்தவரானீர்‌. உங்களைப்‌ போற்றிப்‌ 
பாதுக்காப்பவன்‌ ஒரே அண்டவன்‌,,” என்று முகம்மதிய 
மதம்‌ கூறுகிறது. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 257 


“வேறுபடு சமயமெல்லாம்‌ புகுந்து பார்க்கின்‌ 
விளங்குபரம்‌ பொருளே / நின்‌ விளையாட்டு 
அல்லால்‌ 
மாறுபடுங்‌ கருத்தில்லை.” 
என்று தாயுமானவர்‌ விளக்குகின்றார்‌. அருட்டிரு 
விவேகானந்தர்‌ “உலகில்‌ மதங்கள்‌ பல. வழிபாட்டு முறை 
களும்‌ பலப்பல. என்னும்‌ அடிப்படையில்‌ அவை ஒன்றே!“ 
என்று கூறியுள்ளமையை ஓர்க! உணர்க! சீக்கிய 
மதத்தைக்கண்ட குருநாணக்‌ “ஹிந்து என்பதும்‌ முஸ்லீம்‌ 
என்பதும்‌ இல்லை” என்று அருளிய உரையை உணர்க; 
உணர்ந்து ஒழுகுக! 
“வணங்கும்‌ துறைகள்‌ பல பல அக்கி”? 
என்றார்‌ நம்மாழ்வார்‌. இந்துக்களையும்‌ முஸ்லிம்களையும்‌ 
ஒற்றுமைப்படுத்தவே சீக்கிய மதத்தைக்‌ கண்டார்‌ குருநானக்‌. 
அருட்பிரகாச வள்ளலார்‌, “சன்மார்க்கம்‌” என்ற பெயரில்‌ 
புதிய சமயமே கண்டார்‌. 


“அச்சா நான்‌ வேண்டுதல்‌ கேட்டருள்‌ புரிதல்‌ வேண்டும்‌ 
ஆநந்த நிலைகளெல்லாம்‌ அறிந்தடைதல்‌ வேண்டும்‌ 
எச்சார்பு மாகியுயிர்க்‌ கிதம்புரிதல்‌ வேண்டும்‌ 
எனையடுத்தார்‌ தமக்கெல்லாம்‌ இன்புதரல்‌ வேண்டும்‌ 
இச்சாதி சமயவிகற்‌ பங்கள்‌ எல்லாம்‌ தவிர்ந்தே 
எவ்வுலகும்‌ சன்மார்க்கப்‌ பொதுவடைதல்‌ வேண்டும்‌”! 


என்ற திருப்பாடல்‌ சன்மார்க்க நெறி விளக்கும்‌ திருப்பாடல்‌, 
இன்று சீக்கியர்களும்‌ சன்மார்க்க சங்கத்தினரும்‌ என்ன 
செய்கிறார்கள்‌? அவர்களும்‌ பழக்க வாசனையால்‌ சார்பு 
களுக்குள்‌ சிக்கித்‌ தவிக்கின்றனர்‌. 

வைணவ சீலாராகத்‌ திகழ்ந்த இராமானந்தர்‌ 
சமுதாயத்தில்‌ பல்வேறு பட்டோரின்‌ ஒத்துழைப்புடன்‌ ஒரு 
புதிய மதத்தையே தோற்றுவிக்க முயன்றார்‌. இராமானந்த 


258 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ருடைய முயற்சி வெற்றி பெற்றிருந்தால்‌ இந்தியா ஒரு புதிய 
பொலிவுடன்‌ விளங்கும்‌ வாய்ப்புப்‌ பெற்றிருக்கும்‌. அண்ணல்‌ 
காந்தியடிகள்‌ “சொந்த சமயத்தில்‌ விருப்பமும்‌ மற்ற சமயங்‌ 
களிடத்தில்‌ காட்டும்‌ மதிப்புணர்வுமே சமயச்சார்பற்ற 
தன்மை” என்று விளக்கினார்‌. சமயங்களுக்கிடையில்‌ 
ஒருமை நலம்‌ காணும்‌ முயற்சிகள்‌ வெற்றிபெறவில்லை 
என்பது உண்மை. ஒருமை நலம்‌ கண்டு அனுபவிக்க இயலாத 
்‌ நிலையில்‌, மனித குலத்தின்‌ நல்வாழ்வு கருதிச்‌ சமயப்‌ 
பொறுமையை மேற்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. இந்த 
நூற்றாண்டிற்குச்‌ சமயப்பொறை தவிர்க்க இயலாதது. 
ஆனால்‌ வரவர இந்திய மக்கள்‌ பாரபட்சமற்ற திறனாய்வை 
அணுகுமுறையை இழந்து வருகின்றனர்‌. இன்று இந்திய 
மக்களுக்குள்ள பெரிய பலவீனம்‌ இதுவே. அக்பர்‌ சமயப்‌ 
பொறையுடையவர்‌ மட்டுமல்லர்‌. எல்லாச்‌ சமயங்களையும்‌ 
மதித்துப்‌ போற்றியவர்‌. சிவபக்தியில்‌ சிறந்து விளங்கிய 
மூன்றாம்‌ குலோத்துங்கசோழன்‌ ஜைனப்‌ பள்ளிகளுக்கு 
இறையிலியாக நிலங்கள்‌ வழங்கியுள்ளான்‌ என்பது வரலாறு. 
தஞ்சையை அண்ட சரபோஜி மன்னன்‌ கிறிஸ்துவ சமயத்தை 
அன்புடன்‌ ஆதரித்து வந்தார்‌. அல்லா பண்டிகைக்கு எல்லா 
தர்காக்களுக்கும்‌ சரபோஜி மன்னர்‌ செல்லும்‌ க்ப்‌ 
இருந்தமையை அறிக. 

காலப்போக்கில்‌ மனிதகுலத்தில்‌ ஏற்பட்ட பொருளா 
தாரச்‌ சீரழிவுகளால்‌ பற்றாக்குறை நிறைந்த சமுதாய 
அமைப்பும்‌ உத்தரவாதம்‌ இல்லாத வாழ்க்கை நிலையும்‌ 
அமைந்த சூழ்நிலையில்‌ மாந்தருக்கிடையில்‌ இருந்த 
இணக்கங்கள்‌ இல்லாதொழிந்தன. பரஸ்பரச்‌ சார்புகள்‌ 
அற்றுப்போய்‌ எங்கும்‌ சொத்தின்‌. அடிப்படையில்‌ சண்டை 
கள்‌ நிகழ்ந்தன. இந்தச்‌. சூழ்நிலையை மதத்‌ தலைவர்கள்‌ 
நன்றாகப்‌ பயன்படுத்திக்கொண்டு அதிக்க சக்திகளின்பாற்‌ 
சார்ந்து நின்றனர்‌. இந்தச்‌ சூழ்நிலையில்தான்‌ பல்வேறு 
மதங்களைச்‌ சார்ந்த மக்களுக்கிடையில்‌ வெறுப்புணர்வு 


கடவுளைப்‌ போற்று ! மனிதனை நினை! 259 


வளர்க்கப்பெற்றது. அதிக்கம்‌ செய்தோர்‌ எல்லாருக்கும்‌ 
சமவாய்ப்பு அளிக்கத்‌ தவறியது; குறிப்பிட்ட சிலருக்கே 
உரியதாக அறிவுக்குத்‌ தடை விதித்தது அகிய செயல்‌ 
முறைகள்‌ மதங்களுக்கிடையில்‌ சண்டைகள்‌ கலகங்கள்‌ 
தோன்ற இடம்‌ கொடுத்தன. அதுபோல இந்து மதம்‌ போன்ற 
சில மதங்கள்‌ ஏன்‌? எல்லா மதங்களுமே கூட மக்களுக்‌ 
கிடையில்‌ உயர்சாதி அமைப்பை அங்கிகரித்து அவர்களுக்கே 
சமூகத்‌ தகுதிகளைக்‌ கொடுத்து வந்ததால்‌ ஒடுக்கப்பட்ட 
மக்கள்‌ புதிய மதங்களைக்‌ காணவும்‌ அல்லது தகுதி 
கிடைக்கும்‌ என்ற நம்பிக்கையில்‌ மதம்‌ மாறவும்‌ தலைப்‌ 
பட்டனர்‌. இன்றளவுகூட இந்து சமயத்தில்‌ சாதிகளைச்‌ 
சார்ந்த மனப்பான்மை மாறவில்லை. இனி மாறும்‌ என்ற 
நம்பிக்கைகூட இல்லை. ஏன்‌? சாதிகளை ஒழிக்கப்‌ புறப்‌ 
பட்டவர்கள்‌ கூடச்‌ சாதிச்சேற்றில்‌ அவர்களை அறியாமல்‌ 
சிக்கிக்‌ கொண்டு எழுந்திருக்க முடியாமல்‌ தவிக்கின்றனர்‌. 
அதுமட்டுமல்ல. பலநூறு அண்டுகளாக வெறுத்து ஒதுக்கப்‌ 
பெற்று வந்த சாதிகள்‌ இன்று சமூக, அரசியல்‌ ரீதியான 
அங்கீகாரம்‌ பெற்றுவிட்டன என்பதையும்‌ கவனத்தில்‌ 
கொள்வது அவசியம்‌. இன்று மதவெறுப்பு, சாதி வெறுப்பு 
முதலியன மதங்களின்‌ அடிப்படையில்‌ தோன்றவில்லை; 
சமூக பொருளாதார அதிபத்தியங்கள்‌ அடிப்படையிலேயே 
மதப்‌ போர்வையில்‌ நடத்தப்பெறுகின்றன. இதன்‌ காரண 
மாக உரிமைப்‌ போராட்டங்கள்‌ என்று தொடங்கிக்‌ காலப்‌ 
போக்கில்‌ வெறுப்பாகவும்‌ பகையாகவும்‌ வந்துள்ளது. உலக 
வரலாறு எப்படி இருந்தாலும்‌ நமது நாடு பல்வேறு 
சமயங்களுக்கும்‌ அங்கீகாரம்‌ கொடுத்து வளர்ந்த நாடு; 
பேணிய நாடு. பிற்காலச்‌ சோழ அரசன்‌ ஆதி இராசேந்திரன்‌ 
என்பவன்‌ குறுகிய மதக்‌ கொள்கைகளை ஆதரித்ததை மக்கள்‌ 
விரும்பவில்லை. மக்கள்‌ இதற்கு உடன்படாமல்‌ எதிர்த்துப்‌ 
போராடினார்கள்‌. “கிருமி கண்ட” என்று வெறுத்து 
ஒதுக்கப்பட்டான்‌. கல்லால்‌ அடித்துக்‌ கொல்லப்பட்டான்‌ 


260 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


என்று நீலகண்ட சாத்திரிகள்‌ எழுதுகின்றனர்‌. யூதர்கள்‌ 
இயேசுவைத்‌ தள்ளி விட்டனர்‌. அனால்‌ சாக்கியரை ஏற்று 
நாயன்மாராக்யெது நமது நாடு. நமது நாட்டு மக்களிடத்தில்‌ 
மீண்டும்‌ சமயப்‌ பொறைப்‌ பண்பு வளர்தல்‌ வேண்டும்‌. 

சமயப்பொறை என்றால்‌ அவரவர்‌ சமய மரபுகளை 
விட்டுக்கொடுக்கவேண்டு மென்பதில்லை. தன்னுடைய 
சமயத்தில்‌ ஈடுபாடும்‌ விருப்பமும்‌ காட்டுதலும்‌ பிற 
சமயங்களிடத்தில்‌ மதிப்புக்‌ காட்டுதலுமே வேண்டற்பாலது. 
இன்று பொதுவாக நோக்கின்‌ தமக்குரிய சமய நெறிகளில்‌ 
விருப்பார்வம்‌ காட்டாமல்‌ பேணி வளர்க்கும்‌ பணிகளில்‌ 
ஈடுபடாமல்‌ விளம்பரத்துக்காகப்‌ பாதுகாப்பு என்ற 
அலவட்டத்தில்‌ சமய வெறுப்பு இயக்கச்‌ சங்கங்களை 
நடத்துவது விரும்பத்தக்கதல்ல. அண்ணல்‌ காந்தியடிகள்‌ ஒரு 
இந்துவாகவே வாழ்ந்தார்‌. “நான்‌ ஒரு இந்து” என்று 
பகிரங்கமாகவே ஒத்துக்கொண்டார்‌. அதேபோழ்து மற்ற 
மதங்களிடத்தில்‌ அளவிறந்த மதிப்பு வைத்திருந்தார்‌ 
என்பதை மறத்தல்‌ கூடுமா? யாழ்ப்பாணத்து நல்லூர்‌ 
அறுமுகநாவலர்‌ பெருமான்‌ சைவநெறிக்‌ காப்பாளராக 
வாழ்ந்தார்‌; பணி செய்தார்‌. அதேபோழ்து அவர்‌ கிறிஸ்துவ 
மதத்து வேத நூலாகிய பைபிளைத்‌ தமிழில்‌ மொழி 
பெயர்த்துத்‌ தந்த பெருந்தகைமையை மறத்தலும்‌ கூடுமோ? 
மறத்தல்‌ கூடாது. 


இந்தியாவைப்‌ பொறுத்தவரையில்‌ இந்து இஸ்லாம்‌ 
கிறிஸ்துவ சமயங்கள்‌ பெரிய சமயங்கள்‌. கிறிஸ்தவ 
இஸ்லாமிய மதங்களை மேற்கொண்டு ஒழுகுபவர்கள்‌ 
அந்நியர்களல்லர்‌. இந்திய மண்ணில்‌ பிறந்தவர்கள்‌; இந்திய 
மண்ணுக்கு உரிமையுடையவர்கள்‌; இந்தியர்கள்‌ என்பதை 
மறந்துவிடுதல்‌ நன்றன்று. இந்த மதங்களையெல்லாம்‌ ஆழ்ந்து 
கற்ற சுவாமி விவேகானந்தரின்‌ வழிகாட்டுதலை நாம்‌ ஏற்று 
அவ்வழியில்‌ நடத்தல்‌. நல்லது. விவேகானந்தர்‌, “என்னுடைய 
அனுபவமாவது இதுதான்‌! இந்தச்‌ சமத்துவ நிலைக்கு ஒரு 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 261 


கணிசமான அளவிலே எப்பொழுதேனும்‌ எந்தச்‌ 
சமயமேனும்‌ அணுகிவந்தது என்றால்‌ அது இஸ்லாம்‌ 
ஒன்றேதான்‌”! என்று கூறும்‌ அனுபவவாக்கு எண்ணத்தக்கது. 
ஆம்‌! பலநூறு ஆண்டுகளாக இந்து மதம்‌ பலகோடி 
மக்களைத்‌ தீண்டத்தகாதவர்களாக வைத்திருந்தது. இந்தக்‌ 
கொடுமையை எதிர்த்துப்‌ பேசியவர்களை இந்து மதம்‌ 
வெளியிலே தள்ளியது. இந்து மதத்தில்‌ சாதிமுறைகளை- 
தீண்டாமையை எதிர்த்துப்‌ போராடிய மகான்கள்‌ 
எண்ணற்றவர்கள்‌ தலைமுறை தலைமுறையாகப்‌ போராடி 
வந்திருக்கிறார்கள்‌. இந்துமத பீடங்கள்‌ நெகிழ்ந்து 
கொடுக்கவில்லை. சிவாஜி காலம்‌ முதல்‌ காஞ்சி ஜயேந்திரர்‌ 
காலம்‌ வரையில்‌ மாற்றமில்லை. தமிழர்‌ பார்ப்பனர்‌ என்று 
இனம்‌ பிரித்துப்‌ பேசுகின்றனர்‌. சராசரிப்‌ பொதுமக்கள்‌ 
நலனுக்கு மாறாகவே செய்கின்றனர்‌; காலத்தின்‌ சூழ்நிலை 
கருதிப்‌ பரந்த மனப்பான்மை உள்ளதுபோலக்‌ 
காட்டப்படுகிறது. அனால்‌ உண்மையில்‌ அப்படி இல்லை. 
விவேகானந்தரையும்‌ நாராயண குருவையும்‌ அப்பரடிகள்‌ 
அருட்பிரகாச வள்ளலாரையும்‌ ஏற்றுக்கொள்ளாத இவர்கள்‌ 
எப்படிச்‌ சராசரி மனிதர்களை ஏற்றுக்கொள்வார்கள்‌ ? எதிர்‌ 
பார்ப்பது தான்‌ மதியீனம்‌. 

மேலும்‌ இந்து இஸ்லாமிய ' உறவுகள்‌ பற்றி 
விவேகானந்தர்‌ கூறும்‌ செய்திகள்‌ நம்முடைய கவனத்திற்‌ 
குரியன. “என்‌ உறுதியான நம்பிக்கையாவது இதுவேயாம்‌. 
கிரியாம்சையிலே மிளிர்கின்ற இஸ்லாம்‌ மதத்தின்‌ உதவி 
யின்றி வேதாந்த வாதக்‌ கொள்கைகள்‌ (அவை எவ்வளவு 
நேர்த்தியாக எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தபோதிலும்‌) 
மனித இனமாகின்ற பெருந்தொகையினருக்கு முற்றிலும்‌ 
பிரயோஜனை மற்றவையாகும்‌. வேதங்களோ பைபிளோ 
குர-ஆனோ பெறாத மண்டலமொன்றுக்கு மனித இனத்தை 
அழைத்துச்‌ செல்ல நாம்‌ விரும்புகின்றோம்‌. அனாலும்‌ 
வேதங்களையும்‌ பைபிளையும்‌ குர்‌ஆனையும்‌ சமரசப்படுத்தி 


262 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


யமைப்பதின்‌ மூலமே இது செய்யப்படவேண்டும்‌. ஏகதத்துவ 
மாகின்ற அந்த ஒரு சமய தர்மம்‌ உள்ளதே அதனுடைய பல்‌ 
வேறான வெளித்தோற்றங்களேயாம்‌. உலகத்துச்‌ சமயங்கள்‌ 
எல்லாம்‌ என்பதை மனித இனத்தவருக்குப்‌ போதிக்க 
வேண்டும்‌”? என்று கூறும்‌ அறிவுரையை இன்றைய மனித 
உலகம்‌ குறிப்பாக இந்தியா உணரவேண்டும்‌. இன்றைய 
இந்திய சமூகம்‌ நிழலின்‌ பின்‌ செல்லத்துடிக்கிறது. இது 
அறவே அகாது! ஆகாது! ஒளியின்‌ பின்‌ செல்லவேண்டும்‌. 
இத்தகு அறிவுரைகள்‌ இயக்க வடிவம்பெற இராமானந்தர்‌, 
நானக்‌, ஞானேசுவரர்‌, நாமதேவர்‌, சைதன்யர்‌ முதலிய 
அருளாளர்கள்‌ முயன்றனர்‌. இந்து சமயம்‌-இஸ்லாமியம்‌ 
ஆகிய இரு மதங்களின்‌ கொள்கைகளையும்‌ கலந்த ஓர்‌ 
இயக்கம்‌ உருவாக்கினர்‌. 

மதங்களின்‌ இலட்சியம்‌ அண்டவனைக்‌ காண்ப 
தாகவே இருக்கவேண்டும்‌. அண்டவன்‌ ஒருவனையே 
வழிபடவேண்டும்‌. ஒவ்வொருவரும்‌ தமக்கென ஒரு இலட்ச 
யத்தைத்‌ தேர்ந்தெடுத்து, அதில்‌ உறுதியாக நிற்பாராயின்‌ 
மதம்‌ பற்றிய சச்சரவுகளெல்லாம்‌ மறைந்துவிடும்‌. மதம்‌ 
வாழ்க்கை முறை. அதனால்‌ மதம்‌ இலட்சியமாக முடியாது. 
இலட்சியம்‌ என்பது வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌. இன்றைய 
இந்தியன்‌ எதை இலட்சியமாக எடுத்துக்கொள்ளவேண்டும்‌ ? 
எண்ணிப்பாருங்கள்‌ ! 


இன்று இந்தியாவில்‌ எழுதப்படிக்கத்‌ தெரியாதவர்கள்‌ 
பலகோடி. பேர்‌; நாளும்‌ வறுமையில்‌ நைந்து வாழ்கின்றனர்‌ 
பலகோடி பேர்‌; பல நூறாயிரம்‌ இளைஞர்களுக்கு வேலை 
இல்லை; சாதிப்‌ புன்மைகள்‌ நீங்கியபாடு இல்லை. இந்த 
அவலங்களை எதிர்த்துப்‌ போராடி வலிமையும்‌ வளமும்‌ 
உடைய பொலிவான இந்தியாவை உருவாக்குவது மட்டுமே 
இந்தியாவின்‌ இலட்சியமாக இருக்கமுடியும்‌; இருக்க 
வேண்டும்‌ இந்தியாவின்‌ இலட்சியமாக வேறு இருத்தல்‌ 
இயலாது. கூடாது. 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை ! 263 


சாந்தியும்‌ சமாதானமும்‌ நிலவாத வாழ்க்கையில்‌ 
மானுடம்‌ என்ன செய்ய இயலும்‌ ? இதனாலன்றோ நடையில்‌ 
உயர்ந்த நாயகனாகிய இராமன்‌ “யாரோடும்‌ பகை 
கொள்ளா” நெறியைப்‌ போற்றினான்‌. இன்றோ இராமன்‌ 
பெயரில்‌ பகை, கலகம்‌, துப்பாக்கிச்‌ சூடுகள்‌. இது அவ௫ியந்‌ 
தானா? அல்லது நியாயந்தானா? தவிர்க்க இயலாததா? 
தவிர்க்கக்கூடாததா? உலகில்‌ அமைதியைப்‌ பரப்பிப்‌ 
பிணக்குகளைப்‌ போக்கிச்‌ சமாதானம்‌ செய்பவர்‌ பாக்கிய 
வான்கள்‌ என்று கிறித்தவம்‌ போதிக்கிறது. இறைவா! நான்‌ 
உன்‌ அன்பு விதையை விதைப்போனாகுக! 


இந்தியாவில்‌ உள்ள பெரிய சமயங்கள்‌ மூன்று; 
அவற்றுள்ளும்‌ பெரிய சமயங்கள்‌ இரண்டு. ஒன்று இந்துமதம்‌; 
பிறிதொன்று இஸ்லாம்‌. இந்த இரு சமயங்களைச்‌ சார்ந்து 
வாழும்‌ மக்கள்‌ தொகை அதிகம்‌. இந்த இரு சமயங்‌ 
களிடையிலும்‌, சமயங்களைச்‌ சார்ந்த மக்களிடையிலும்‌ 
நிலவும்‌ நல்லிணக்கத்தில்தான்‌ இந்தியாவின்‌ வலிமை 
அமைந்திருக்கிறது என்பது விவேகானந்தரின்‌ கருத்து. “நமது 
தாய்நாட்டுக்கு இந்துமதம்‌, இஸ்லாம்‌ ஆகிய இரு பெருஞ்‌ 
சமயத்திட்டங்களின்‌ கூடுதலே வேதாந்த மூளையும்‌ 
இஸ்லாமிய உடலும்‌ ஒரேயோர்‌ உய்யும்‌ வகையாய்‌ உள்ளது.” 
என்று அருளியுள்ளமையை ஓர்க. 


இந்திய ஒருமைப்பாடும்‌ மனிதகுல ஒருமைப்பாடும்‌ 
அன்மநேய ஒருமைப்பாடும்‌ இன்றியமையாதன. ஒருமைப்‌ 
பாடு உளதாய வாழ்க்கை உருவாக மக்கள்‌ சில நல்ல மரபு 
களைப்‌ பின்பற்றவேண்டும்‌. மதம்‌ என்பது வாழ்வதற்குரிய - 
வாழ்ந்துகாட்டுதற்குரிய சாதனம்‌. _ மதம்‌ என்பது ஆன்ம 
அனுபவத்திற்கு மட்டுமே உரியது. மதம்‌ என்பது பிரசாரத்‌ 
திற்கு உரியது அல்ல. பிரசாரம்‌ என்பதே விரும்பத்தக்க 
ஒன்றல்ல. அதுவும்‌ பிரசாரத்தையே வாழ்க்கைத்‌ தொழிலாகக்‌ 
கொள்வது வெறுத்து ஒதுக்கவேண்டிய ஒன்று. முன்னர்க்‌ 
கூறியது போல, பெருமன்னன்‌ அசோகன்‌ பிரசாரப்‌ போர்‌ 


264 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வேண்டாம்‌ என்றார்‌. பிரசாரப்‌ போருக்குப்‌ பயழும்‌ 
குரோதமுமே காரணம்‌. அல்லது துணை பிரசாரப்‌ போர்‌ 
மனிதகுலத்திற்கு நேரக்கூடிய அபாயங்களையே அதிகரிக்கச்‌ 
செய்கிறது. பிரசாரம்‌ பிரச்சனைகளுக்குப்‌ பரிகாரம்‌ தேடித்‌ 
தரக்‌ கூடியதல்ல. இது தெளிவாகப்‌ புலனாகிறது என்பது 
சிந்தனையாளர்‌ கருத்துக்கள்‌. இன்று உடனடியாகப்‌ பிரசாரப்‌ 
போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கவேண்டும்‌. மத சம்பந்தப்‌ 
பட்ட சிந்தனைகள்‌ அனுபவங்கள்‌ அந்தந்த வழிபாட்டு 
நிறுவன வளாகங்களுக்குள்ளேயே பரிமாறிக்கொள்ளப்‌ 
படுதல்‌ வேண்டும்‌. அன்மா நோக்கிச்செல்லும்‌ பயணத்‌ 
திற்குப்‌ புறத்தே ஆரவாரம்‌. ஏன்‌? அன்ம அனுபவங்கள்‌ 
எல்லாச்‌ சமயங்களிலும்‌ உண்டு. அவைகளைக்‌ கற்றும்‌ 


கேட்டும்‌ அறியும்‌ முயற்சி தேவை. 


சார்புகள்‌ எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ அந்நியத்‌ தன்மையை 
உருவாக்க அனுமதித்தல்‌ ஆகாது. இறைவன்‌ சார்பற்றவன்‌. 
அளவற்ற அருளாளனாகிய இறைவன்‌ எல்லா உலகமுமாக 
இருப்பவன்‌. இறைவனுக்கு நாடு ஏது? சமயம்‌ ஏது? சாதி 
ஏது? இறைவனுக்கு உலகமே பணிக்களம்‌. வேண்டுதலும்‌ 
வேண்டாமையும்‌ இல்லாதவன்‌ கடவுள்‌. 


இன்றுள்ள சூழ்நிலையில்‌ மனிதகுல ஒருமைப்‌ 
பாட்டைக்‌ காண்பதையே மதங்களின்‌ உயர்‌ நோக்கமாகக்‌ 
கொள்ளவேண்டும்‌. இவர்‌ கடவுள்‌ அவரே கடவுள்‌ என்றும்‌ 
விரும்பும்‌ வம்புத்‌ தன்மையுடைய இரண்டாட்டு விவாதங்‌ 
களை ஒழித்திட முன்வரவேண்டும்‌. மதங்களைச்‌ சார்ந்த 
பீடங்கள்‌ இந்த நிலைக்கு வராவிடின்‌ உலகமாந்தர்‌ இதயம்‌ 
படைத்த மாந்தர்‌ அறிவாளிகள்‌ ஒன்றைச்‌ செய்ய முன்வர 
வேண்டும்‌. அந்த ஒன்றை உடனடியாகச்‌ செய்ய முன்வர 
வேண்டும்‌. அந்த ஒன்றுதான்‌ “புதிய மதம்‌” ஒன்றை 
உருவாக்குவது. விஞ்ஞானத்திற்கு அடுத்துச்‌ செய்யவேண்டிய 
பெரிய பணி இதுவேயாம்‌. அந்தப்‌ புதிய மதம்‌ இன்றுள்ள 
உலக மக்களின்‌ உயிர்த்துடிப்பான கொள்கைகளின்‌ 


கடவுளைப்‌ போற்று! மனிதனை நினை! 265 


கூட்டமைப்பாக அமையலாம்‌. இந்து மதத்தின்‌ உயர்‌ தத்துவ 
மும்‌ இஸ்லாமியத்தன்‌ கடவுள்‌ நம்பிக்கையும்‌ கிறித்தவத்தின்‌ 
தொண்டுணர்வும்‌ பெளத்தத்தின்‌ உயிரிரக்கமும்‌ சமணத்தின்‌ 
அகிம்சையும்‌ ஒருங்கிணைந்ததாக அமையலாம்‌. இந்தப்‌ 
பணியைச்‌ செய்யவேண்டிய தருணம்‌ இதுவே. பல்வேறு மதக்‌ 
கலாச்சாரங்களுக்கடையே இணைப்பு ஏற்படவேண்டிய 
தேவையை இன்று உள்ளதுபோல்‌ வேறு எப்போதும்‌ 
அதிகமாக உணர்ந்ததில்லை. விஞ்ஞானச்‌ சாதனங்கள்‌ 
பூதபெளதீக உலகங்களை மிகமிக நெருக்கமாகக்கொண்டு 
வந்துவிட்டன. செவிக்கும்‌ வாய்க்கும்‌ ஓர்‌ உடம்பில்‌ எவ்வளவு 
தூரமோ அவ்வளவுதான்‌ இன்றைய உலக இடைவெளி 
என்று தொலைபேசி செய்துவிட்டது; தொலைக்காட்சியின்‌ 
சாதனையும்‌ அப்படித்தான்‌. அதுமட்டுமின்றி இன்று இந்த 
உலகை ஒரு நாளில்‌ வலம்‌ வரமுடியும்‌ என்ற நிலை 
உருவாகிவிட்டது. ஆனால்‌ மனித நெஞ்சங்கள்‌ இணைக்கப்‌ 
பெறவில்லை. மனித நெஞ்சங்களை இணைக்கும்‌ பொறுப்‌ 
புடைய மதங்கள்‌ அந்தப்‌ பணியைச்‌ செய்யத்‌ தவறியது 
மட்டுமன்றி அதற்கு நேர்‌” எதிர்த்‌ திசையில்‌ மக்களிடையே 
அந்நியத்‌ தன்மையை வளர்த்து வெறுப்பை,” பகையை 
வளர்த்து இந்த உலகத்தை கெட்டப்‌ போரிடும்‌ உலகமாக 
ஆக்குவது வருந்தத்தக்க செயல்‌. அதுமட்டுமல்ல. கண்டிக்கத்‌ 
தக்கதும்‌ கூட. மனிதகுலத்தை வெறுப்பில்‌ அழ்த்திக்‌ கலகம்‌ 
செய்யும்‌ மதங்கள்‌ எதற்காக? இதற்கு மதங்களின்றியே 
வாழ்ந்துவிட்டுப்‌ போகலாமே! 

மனிதகுலத்தின்‌ இன்றையத்‌ தேவை என்ன? 
இன்றையத்‌ தேவை மனிதத்துவமும்‌ தயாவுணர்ச்சியுமே 
யாகும்‌. “வேதம்‌”, குர்‌அன்‌, புராணம்‌, சாஸ்திரங்கள்‌ யாவும்‌ 
இப்பொழுது-சிறிது காலத்திற்கு அமைதியுற்றுக்‌ இடக்கட்டும்‌. 
பிரத்யட்ச பகவான்‌ அகிய தயை, பிரேமை ஆகியவற்றின்‌ 
பூஜையானது நாட்டிலே நடைபெறட்டும்‌. பேதபுத்தியே , 
பந்தமாகும்‌. அபேதபுத்தியே பதன்‌ க. லன்‌ அஞ்சற்க! : 


௫-11.18. 


266 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அஞ்சற்க! மனிதர்களாய்‌ இருப்பீர்களாக! இருமிகளாய்‌ 
அல்ல! இந்து முஸ்லிம்‌ கிறித்தவர்‌ உள்ளிட்ட சகல ஜாதிப்‌ 
பிள்ளைகளையும்‌ ஏற்றுக்கொள்வீராக!......சமய தர்மத்திலே . 
எது சர்வ ஜனப்‌ பொருத்தமாகவும்‌ சாதாரணமாகவும்‌ 
உள்ளதோ அதையே போதிப்பீராக!””” என்ற விவேகானந்‌ : 
தரின்‌ அறிவுரை இன்று உலகமாந்தர்‌ அனைவரும்‌ ஏற்று 
ஒழுகவேண்டிய ஒன்று. I 

நமது தாய்நாட்டின்‌ ஒருமைப்பாட்டை மனிதகுல 
ஒருமைப்பாட்டைக்‌ காப்பாற்றுவதே இன்றுள்ள ஒரே 
குறிக்கோள்‌. இந்தியாவைக்‌ குழப்பங்களிலிருந்து மீட்க 
வேண்டும்‌. இன, சாதி மதப்போராட்டங்களைத்‌ தவிர்ப்‌ ' 
போம்‌! அறவே விலக்குவோம்‌. இந்தியாவை வலிமையும்‌ 
வளமும்‌ உடைய நாடாக அமைப்பதற்குரிய உழைப்புப்‌ 
போரில்‌ ஈடுபடுவோம்‌ ! இந்துவின்‌ மூளை, இஸ்லாமிய உடல்‌, 
கிறித்தவ இதயம்‌ பெற்றுக்‌ கிளம்பிடுவோம்‌! உரமான நோக்க . 
மும்‌ உயர்வான உள்ளமும்‌ கொண்டு இந்தப்‌ புண்ணிய 
யாத்திரையை நாம்‌ தொடங்கிவிட்டோம்‌! பயணம்‌ 
நீண்டதாக அமையலாம்‌. அனால்‌ இலக்கை அடையும்‌ 
வகையில்‌ நமது பயணம்‌ தொடர்க! 

ஒன்றுசேர்ந்து நம்மைக்‌ காத்துக்கொள்வோம்‌ 

ஒன்றுசேர்ந்து உண்போம்‌. 

ஒன்றுசேர்ந்து வீரியம்‌ பெறுவோம்‌! 

ஒன்றுசேர்ந்து அறிவொளி பெறுவோம்‌. 

எவரையும்‌ வெறுக்காமல்‌ இருப்போம்‌... 

ஓம்‌ சாந்தி, ஓம்‌ சாந்தி, ஓம்‌ சாந்தி. 

“திருவருள்‌, இதழ்‌-நவம்பர்‌-90 


அடிக்குறிப்புகள்‌ 
1. டால்ஸ்டாய்‌ கட்டுரைகள்‌ “வாழ்வும்‌ மதமும்‌” பக்‌. 78 


2, கம்பராமாயணம்‌ 


கடவுளைப்‌ போற்று ! மனிதனை நினை! 267 


ல 


3. திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌-ஆறாம்‌ திருமுறை பா. 386. 
4. இஸ்லாம்‌-சர்வோதயப்‌ பிரசுரம்‌ பக்‌. 69 


a 


, விவேகானந்தர்‌ ஞானதீபம்‌ சுடர்‌-10. பக்‌. 258 
6. திருஞானசம்பந்தர்‌ தேவாரம்‌ 
7. திருவாசகம்‌ 
8. கபீர்‌ அருள்வாக்கு முன்னுரை பக்‌, 11 
9. திருவருட்பா ஆறாந்திருமுறை-அனுபவமாலை 69 
10. விவேகானந்தர்‌ ஞானதீபம்‌ சுடர்‌ 1 பக்‌. 23 
11. கபீர்‌ அருள்‌ வாக்கு, முன்னுரை பக்‌, 25 
12. இஸ்லாம்‌ சர்வோதயப்‌ பிரசுரம்‌ பக்‌. 24 
13. தாயுமானவர்‌ பாடல்‌-கல்லாலின்‌. 25 
14, விவேகானந்தர்‌ ஞானதீபம்‌ சுடர்‌ 6 பக்‌. 305 
45, உலக மதங்கள்‌ பக்‌. 57 
16. நாலாயிரத்‌ திவ்யப்‌ பிரபந்தம்‌-இயற்பா திருவிருத்தம்‌ 97 
17. திருவருட்பா- ஆறாந்திருமுறை - ஆன்ம தரிசனம்‌ 8 
18. சோழர்கள்‌ 11 கே. ஏ. நீலகண்டசாஸ்திரி பக்‌. 844 
19. விவேகானந்தர்‌ ஞானதீபம்‌ 10 பக்‌, 304 
20, விவேகானந்தர்‌ ஞானதீபம்‌ சுடர்‌ 10 - பக்‌, 305 
22. விவேகானந்தர்‌ ஞானதீபம்‌ சுடர்‌ 10 - பக்‌, 258-259 


E3 


தம்ழல்‌ வழ்பாரு 
(கொள்கை வீலக்கம்‌) 


தமிழ்ப்பெரு மக்களுக்கு 
நமது பணிவான வேண்டுகோள்‌ 


தமிழக அலயங்களில்‌ தமிழிலும்‌ வழிபாடு (அருச்சனை) 
செய்ய வசதி வேண்டும்‌ என்று அருள்‌ நெறியாளர்களாகிய 
நாம்‌ பலகாலம்‌ சொல்லி வந்துள்ளோம்‌. தக்க சான்றுகளுடன்‌ 
நம்முடைய கொள்கையைத்‌ தெளிவாக இந்த வெளியீடு 
விளக்கும்‌ என்று நம்புகிறோம்‌. 


தமிழ்‌ அருச்சனை இயக்கத்திற்கு ஆதரவு நம்‌ 
மனத்தளவில்‌ மட்டும்‌ இருந்து பயனில்லை. நம்‌ எண்ணத்தை 
மீண்டும்‌ மீண்டும்‌ வலியுறுத்துவதின்‌ மூலமே நாம்‌ வெற்றி 
காணும்‌ காலத்தை விரைவில்‌ நெருங்க இயலும்‌. 


தமிழகத்து நற்குடி மக்கள்‌ நாளும்‌ நற்றமிழ்‌ அருச்சனை 
செய்து திருவருள்‌ நலம்பெற கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 


தமிழில்‌ வழிபாடு 269 


காற்றில்‌ அருச்சணை 
நமது கொள்கை 


உயிர்கள்‌ துன்பத்தினின்று விடுதலை பெற்று 
அருளார்ந்த வாழ்வு பெறுவதே சமய வாழ்வின்‌ விழுமிய 
பயன்‌. இத்தகைய விழுமிய பயனைத்‌ தரவல்லது 
வழிபாடேயாம்‌. வழிபாடு என்பது தூய பேரருளின்‌ வழி 
தன்னை வழிப்படுத்திக்‌ கொள்வது - உயிரின்‌ அனுபவத்துக்கு 
உரியதொன்று சிந்தனையைத்‌ தூண்டிக்‌ காதலைத்தந்து, 
கனிவையும்‌ நல்கி, நெகிழ்ச்சியைக்‌ கொடுத்து வழிபாட்டின்‌ 
பயனைத்‌ தரக்கூடியதாக வழிபாட்டு முறை அல்லது 
அருச்சனை இருக்க வேண்டும்‌. தற்பொழுது உள்ள 
அருச்சனை முறையில்‌ இருதயம்‌ கலந்த வழிபாட்டுக்குப்‌ 
பெரும்பாலும்‌ இடமில்லை. தாய்மொழியில்‌ வழிபாடு 
அல்லது அருச்சனை செய்தால்‌, அவ்வழிபாடு இருதயம்‌ 
கலந்ததாக, விழுமிய பயனைத்‌ தரக்கூடியதாக 
இருக்குமென்று நம்புகின்றோம்‌. ஆதலால்‌, தமிழகத்‌ 
திருக்கோயில்களில்‌ விரும்பினால்‌, தமிழிலும்‌ அருச்சனை 
செய்ய வாய்ப்பு இருக்க வேண்டும்‌ என்பது நமது கொள்கை. 
அதுபோலவே, தற்பொழுது இருந்து வருவது போலவே 
வடமொழியிலும்‌ வழிபாடு அல்லது அருச்சனை நடத்தலாம்‌. 
அது போலவே பிறமொழிகளிலும்‌ செய்யலாம்‌ என்பதே 
நமது கொள்கை. இக்கொள்கை மொழி வழியாகத்‌ தோன்றிய 
தல்ல. வழிபாட்டின்‌ முழுப்பயனைத்‌ தரவேண்டுமென்ற 
கருத்துவழித்‌ தோன்றியதேயாம்‌ என்பதை உறுதியாகவும்‌ 
தெளிவாகவும்‌ கூறுகிறோம்‌. 


கொள்கைக்கு அரண்‌ செய்கின்ற கருத்துக்கள்‌ 
1. எந்த இனத்திற்கும்‌ அவற்றின்‌ தாய்மொழிவழியே 


சமயம்தோன்றி வளர்ந்து வாழ்வளிக்குமே தவிர பிறமொழி 
வழியல்ல என்பது வரலாற்று நூல்‌ முடிபு. 


270 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


2. வழிபாட்டிற்குச்‌ சிந்தனையே அடிப்படை. 
பெருபான்மையோர்க்குத்‌ தாய்மொழிவழியே சிந்தனை 
தோன்றிச்‌ சிறக்குமென்றால்‌, வழிபாட்டிற்குத்‌ தாய்‌ 
மொழியின்‌ தேவையைச்‌ சொல்லவும்‌ வேண்டுமோ? 


8. ஒரு கால்‌, அறிஞரானோர்‌ சிலருக்குப்‌ பிற 
மொழியில்‌ சிந்திக்க முடியுமானால்‌, அக்கருத்து உணர்வைத்‌ 
தொடுவதில்லை. வழிபாட்டுக்கு உணர்வே உயிர்நாடி. 
உணர்வைத்‌ தொட்டுப்‌ பெருகிய அன்பினராக உருக, 
வழிபாடு செய்யத்‌ தாய்மொழியின்‌ மூலமே முடியும்‌. 


4. வழிபாட்டிற்குக்‌ காதல்‌, கனிவு, கசிவு 
இவ்வுணர்வுகளின்‌ வழிப்பட்ட நெகிழ்ச்‌ிி தேவை. 
இவ்வுணர்வுகளை, மெய்ப்பாடுகளை ஒருவர்‌ 
தாய்மொழியிலேயே : பெறமுடியும்‌ என்பதால்‌ 
தாய்மொழியில்‌ வழிபாடு அவசியம்‌. 


5. வழிபாடு என்பது உயிரைத்‌ தூய அருளார்ந்த 
அனுபவத்திற்கு அழைத்துச்‌ செல்கின்ற சாதனம்‌. எந்த உயிர்‌ 
அனுபவத்தை விரும்புறெதோ அந்த உயர்‌ மனம்‌ கரைந்து 
கசிந்து வழிபாடு செய்ய வேண்டும்‌. தூரய்மையாக்கப்பட 
வேண்டிய பாத்திரத்தைத்‌ தேய்த்தாலே பாத்திரம்‌ 
தூய்மையாகும்‌. உழுது பண்படுத்த வேண்டிய நிலத்தை 
உழுதாலேயே நிலம்‌ பண்படும்‌. அதுபோலவே, அனுபவ 
நிலையினின்றும்‌ விலகியே, அருளார்ந்த அனுபவத்தைப்‌ 
பெற வேண்டிய உயிர்களின்‌ உணர்வை, வழிபாடு தொட்டு 
அவ்வுயிரின்‌ புலன்களை ஞான ஏர்கொண்டு உழுதாலேயே 
அவ்வுயிர்‌ திருவருளைப்‌ பெறமுடியும்‌. அதற்குத்‌ 
தாய்மொழியே சாதனமெனக்‌ கூறவும்‌ வேண்டுமோ ? 


6. வழிபாடு அல்லது அருச்சனை என்பது ஓர்‌ உயிர்‌ 
இறைவனை நோக்கி அழுகின்ற அழுகையேயாகும்‌. 
எவ்லோர்க்கும்‌ தாய்மொழியில்தான்‌ அழமுடியுமே தவிரப்‌ 
பிற மொழியிலும்‌ அழ முடியுமோ? 


தமிழில்‌ வழிபாடு 271 


7. மந்திரங்களுக்கும்‌, மறைகளுக்கும்‌ மொழி வரையறை 
கிடையாது. நிறைமொழி மாந்தர்கள்‌ (ஞானிகள்‌) அருளிச்‌ 
செய்தனவெல்லாம்‌ பொருளும்‌ பயனும்‌ நோக்கி மறைகளும்‌ 
மந்திரங்களுமாகும்‌. 

8. உலகில்‌ எல்லா மொழிகளிலும்‌ எல்லாச்‌ 
சமயங்களிலும்‌ மறைகளும்‌ மந்திரங்களும்‌ பழக்கத்தில்‌ 
இருந்து வருகின்றன. 


10. தமிழில்‌ மந்திரங்கள்‌ இருந்தன, இருக்கின்றன 
என்பதைத்‌ தொல்காப்பியம்‌-திருக்குறள்‌-காஞ்சிப்‌ புராணம்‌- 
திருமுறை கண்ட புராணம்‌-திருமந்திரம்‌ முதலிய நூல்களின்‌ 
வழியறிந்து உணர முடிகிறது. தமிழகத்‌ திருக்கோயில்கள்‌ 
பலவற்றிற்குத்‌ இருவருட்‌ பொலிவும்‌ (சாநித்தியம்‌) 
பெருமையும்‌, சைவ நாயன்மார்களின்‌ திருப்பாடல்களாலும்‌, 
அழ்வார்களின்‌ திவ்யப்‌ பிரபந்தப்‌ பாசுரங்களாலேயுமாம்‌ 
என்பதை மறுப்பதற்கில்லை. அப்படியானால்‌ அப்பாடல்‌ 
களால்‌ பெருமைபெற்ற திருத்தலங்களில்‌ பாடல்களை ஓதி 
அருச்சனை செய்வதில்‌ தவறென்ன ? 


11. கன்று பசியினால்‌ தாய்ப்பசுவின்‌ மடியை 
முட்டும்போது பால்‌ சுரக்கும்‌. கன்றாக முட்டாத போது நாம்‌ 
பிடித்து முட்டச்‌ செய்தாலும்‌ பால்‌ சுரக்கும்‌. இறைவன்‌ 
நாயன்மார்களின்‌, ஆழ்வார்களின்‌ பாடல்கேட்டு மகிழ்ந்து 
திருவுருவங்களை இடமாகக்கொண்டு வீற்றிருந்தருளி அருள்‌ 
வழங்கினார்‌. அதே பாடல்களை இன்று நாம்‌ மனம்‌ கலந்த 
அன்பினராக ஓதி அருச்சனை செய்தால்‌ திருவருள்‌ 
அனுபவம்‌ எளிதில்‌ கிடைக்கும்‌ என்பதைச்‌ சொல்லவும்‌ 
வேண்டுமோ? 


12. அருச்சனை என்பது இறைவனைப்‌ புகழ்ந்து 
போற்றித்‌ துதி செய்தலேயாகும்‌. தாய்மொழியில்‌ போற்றிப்‌ 
புகழ்வதே எளிது. இறைவன்‌ உலகத்‌ தலைவன்‌. எல்லா உயிர்‌ 
களுக்கும்‌ தலைவன்‌. எல்லாச்‌ சமயங்களுக்கும்‌ தலைவன்‌. 


272 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அவனுக்கு எல்லா மொழிகளும்‌ சொந்தம்‌. எல்லா மொழி 
களும்‌ தெரியும்‌. அனால்‌ அவன்‌ அருளைப்பெற வேண்டிய 
உயிர்களோ சிற்றறிவின. உயிர்களுக்குத்‌ தெரிந்த மொழி 
இறைவனுக்குத்‌ தெரியும்‌. அனால்‌, இறைவனுக்குத்‌ தெரிந்த 
மொழிகள்‌ உயிர்களுக்குத்‌ தெரியாது. உயிர்கள்‌, தனக்கும்‌ 
இறைவனுக்கும்‌ தெரிந்த ஒரு மொழியில்‌ வழிபாடு செய்தால்‌ 
பெரும்பயனைத்‌ தரும்‌. 

19. இறைவன்‌ நம்முடைய தாய்மொழியாம்‌ தமிழ்‌ “து 

காதலுடையவன்‌. 

௮. தமிழ்ப்புலவனாக அமர்ந்து தமிழை ச்‌ 
கவிதையையும்‌ செய்திருக்கிறான்‌. 

ஆ. அவன்‌ மட்டுமல்ல; அன்னை பராசக்தியும்‌, 
செந்தமிழ்‌ முருகனும்‌ தமிழ்‌ ஆராய்ந்திருக்‌ 
கின்றனர்‌. 

இ. சைவ நாயன்மார்கள்‌ பாடிய பாடல்களைக்‌ 
கேட்க வேட்கை மீதூர்ந்து காசும்‌ பிறவும்‌ 
இறைவன்‌ கொடுத்துக்‌ கொண்டிருக்கிறான்‌. 

ஈ. சேக்கிழாருக்குப்‌ பெரிய புராணம்‌ செய்ய அடி 
எடுத்துக்‌ கொடுத்த போது “உலகெலாம்‌” என்ற 
தூய தமிழ்ச்‌ சொல்லை எடுத்துக்‌ கொடுத்தான்‌. 

௨. மாணிக்கவாசகர்‌ பாடி திருவாசகத்தைத்‌ தானே 
தன்‌ கைப்பட எழுதியிருக்கிறான்‌. 

ஊ. உமாபதி சிவாச்சாரியாருக்குக்‌ கொடுத்த ௪ட்டும்‌ 
தமிழிலேயாம்‌. 

எ. ஆடுகின்ற அம்பலத்தரசு தென்‌ தமிழும்‌ 
அனுபவிக்கும்‌ வேட்கையிலேயே தென்‌ திசை 
நோக்கி ஆடுகின்றான்‌. தென்திசை நோக்கி 
நகர்ந்து மிதிக்கின்றான்‌. 

ஏ. அன்னை பராசக்தி கொடுத்த சிவஞானப்‌ பாலை 
உண்ட, வேத நெறி தழைத்தோங்கப்‌ பிறந்த 


தமிழில்‌ வழிபாடு 273 


குழந்தை திருஞானசம்பந்தர்‌ “தோடுடைய 
செவியன்‌” என்று தமிழிலேயே பாடியது. 
அப்படியானால்‌ அன்னை பராசக்தி கொடுத்த 
சிவஞானம்‌ தமிழ்‌ வழிப்பட்டதுதானே ! 
மேற்கண்ட சான்றுகளால்‌, இறைவன்‌ தமிழ்‌ 
விரும்பினன்‌ என்ற கருத்து உறுதியாகிறது. அப்படியானால்‌ 
தமிழ்‌ அருச்சனை செய்து போற்றினால்‌ அவன்‌ திருவுளம்‌ 
மகிழ்வான்‌ என்பதற்கும்‌ ஐயமுண்டோ ! 

14. சேக்கிமார்‌ சிவபெருமான்‌ வாயிலாக “அருச்சனைப்‌ 
பாட்டேயாகும்‌.” என்று அருளிச்செய்த சொற்றொடர்‌ 
அருச்சனை என்பது திருமுறைப்பாடல்களினால்‌ 
செய்வதேயாம்‌. 


15. திருமுறைகளை ஒதி அருச்சனை செய்கிற வழக்கு 
இருந்தமையினாலேயே “அருச்சனைப்‌ பதிகம்‌” என்ற 
அகத்தியர்‌ தேவாரத்திரட்டில்‌ “பந்துசேர்விரல்‌” எனத்‌ 
தொடங்கும்‌ திருஞானசம்பந்தர்‌ பதிகமும்‌; “வேற்றாகி 
விண்ணாகி” எனத்‌ தொடங்கும்‌ திருநாவுக்கரசர்‌ 
திருத்தாண்டகமும்‌, “கொன்று” எனத்‌ தொடங்கும்‌ சுந்தரர்‌ 
தேவாரமும்‌ அமைந்துள்ளன. 

16. நம்முடைய சமயத்திற்குப்‌ பெளத்த சமண 
சமயங்களால்‌ இடர்‌ வந்துற்ற போது அவ்விடரிலிருந்தும்‌ 
சைவத்தைக்‌ காப்பாற்றித்‌ தந்த ஞானப்‌ பாடல்களாக 
திருமுறைகளை அருச்சனை செய்வதில்‌ இழுக்கு என்ன? 
அப்படி செய்வதின்‌ மூலம்‌ நன்றியுடையவர்களாகவும்‌ வாழ 
முடியுமே. 

17. திருமுறைகள்‌ இறைவனே தனது உரைகளாக உகந்து, 
ஏற்றுக்‌ கொண்டவைகளேயாகும்‌. அவைகளால்‌ அருச்சனை 
செய்வது ஆண்டவனுக்கு மிகவும்‌ உகந்தது. 

18. திருமுறைகள்‌ செந்தமிழ்‌ மந்திரங்கள்‌; அவைகளில்‌ 
ஒவ்வொரு எழுத்தும்‌ சொல்லும்கூட மந்திரங்கள்‌; அவைகள்‌ 


274 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


செயற்கரிய செய்கைகளைச்‌- செய்தன. அத்தகு செயற்கரிய 
செயல்களைச்‌ செய்த திருமுறைகளால்‌ அருச்சனை 
செய்தால்‌ எண்ணிய பயனை எய்த முடியும்‌. 


வினாவும்‌ விடையும்‌ 


1 தாய்மொழி வழிபாட்டுக்‌ கொள்கையை மொழி 
விருப்பு வெறுப்பின்பாற்‌ பட்ட கொள்கை, எனச்‌ சிலர்‌ 
கருதுகிறார்கள்‌. தாய்மொழியில்‌ வழிபாட்டுக்‌ கொள்கை, 
மொழிவழி தோன்றியதல்ல. வழிபாடு நெஞ்சு கலந்ததாக 
இருந்து பூரணப்‌ பயனைத்தர வேண்டும்‌ என்ற வழிபாட்டு 
வழித்தோன்றிய கருத்தே. நமக்குத்‌ தமிழில்தான்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற கொள்கை இல்லை. எம்மொழியிலும்‌ 
வணங்கலாம்‌. எல்லா மொழியாலும்‌ தேவர்கள்‌ 
இறைவனைத்‌ துதித்ததாகத்‌ திருஞான சம்பந்தர்‌ தேவாரம்‌ 
பேசுகிறது. அதலால்‌ பல மொழிகளில்‌ வழிபாடு செய்யலாம்‌ 
என்று சொல்வதினால்‌ மொழிவெறி உண்டாகாது. 
வடமொழியில்‌ தான்‌ வழிபடலாம்‌ பிற மொழியில்‌ 
கூடாதென்று சொல்லும்‌ பொழுதே மொழிவெறி எனக்கருத 
முடிகிறது. 

2. இப்படி மொழிவழிப்பட்ட எண்ணங்களினால்‌ 
மக்களிடையே பிரிவினை சக்தி வளர்ந்து பிளவுகள்‌ ஏற்படும்‌ 
என்று சிலர்‌ கருதுகிறார்கள்‌. அதுவும்‌ உண்மையல்ல. 
தன்மொழி மீது விருப்பும்‌ பிறமொழியின்‌ மீது வெறுப்புக்‌ 
காட்டும்‌ பொழுதே பிரிவினை தோன்றும்‌; பிளவுகளும்‌ 
உருவாகும்‌. அவரவர்‌ தாய்மொழியில்‌ அவரவர்‌ விரும்புகிற 
வண்ணம்‌ அருச்சனை செய்யலாம்‌ என்று சொல்வதினால்‌ 
பிரிவினையும்‌ பிளவும்‌ தோன்றுகிறதில்லை. இந்தியப்‌ பேரரசு 
நாட்டின்‌ ஆட்சிக்கென்று ஒரு பொது மொழியைத்‌ 
தேர்ந்தெடுத்தாலும்‌, அந்தந்த மாநிலங்களின்‌ தேசீய 
மொழிகள்‌ அந்த மாநிலங்களின்‌ ஆட்சி மொழியாக 
ஆக்கியதின்‌ மூலம்‌ இந்தியாவின்‌ ஒற்றுமையை உருவாக்க 


தமிழில்‌ வழிபாடு 275 


நினைக்கிறது. அது போலவே, வழிபாட்டுத்‌ துறையில்‌, 
பரவலாகச்‌ சமஸ்கிருதமும்‌, பிராந்திய எல்லையில்‌ 
விரும்பியவர்களுக்குத்‌ தாய்மொழியும்‌ இருக்க வேண்டும்‌ 
என்று சொல்வதினால்‌ தேசீய ஒற்றுமை பாதிக்கக்‌ 
கூடி யதில்லை. 


3. திருக்கோயில்‌ நடைமுறைகள்‌ சிவாகமங்களின்‌ வழி 
நடைபெறுகின்றன. அதற்கு மாறாக, தமிழில்‌ செய்யக்கூடாது 
என்று சிலர்‌ சொல்லுவர்‌. அதுவும்‌ உண்மை அல்ல. இன்று 
அருச்சனைக்குப்‌ பயன்படுகிற “அஷ்டோத்திர: “சகஸ்ர 
நாமங்கள்‌” சிவாகமங்களுக்கு உரியனவல்ல. மிகப்‌ 
பிற்காலத்தில்‌ வடமொழிப்‌ புராணங்களிலிருந்து புகழ்‌ 
மொழிச்‌ சொற்றொடர்களாகத்‌ தொகுக்கப்பெற்று 
அருச்சனைக்கு உரிமையாக்கப்‌ பட்டனவேயாம்‌. அதலால்‌ 
இன்றைய அருச்சனை முறையும்‌ சிவாகமங்களுக்கு உடன்‌ 
பாடில்லாதனவேயாம்‌. எப்படி வடமொழி சொற்றொடர்பை 
அருச்சனைக்கு உபயோகப்படுத்திக்‌ கொண்டோமோ, 
அப்படி திருமுறைப்‌ பாடல்களையும்‌ அப்பாடல்களிலிருந்து 
தொகுக்கப்பெற்ற சொற்றொடர்களைக்‌ கொண்டு 
அருச்சனை செய்வது ஏற்றுக்‌ கொள்ளத்தக்கதேயாகும்‌. 


4. ஓம்‌, ஹாம்‌, ஹிறீம்‌, வெள ஷட்‌ அகிய மந்திரங்கள்‌ 
வடமொழியைச்‌ சார்ந்தனவென்று சிலர்‌ சொல்லுகின்றனர்‌. 
அதுவும்‌ நிறைவான கருத்தல்ல. ஓம்‌ என்பது தமிழ்‌ மந்திரமே 
என்பது பல பேரறிஞர்களின்‌ முடிவு. ஹாம்‌ ஹிறீம்‌, ஹெளம்‌, 
போன்றவை எம்மொழியையும்‌ சார்ந்த மந்திரங்கள்‌ அல்ல. 
மொழிகடந்த ஒலிக்குறிப்புகளேயாம்‌. 


ச. திருவைந்தெழுத்து வடமொழி என்று சிலர்‌ 
சொல்லுவர்‌. அதுவும்‌ நிறைவான கருத்தல்ல. 
திருவைத்தெழுத்து தமிழ்மந்திரமே என்று சைவசித்தாந்த 
சண்டமாருதம்‌ ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர நாயகம்‌, 
மறைமலையடிகள்‌ அகியோர்‌ தெளிவாக வரையறுத்‌ 
துள்ளார்கள்‌. எனினும்‌, ஒரே மந்திரத்தை இருமொழியினர்‌ 


276 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தம்தம்‌ மந்திரமென்று சொல்லிக்‌ கொள்வதில்‌ நன்மையே 
தவிர இழப்பொன்றுமில்லை. திருவைத்தெழுத்து எம்மொழி 
மந்திரமாயினும்‌ ஆகுக. 

6. வழக்கத்தில்‌ இருக்கின்ற முறையை மாற்றக்கூடாது 
என்று சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. காலத்திற்குக்காலம்‌ உண்மை 
மாறுவதில்லை. ஆனாலும்‌, நடைமுறைகளும்‌ பழக்க 
வழக்கங்களும்‌ மாறி வருவதை அறிஞர்கள்‌ உணர்வர்‌. 
தாயுமானாரும்‌ “காலமொடு தேசவர்த்தமானமாகிக்‌ கலந்து 
நின்ற கருணைவாழி” என்றார்‌. இறைவன்‌ யுகத்திற்கு யுகம்‌ 
வெவ்வேறு பெயர்களும்‌ வடிவங்களும்‌ கோலங்களும்‌ ஏற்று 
அருள்‌ வழங்கி இருக்கிறார்‌ என்பது வரலாறு. 
அப்படியானால்‌ நடைமுறையை மாற்றக்கூடாது என்பது 
பூரண விவாதமாகமாட்டாது. தொடக்க காலத்திலிருந்து 
இன்றிருக்கும்‌ நிலையிலேயே வழிபாடு, நடந்து வந்ததுவென்று 
சொல்ல முடியாது. மிக அண்மைக்காலம்‌ வரையில்‌, 
எல்லோரும்‌ மூர்த்தியைத்‌ தீண்டி, திருமுழுக்கு செய்து, 
மலர்தூவி வழிபாடு செய்கின்ற முறை இருந்திருக்கிறது 
என்பதைத்‌ திருமுறைகளின்‌ மூலமும்‌, புராணங்களின்‌ 
மூலமும்‌ அறிந்து கொள்ள முடி௫றது. பின்னர்‌ வழிபாட்டு 
முறையில்‌ ஒழுங்கு .. உண்டாக்குவதற்காகவே, 
இப்பொழுதுள்ள நடைமுறைகள்‌ கொண்டுவரப்பட்டுள்ளன. 


தமிழ்‌ வழிபாட்டுமுறை மிகத்‌ தொன்மையானது 
என்பது நமது கருத்து. நாம்‌ அதைப்‌ புதியதாகக்‌ கருதவில்லை. 
அப்படியே புதியதாக வைத்துக்கொண்டாலும்‌, நாம்‌ 
இருக்கிற முறையை மாற்றச்‌ சொல்லவில்லை. இருக்கும்‌ 
முறையோடு தமிழிலும்‌ அருச்சனை செய்கின்ற முறையை 
இணைப்பாகச்‌ சேர்த்துக்‌ கொள்ளவே சொல்லுகிறோம்‌. 


7. இன்று திருக்கோயில்களில்‌, திருமுறைகளுக்குரிய 
இடம்‌ கொடுக்கப்‌ பெற்றிருப்பதாகச்‌ சிலர்‌ சொல்லு 
கிறார்கள்‌. திருமுறைகளுக்கு உரிய இடம்‌ இருக்கிறதா என்ற 
கேள்வி அல்ல இங்கு. தமிழில்‌ வழிபாடு செய்ய வேண்டும்‌ 


தமிழில்‌ வழிபாடு 277 


என்ற கோரிக்கை திருமுறைகளுக்கு உரிய இடத்தை 
வாங்குவதற்கென்று எழுந்ததல்ல. வழிபாடும்‌ அருச்சனையும்‌, 
உரிய பயனைத்தர தாய்மொழியில்‌ வேண்டும்‌ என்பதே. 
இதை நோக்க இவ்விவாதம்‌ பயனில்லாமல்‌ போகின்றது. 
மேலும்‌ திருமுறைகளுக்கு எத்தகைய இடம்‌ கொடுக்கப்‌ 
பெற்றிருக்றெதென்பதையும்‌ ஆராய்ச்சி செய்வோம்‌. உள்‌ 
வீட்டில்‌ ஒருவரை இருத்தி உணவிட்டு, அதே நேரத்தில்‌ 
இன்னொருவரை வீட்டு வெளியே நிறுத்தி உணவிட்டால்‌, 
வெளியிலிருந்து உணவு பரிமாறப்பட்ட ஒருவன்‌ தன்மானம்‌ 
உடையவனாக இருந்தால்‌ உணவுதான்‌ கிடைத்திருக்கிறதே 
என்று அமைதி கொள்வானா? அல்லது அமைதி 
கொள்ளத்தான்‌ முடியுமா? இறைவன்‌ எங்கே? எங்கே? என்று 
தேடி அலைந்த-அலைந்து கொண்டிருக்கின்ற சமஸ்கிருதம்‌ 
இறைவனுக்கு அண்மையில்‌ பூசனை மொழியாக இருக்க, 
இறைவன்‌ இப்படியன்‌, இந்நிறத்தன்‌, இவ்வண்ணத்தன்‌ என்று 
கண்டு எழுதி காட்டித்‌ தந்த தெய்வத்தமிழ்‌ வெளியிலும்‌ 
அதுவும்‌ ஒரு உபசாரப்பொருளாக இருப்பதைத்‌ 
திருமுறைகளுக்கு உரிய இடம்‌: என்று கருதமுடியுமா ? 

8. சமஸ்கிருதத்தில்‌ இருப்பவைகளை மொழிபெயர்த்து 
அர்ச்சனை செய்வதனால்‌ சுவைக்காது என்று சிலர்‌ 
சொல்கிறார்கள்‌. நாம்‌ சமஸ்கிருதத்திலுள்ள அருச்சனைகளை 
மொழிபெயர்த்து அருச்சனை செய்ய வேண்டும்‌ என்ற : 
நோக்குடையோமில்லை. இயல்பிலேயே, திருவருள்‌ 
நலம்பெற்ற ஞானப்பாடல்களாக இருக்கும்‌ திருமுறைகளைக்‌ 
கொண்டும்‌, அவைகளிலிருந்து தொகுக்கப்பெற்ற 
அருச்சனைக்‌ கொத்துக்களைக்‌ கொண்டும்‌ அருச்சனை 
செய்ய வேண்டும்‌ என்பதே நமது கொள்கை. அதலால்‌ 
மொழிபெயர்ப்புச்‌ சிக்கல்‌ எழ இல்லை. 


செய்முறை 


தமிழகத்‌ திருக்கோவில்களில்‌ விரும்புகிறவர்களுக்குத்‌ 
திருப்பதிக அருச்சனையும்‌, தமிழில்‌ அருச்சனையும்‌ 
செய்துதரப்பெறும்‌ என்ற அறிவிப்பு தரவேண்டும்‌. 


278 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


திருப்பதிக அருச்சனை 


௮. சைவ பன்னிரு திருமுறைகளில்‌, எந்த ஒரு 
பதிகத்தையாவது அல்லது பகுதியையாவது அப்படியே ஓதி 
அருச்சனை செய்வது திருப்பதிக அருச்சனையாகும்‌. 

ஆ. திருமுறைப்பாடல்களிலிருந்து தொகுக்கப்பெற்ற 
சொற்றொடர்களை வைத்து நூற்றெட்டு, ஆயிரத்தெட்டு 
என்று தொகுக்கப்‌ பெற்ற அருச்சனைக்‌ கொத்துக்களைக்‌ 
கொண்டு செய்வது தமிழ்‌ அருச்சனையாகும்‌. 


குறிப்பு:- 

கடையம்‌ சு.சு.தெ. அருணந்தி சிவாச்சாரியார்‌ 
அவர்கள்‌ 1948ல்‌ தொகுத்து வெளியிட்டுள்ள திருநெறி 
அருச்சனைக்‌ கொத்தையும்‌ திருநெல்வேலி சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌ கழகப்புலவர்‌ ப. இராமநாதபிள்ளையைக்‌ 
கொண்டு வெளியிட்டுள்ள “மலர்‌ பாட்டு வரிசை” நூலையும்‌ 
பயன்‌ படுத்தலாம்‌. 

இ. அருச்சனைப்‌ பதிகத்தை அல்லது அருச்சனைக்‌ 
குரிய மொழிகளை அருச்சகரே பயின்று ஓதிச்‌ செய்வது 
வரவேற்கத்தக்கது. அதற்குரிய காலம்‌ வரும்வரை எப்படி 
சமஸ்கிருத அருச்சனையை அத்யானபட்டர்‌ சொல்ல 
அருச்சகர்‌ அருச்சிக்கிறாரோ, அதுபோல, திருமுறை அசிரியர்‌ ' 
ஒத, அருச்சகர்‌ அருச்சிக்கலாம்‌. I 


£3 


ஆசீர்வாதப்‌ பேருரை 


சென்னை சைவ சித்தாந்த சமாஜம்‌ 
46-வது ஆண்டு விழா 
சித்தாந்தச்‌ சிவநெறிச்‌ செல்வர்களே! _- 
சைவ சித்தாந்த மகாசமாசம்‌ இந்த ஆண்டு விழா 
நிகழ்ச்சி குன்றக்குடியில்‌ நிகழ்ந்தது குறித்து மகிழ்ச்சி. 
அம்மகிழ்ச்சியில்‌ திளைக்கின்ற உள்ளத்தோடு ஒரு சில 
சொல்ல விரும்புகின்றோம்‌. 


சமயத்தின்‌ தோற்றம்‌ 

உலகியல்‌ பொதுவாக, துன்பச்‌ சூழலிலேயே 
உழலுகின்றது. இத்துன்பச்‌ சூழலிலும்‌, இன்பதைக்‌ 
காணமுயல்வது அறிவுடைமை. இதனையே, 

“இன்னாதம்ம இவ்‌ உலகம்‌ 

இனியகாண்க இதன்‌ இயல்புணர்ந்தோரே” 
என்று, புறநானூறு பேசுகின்றது. இன்பத்திற்‌ கிடையூறாக, 
துன்பத்திற்குக்‌ காரணமாக-நம்மை ஒருநோய்‌ பிடித்துள்ளது. 
அந்த நோய்‌ யாது? அந்நோய்க்கு மூலகாரணம்‌ யாது? 


280 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அந்நோயை நீக்கிக்‌ கொள்ளும்‌ வகை யாது? என்றெல்லாம்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. இக்கருத்தினையே, தமிழ்ப்பெரு 
நாவலராம்‌ வள்ளுவர்‌, 


“நோய்நாடி நோய்முதல்‌ நாடி அதுதணிக்கும்‌ 
வாய்நாடி வாய்ப்பச்‌ செயல்‌” 


என்று கூறி விளக்குகிறார்‌. நோயினையும்‌, அதன்‌ 
காரணத்தையும்‌ அது தீரும்‌ உபாயத்தையும்‌, சொல்லுவதே 
சமயம்‌. எனவே துன்பத்தின்‌ அழிவிலே-இன்பத்தின்‌ 
தோற்றத்திலே அரும்புவது சமய உணர்ச்சியும்‌ 
வாழ்க்கையுமாம்‌. 


சித்தாந்தச்‌ செந்நெறி 
தமிழகத்தின்‌ தவநெறி சைவத்திருநெறி. தொன்மை 
யான பெருநெறி சைவசித்தாந்தத்‌ திருநெறியேயாம்‌. இத்‌ 


திருநெறி, மிகப்ழமை உடையதாகவும்‌, உலகப்‌ பொது 
நெறியாகவும்‌ காட்சியளிக்றெது. 


இது அது என்ற பிணக்குகள்‌ இன்றி, பரந்துபட்ட 
நிலையில்‌, விரிந்த மனப்பான்மையுடன்‌, அமைந்துள்ள 
சமயம்‌ சைவம்‌ ஒன்றேயாம்‌. அத்தன்மையினாலேயே, அது 
உலகப்‌ பொது நெறியாக அமையக்கூடிய தகுதியைப்‌ 
பெற்றுள்ளது. உலகெங்கும்‌ ஒரு காலத்தில்‌ சைவம்‌ பரவி 
இருந்தது. சிந்து நதிக்கரையில்‌, மொஹஞ்சதரோ, ஹரப்பா 
என்னும்‌ இடங்களில்‌, அகழ்ந்தெடுக்கப்‌ பெற்ற புதை 
பொருள்கள்‌, சைவத்‌ திருநெறியின்‌ தொன்மைக்கு எடுத்துக்‌ 
காட்டாகும்‌. சிவலிங்கங்களும்‌, அம்மை, கூத்தப்பிரான்‌, 
தென்முகக்‌ கடவுள்‌ முதலிய திருவுருவங்களும்‌, பிறவும்‌ 
கிடைத்துள்ளன. இவைகளிலிருந்து, அங்கு கிமு. 
நாலாயிரத்திற்கு முன்னரே சைவத்‌ திருநெறி நிலவி இருந்தது 
என்பதை உணரரமுடிகறது. சிந்துநதி, புதைபொருள்களை 
ஆராய்ந்த ஓர்‌ அறிஞர்‌-சர்ஜான்‌ மார்ஷல்‌ (ir John Morshal), 


ஆசீர்வாதப்‌ பேருரை 281 


‘Saivism has a history going back to chalcolithic age or perhaps 
even further still, and it thus takes its place as the most ancient living 
faith in this world. 


என்று சைவத்தின்‌ பழமையைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
இங்கனம்‌, சைவம்‌ காலத்தால்‌ பழமையாகவும்‌, உணர்ச்சி 
யாலும்‌ வளர்ச்சியாலும்‌ நலங்கள்‌ மல்கிப்‌ புதுமையாகவும்‌, 
காட்சி அளிக்கிறது. 


சித்தாந்த சமயத்தைப்‌ பற்றிய புகழுரைகள்‌ 


திருவாசகத்தில்‌ ஈடுபட்டு அகம்‌ குழைந்த அன்பராகிய 
போப்பையர்‌ அவர்கள்‌, சைவசித்தாந்தக்‌ கொள்கை தமிழரது 
பேரறிவின்‌ சிறந்த பயன்‌ என்று பாராட்டுரை கூறியுள்ளார்‌. 
கெளடி என்னும்‌ பாதிரியாரும்‌, சைவசித்தாந்தத்தின்‌ 
சர்மையைச்‌ செப்பமுறக்‌ கூறியுள்ளார்‌. அவர்‌ கூறுவதாவது, 
“சைவசித்தாந்தக்‌ கொள்கை தொன்மை நலம்‌ பல அமையப்‌ 
பெற்றது”, என்பதாம்‌. I 


சமயக்‌ கருத்துக்களில்‌ மிகப்‌ பழமையானவை யாவும்‌, 
தென்னிந்தியாவின்‌ இச்சமயத்திற்குத்தான்‌ உரிமையுடையன. - 
இதுவே தமிழினத்தாரின்‌ பண்டைச்‌ சமயமாகும்‌. ஏனைய 
வெல்லாம்‌ பின்‌ வந்தனவாகவும்‌, பிற சமயத்திற்குரியன 
வாகவும்‌ காணப்படுகின்றன. அணிபெற அமைந்த சமய 
மாயும்‌, நம்பிக்கைக்கும்‌ நல்வாழ்வுக்கும்‌ எடுத்துக்காட்டாக 
வும்‌. இருப்பதில்‌ சைவசித்தாந்தமே தென்னிந்தியாவில்‌ உள்ள 
சமயங்கள்‌ யாவற்றிலும்‌ சிறந்ததாகும்‌. இந்தியா முழுவதிலுங்‌ 
கூட இந்தியரது நினைவின்‌ சீர்மைக்கும்‌ - உயர்தர 
வாழ்க்கைக்கும்‌ எல்லையாகும்‌ பெருமை படைத்தது என்று 
கூறுதல்‌ மிகுதியாகாது. நம்‌ நாட்டு அருளாசிரியப்‌ பெரு 
மக்களும்‌, சைவத்தின்‌ சிறப்பினைப்‌ பலபடப்‌ பாராட்டிப்‌ 
பேசியுள்ளனர்‌. “சைவத்தின்‌ மேற்‌ சமயம்‌ வேறில்லை” 
என்றும்‌, “ராஜாங்கத்தமர்ந்து வைதிக சைவமே” என்றும்‌ 


௫-X!1.19. 


282 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அவர்களால்‌ பாராட்டப்‌ பெற்றுள்ளது. நால்வர்‌ பெருமக்கள்‌ 
“திருநெறி” என்றும்‌, “செந்நெறி” என்றும்‌ பாராட்டுரை 
பகர்ந்துள்ளார்கள்‌. 

சித்தாந்தத்தின்‌ சீர்மை 

உலகில்‌ பயில்கின்ற சமயங்கள்‌ பல. அவை, பலவும்‌ 
ஒன்றோடொன்று ஒவ்வாது தம்முள்‌ மாறுபட்டுள்ளன. 
சைவசித்தாந்தக்‌ கொள்கை எச்சமயத்தினரோடும்‌ முற்றிலும்‌ 
பிணக்குக்‌ கொள்ளவில்லை. அவ்வவற்றின்‌ கொள்கைகளை 
யெல்லாம்‌, சோபான முறையில்‌ வைத்து, அவற்றில்‌ 
மேம்பட்ட நிலையைப்‌ போதிக்கின்றது. சமய உலகின்‌ 
குழப்பங்கள்‌ தலைகாட்டாத உயர்ந்த நெறியில்‌ சைவம்‌ 
இலங்குகின்றது. 

“வேதாந்தத்தின்‌ தெளிவாம்‌ சைவசித்தாந்தத்திறன்‌ 
இங்குத்‌ தெரிக்கலுற்றாம்‌' என்றார்‌ உமாபதி சிவம்‌. சித்தாந்தம்‌ 
என்ற சொல்லுக்கே முடிந்தமுடிபு என்பதுதான்‌ பொருள்‌. 
வழக்கில்‌ சித்தாந்தம்‌ என்றால்‌, அது சைவத்தையே. 
குறிக்றெது. 

“சித்தாந்தமே சித்தாந்தம்‌; அவைக்கு வேறானவை 
பூர்வபக்ங்கள்‌”' என்பது இரத்தின திரயம்‌. அந்தம்‌. 
வேதாந்தம்‌; அந்ததரம்‌ சித்தாந்தம்‌ ஆகலின்‌, அதனைப்‌: 
பெற்றோரது பெருமை கூறுவார்‌, “சிவமென்னும்‌ அந்தர 
என்றார்‌” என்பது சிவஞான பாடியம்‌. 


சைவ சாத்திரக்‌ கொள்கை 


சைவம்‌ முப்பொருளுண்மையைப்‌ பேசுகின்றது. 
முப்பொருளாவன, இறை, உயிர்‌, தளை, என்பனவாம்‌. 
இவற்றின்‌ உண்மையினையும்‌, இலக்கணத்தையும்‌, தெளிவுற 
எடுத்துப்‌ பேசுகிறது சைவம்‌. இவ்வுலகம்‌ உள்பொருள்‌, 
தோற்றம்‌, நிலை, : இறுதியாகிய முத்தொழிற்‌ படுகின்றது. 
இங்ஙனம்‌ முத்தொழிற்‌ படுகின்ற உலகம்‌ சடப்‌ பொருள்‌. 


ஆசீர்வாதப்‌ பேருரை 283 


சடப்பொருள்‌ தானாகத்‌ தொழிற்பட முடியாது. மண்தானே 
தன்‌ வடிவத்தைக்‌ குடமாக மாற்றிக்‌ கொள்ள மாட்டாது. 
அதனை அவ்வாறு மாற்றக்‌ குயவனொருவன்‌ வேண்டும்‌. 
அவ்வாறே உலகின்‌ காரண வடிவத்தைக்‌ காரிய வடிவமாக 
மாற்றுவதற்கும்‌, அவ்வடிவில்‌ அதனை வளர்ப்பதற்கும்‌, மீள 
அதனைக்‌ காரண வடிவமாக ஓடுக்குவதற்கும்‌ சேதனனாகிய 
கர்த்தா ஒருவன்‌ வேண்டும்‌. இக்கருத்துப்‌ பற்றியே 
மெய்கண்டாரும்‌, 

“அவன்‌ அவள்‌ அது எனும்‌ அவைமூவினைமையின்‌ 

தோற்றிய திதியே ஒடுங்கிமலத்துளதாம்‌ 

அந்தம்‌ ஆதி என்மனார்‌ புலவர்‌” 


என்ற முதற்‌ சூத்திரத்தில்‌, அவை தோன்றிய என்னாது, 
“அவை தோற்றிய என்று பிறவினையில்‌ ஓதியருளினர்‌. 
உலகிற்கு முதற்காரணம்‌ மாயை. மாயை என்ற சொல்லில்‌ 
மா தோற்றத்தையும்‌, யா ஒடுக்கத்தையும்‌, உணர்த்தும்‌, 
இங்ஙனம்‌ முத்தொழிற்படுகின்ற உலகிற்குச்‌ சர்வசங்காரனே 
கர்த்தா. அக்கர்த்தாவே அரன்‌ அவனையே, சைவ சாத்திரம்‌, 
அந்தம்‌ அதி என்று பேசுகிறது. “அந்த” மென்பது அந்தமாகிய 
ஒடுக்கத்தைச்‌ செய்யும்‌ அரன்‌ என்பதையும்‌, அதி என்பது 
அவனே முதன்மையுடையவன்‌ என்பதையும்‌ உணர்த்தும்‌. 


உயிரியல்பு 


உயிர்கள்‌ எண்ணிறந்தன. நித்தியத்தன்மை உடையன. 
உயிர்கள்‌ அநாதியே, பாசச்‌ சார்புடையன. உயிர்களை 
அநாதியே பந்தித்திருப்பது அணவமாம்‌. வியாபமாய்‌ உள்ள 
உயிரை அணுத்தன்மை அடையச்‌ செய்வதாலே அணவம்‌ 
எனப்படும்‌. இப்பாசத்‌ தொடர்பிலிருந்து விடுதலை பெற்றுத்‌ 
திருவருள்‌ இன்பத்தை நுகர்ந்து இன்புறுதலே உயிர்களின்‌ 
இறுதி நிலையாகும்‌. இந்த நிலையையே “பேரா இயற்கை 
என்பர்‌ வள்ளுவர்‌. சைவப்‌ பெருநூல்கள்‌ திருவடிப்‌ பேறு 


284 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


என்றும்‌, முத்தி என்றும்‌ பேசும்‌. பசுக்கள்‌ பாசத்தினை 
விட்டுப்‌ பதியினை அடைதல்‌ முத்தி என்று திறம்படக்‌ 
கூறுவர்‌ சிவஞானமுனிவர்‌. 


சைவசாதனங்கள்‌ 


சைவத்தின்‌ சாதனங்கள்‌ அனபுள்ளத்தை அடிப்படை 
யாகக்‌ கொண்டவை. சைவசாதனங்கள்‌, சரியை, கிரியை, 
யோகம்‌, ஞானம்‌ என நால்வகைப்படும்‌. இவைகள்‌ ஒன்றுக்‌ 
கொன்று நெருங்கிய தொடர்புடையன. அரும்பு, மலர்‌ பிஞ்சு, 
காய்‌ என்று தொடர்பினை விளக்கிக்‌ கூறுவர்‌. தாயுமான 
அடிகள்‌, சித்தத்தைச்‌ சிவமாக்கிச்‌ சிவஞானப்‌ பெரு 
வாழ்வைக்‌ கொடுக்கும்‌ இயல்பு, சரியை முதலிய மூன்றற்கே 
உரியதாகும்‌. வேதவேள்விகள்‌ நிலையற்ற காமியங்களை . 
நல்கும்‌. வேள்வி முதலாயின ஞானத்தைப்‌ பயவாமை 
யோடன்றி, தீவினைபோல அது நிகழவொட்டாது தடை 
செய்து நிற்றலும்‌ ஆம்‌. அதலால்‌ தீவினைகள்‌ இரும்பு 
விலங்கும்‌ வேதத்துள்‌ விதித்த வேள்வி முதலிய நல்வினைகள்‌ 
பொன்‌ விலங்கும்‌ போல உணரற்‌ பாலனவாம்‌. வேள்வி 
முதலியவற்றாலாய இன்பம்‌ முன்‌ பசித்துண்டு பின்னும்‌ 
பசிப்பானுக்கு அவ்வுண்டியால்‌ வரும்‌ இன்பத்தைப்‌ போலும்‌. 
அவ்வேள்வி முதலியன போல அநுபவ மாத்திரையாற்‌ 
கெடுதலின்றி மேன்மேல்‌ முறுகி வளர்வனவாயெ சரியை 
திரியை யோகங்களால்‌ எய்தப்‌ படும்‌ சிவஞானம்‌ பசித்து 
உண்டு பின்னும்‌ பசித்தலில்லாத தேவர்களுக்கு அவ்வமுத 
உண்டியாலாய பயனைப்‌ போலும்‌ அவ்வமுத உண்டி 
நரைதிரை மூப்பின்றி நிலைபெறுதலாய பெரும்பயனைத்‌ 
தருவதோடன்றி, பசி தீர்தலாயெ அவாந்தரப்‌ பயனையும்‌ 
தருதல்போல, சரியை முதலியனவும்‌, சல ஞானத்தைத்‌ 
தருவதோடன்றித்‌ தத்தம்பத முத்தியாகிய அவாந்தரப்‌ 
பயனையும்‌ பயப்பனவாம்‌. இத்தகு முத்தியாகிய அவாந்தரப்‌ 
பயனையும்‌ பயப்பனவாம்‌. இத்தகு நெறிகளில்‌ நின்றொழுக, 


ஆசீர்வாதப்‌ பேருரை 285 


நல்வாழ்வு வாழ்ந்து, பேரின்பப்‌ பெருநிலையை எய்துதலே 
மக்கள்‌. வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌. 


குருவழிபாடு 


சைவத்‌ திருநெறியில்‌ குருவழிபாடு முதன்மையாகவும்‌ 
சிறப்பாகவும்‌ எடுத்துப்‌ பேசப்‌ பெற்றுள்ளன. சிவம்‌. உயிர்‌ 
களுக்கு அதனியல்பை, சிறப்பியல்பை உணர்த்தும்‌. சிவம்‌ 
உயிர்களுக்கு மூன்று வேறு விதங்களாய்‌ உணர்த்தும்‌. 
இருமலமுடைய பிரளயாகலருக்கு அது போதாது. அவ்வுயிர்‌ 
களுக்குச்‌ சிவன்‌ தன்‌ இயற்கை வடிவோடு முன்‌ நின்றுணர்த்‌ 
தும்‌. இவ்வுபதேசமும்‌ மும்மலத்தவருக்குப்‌ போதாது. 
இவர்களுக்கு நூல்முகமாயும்‌, அநுபவமுகமாயும்‌, உணர்த்த 
வேண்டும்‌. இவர்களுக்கு உணர்த்துவதற்காகச்‌ சிவம்‌ 
குருவடிவத்தில்‌ தங்கி நின்று நூல்‌ முகத்தாலும்‌ அநுபவமுகத்‌ 
தாலும்‌ உணர்த்தும்‌. இங்கனம்‌ சிவம்‌ கருணையுள்ளங்‌ 
கொண்டு நம்மனோர்‌ போல எழுந்தருளி, நமது 
வாழ்க்கையைச்‌ சிவஞானப்‌ பெருவாழ்வாக ஆக்குகின்றது. 
இக்‌ கருத்தினை நகர்த்தார்‌ குலத்துதித்த சிவஞானச்‌ செல்வ 
ராம்‌ சொக்கலிங்க ஐயா அவர்கள்‌, நமது திருவண்ணாமலை 
அதன பிரதிஷ்டாபகர்களாகிய பிரதம பரமாசாரிய குரு 
தெய்வசிகாமணி சுவாமிகளைத்‌ துதிக்கின்ற பாடல்‌ ஒன்றிலே 
விளக்கிக்‌ காட்டியுள்ளார்கள்‌. மும்மலத்தவருக்கு அருள்‌ 
பாவிப்பதற்காகச்‌ சிவபெருமானே மாந்தர்‌ உருக்கொண்டு, 
அருணையில்‌ அமர்ந்தார்‌. மக்கள்‌, மனிதன்தானே என்று 
எள்ளி இடர்ப்படாவண்ணம்‌, காப்பதற்காகத்‌ தமது இயற்‌ 
பெயரையே கொண்டார்‌. தன்னைச்‌ சார்கின்ற சீவா்களைச்‌ 
சிவமாக்குகின்றர்‌. அங்ஙனம்‌ செய்வதினாலே மாந்தரது 
விகார உணர்ச்சியை எல்லாம்‌ அழிக்கின்ற தேவ சிகாமணி 
என்று வாழ்த்துகின்றார்கள்‌. 


“அவனியில்‌ மும்மலர்க்கருள அவருருக்கொண்டு 
அருணையில்‌ வந்தமர்ந்தும்‌ ஏனோர்‌ புவியூர 


286 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


என்றுள்கி யிடர்ப்புகா வகை தன்‌ சீர்ப்‌ பெயரே 
புனைந்துதற்சேர்‌, பலர்‌ பெயர்‌ முன்விகாரமுறப்பண்ணி 
அவர்‌ விகாரமெலாம்‌ படுக்கும்‌ வாய்மைச்‌, சிவகுரு 
சிகாமணியாய்த்‌ திகழ்தேவசிகாமணிதாள்‌ சென்னி 
வைப்பாம்‌.” 


என்பது பாடல்‌. இத்தகைய தெய்வசிகாமணி நம்மனோர்க்கு 
அருளுள்ளங்கொண்டு வழங்குகின்ற சுகம்‌ சுத்தாத்துவித 
சுகமேயாம்‌. “நன்றென்ற இத்தாந்த மா மருணைத்‌ 
தேவசிகாமணி செய்‌ சுத்தாத்துவித சுகம்‌” என்று குமாரசாமி 
முனிவரின்‌ கூறியது சுத்தாத்து வித சுகம்‌ மட்டுந்தானா! 
தெய்வசிகாமணி குருமூர்த்திகளின்‌ திருவடிகளே, சிவபோக 
மெய்ஞ்ஞானத்தின்‌ குரு என்றெல்லாம்‌ பேசப்‌ பெறுகின்றது. 


“பருவமழியாஞ்‌ சிவபோக மெய்ஞ்ஞானப்‌ 
பலனுயிர்க்குங்‌ 
கருவழியாமெனக்‌ காண்‌ நெஞ்சமே 
யொருகா லையினுந்‌ 
திருவழியா துறு பேரின்ப வாழ்வு தினங்‌ கொடுக்கும்‌ 
திருவருணாசலத்‌ தேவசிகாமணி சிற்குருவே” 


இத்தகு அருள்‌ நலம்‌ கனிந்த அசாரியப்‌ பெருந்தகையின்‌ 
திருவடி. மலர்களை வந்தித்து வாழ்த்துகின்றோம்‌. 


இதுவரையில்‌, துன்பத்தை இன்பமாக்கிக்‌ கொள்ளு 
கின்ற எண்ணத்திலே- முயற்சியிலே சமய உணர்ச்சியும்‌ 
வாழ்க்கையும்‌ அரும்புகின்றன என்பதையும்‌, உலகின்‌ 
பல்வேறு சமயங்களுக்கெல்லாம்‌ சைவம்‌ மிகப்‌ பழமையான 
தென்பதையும்‌, சைவத்‌ திருநெறி பரந்த. மனப்‌ பான்மையுடன்‌ 
வேற்றுமைகள்‌ எல்லாங்‌ கடந்து முடிந்த முடிபாக 
விளங்குகின்றது என்பதையும்‌, சைவம்‌ இறை உயிர்‌ தளை 
என்ற முப்பொருள்‌ இயல்பை விளக்கி, உயிர்கள்‌ தளையி 
னின்று விலகி இறையைச்‌ சார்வதே சமய வாழ்க்கையின்‌ 


ஆசீர்வாதப்‌ பேருரை 287 


பயன்‌ என்பதையும்‌ இந்தச்‌ சிவானந்தப்‌ பெருவாழ்வைச்‌ 
சரியை முதலிய மூன்று நெறிகளால்‌ அடைய முடியும்‌ 
என்பதையும்‌, அங்ஙனம்‌ அடைய மும்‌ மலத்தாராகிய சகல 
அன்மாக்களுக்கும்‌ இறைவனே குருவடிவில்‌ தங்கி உபதேசக்‌ 
கின்றான்‌ என்பதையும்‌, அத்தகைய அருண்ஞான குருமூர்த்தி 
களே திருவண்ணாமலை அதின தாபகர்‌, ஸ்ரீமத்‌ 
தெய்வசிகாமணி குருமூர்த்திகள்‌ என்பதையும்‌, அவர்களது 
திருவடிமலர்கள்‌ சிவஞானப்‌ பெருவாழ்வையும்‌, ஒருநாளும்‌ 
அழியாத வாழ்வையும்‌ அளிப்பன என்பதையும்‌, திருவருள்‌ 
உணர்த்த உணர்த்தினோம்‌. 


ஆசியுரை 


அருள்ஞானத்‌ தெய்வசிகாமணியின்‌ உரிமைப்பதி 
அருணை என்று பேசப்பெற்றாலும்‌, இன்று மூர்த்திகளது திரு 
வருளில்‌ திளைக்கின்ற பேறு இந்த மாவட்டத்து மக்களுக்கே 
கிடைத்துள்ளது. அதன்‌ பயனாகவே இன்று சமாஜ அண்டு 
விழாப்‌ பேரவையை இங்கே - குன்றக்குடியில்‌ கூட்ட 
முடிந்தது. சமரசத்‌ தொண்டரும்‌ நமது அன்பிற்குரியாரும்‌ 
ஆகிய திரு. ஜி. கல்யாணம்‌ பிள்ளை அவர்களின்‌ விருப்பத்திற்‌ 
கிணங்க இங்கு சமாசத்தை நடத்த எண்ணினோம்‌.' அதனைச்‌ 
செயல்‌ முறையில்‌ கொண்டுவர அன்புணர்ச்சியும்‌ 
தொண்டுவளர்ச்சி யும்‌ உள்ள அன்பர்களது குழு ஒன்று 
அமைத்து அவர்களை இப்பணியில்‌ ஈடுபடச்‌ செய்தோம்‌. 
அக்குழுவின்‌ தலைவராகச்‌ சைவ உணர்ச்சியில்‌ தலை 
சிறந்தவரும்‌, கலைவளர்ச்சியில்‌ ஆர்வங்‌ கொண்டவரும்‌ 
உலகம்‌ சுற்றிப்‌ பேரனுபவம்‌ பெற்றவரும்‌ நமது தூய 
அன்பிற்குரியவருமாகிய கோட்டையூர்‌, க.வீ. அள. மு. 
இராமநாதன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ அமைந்தார்கள்‌. சிறந்த 
அரசியல்‌ தொண்டரும்‌ நமது ஆதின உழுவலன்பரும்‌ சிறந்த 
பண்பாட்டினருமாகிய சா. கணேசன்‌ அவர்களது அருமை 
முயற்சி இந்த விழாவிற்குப்‌ பெரிதும்‌ துணையாக இருந்தது. 


288 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இன : உள்ளம்‌ படைத்தவரும்‌ உழைப்புணர்ச்சியிற்‌ 
சிறந்தவரும்‌, நமது அதினப்‌ பணிகளிலே பங்குகொண்டு 
விளக்கமுறச்‌ செய்கிறவருமாகிய இளவல்‌ திரு. வீர. சா. 
மெய்யப்பன்‌ அவர்களுடைய அயராமுயற்சி மறக்கற்‌ 
பாலதன்று. இயற்கையாகவே, நமது அதீனத்தின்‌ பணிகளைத்‌ 
தமது பணிகளெனக்‌ கருதிச்‌ செயலாற்றும்‌ நமது புரவலர்‌, 
சேவு மெ. மெய்யப்பச்‌ செட்டியார்‌ அவர்களது பணி 
பாராட்டுதற்குரியது. இவர்களுக்கும்‌ இவர்களோடு ஒன்றி 
நின்று பல்லாற்றாலும்‌ பணிபுரிந்த ஏனைய அன்பர்களுக்கும்‌ 
சீரும்‌ செல்வமும்‌ வாழ்நாளும்‌ பெருக அண்ணாமலை 
அண்ணலின்‌ திருவருளைச்‌ சிந்திக்கின்றோம்‌. சமாசமும்‌, 
சமாசத்து அன்பர்களும்‌, பல்லாண்டு வாழ்ந்து சைவத்தின்‌ 
ஆக்கத்திற்குப்‌ பணிசெய்யத்‌ திருவருள்‌ துணை செய்வதாகுக. 
வளர்க சைவம்‌ !-வாழ்க சமாஜம்‌! 

சீர்வாழி தெய்வ சிகாமணி; சீர்‌அருணை 

ஊர்வாழி: வாழி உலகெல்லாம்‌;-கார்வாழி 

சித்தமிழ்தம்‌ ஆனசிவஆகமம்‌ வாழி செழு 

முத்தமிழும்‌ வாழி முறை, 


[5 | 


தலைமையுரை 


ஈரோடு சைவர்‌ மாநாடு -- 24-4-53 


“கண்ணார்‌ நுதலோய்‌ -கழலிணைகள்‌ 
கண்டேன்‌ கண்கள்‌ களிகூர 
ஏண்ணா திரவும்‌ பகலும்நான்‌ 
அவையே எண்ணும்‌ அதுவல்லால்‌ 
மண்மேல்‌ யாக்கை விடுமாறும்‌ 
வந்துன்‌ கழற்கே புகுமாறும்‌ 
அண்ணா எண்ணக்‌ கடவேனோ 
அடிமை சால அழகுடைத்தே.” 


சித்தாந்த சைவப்‌ பெருமக்களே! தாய்மார்களே! 
மறைத்திரு ஞானியாரடிகளின்‌ அருள்‌ உள்ளத்தில்‌ அரும்பி 
அன்பர்கள்‌ உள்ளத்தில்‌ மலர்ந்து தொண்டர்தம்‌ தொண்டின்‌ 
திறத்தால்‌ பல்லாண்டுகளாகத்‌ தென்‌ தமிழ்நாட்டில்‌ தெய்வ 
மணத்தை வழங்கிவருகன்ற சைவ சித்தாந்த சமாஜத்தின்‌ 
ஆண்டுவிழாவில்‌ கலந்து கொள்ள வண்ணப்‌ பணித்து வா 
வென்று வான்கருணை செய்த ஈரோடை அப்பரின்‌ 
இணையடிகளைச்‌ சிந்தித்து வாழ்த்துகின்றோம்‌. இத்தகு 


290 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இன்பப்‌ பேற்றை நமக்கு அளித்த அருன்நெறித்‌ திருக்கூட்டத்‌ 
தொண்டர்களுக்கு நமது நெஞ்சம்‌ கலந்த வாழ்த்து. 

தமிழகம்‌ தெய்வ மணம்‌ கமழும்‌ திருநாடு. இறை மணம்‌ 
கமழும்‌ இன்பத்‌ திருநாடு. சாத்திரத்திலும்‌ உயர்‌ ஞானத்திலும்‌ 
சிறந்து விளங்கும்‌ பெருமை செந்தமிழ்‌ நாட்டிற்கே உரியது. 
கல்‌ தோன்றி மண்‌ தோன்றாக்‌ காலத்தே தோன்றிய மூத்தகுடி 
தமிழ்க்குடி. அன்று தொட்டே அவர்களது வாழ்க்கையில்‌ 
சமய வாழ்வு இடம்பெற்றிருந்தது. அறிவுக்‌ கண்‌ கொண்டு 
இப்‌ பரந்துபட்ட உலகியலைக்‌ காண்கின்ற பேறுபெற்ற 
பொழுது-அகலமும்‌ ஆழமும்‌ அளவிடப்‌ பெறாத நீலத்‌ 
திரைக்‌ கடல்‌-காலம்‌ தவறினும்‌ தான்‌ தவறாது எழுந்து 
நல்லொளி பரப்பி ஞாலத்தை வாழ்விக்கும்‌ ஞாயிறு - 
வானுயர்‌ தோற்றமென்ன மலை இவை போன்ற 
இயற்கையின்‌ மதிப்பிட முடியாத அமைப்புகளைக்‌ கண்டு 
வியந்தனர்‌. உலகியலில்‌ ஓர்‌ ஒழுங்கு ஒரு முறைபிறழாத 
நிகழ்ச்சி முதலியன அமைந்து கடப்பதனைக்‌ கண்டனர்‌. 
இத்தகு அமைதிகளைக்‌ கண்டு இவை தம்மை அமைத்துக்‌ 
கொடுப்பதற்குரியது மனித எல்லைக்கும்‌ அப்பாற்பட்டது 
என்று உணர்ந்தனர்‌. அந்த ஒன்று பேரறிவும்‌, பேராற்றலும்‌ 
உடையது என்ற முடிவுக்கு வந்தனர்‌. அப்பொருள்‌ 
அப்பாலுக்கப்பாலாய்‌ இருந்தும்‌ ஊனாகவும்‌, உயிராகவும்‌, 
உயிர்ப்பாகவும்‌ இருப்பதை உணர்ந்தனர்‌. இத்தகு நிலையில்‌ 
காட்சியளிக்கன்ற அந்தப்‌ பொருளை எங்ஙனம்‌ 
சிற்றறிவுடைய உயிர்கள்‌ வாழ்த்த முடியும்‌. இதனை நமது 
மணிவாசகப்‌ பெருமானார்‌, : 


“வானாகி மண்ணாகி வளியாகி ஒளியாகி 

ஊனாகி உயிராகி உண்மையுமாய்‌ இன்மையுமாய்க்‌ 
கோனாகி யானெனதென்‌ றவரவரைக்‌ கூத்தாட்டு 
வானாகி நின்றயை என்சொல்லி வாழ்த்துவனே.” 


என்று அருளிய திருப்பாடலால்‌ அறியலாம்‌. 


தலைமையுரை 291 


தமிழர்‌ சமயத்தில்‌ ஆண்டான்‌ அடிமைத்‌ திறம்‌ மிகச்‌ 
சிறந்தது. இன்று அடிமையென்ற சொல்‌ மக்களினத்தால்‌ 
வெறுக்கப்படுகிறது. ஆனால்‌ அடிமை என்ற சொல்‌ 
அவ்வளவு தீயதல்ல. அடிமைத்‌ தனத்தில்‌ உள்ள நன்மை 
தீமைகளை அடிமையாக ஆட்படும்‌ இடத்தைப்‌ பொறுத்தது. 
சின்னாட்‌ பல்பிணி வாழ்க்கைக்காகச்‌ சிற்றறிவும்‌ சிறு தொழி 
லும்‌ உடைய இறக்கும்‌ தன்மையை இயல்பிலேயே பெற்ற 
மக்களிடம்‌ அடிமைப்படுவதில்‌ இகழ்ச்சி உண்டு. தீமையும்‌ 
கூட உண்டு. அனால்‌ வரம்பில்‌ ஆற்றலும்‌ இணையில்‌ 
இன்பமும்‌ உடைய பிறவா யாக்கைப்‌ பெரியோனிடத்தில்‌ 
அடிமைப்படுவது சாலவும்‌ நன்மையுடைத்து. அடிமைப்‌ 
படாததால்‌ தீமைகூட விளையலாம்‌. இத்தகு அடிமைத்‌ 
திறத்தை நினைந்து நினைந்து வரவேற்றார்கள்‌ தமிழ்ச்‌ 
சான்றோர்கள்‌. அருள்‌ மொழி மணிவாசகப்‌ பெருமானார்‌ 
அருளிய திருவாசகத்திலே அடிமை வேண்டி வேண்டிக்‌ 
கேட்கப்படுகிறது. தேசீய கவிதை முழக்கி விடுதலை முரசு 
. கொட்டிய தேசீயக்‌ கவிஞர்‌ பாரதியாரும்‌, 


“பூமியில்‌ எவர்க்குமினி அடிமைசெய்யோம்‌-பரி. 
பூரணனுக்‌ கேயடிமை செய்து வாழ்வோம்‌” 


என்று கூறுகின்றார்‌. சமய வாழ்வில்‌ கூறப்படும்‌ அடிமை 
குற்றேவலுக்காக அல்ல. எண்ணத்தால்‌ அடிமை. 


தமிழர்கள்‌ வாழ்வில்‌ நீதி பொருந்தியிருந்தது. நேர்மை 
நிலவியிருந்தது. அன்பு மலர்ந்திருந்தது. அறவுணர்வு மண்டி 
யிருந்தது. அவர்கள்‌ மறந்தும்‌ கூட தீயன செய்ததில்லை. 
செய்ய நினைத்ததுமில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில்‌ 
அகமும்‌ புறமும்‌ ஒத்திருந்தது. சிந்தனையும்‌ செயலும்‌ 
ஒன்றுபட்டிருந்தன. பிறர்நலம்‌ பேணுகின்ற பெருமனம்‌ 
பெற்றிருந்தார்கள்‌. காரணம்‌ கடவுட்பற்று, கடவுள்‌ நம்பிக்கை. 
சென்ற சென்ற இடத்திலெல்லாம்‌ சென்று பற்றுகின்ற 
அறிவைத்‌ தீதினின்றும்‌ விலக்கி நன்மையின்‌ கண்‌ உய்ப்பகு 


292 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


சமயம்‌. விலங்கு நீர்மை பொருந்திய பொல்லாத புல்லிய 
உணர்ச்சிகளினின்றும்‌ விலக்கி, பூரண மனிதப்‌ பண்பை நல்கி 
அருள்‌ உள்ளத்தைக்‌ கொடுப்பது சமயம்‌! மகவெனப்‌ 
பல்லுயிரையும்‌ ஓக்கவே பார்க்கும்‌ பண்பைக்‌ கொடுப்பது 
சமயம்‌! ஏன்‌? “காக்கை குருவி எங்கள்‌ சாதி” என்ற 
பேருணர்வைக்‌ கொடுப்பதும்‌ சமயமே? வாழ்க்கையை வளம்‌ 
படுத்துவது நல்லெண்ணங்கள்‌. தனி மனிதனின்‌ வாழ்வைச்‌ 
செம்மைப்படுத்துவது சிந்தனையும்‌ செயலுமாம்‌. சமுதாயத்‌ 
தைச்‌ சீர்படுத்துவது தனி மனிதனது ஒழுக்கம்‌ நிறைந்த 
வாழ்க்கை. தனி மனிதனது ஒழுக்கம்‌ குலையுமானால்‌ 
சமுதாயம்‌ குலைந்துவிடும்‌. அதனால்‌ குற்றங்கள்‌ நிறைந்து 
கொலைகள்‌ பெருகும்‌. உறுப்பாலே மக்கள்‌; வாழ்க்கையாலே 
விலங்குகள்‌ என்றாகிவிடுவர்‌. எனவே நாட்டின்‌ நல்வாழ்வு, 
சமுதாயத்தின்‌ சிறப்பு எல்லாவற்றிற்கும்‌ அடிப்படை தனி 
மனிதனின்‌ ஒழுக்கம்‌ பொருந்திய வாழ்வுதான்‌. அப்படி 
யானால்‌ வேண்டுவது ஒழுக்கம்தானே! அது இருந்தால்‌ 
போதாதா? என்று சிலர்‌ கேட்கலாம்‌. சமயச்‌ சார்போடு 
வளர்கின்ற ஒழுக்கம்தான்‌ நிலைத்து நிற்கும்‌. சமயச்‌ 
சார்பற்ற-கடவுள்‌ நம்பிக்கையற்றவர்களின்‌ ஒழுக்கம்‌ என்றும்‌ 
நிலைத்திருக்காது. குறிப்பாகச்‌ சமயச்சார்பற்றவர்களின்‌ 
ஒழுக்க நெறி ஊற்றில்லா ஓடை போன்றது; வேரில்லா மரம்‌ 
போன்றது' என்று கூறிவிடலாம்‌. அதாவது வாழ்க்கையின்‌ 
தேவை நிறைந்திருக்கிற வரையில்‌-இன்பம்‌ பொருந்தியிருக்‌ 
கின்ற அளவில்‌ சமயச்‌ சார்பற்றவர்களின்‌ ஒழுக்கம்‌ 
நிலைபெற்றிருக்கும்‌. அனால்‌ தேவை நிறைவு பெறாதபோது, 
வாழ்க்கையில்‌ துன்பப்‌ புயல்‌ சுழன்றடிக்கன்றபோது, துன்பச்‌ 
சுழலினின்றும்‌ விடுதலை பெற்றுத்‌ தேவையை நிறைவு 
செய்துகொண்டு இன்பத்திற்‌ பொருந்தி வாழ்வதற்காகத்‌ தாம்‌ 
கொண்ட ஒழுக்க நெறியினின்றும்‌ நழுவுவர்‌. அப்படி நழுவ 
நேரிடும்‌ காலத்துச்‌ சிலகால வாழ்வுக்கு நீதியையும்‌ 
நேர்மையையும்‌ பலிகொடுக்காதே;. அநீதிக்குத்‌ தண்டனை 


தலைமையுரை 293 


தரத்‌ தலைவன்‌ ஒருவன்‌ உளன்‌ என்று உணர்த்தி நல்‌ வாழ்வில்‌ 
நிலைக்கச்‌ செய்வது சமயம்‌. எனவே வாழ்க்கையில்‌ ஒழுக்கம்‌ 
உறுதி பெறச்‌ சமய வாழ்வு வேண்டியிருக்கிறது. 

இந்த உண்மையைப்‌ பண்டைத்‌ தமிழ்ப்‌ பெருமக்கள்‌ 
நன்றாக உணர்ந்திருந்தனர்‌. அவர்களது வாழ்க்கையில்‌ சமயப்‌ 
பண்பியல்புகள்‌ கலந்து படிந்திருந்தன. அவர்கள்‌ தம்‌ 
சிந்தனையிலும்‌ செயலிலும்‌ கடவுட்‌ பற்றும்‌ நம்பிக்கையும்‌ 
கலந்திருந்தது. அவர்களுடைய தனி வாழ்வு பொது வாழ்வு 
அகிய இரண்டிலும்‌ சமயப்‌ பண்பாடு முதலிடம்‌ பெற்றி 
ருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில்‌ வழிபாட்டுணர்ச்சி 
வளர்ந்து வளம்‌ பெற்றிருந்தது. வாழ்த்துகின்ற கலையன்றி 
வசை பாடும்‌ கலையை அறியார்‌. விண்ணை அளந்து 
காட்டுகின்ற-துன்பம்‌ துடைத்து நல்லின்பம்‌ நல்குகின்ற 
எண்ணற்ற அலயங்கள்‌ தமிழகத்தில்‌ எழுந்தன. எழுச்சிக்கு 
அடிப்படை பண்டைப்‌ பெருமக்களது சமய வாழ்வும்‌ வழி 
பாட்டுணர்ச்சியும்தான்‌. தமிழகம்‌ கண்ட சமய நிலையங்கள்‌ 
இரண்டு வகையின. ஓன்று அலயங்கள்‌, பிறிதொன்று 
மடாலயங்கள்‌. ஆலயங்கள்‌ வழிபாட்டு நிலையங்கள்‌. 
பண்புகள்‌ பல்கி-பக்தி உணர்ச்சி வளரத்‌ துணை செய்பவை 
ஆலயங்கள்‌. உணர்ச்சிக்குத்‌ தூண்டுகோல்‌-காவலிடம்‌ 
அலயங்கள்‌. நல்லறிவு கொளுத்தித்‌ தெளிவான உள்ளம்‌ தந்து 
நல்லுணர்வை நல்கி; கொள்கையைப்‌ பரப்பிக்‌ காக்கும்‌ 
காவல்‌ நிலையங்கள்‌ மடாலயங்கள்‌. ஒன்று உணர்ச்சியை 
உண்டாக்கி வளர்த்துக்‌ காக்க; இது மடாலயங்களின்‌ 
தொண்டு. நல்லுணர்ச்சியைப்‌ பக்தியாக மாற்றி வழிபாட்டிற்‌ 
கலந்து இன்புறச்‌ செய்வது. இவை அலயங்களின்‌ தொண்டு. 
இவ்விரு வகை நிலையங்களையும்‌ கண்டு அன்பு பேணி 
அருளுள்ளம்‌ கொண்டு அறம்‌ பல வளர்த்துக்‌ களிப்புடன்‌ 
வாழ்ந்த பெருமை பண்டைத்‌ தமிழினத்திற்கு உண்டு. ஒரு 
சில ஆண்டுகளாகத்‌ தமிழினத்தின்‌ வாழ்வை இருட்சூழல்‌ 
கவ்வியுள்ளது. கிப்ஸன்‌ சொன்னபடி இவ்வுலகுபற்றிய அறிவு 


294 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மிக மேம்பட்டுள்ளது. மற்றொரு மீளா உலகைப்‌ பற்றிய 
அறிவு குறைந்து வருகிறது. சிறப்பாக வாழ்க்கையோடியநைத 
சமயப்‌ பண்பு அருகி வந்து விட்டது. வாழ்க்கை வேறு; சமயம்‌ 
வேறு; சடங்கு வேறு என்ற புல்லிய உணர்ச்சிக்கு 
ஆட்பட்டுவிட்டனர்‌. இதனால்‌ இதயம்‌ மடிந்தது. எலும்‌ 
புடம்பு இருக்கிறது. நெஞ்சம்‌ தோய்ந்த சமய வாழ்வு குறைந்து 
வரலாயிற்று. 

தமிழினத்தின்‌ தனிமைப்‌ பண்பு சமரச நோக்கு, 
தமிழ்கண்ட உன்னத உயர்மொழி “ஒன்றே குலமும்‌ ஒருவனே 
தேவனும்‌” என்பதாம்‌. இடையில்‌ இந்த நிலை மாறியது. சமய 
வாழ்வில்‌ சாதி முதலிய புல்லிய உணர்ச்சிகள்‌ தோன்றி 
வளர்ந்தன. அகவுணர்வைப்‌ போற்றிக்‌ காத்துக்‌ கொள்வதற்‌ 
காகக்‌ கையாளப்‌ பெற்ற சமயச்‌ சடங்குகள்‌ சடங்குகளாகவே 
காட்சியளித்தன. நெஞ்சந்‌ தோய்ந்த சமய வாழ்வு இல்லாமற்‌ 
போய்விட்டது. புறம்‌ வளர்ந்தது. அகம்‌ தேய்ந்தது. அதனால்‌ 
தமிழகம்‌ மிகத்‌ தாழ்ந்துவிட்டது. தாழ்ந்தமைக்கு ஒரு சில 
எடுத்துக்காட்டுகள்‌. தமிழ்‌ நாட்டிற்‌ பிறந்தாரனைவரும்‌ 
தமிழர்கள்‌. பாதிக்கு மேற்பட்ட.மக்கள்‌ சைவத்திருநெறி நின்று 
ஒழுகுகின்ற பேறு பெற்றவர்கள்‌. ஏனைய மதக்களில்‌ பெரும்‌ 
பகுதியினர்‌ வைணவக்‌ கொள்கையினர்‌. ஒரு சிலர்‌ பிற சமய 
மக்களும்‌ உண்டு. இங்ஙனம்‌ வாழ்ந்த நூற்றுக்கணக்கான 
சைவக்‌ கொள்கையினர்‌ பிற மதம்‌ புகுந்து கொண்டே 
யிருந்தனர்‌. ஆயிரக்கணக்கான ஆலயங்களிலிருந்தும்‌. நூற்றுக்‌ 
கணக்கான மடாலயங்களிலிருந்தும்‌ இவை தமக்கு மூன்றரை 
கோடி ரூபாய்‌ வருமானம்‌ இருந்தும்‌ பிற மதம்‌ புகுகின்ற 
சகோதரர்களைத்‌ தடுக்கவில்லை. தடுக்க நினைக்கவும்‌ 
இல்லை. இதனால்‌. இவற்றிற்கு விளைந்த கேடு எண்ணும்‌ 
தரத்ததா? பிற மதத்தினர்‌ தம்‌ மதப்‌ பிரசாதத்திற்காக சைவத்‌ 
திருநெறியின்‌ கொள்கைகளைச்‌ சிறப்பாக உருவ வழிபாட்டுக்‌ 
கொள்கையினை எள்ளி நகைத்துப்‌ பேசிவந்தனர்‌. ஏனென்று 
கேட்பார்‌ இல்லை. இதனையொட்டி நம்மவரினும்‌ பலர்‌ 


தலைமையுரை 295 


சமய வாழ்வினையும்‌, வழிபாட்டினையும்‌ இழித்து எள்ளிப்‌ 
பேசத்‌ தலைப்பட்டனர்‌. இவ்வியக்கம்‌ சாதி ஓழிப்பியக்க 
மாகத்‌ தோன்றி சமய ஒழிப்பியக்கமாக மாறிவிட்டது. மூலை 
முடுக்குகளில்‌ எல்லாம்‌ நாத்திகம்‌ பரப்பப்‌ பெற்றது. சிறந்த 
இலட்சிய நெறியினின்று வாழ்ந்த பெருமக்களின்‌ 
வரலாற்றினை இன்பத்‌ தமிழில்‌ பக்திச்‌ சுவை நனி சொட்டச்‌ 
சொட்ட பாடித்‌ தந்த சேக்கிழார்‌ பெருமான்‌ எள்ளப்‌ 
பெற்றார்‌. அவர்‌ தம்‌ திருநூல்‌ எரிக்கு இரையாக்கப்பட்ட 
வேண்டுமென்று பேசப்பெற்றது. அது போலவே ஊனினை 
உருக்கி உயிரையும்‌ உருக்கி உலப்பிலா அனந்தத்தைக்‌ 
கொடுக்கும்‌ அருமைத்‌ திருவாசகத்திற்கும்‌ எரியிட 
வேண்டுமென்று ஆர்ப்பரித்தார்கள்‌. தமிழ்‌ நாட்டின்‌ ஒரு சில 
அலயங்களில்‌ சில ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேற்றுமை 
யின்‌ காரணமாக தகாத செயல்களையும்‌ செய்யத்‌ தலைப்‌ 
பட்டனர்‌. செய்தும்விட்டனர்‌. எனினும்‌ கவலைப்படுவார்‌ 
யாருமில்லாத கதியற்ற நிலை சைவத்துக்கு இருந்து கொண் 
டிருந்தது. இந்த நிலை இன்றும்‌ மாறவில்லை என்றுதான்‌ 
சொல்லவேண்டியிருக்கிறது. இன்றும்‌ பிற சமயத்தினரின்‌ 
சமயப்‌ பரப்பு வேலை துரிதமாக, நடந்து கொண்டிருக்கிறது. 
நாத்திகர்களும்‌ பெருகி உருவங்களை உடைப்பதும்‌ திருமுறை 
களைத்‌ தீயில்‌ இடுவதும்‌ எங்கள்‌ இலட்சியம்‌ என்று 
ஆர்ப்பரித்துக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. நாடாளும்‌ அரசோ 
மதச்‌ சார்பற்ற அரசு என்ற பேரில்‌ இருக்கிறது. ஆதலால்‌ 
இவை தம்மை எதிர்த்து நிற்பதில்‌ அது நேரடியாகத்‌ தலையிட 
முடியாது. இந்த நிலை சமயப்‌ பற்றுள்ள ஒவ்வொருவருக்கும்‌, 
சமயச்‌ சான்றோர்களுக்கும்‌, சமயத்‌ தலைவர்களுக்கும்‌ ஒரு 
சோதனை. இது கடைசி நேரம்‌. இனியும்‌ உறங்கினால்‌ 
கடமையினின்று தவறியவர்கள்‌ ஆகிவிடுவோம்‌. இடம்‌ 
பொருள்‌ ஏவல்‌ இருந்தும்‌ இழக்கமுடியாத கொள்கையினை 
இழந்துவிட்டோம்‌ என்ற பழிச்‌ சொல்லுக்கு . உரியவர்கள்‌ 
ஆகிவிடுவோம்‌. அன்புடைய பெருமக்களே! இதனைச்‌ 


296 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


சிந்தனையில்‌ பதித்துக்கொண்டு செயலில்‌ இறங்குவோமாக! 
நமக்குத்‌ தெரிந்த ஒரு சில அக்க வேலை முறைகளையும்‌ 
குறிப்பிட அசைப்படுகின்றோம்‌. 

1. நல்லன பெருகி அல்லன மறைய வேண்டுமானால்‌ 
அதற்குரிய சாதனம்‌ நல்லனவற்றைப்‌ பற்றிப்‌ பன்னிப்‌ 
பன்னிப்‌ பேசுதலும்‌ பரவுதலும்‌ ஆம்‌. முதலில்‌ சமயச்‌ 
சார்புடைய அனைவர்‌ மாட்டும்‌ நெஞ்சந்‌ தோய்ந்த சமய 
வாழ்க்கையை மலரச்‌ செய்ய வேண்டும்‌. வாழ்க்கையோடு 
ஒன்றுபட்ட சமயந்தான்‌ நல்ல பயனைத்‌ தரும்‌. எனவே 
ஒவ்வொருவர்‌ வாழ்விலும்‌ பூரண பக்தி உணர்ச்சியை 
வளர்க்க வேண்டும்‌. வீடுகளில்‌, வீதிகளில்‌, மன்றங்களில்‌, 
அலயங்களில்‌ எங்கும்‌ தெய்வத்‌ திருமறைத்‌ தமிழ்‌ முழக்கத்தை 
எழுப்ப வேண்டும்‌. நாள்‌ தவறினும்‌ நாழிகை தவறினும்‌ தான்‌ 
தவறாத முறையில்‌ திருமுறைகளை ஒதுகின்ற பழக்கத்தினை 
மேற்கொள்ள வேண்டும்‌. ஊர்தோறும்‌ கூட்டு வழிபாட்டு 
இயக்கங்கள்‌, பொதுப்‌ பிரார்த்தனைகள்‌ முதலியவற்றைத்‌ 
தோற்றி வளர்க்க வேண்டும்‌. இவை நம்மவர்பால்‌ நடக்க 
வேண்டியவை. 


2. சமய வாழ்வு வாழ்கின்ற பெருமக்களிடத்தும்‌, சமய 
நிலையங்களிடத்தும்‌ சாதி மனப்பான்மையை வளரவிடக்‌ 
கூடாது. உண்மைச்‌ சமயத்திற்கு சாதி உடன்பட்டதல்ல; 
புறம்பானது என்று தெளிவாக அறிவிக்க வேண்டும்‌. அப்படி 
அறிவித்து விடுவது ஒன்றாலேயே பெரும்‌ பகுதியான மக்கள்‌ 
சமய வாழ்வுக்கு வந்துவிடுவார்‌, 


3. சில ஆண்டுகளாகத்‌ தமிழ்நாட்டில்‌ ஒரு மறுமலர்ச்சி. 
அதுதான்‌ தமிழைப்‌ பற்றியது. எங்கும்‌ தமிழார்வம்‌ தலை 
யெடுத்து வளர்கிறது. தமிழன்பு பெருகிவருறெது. தமிழன்பில்‌ 
திளைக்கின்ற பல அன்பர்கள்‌ திருக்கோயில்களில்‌ தமிழுக்கு 
இடமில்லை என்ற ஒரு காரணத்தால்‌ திருக்கோயில்‌ 
வழிபாட்டுணர்ச்சிக்கு மாறுபடுகின்றனர்‌. திருக்கோயில்‌ 


தலைமையுரை 297 


களில்‌ தமிழுக்கு இடம்‌ தருதல்‌ தவறானதாகாது. 
வேண்டுமானால்‌ பழக்கமெனும்‌ பாசிபடிந்த உள்ளங்கள்‌ 
தவறானதாக நினைக்கலாம்‌. மேற்பரப்பில்‌ காட்சியளிக்கும்‌ 
பாசியை நீக்கிப்‌-பார்த்தால்‌ அந்தப்‌ பாசி இடையில்‌ 
படர்ந்தது வேர்‌ ஊன்றாத பாசி. இயற்கையிலேயே தண்ணீர்‌ 
தெளிவுதான்‌. அது போலவே பண்டுதொட்டே அலயங்களில்‌ 
தமிழ்‌ முழக்கம்‌ கேட்கப்‌ பெற்றதுதான்‌. ஏன்‌ நலிவுற்ற காலத்து 
நல்லுணர்வு கொளுத்திச்‌ சைவம்‌ பரப்பி நானிலத்தைக்‌ 
காத்த நால்வர்‌ பெருமக்கள்‌ இன்பத்‌ தமிழில்தானே 
பாடினார்கள்‌. எனவே சமய நிலையங்கள்‌ தமிழைப்‌ 
புறக்கணித்துத்‌ தவறானதோர்‌ செயலை விளைவித்து விட 
வேண்டாமென்று குறிப்பிட அசைப்படுகின்றோம்‌. விரைவில்‌ 
தமிழ்நாட்டுத்‌ திருக்கோயில்கள்‌ அனைத்திலும்‌ தமிழில்‌ 
அர்ச்சனை செய்கின்ற பழக்கத்தைக்‌ கையாள முன்வர 
வேண்டும்‌. இதனால்‌ ஆயிரக்கணக்கான இளைஞர்களின்‌ 
மனம்‌ மாறும்‌. அவர்கள்‌ தமிழன்போடு சமயப்பற்றிலும்‌ 
சிறந்து விளங்குவார்கள்‌. 

4. இனி சமயத்தை வளர்ப்பதற்குரிய வழி, வீடு தோறும்‌ 
செல்வதுதான்‌. சமயச்‌ சான்றோர்களும்‌, சமயத்‌ தொண்டர்‌ 
களும்‌ வீடுகள்‌ தோறும்‌ நுழைந்து பரிவாகப்‌ பேசி வீட்டில்‌ 
நாள்‌ தவறாது வழிபாடு அல்லது பிரார்த்தனை குடும்பத்து 
உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌ ஒன்றாக இருந்து செய்யும்படித்‌ 
தூண்ட வேண்டும்‌. இங்ஙனம்‌ செய்வதால்‌ வீடுகளில்‌ சமயம்‌ 
விளக்கம்பெறும்‌. வீடுகள்‌ திருந்தினால்‌ நிச்சயமாக நாடு 
திருந்தும்‌ என்ற நம்பிக்கை நமக்குண்டு, இத்தொண்டினை 
யாரும்‌ மேற்கொள்ளலாம்‌. பொருட்செலவற்ற மிகச்‌ 
சுலபமான தொண்டு. அனால்‌ பெரும்‌ பயன்‌ விளைகின்ற 
பெரும்‌ தொண்டு. வீடுதோறும்‌ சமய விளக்கம்‌ காண 
முயல்வோமாக! 


எத்தனையோ ஆண்களாக தமிழினத்தின்‌ ஒரு பகுதி 


யினர்‌ தாழ்த்தப்பட்ட மக்களாக ஒதுக்குப்புறத்தில்‌ வாழ்‌ 
௫.X1-2௫ 


298 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


கின்றனர்‌. அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ நன்‌ மணம்‌ இல்லை. 
வளமும்‌ இல்லை. இப்பகுதியினரில்‌ பலர்தான்‌ பிற மதம்‌ 
புகுந்தவர்கள்‌. இன்னும்‌ ஒரு சிலரே எஞ்சியிருக்கின்றனர்‌. 
அவர்களையும்கூட புத்தர்களாக ஆக்கப்‌ பாடுபடுகின்றார்‌ 
ஒருவர்‌. அதே காலத்தில்‌ இந்தியப்‌ பேரரசு அவர்களுக்கு 
எல்லா வகுப்பினரோடும்‌ உடனிருந்து வாழ்வதற்குரிய 
உரிமையைச்‌ சட்ட ரீதியாக வழங்கியுள்ளது. அவர்கள்‌ 
அடியெடுத்து வைக்கக்‌ கூடாதென்றிருந்த அலயங்களில்‌ 
அச்சமின்றி நுழைய உரிமை வழங்கப்பட்டுள்ளது. எனவே 
நாம்‌ நமது பழக்கத்தை மாற்றிக்‌ கொண்டு சேரிகள்தோறும்‌ 
நுழைந்து பரிவோடு அவர்களை அணுகி அவர்களது துன்பம்‌ 
துடைத்து அவர்களது உணர்ச்சியிலும்‌ வாழ்விலும்‌ 
சமயத்தைக்‌ கலக்க வேண்டும்‌. இந்தப்‌ பணியால்‌ இரண்டு 
நன்மை விளைகிறது. ஒன்று சமயத்‌ தொண்டு, மற்றொன்று 
சமூகத்‌ தொண்டு. இத்தகு பணியால்‌ தமிழினமே உயர 
வழியுண்டு. ஒவ்வொரு சேரியிலும்‌ என்று பிரார்த்தனை ஒலி 
எழுகிறதோ அன்றே சமயத்தின்‌ நன்னாள்‌. 

இந்த நூற்றாண்டை மேடை  நூற்றாண்டென்று 
சொல்லிவிடலாம்‌. எதற்கெடுத்தாலும்‌ மேடைச்‌ சொற்‌ 
பொழிவு. அலங்காரமான நடையில்‌ ஒரு சில மணி நேரங்கள்‌ 
பேசினால்‌ மக்களை ஈர்த்துக்‌ கவர்ந்துவிடலாம்‌, என்ற 
நம்பிக்கை வளர்ந்துள்ள காலம்‌ இது. அப்படியே நடந்து 
வருவதையும்‌ நாம்‌ அறிவோம்‌. எனவே நாமும்‌ சிறந்த சமயச்‌ 
சொற்பொழிவாளர்களைத்‌ தயாராக்க வேண்டும்‌. அவர்‌ 
களின்‌ சொல்லாற்றலைப்‌ பெருக்க வேண்டும்‌. மூலை 
மூடுக்களிலெல்லாம்‌ நின்று சமய வாழ்வின்‌ நல்லியல்புகளை 
மக்களுக்கு எடுத்துச்‌ சொல்ல வேண்டும்‌. மாறுபட்டவர்‌ 
களின்‌ மாறான பேச்சுக்களை உண்மையை எடுத்துக்‌ 
காட்டுவதின்‌ மூலம்‌ மக்களுக்குத்‌ தெளிவு படுத்த வேண்டும்‌. 
சமயத்‌ தொண்டர்கள்‌ மேடையோடன்றி வாழ்க்கையிலும்‌ 
பண்பட்டவராயிருத்தல்‌ வேண்டும்‌. இத்தகு தொண்டர்கள்‌ 


தலைமையுரை 299 


ஒரு சிலரை நாட்டிலே உலவவிடுவேமானால்‌ பெரிதும்‌ 
நன்மை உண்டு. 


சமயத்‌ தத்துவங்களை விளக்குகின்ற முறையில்‌ இனிய 
எளிய தமிழில்‌ அடிக்கடி சிறு நூல்கள்‌ வெளியிட வேண்டும்‌. 
அவைகள்‌ மிகவும்‌ குறைந்த விலைக்கு வழங்கப்‌ பட 
வேண்டும்‌. நூல்கள்‌ விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகளினின்றும்‌ 
எழுதல்‌ கூடாது. குறிப்பாக உருவ வழிபாட்டு முறைகள்‌ 
தத்துவங்கள்‌, சமயச்‌ சார்பில்‌ உள்ள புறச்‌ சாதனங்கள்‌, சமய 
தூல்கள்‌, புராணங்கள்‌ முதலியவற்றைப்‌ பற்றிய உண்மைக்‌ 
கருத்துக்களை மக்களுக்குத்‌ தெளிவாக எடுத்துக்‌ காட்ட 
வேண்டிய கடமை நமக்குண்டு. இக்‌ கடமையினின்றும்‌ தவறி 
விடுவோமானால்‌ ஒன்றை மற்றொன்றாகப்‌ பேசுகின்ற 
கூட்டம்‌ பெருகி உண்மை அருகிவிடலாம்‌. சமய அறிஞர்கள்‌, 
சமயப்‌ பற்றுள்ள படித்த இளைஞர்கள்‌ இம்‌ முயற்சியில்‌ 
ஈடுபட வேண்டும்‌. இந்தத்‌ திருத்‌ தொண்டினால்‌ இன்று 
மக்களிடையே பரவியுள்ள மாறுபட்ட கருத்துக்களை 
மாற்றிவிடலாமென்று நம்புகின்றோம்‌. 


அன்புடைப்‌ பெருமக்களே! பணிகள்‌ பலவற்றைப்‌ 
பாங்குறத்‌ தீட்டிக்‌ காட்டலாம்‌. எனினும்‌ அனைத்தும்‌ செயல்‌ 
முறைக்கு வரவேண்டுமே. எனவே விரிவஞ்சி விடுக்க 
அசைப்படுகின்றோம்‌. சமயத்‌ தலைவர்கள்‌ அனைவரும்‌ இந்த 
இறுதியான கட்டத்தில்‌ ஒன்றுபடவேண்டும்‌. ஒவ்வொருவர்‌ 
தனி வாழ்விலும்‌ சமயத்‌ தொண்டு நல்ல இடம்‌ பெற 
வேண்டும்‌. இங்ஙனம்‌ ஒன்றுபட்டு நல்ல ஈடுபாட்டுணர்ச்சி 
யோடு பணி செய்வோமானால்‌ எண்ணிய பயனைப்‌ 
பெறுவதற்கு யாதும்‌ ஐயமில்லை. ஒன்றுபடவும்‌, தொண்டு 
களில்‌ ஈடுபடவும்‌ ஆண்டவன்‌ திருவருள்‌ துணை செய்யு 
மென்று நம்புகின்றோம்‌. 


இந்த முயற்சியின்‌ சின்னம்‌ தான்‌ தமிழ்நாடு 
அருன்நெறித்‌ திருக்கூடம்‌. திருக்கூட்டத்தின்‌ அருள்‌ முழக்கம்‌ 


300 ... தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தமிழ்நாட்டின்‌ பல பகுதிகளிலும்‌ கேட்கப்‌ பெறுகிறது. 
நூற்றுக்கணக்கான அன்பர்கள்‌ தம்மையும்‌, தம்‌ வாழ்வையும்‌ 
மறந்து இத்‌ திருத்தொண்டில்‌ ஈடுபட்டிருக்கின்றனர்‌. 
அவர்களுக்கு நமது இதயம்‌ கலந்த வாழ்த்து. கடந்த 
மூன்றாண்டுகளாகச்‌ சைவசித்தாந்த சமாஜத்தினரோடு 
கலந்து உறவாடுகின்ற இன்பப்பேறு தொடர்ந்து கிடைத்து 
வருகிறது. இந்த உறவு முறை இடையீடுபடாது வளரும்‌ என்ற 
நம்பிக்கை நமக்குண்டு. இன்றைய சூழ்நிலையில்‌ தமிழ்நாடு 
அருள்நெறித்‌ திருக்கூட்டத்தினர்‌ மேற்கொண்டுள்ள பெரும்‌ 
பணிகளுக்குச்‌ சமாஜத்தினர்‌ பக்கபலமாக இருந்து 
வருகின்றனர்‌ தொண்டர்‌ குலம்‌ அனைத்தும்‌ ஒன்று என்ற 
உண்மையை அருள்நெறித்‌ திருக்கூட்டத்தினரும்‌, 
சமாஜத்தினரும்‌ மெய்ப்பித்து வருகின்றனர்‌. இத்தகு பேரன்பு 
படைத்த சமாஜத்தினர்க்கு .நமது உளம்‌ கலந்த வாழ்த்து. 
மீண்டும்‌ ஒருமுறை சமயவாழ்வுடையார்‌ அனைவரும்‌ 
ஒன்றுபடவும்‌ அருள்பாலித்துத்‌ திருத்தொண்டின்‌ நெறிபேணி 
வளர்க்கத்‌ துணை செய்யும்‌ வண்ணம்‌ ஈரோடையப்பரின்‌ 
இணையடிகளைச்‌. சிந்திக்கன்றோம்‌! அன்பர்களது அன்பு 
பொருந்திய, அர்வம்‌ நிறைந்த ஒத்துழைப்பினை வேண்டி 
நிற்கின்றோம்‌ ! 


வாழ்க தமிழ்‌/ வளர்க அருள்நெறி! 


ட 


மனம்‌ இரூ மாவீகை 


Cut orn 


“தன்னையறிந்‌ தின்பமுற வெண்ணிலாவே-ஒரு 
தந்திரம்‌ நீ சொல்ல வேண்டும்‌ வெண்ணிலாவே?” 


“திருஅருட்பா 
தன்னை அறிதல்‌ என்றால்‌ என்ன? தன்னை அறிந்து 
கொள்வது எப்படி? தன்னை அறிந்து கொள்வதால்‌ பயன்‌ 
உண்டா? என்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்போமானால்‌, 
கேட்டும்‌ புலன்‌ வழி போகாது திரிகரணங்களையும்‌ அடக்கி 
நின்றோமானால்‌ அங்கு-'தன்னை யறிந்தின்பமுறுவது' தானே 
இத்திக்கும்‌. 
“நான்‌ யார்‌? என்‌ ஞானங்கள்‌ யார்‌?” எனக்‌ 
கேட்போமானால்‌ “தன்னை அறிந்து இன்பமுறலாம்‌, 
தன்னை அறிவது என்பது நம்‌ மனத்துக்குள்ளேயேயிருக்கும்‌ 
சோதியை (பரம்பொருளை) உணர்வது ஆகும்‌. தன்னை 
அறிந்தால்‌ பிறவியை ஒழித்துப்‌ பேரின்பம்‌ பெறலாம்‌. 
தன்னையும்‌ இன்னார்‌, இனையன்‌ என்று 
எண்ணாமலும்‌ சிந்திக்காமலும்‌ இருந்தும்‌, அஞ்ஞானக்‌ 


302 ..... தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


கோரை மண்டித்‌ தரிசாகக்‌ கிடந்தாலும்‌, புலன்‌ வழி ஏக, 
மனம்‌ போன போக்கில்‌ சென்றால்‌ ஆங்குச்‌ சிற்றின்பங்களும்‌, 
“யெருந்துன்பங்களுமே” விளையும்‌. ஒரு முடிவுடைய 
இன்பங்களும்‌, முடிவிலாத்‌ துன்பங்களும்தான்‌ மிஞ்சும்‌. 


இச்சிற்றின்பங்களும்‌ அளவீடற்ற இடுக்கண்களும்‌ 
அடுக்கடுக்காக வந்து புதை சேற்றில்‌ அழ்த்தும்‌. 


இன்னும்‌ ஒவ்வொரு பொழுதும்‌ மலமொடு 
எழுந்திருந்து பசி, நித்திரை, யாத்திரை, பிழைத்து, பித்த 
உலகத்தில்‌ பித்தனாக ஆகி, மதம்‌ கொண்ட யானையைப்‌ 
போன்று “ஆசை என்ற வலையில்‌ வீழ்த்தும்‌. கல்வி என்னும்‌ 
பலகடல்‌ பிழைத்தும்‌; பொறாமை என்ற பேயால்‌ ஆட்டு 
விக்கப்பட்டும்‌; செல்வம்‌, வறுமை, அறிவு இவைகளில்‌ 
தேனில்‌ விழுந்த ஈயாக மயங்கி, வாது பேசி, அறுகோடி மாயா 
சக்திகள்‌ ஊடே பிழைத்தும, “நாத்திகம்‌' பேசி நாத்தமும்பு 
ஏறியும்‌, உறவு சுற்றம்‌, நட்பு என்னும்‌ அலைகடலில்‌ வீழ்ந்தும்‌, 
சமயம்‌, மதம்‌, சாத்திரம்‌, கோத்திரம்‌, விரதம்‌ இவைகளில்‌ 
மயங்கியும்‌, ஐம்பூதங்களின்‌ அல்லலில்‌ சக்கயும்‌, இன்னும்‌ பல 
அளவீடற்ற மாயையின்‌ சூழ்ச்சிகளுக்கு ஆளாகி வீணே 
விழலுக்கு இறைத்த நீர்‌ போல பிறந்து, பிறந்து, இறந்து, இறந்து 
பவக்கடல்‌ ஏறாது. பிறவிக்கரை காணாது நீந்திக்‌ 
கொண்டேயிருக்க வேண்டியதுதான்‌, தன்னையறிந்து 
இன்பமுறாத வரையில்‌. 


தன்னை . அறிந்து இன்பமுறுவதாவது “பேரின்பம்‌” 
எனப்படும்‌. இப்‌ பேரின்பத்திற்கு முதலும்‌ மூடிவும்‌' இல்லை. 
பேரின்பத்தை. அனுபவிக்குங்‌ காலத்துச்‌ சலிப்பில்லை, 
வெறுப்பில்லை, கசப்பில்லை. தன்னை அறிய ஆங்கு 
ஆணவம்‌, கன்மம்‌, மாயை ஆகிய மலங்கள்‌ தன்னை அறிந்த 
மாத்திரத்திலேயே நிர்மலமாகி விடும்‌. எல்லாமும்‌ 
தானேயாகி பேரின்பத்தோடே தன்மயமாதல்‌. 


மனம்‌ ஒரு மாளிகை 303 


இப்புன்புலால்‌ யாக்கை புரையோடிக்‌ கனியுமாறு, 
கண்ணார நீர்‌ மல்கி, கசிந்துருக, உள்ளம்‌ நெக்குருகி, 
நாயினேன்‌, பேயினேன்‌, வன்மனத்தேன்‌ என அரற்றி “தான்‌” 
என்ற அகந்தைக்‌ இழங்கை அகழ்ந்தெடுத்து நினைந்து, 
நினைந்து, உணர்ந்து, உணர்ந்து “நெகிழ்ந்து, நெகிழ்ந்து, 
சிந்தித்து, சிந்திக்கும்‌ பொருளும்‌, சிந்திக்கும்‌ திறனும்‌ ஒரே 
தன்மையாகி முயற்சி செய்து, நொந்து நொந்து, அழுது, 
புலம்பி, அரற்றி, எவ்விதத்தாலும்‌ சலனம்‌ அடையாது. 
நிலைகுலையாது, தாயையே நினைந்து அழும்‌ சேய்‌ போல 
ஒரே குறிக்கோளாக நம்‌ மனதை உள்முகமாக நிறுத்தி 
ஒருமைப்‌ படுத்தித்‌ தூய்மை செய்தோமானால்‌ அங்குத்‌ 
தோன்றும்‌ உள்ளொளியை (சோதியைக்‌ கண்டு, அதாவது 
தன்னை” அறிந்து இன்ப முறலாம்‌.' 

இப்பேரின்பத்திற்கு ஒரு வரையறையில்லை. இதனால்‌ 
தான்‌ தன்னை அறிந்து இன்பமுற்றவர்கள்‌, (யான்‌ பெற்ற 
இன்பம்‌ பெறுக இவ்வையகம்‌” என்றனர்‌. 

'ஒருநாமம்‌, ஓர்‌உருவம்‌ ஒன்றும்‌ இல்லாற்கு ஆயிரம்‌ 

திருநாமம்‌ பாடி, நாம்‌-தெள்ளேணம்‌ கொட்டாமோ” 


௭ திருவாசகம்‌ 


என்ற மணிவாசகரின்‌ மணிவாக்காலும்‌ இதை உய்த்‌ 
துணரலாம்‌. 


“உன்னையே நீ அறிவாய்‌'-என்றார்‌ கிரேக்க நாட்டுப்‌ 
பேரறிஞரான சாக்ரட்டீஸ்‌. அகவே நம்மையே நாம்‌ நன்கு 
அறிந்தோமானால்‌ நடப்பது யாவும்‌ நலமே; பயன்‌. என்ன 
வாக இருக்கும்‌ எனச்‌ சிந்திக்க வேண்டா. 

நம்மை நாம்‌ அறிந்து கொள்ளாத போதுதான்‌ 
பலனைப்‌ பற்றி ஏங்கி, எவ்வாறு வழி தவறிய ஒருவன்‌ 
திகைப்பானோ அவ்வாறு இவ்‌ உலகாயதத்தில்‌ தவிக்க 
வேண்டி உள்ளது. இவ்விதம்‌ தவிப்பதால்‌. தடுமாற்றமும்‌, 
தடுமாற்றத்தில்‌ மனம்‌ அமைதியிழந்து தன்னை அறியாமல்‌ 


304 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


விழலுக்கு நீர்‌ இறைத்து எட்டிக்‌ காயாகத்‌ தனக்கும்‌ 
பயனின்றி, பிறருக்கும்‌ பயனின்றிக்‌ கெடுகின்றனர்‌ என்பதைத்‌ 
திருமூலர்‌ திருவாக்கால்‌ அறியலாம்‌. 

“தன்னை அறியத்‌ தனக்கொரு கேடில்லை 

தன்னை அறியாமல்‌ தானே கெடுகின்றான்‌”. 

-- திருமந்திரம்‌ 

தன்னை அறிந்தால்‌ பிறிதொன்றால்‌ ஆங்கு யாதொரு 
தீமையும்‌ இல்லை. இதனால்தான்‌ கணியன்‌ பூங்குன்றனார்‌ 
என்ற பெரும்‌ புலவர்‌ புறநானூற்றில்‌ “தீதும்‌ நன்றும்‌ பிறர்தர 
வாரா”-என்றார்‌. 

தன்னை அறிவதே ஞானத்தின்‌ இறுதி நிலையாகும்‌. 
தன்னை அறிந்தால்‌ ஆங்கு தன்னுள்ளே ஈசனைக்‌ காணலாம்‌. 

'தன்னை அறியும்‌ அறிவை அறிந்தபின்‌ 

தன்னையே அர்ச்சிக்கத்‌ தானிருந்‌ தானே” 

-- திருமந்திரம்‌ 

என்ற திருமூலர்‌ வாக்காலும்‌, 

“தேடிக்‌ கண்டு கொண்டேன்‌-தேவனை என்னுள்ளே 

தேடிக்‌ கண்டு கொண்டேன்‌”. _ தேவாரம்‌ 
என்ற அப்பரடிகள்‌ வாக்காலும்‌ அறியக்‌ காண்கிறோம்‌. 
இக்கருத்தையே உணர்ந்த தாயுமானவரும்‌, 

“நெஞ்சகமே கோயில்‌ நினைவே சுகந்தம்‌-அன்பே 

மஞ்சனநீர்‌ பூசைகொள்ள வாராய்‌ பராபரமே” 
என்று தாமும்‌ பரமும்‌ ஒன்றாகிய நிலையை எடுத்தியம்பு 
கின்றார்‌. | 

தன்னை அறிந்து இன்பமுற்றவர்கள்‌ கூற்றுவனுக்கு 
அஞ்ச வேண்டியதில்லை என்பதைத்‌ திருமந்திரத்தால்‌ 
அறியலாம்‌. 


மனம்‌ ஒரு மாளிகை 305 


“ஒடுங்கி நிலைபெற்ற உத்தமர்‌ உள்ளம்‌ 
நடுங்குவ தில்லை நமனுமங்‌ கில்லை.” 


எனத்‌ திருநாவுக்கரசர்‌ கூறுவதுபோல்‌ தன்னை அறிந்தால்‌ 
அங்குத்‌ தன்‌ மனத்துள்ளே மறைந்துள்ள ஈசனைக்‌ 
காணலாம்‌. 

“விறகில்‌ தீமினன்‌ பாலிற்படு நெய்போல்‌ 

மறைய நின்றுளன்‌ மாமணிச்‌ சோதியான்‌ 

உறவு கோல்நட்‌ டுணர்வுக்‌ கயிற்றினால்‌ 

முறுக வாங்கிக்‌ கடையமுன்‌ நிற்குமே” _ தேவாரம்‌ 


மனம்‌, வாக்கு, காயத்தால்‌ வல்வினைகள்‌ ஆரம்ப 
மாகும்‌. வல்வினை ஆரம்பமாகிய போது பிறவி உண்டாகும்‌. 
பிறவி தொடரும்போது பாவ, புண்ணியங்கள்‌ வந்து சேரும்‌. 
. இதையே பிறவி வாசனை என்பார்கள்‌. மனம்‌, வாக்கு, காயம்‌, 
நேர்‌ நிற்கில்‌ பிறவியில்லாப்‌ பெரு நிலையை அடைவர்‌, 

“அனைத்துலகும்‌ ஆய நின்னை 

ஐம்புலன்கள்‌ காண்கிலா” 
- என்பதாலும்‌, 


"இரந்து இரந்து, உருக என்‌ மனத்துள்ளே 

எழுகின்ற சோதியே” 
என்ற திருவாசகத்தாலும்‌ “தன்னை யறிந்தின்ப முற்றோர்‌” 
நிலையை உணரலாம்‌. 

தன்னை அறிந்து இன்பமுற்றோர்களுக்கு இருவேறு 
பட்ட தன்மைகளே ஆங்கு இல்லை. இப்புன்புலால்‌ 
யாக்கையில்‌ உயிர்‌ புணர்ந்து கொண்டிருக்கும்‌ போதே எது 
எதுவோ அது அதுவேயாகி “அருட்சோதியில்‌' கலத்தலே 
தன்னையறிந்தின்பமுறுதல்‌ ஆகும்‌. 

“தன்னை யறிந்திருந்த தத்துவ ஞானிகள்‌ 

முன்னை வினையின்‌ முடிச்சை யவிழ்ப்பார்கள்‌ 


306 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பின்னை வினையைப்‌ பிடித்துப்‌ பிசைவார்கள்‌ 
சென்னியில்‌ வைத்த சிவனரு ளாலே.” _ திருமந்திரம்‌ 


ம்‌ > 


அவனருளாலே அவன்‌ தாள்‌ வணங்கு, 
கிடைத்தற்கரிய இம்மானுட உடலைப்‌ பேரின்பத்திற்காகவே 
பயன்படுத்தி “தன்னையறிந்தின்பமுற்று” பேரின்ப வாழ்‌ 
வினை (நிறைவுடைய வாழ்வினைப்‌) பெற்றுப்‌ பேரின்பத்தை 
அடைந்து மகிழ்வோமாக. 


நீதியோ கடவன்‌ 


மதம்‌ என்ற சொல்‌, தமிழ்‌ இலக்கிய இலக்கணங்களில்‌ 
கொள்கை என்ற பொருளிலேயே வழங்கப்‌ பெறுகிறது. 
“எழுவகை மதமே உடன்படன்‌ மறுத்தல்‌” என்பது நன்னூல்‌ 
நூற்பா. மனித உலகம்‌ தன்னுடைய வாழ்க்கையின்‌ தொடக்க 
காலத்தில்‌ அஃதாவது காட்டு வாழ்க்கைக்கு அடுத்த 
கட்டத்தில்‌, கொள்கைகளை .உருவாக்கும்‌ உணர்வினைப்‌ 
பெற்றது. மனம்‌ போன போக்கில்‌ வாழ்ந்த மனிதர்களிடையே 
மோதல்கள்‌ ஏற்பட்டன. 


இரண்டு தற்போக்குக்‌ கொண்ட மனிதர்களிடையே 
மோதல்‌ ஏற்படத்தானே செய்யும்‌! மனிதர்களிடையே 
ஏற்பட்ட இந்த மோதல்களைத்‌ தவிர்க்கவே கொள்கைகள்‌ 
உருவாயின; ஒழுங்கு முறைகள்‌ பிறந்தன; ஒழுக்க நெறிகள்‌ 
எழுந்தன. ஒரு மனிதன்‌ மற்றொரு மனிதனுக்கோ, மற்றை 
மன்பதைக்கோ உரிமை பேசமாட்டான்‌; பேசவும்‌ முடியாது 
என்று கருதியது அன்றைய மன்பதை. 


அதலால்‌ முதற்‌ கொள்கை, மனிதனை மையமாகக்‌ 
கொண்டு எழாமல்‌, மனிதனையும்‌ விஞ்சிய கடவுளை 
மையமாகக்‌ கொண்டு பிறந்தது. முதற்கொள்கை கடவுளை 
மையமாகக்‌ கொண்டே பிறந்ததால்‌, இன்று பல்வேறு 
கொள்கைகள்‌ தோன்றி வளர்ந்திருப்பினும்‌ “மதம்‌” என்ற 


மனம்‌ ஒரு மாளிகை 307 


சொல்‌ கடவுட்‌ சார்புடைய கொள்கையை மட்டுமே 
குறிக்கிறது. 

ஒரு மனிதன்‌, பிறிதொரு மனிதனின்‌ நலத்தைக்‌ 
கைப்பற்றாததே அறம்‌. ஒரு மனிதனின்‌ நலம்‌ பிறிதொரு 
மனிதனின்‌ நலத்தோடு மோதாமல்‌ ஒதுங்கி வளர்வதே 
நேர்மை. ஒரு மனிதன்‌ பிறிதொரு மனிதனின்‌ உரிமைகளை- 
உணர்வுகளை மதித்து நடப்பதே சிறந்த மத ஒழுக்கம்‌. இதுவே 
மத நெறியின்‌ தொடக்க காலச்‌ சீரிய இயல்பு. 


காலப்‌ போக்கில்‌, மதம்‌ மனிதர்களின்‌ உரிமைகளுக்கு 
அரண்‌ செய்வதற்கு மாறாக, வன்முறையாளர்களுக்கே கை 
கொடுத்தது. இதன்‌ விளைவாகச்‌ சாதிகள்‌ தோன்றின; 
பொருளியல்‌ ஏற்றத்‌ தாழ்வுகள்‌ மலிந்தன. 


எல்லார்க்கும்‌ பொதுவாம்‌ மன்றுள்‌ நடமாடும்‌ 
இறைவன்‌ திருமுன்னும்‌; சாதியே ஆட்சி செய்தது; இன்னும்‌ 
ஆட்சி செய்கிறது. சுரண்டும்‌ மனப்பான்மையுடைய பொருள்‌ 
வன்முறையாளர்களின்‌ ஆட்சியே நடந்தது; நடந்து 
கொண்டிருக்கிறது. “காகம்‌ உறவு கலந்துண்ணக்‌ கண்டீர்‌” 
என்ற கோட்பாட்டு ணு இன்றைய மத உலகத்தில்‌ 
செரிக்கவில்லை. 


“எல்லா உலகுக்கும்‌ அம்மையப்பரே அம்மையப்பர்‌” 
என்ற நெறிக்கும்‌ மதவியலாருக்கும்‌ ' நெடுந்தொலைவு இருக்‌ 
கிறது. கோயில்களுக்கும்‌ குடிசைகளுக்கும்‌ இடையே நீண்ட 
தூரம்‌ உள்ளது. சாதி வன்கண்‌ மனப்பான்மையுடை 
யோர்களும்‌, பலருடைய வயிற்றிலடித்துப்‌ பழியுடை வழியே 
பொருள்‌ திரட்டியவர்களும்‌, ஈரம்‌ என்ற ஒன்று நெஞ்சில்‌ 
இல்லா மதவாதிகளும்‌ ஒப்புடன்படிக்கை செய்துகொண்டு 
ஏழைகளின்‌ வாழ்வைக்‌ கூற்றெனக்‌ குடித்து வருகின்றனர்‌. 
இளைய மன்பதையினர்‌ இதனை நினைந்து நினைந்து 
நெஞ்சுருகித்‌ தூய புரட்சிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்‌; 
மன்பதை நலனுக்குற்ற மத நெறியைக்‌ காண வேண்டும்‌. 


308 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மதம்‌ கடவுளுக்காகத்‌ தோன்றியதன்று. மதத்தின்‌ 
மையம்‌ கடவுள்‌ உணர்வேயாம்‌. அனாலும்‌, மதம்‌ மனிதனை, 
அறிவால்‌, உணர்வால்‌ வளர்த்துக்‌ கடவுள்‌ தன்மை 
யுடையவனாய்‌ அக்குவதையே நோக்கமாகக்‌ கொண்டது. 
மனிதன்‌ தனமையினால்‌ விலங்குமல்லன்‌; அனால்‌ 
மனிதனுமல்லன. 


மனிதன்‌ தன்னிடம்‌ இயல்பாய்‌ அமைந்துள்ள 
விலங்குத்‌ தன்மைகளினின்று விலகி மனிதத்‌ தன்மைகளைப்‌ : 
பெற்று வளர்ந்து பின்‌ தெய்வத்‌ தன்மைகளையும்‌ பெற்று 
விளங்குதல்‌ வேண்டும்‌. 


விலங்குத்‌ தன்மையாவது, இன்ப துன்ப உணர்வு 
களுக்கு அடங்கி ஆட்பட்டு அழிதல்‌. மனிதத்‌ தன்மையாவது 
இன்ப துன்ப உணர்வுகளுக்கு உட்பட்டு-ஆயினும்‌ எதிர்த்துப்‌ 
போராடித்‌ துன்பங்களில்‌ மட்டும்‌ வெற்றி பெற்று 
இன்பமாக்கிக்‌ கொள்ளுதல்‌. தெய்வத்‌ தன்மையாவது இன்ப 
துன்ப உணர்வுகளை வெற்றி பெற்று, உணர்வுகளைக்‌ 
கடந்த-என்றும்‌ எப்பொழுதும்‌ துன்பம்‌ தலைகாட்டாத 
இன்ப அன்பில்‌ திளைத்து, இன்புற்று, மகிழ்ந்து வாழ்தலில்‌ 
வெளிப்படுவது. இஃதே மதத்தின்‌ குறிக்கோள்‌. இந்தக்‌ 
குறிக்கோளுக்கும்‌ இன்றைய மதத்திற்கும்‌ நெடுந்தொலைவு 
ஏற்பட்டிருப்பதை நாமனைவரும்‌ உணர வேண்டும்‌. 


பலநூறு ஆண்டுகட்கு முன்பே தமிழகத்தின்‌ ஆன்றவிந்‌ 
தடங்கிய கொள்கைச்‌ சான்றோர்‌, ஒருலகம்‌ பற்றிப்‌ பேசினர்‌. 
“யாதும்‌ ஊரே, யாவரும்‌ கேளிர்‌” என்கிறது புறநானூறு; 
“பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌” என்கிறது வள்ளுவம்‌. 
“ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌” என்கிறது திருமந்திரம்‌. 


இங்ஙனம்‌ மனித உலகத்தை ஒருலகமாக எடுத்துக்‌ 
கூறிய தமிழக மதச்சூழலின்‌ குரலும்‌. தமிழக ' மதநெறியின்‌ 
ஒழுக்கமும்‌ உடனடியாக நடைமூறைப்படுத்தப்‌ பட 
வேண்டும்‌. இறைவழிபாட்டிற்குச்‌ சாதி முறைகள்‌ குறுக்கே 


மனம்‌ ஒரு மாளிகை 309 


நிற்கக்கூடாது. தந்த தாயாரைத்‌ தீண்டி, மெய்தொட்டுப்‌ 
பயின்று மகிழ்வதைத்‌ தடைசெய்ய எவருக்கு உரிமை உண்டு? 

நந்தம்‌ திருக்கோயில்களில்‌ உள்ள திருமேனிகளை 
எல்லா நாட்டினரும்‌, எல்லா மொழியினரும்‌, பலரும்‌ நீரும்‌ 
பூவுமிட்டுத்‌ தொட்டு மகிழ்ந்து வழிபாடு செய்யும்‌ உரிமை 
வேண்டும்‌; அன்றைக்கே இந்த உரிமை மலரும்‌ நாளிலேயே 
மதம்‌ மன்பதை மதமாகும்‌. அதுவரையில்‌ கோயில்‌ 
“மதமாகவே” இருக்கும்‌. 


உலகுக்கு முதல்வன்‌ தலைவன்‌ கடவுள்‌. மனித உலகம்‌ 
இன்புற்று மகிழ்ந்து வாழ இந்த உலகில்‌ எத்துணையோ கோடி 
இன்பங்களை வைத்திருக்கிறான்‌ இறைவன்‌, “எத்தனை கோடி 
இன்பம்‌ வைத்தாய்‌ இறைவா” என்று பாரதியும்‌ பாடினா 
னன்றோ ! 

இன்பங்களைத்‌ துய்த்து மகிழ்வதில்‌ மேடு ஏன்‌? 
பள்ளம்‌ ஏன்‌? ஏழை ஏன்‌? பணக்காரன்‌ ஏன்‌? இறைவன்‌ 
இந்த வேறுபாடுகளைத்‌ தோற்றுவிக்கவில்லை. 

எல்லா உலகமும்‌, எல்லா உயிர்களும்‌ “இன்புற்றிருக்க 
நினைப்பதுவே யல்லாமல்‌ வேறொன்றறியேன்‌” என்ற தாயு 
மானாரின்‌ கோட்பாடு எங்கே? எல்லாருடைய இன்பத்தை 
யும்‌ நாமே சூறையாடிக்‌ கொண்டு தாமின்புறுதலிலேயே 
தலை நாட்டமுடையோர்‌ கையில்‌ சிக்கியிருக்கும்‌ மதம்‌ 
எங்கே? 


“பிறிதின்‌ நோய்‌ தன்‌ நோய்போல்‌ போற்றுதல்‌” 
மதத்தின்‌ ஒழுக்கம்‌; மதத்தின்‌ கொள்கை. உண்மையான மதம்‌ 
உலகில்‌ கால்‌ கொள்ளுமாயின்‌ போர்‌ ஏது? பற்றுக்கோடல்‌ 
ஏது? இன்றைய மன்பதை உலகத்தில்‌ மதம்‌, காரணங்களாகக்‌ 
கால்‌ கொண்டிருக்கிறதே தவிர, ஒழுக்கங்களாகக்‌ கால்‌ 
கொள்ளவில்லை. 


இன்றைய மனித உலகத்திற்குத்‌ தேவை மிக உயர்ந்த 
புதுமையும்‌ பொதுமையும்‌ உடைய மதத்தின்‌ கொள்கையே. 


310 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உயிரினத்திற்குக்‌ கொல்லாமை அன்பு காட்டி, வாழவைக்கும்‌ 
மன்பதையின்‌ இன்ப மகிழ்ச்சியே மதத்தின்‌ குறிக்கோளாக 
இருக்க வேண்டும்‌. மன்பதையை, நேர்மை, அறம்‌ அய 
அரண்களால்‌ காக்கின்ற மதமே தேவை. அதனாலன்றோ 
அப்பரடிகளும்‌ கடவுளை “நீதியே” என்று கூறி வாழ்த்தினார்‌. 


சாயப்‌ பல்கலைக்‌ கழகங்களன்‌ 


பழங்காலம்‌ முதலே மனிதனுக்குத்‌ தன்‌ வாழ்வில்‌ 
ஒழுங்கு, அமைதி, நீதி, இன்பம்‌, அன்பு ஆகியவை இருத்தல்‌ 
வேண்டுமென்ற ஆர்வம்‌ அவனை அறியாமலேயே அவனுள்‌ 
ஏற்பட்டது. இந்த ஆர்வத்தின்‌ தரண்டுதலே சமயமாக 
மலர்ந்தது. 

சமயம்‌-மனிதனின்‌ உள்ளத்தைச்‌ சமைத்துப்‌ பக்குவப்‌ 
படுத்துவது. அவனுடைய வாழ்வில்‌ நிகழும்‌ ஆவேச உணர்வு, 
பரபரப்பு உணர்வு, பிறருக்குத்‌ துன்பம்‌ இழைக்கும்‌ தய 
உணர்வு ஆகியவற்றை அடக்கி அவனை நல்வாழ்க்கைக்குப்‌ 
பக்குவப்படுத்துவது சமயம்‌. மற்றவர்க்குப்‌ பயன்படுமாறு 
வாழ்பவனே-பிறருக்குத்‌ தொல்லை கொடுக்காமல்‌ வாழ்ப 
வனே முதிர்ந்த சமய வாழ்வு உடையவனாவான்‌. 


நம்முடைய சமய வாழ்க்கைக்காகச்‌ சென்ற காலத்‌ 
தலைமுறை திருக்குறளைத்‌ தந்தது. திருமுறைகளைத்‌ தந்தது. 
எல்லாம்‌ தந்தது. தராதது ஒன்றும்‌ இல்லை. மனிதனது 
படைக்கும்‌ ஆற்றலினால்‌ . ஒரு தலைமுறைக்கும்‌ மற்றொரு 
தலைமுறைக்கும்‌ தொடர்ச்சி உண்டாகிறது. நிகழ்காலத்‌ 
தலைமுறையினராகிய நாம்‌ என்ன செய்துகொண் 
டிருக்கிறோம்‌. வரும்‌ தலைமுறையினருக்கு நாம்‌ என்ன 
படைத்துக்‌ கொடுக்கப்‌ போகிறோம்‌ என்று சிந்தித்தல்‌ 
வேண்டும்‌. 

சமய வாழ்க்கைக்கு நம்‌ ஐம்பொறிகளைப்‌ பக்குவப்‌ 
படுத்தல்‌ வேண்டும்‌. ஐம்பொறிகள்‌ மனிதனுக்குத்‌ துணையும்‌ 


மனம்‌ ஒரு மாளிகை 911 


செய்யும்‌; துன்பமும்‌ செய்யும்‌. சந்தர்ப்பம்‌ பார்த்து, இப்‌ 
பொறிகள்‌ நம்மைத்‌ துன்பப்படுத்தும்‌. 


நம்‌ பொறிகளைப்‌ பக்குவப்படுத்துமுன்‌ நம்மை அறிதல்‌ 
வேண்டும்‌. நம்மை இயக்கும்‌ தலைவனை அறிதல்‌ 
வேண்டும்‌. மனிதன்‌ தன்னை அறிய முடியாத நிலையில்‌ 
இருக்கிறான்‌. “இருகை யானையை ஒத்திருந்தது என்‌ உள்ளக்‌ 
கருவை யான்‌ கண்டிலேன்‌ கண்டது எவ்வமே” என்றார்‌ 
மணிவாசகர்‌. யானை தன்‌ உருவைத்‌ திரும்பிப்‌ பார்க்க 
இயலாதது. நாமும்‌ அப்படித்தான்‌ இருக்கிறோம்‌. அது 
மட்டுமன்றி யானை தன்னைச்‌ செலுத்தும்‌ பாகனையும்‌ 
உணராது. நாமும்‌ அவ்வாறே. நான்‌ யார்‌? என்‌ உள்ளம்‌ யார்‌? 
என்று மணிவாசகர்‌ அறிந்தாற்போல்‌ அறிதல்‌ வேண்டும்‌. 
“மக்களே போல்வர்‌ கயவர்‌” என்றார்‌ திருவள்ளுவர்‌. நாம்‌ 
மனித உருவில்‌ விலங்குகளாக வாழ்கிறோம்‌. நம்‌ வாழ்வைத்‌ 
திரும்பிப்‌ பார்த்தல்‌ வேண்டும்‌. 


நாம்‌ அறியாமையில்‌ இருக்கிறோம்‌; இருளில்‌ 
இருக்கிறோம்‌ என்று அறிந்தால்‌. அறிவு தேவை; ஒளி தேவை 
என்ற உணர்வு தோன்றும்‌; நோயை அறிந்தவனுக்கு மருந்து 
தேவை என்ற உணர்வு தோன்றுவது போல, இந்த உணர்வு 
தோன்றியபோதே மனிதனுக்குச்‌ சமய வாழ்வின்‌ தேவையும்‌ 
அருமையும்‌ புலப்படுகின்றன. இந்த உணர்வு நிலைத்திருக்க 
வேண்டும்‌. இந்த உணர்வு தோன்றிய பின்னரும்‌ சிலர்‌ பழைய 
விலங்கு நிலைக்குத்‌ திரும்பி விடுவதுண்டு. இதில்‌ மிக 
விழிப்பாக இருந்து தன்னைக்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


நாம்‌ பிறர்க்குத்‌ துன்பம்‌ செய்யாதிருந்தால்‌ பிறர்‌ 
நமக்குத்‌ துன்பம்‌ செய்யார்‌, அதுவே சமய வாழ்வின்‌ 
அடிப்படை. உலகில்‌ துன்பத்தை எதிர்த்துப்‌ போரிட மனிதன்‌ 
கண்ட நெறி சமயநெறி. சமய நெறியில்‌ நின்று வாழ்வை 
ஒழுங்குபடுத்திக்‌ கொண்டால்‌ துன்பம்‌ வராது. 


312 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


நல்ல சமய வாழ்வு உள்ள நாட்டில்‌ சட்ட 
புத்தகங்களுக்கு வேலையில்லை. வேத புத்தகங்கள்‌ 
செல்வாக்கு இழந்த நாட்டில்‌ வேந்தனும்‌ கொடிய அரசியல்‌ 
நடந்த வேண்டி இருக்கும்‌. இப்பொழுது சமயம்‌ சமுதாயத்‌ 
தின்‌ ஒரு பகுதியாகத்‌ தான்‌ கருதப்படுகிறது. இந்நிலை மாற 
வேண்டும்‌. சமுதாயம்‌ முழுவதிலும்‌ சமயம்‌ ஊடுருவி நிற்றல்‌ 
வேண்டும்‌. 


நாம்‌ புதுமையை விரும்புகிறோம்‌. பழைமை தீயதன்று. 
இறைவனைப்‌ “பழையோன்‌,” “முன்னைப்‌ பழம்‌ பொருட்கும்‌ 
முன்னைப்‌ ' பழம்‌ பொருள்‌” என்கிறோம்‌. பழைய 
அடிப்படையை மாற்றாமல்‌ புதுமையை மேற்‌ கொள்கிறோம்‌. 
பழைய கோவிலைப்‌ புதுப்பித்துக்‌ குட நீராட்டு விழா 
செய்வது போல சமய சமுதாயத்தையும்‌ புதுப்பிக்கும்‌ நல்ல 
தொண்டினை நாம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. நாம்‌ சமய வழிப்‌ 
பட்ட சமுதாய வரலாற்றின்‌ புதிய அத்தியாயத்தை எழுத 
வேண்டும்‌. 


மறைமலை அடிகள்‌, திரு.வி.க., கா.சு. பிள்ளை போன்ற 
வர்களால்‌ தொடங்கப்‌ பெற்ற சமுதாயப்‌ பணி இடையில்‌ 
தளர்ச்சி அடைந்தது. இத்தலைமுறையில்‌ நாம்‌ அதைத்‌ 
தொடர்ந்து செய்ய வேண்டும்‌. நம்முடைய பயணத்தின்‌ 
எல்லை நெடுந்‌ தூரத்தில்‌ இருக்கிறது. தளராது நடந்து 
செல்லுதல்‌ வேண்டும்‌. சமுதாயத்தில்‌ இடைக்காலத்தில்‌ வந்து 
கலந்துள்ள தீய, நஞ்சு உணர்வுகளை மாற்ற வேண்டும்‌. . 


கோயிலைத்‌ தழுவிய குடும்பங்களும்‌, குடும்பங்களைத்‌ 
தழுவிய கோவிலும்‌ அமைகிற சமுதாயத்தை உருவாக்குவதே 
நம்‌ பணியின்‌ குறிக்கோளாக இருத்தல்‌ வேண்டும்‌. இத்திருத்‌ 
தொண்டில்‌ முயலும்போது பல இன்னல்கள்‌ ஏற்படலாம்‌. 
அவற்றிற்கெல்லாம்‌ தளராமல்‌ வெற்றி காணும்வரை உழைக்க 
வேண்டும்‌. இந்து சமயம்‌ இந்த நல்ல தொண்டு புரிவதற்கான 
வழி வகைகளைச்‌ சிந்தித்துச்‌ செயலாற்ற முற்படும்‌ என்று 


மனம்‌ ஒரு மாளிகை 313 


நம்புகிறோம்‌. நம்‌ பணி நிச்சயம்‌ வெற்றி பெறும்‌ என்பதற்கு 
அடையாளமாக நம்‌ சமயத்‌ தலைவர்கள்‌ எல்லோரும்‌ ஓர்‌ 
அமைப்பின்‌ கீழ்‌ ஒன்றுபட வேண்டும்‌ என நாம்‌ 
விரும்புகிறோம்‌. 

திருமடங்கள்‌ தமிழகத்தின்‌ தத்துவப்‌ பல்கலைக்‌ கழகங்‌ 
களாகத்‌ திகழத்‌ திருவருள்தான்‌ துணை செய்ய வேண்டும்‌. 


இந்தூ சாமயாம்‌ 


இந்து சமயம்‌ என்று தோன்றியது என்று கூற முடியாத 
காலப்‌ பழமையுடையது. கடவுள்‌ உண்டு; அது ஞானப்‌ 
பொருள்‌; உயிர்‌ உண்டு. அது அறியாமையின்‌ பாற்பட்டது; 
அனாலும்‌ அறிவுப்‌ பொருளாதற்குரிய தகுதியுடையது. உயிர்‌ 
அறியாமையினின்று விலகி ஞானத்தை அடைதலே 
வாழ்க்கையின்‌ நோக்கம்‌ என்ற மையக்‌ கருத்தைச்‌ சுற்றி வட்ட 
மிட்டு வளர்ந்து வந்துள்ள பல நெறிகளை இணைப்பாகக்‌ 
கொண்டது இந்து சமயம்‌. 


இந்து சமயம்‌ இந்திய நாட்டின்‌ மாபெரும்‌ சமயம்‌; 
மொழிகளைக்‌ கடந்த சமயம்‌; இனங்களைக்‌ கடந்த சமயம்‌. 
ஆனாலும்‌ பாய்ந்தோடுகிற அறு பாய்ந்து செல்லும்‌ 
நிலப்பரப்புக்களிளெல்லாம்‌ வளம்‌ உண்டாக்குதல்போல 
இந்து சமயம்‌ இந்திய நாட்டில்‌ பேசப்‌ பெறும்‌ எல்லா 
மொழிகளுக்கும்‌, எல்லா இனங்களுக்கும்‌ வளம்‌ 
சேர்த்திருக்கிறது. 

இவ்வளவு பெருமை பெற்ற இந்து சமயமாயினும்‌ 
காலத்தின்‌ விளைவான சலிப்புகளிலிருந்து உயிர்ப்புடன்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்வதற்கான கொள்கை அக்கங்கள்‌- . 
கோட்பாடுகளில்‌ புதுப்பிப்புகள்‌ இந்து சமயத்தில்‌ தேவை 
யான அளவு நடைபெறவில்லை. அது மட்டுமின்றி சில 
நன்னெறிகள்‌-மனிதர்களின்‌ தன்னலத்தால்‌-உருமாறி திநெறி 
களாகி உள்ளன. அதனால்‌ இந்து சமயம்‌ தனது உயிர்ப்பு 


௫:1. 


314 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


நிலையை இழக்காவிடினும்‌, அக்கரீதியான வள்ரச்சியைப்‌ 
பெற முடியவில்லையென்பது மறுக்க முடியாத உண்மை. 


ஒழுங்கினைக்‌ காப்போம்‌! 


பொதுவாக உடல்‌ மூச்சினை இடையீடின்றி உயிர்த்தல்‌ 
போல நெஞ்சு இறைவன்‌ நாமத்தை இடையீடின்றி எண்ணிக்‌ 
கொண்டே யிருத்தல்‌ வேண்டும்‌. இதுவே சமய நெறி 
நிற்போரின்‌ உயர்சீலம்‌. அடுத்து, குறைந்தது நாளொன்றுக்கு 
மூன்று வேளை வணங்க வேண்டும்‌. காலை, உச்சிப்பொழுது, 
மாலை இறைவனை வணங்க வேண்டுமென்பது நியதி; மரபு. 


இந்த வழிபாட்டு முறையை இன்றைக்கு இந்துக்களில்‌ 
பின்பற்றுபவர்கள்‌, விரல்‌ விட்டு எண்ணத்தக்க எண்ணிக்கை 
யினரேயாவர்‌. நாள்தோறும்‌ ஆலயம்‌ தொழுவது நமது 
அன்றோர்‌ மரபு. அனால்‌ இன்று நாள்தோறும்‌ அலயத்திற்குச்‌ 
செல்பவர்‌ எண்ணிக்கை இந்து சமய மக்கள்‌ தொகையை 
நோக்க மிகக்‌ குறைவு. பொதுவாக இந்து சமூகத்தைச்‌ சேர்ந்த 
மக்கள்‌ திருவிழாவிற்குத்‌ திருவிழா திருக்கோயிலுக்குச்‌ 
செல்லும்‌ பழக்கத்தை வளர்த்துக்‌ கொண்டுள்ளனர்‌. இந்தக்‌ 
குறை நீங்கச்‌ சில அண்டுகளாகத்‌ தமிழ்நாட்டில்‌ வார 
வழிபாட்டு இயக்கங்கள்‌ அறிமுகப்படுத்தப்‌ பெற்றன; 


வார வழிபாடு என்ற சொல்‌ திருமுறை வழக்குச்‌ 
சொல்‌. அதாவது அன்பினால்‌ செய்யும்‌ வழிபாடு வார 
வழிபாடாகும்‌. அனால்‌ அது நடைமுறையில்‌ வாரத்துக்‌ 
கொருமுறை செய்யும்‌ வழிபாடாயிற்று. இந்த வார வழி 
பாட்டு முறையிலும்‌ போதிய ஒழுங்குகள்‌ "அமைய வில்லை. 
ஊர்தோறும்‌ கோயில்‌ தோறும்‌ வார வழிபாடு நிகழும்‌ 
இழமைகள்‌ வேறுபடுகின்றன. 


அதலால்‌ பொதுவாக இந்துக்கள்‌ அனைவருக்கும்‌ 
உகந்ததாகிய வெள்ளிக்கிழமையை வார வழிபாட்டு : 
நாளாகத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கொள்ளுதல்‌; எல்லா ஊர்களிலும்‌ 


மனம்‌ ஒரு மாளிகை 315 


வெள்ளிக்‌ கழமையன்றே வார வழிபாடு நிகழும்‌. வார 
வழிபாடு நிகழ்த்த வேண்டிய காலம்‌ மாலை ஆறு மணிக்கு 
என்ற நியதியை மேற்கொள்ளுதல்‌. எல்லா ஊர்களிலும்‌ 
வெள்ளிக்‌ கிழமைதோறும்‌ மாலை அறு மணிக்குக்‌ கூடி 
வழிபாடு செய்வதென்ற ஒழுங்கு முறையைக்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌. கிழமையும்‌ குறித்த நேரமும்‌ எக்காரணத்தைக்‌ 
கொண்டும்‌ யாருக்காகவும்‌ மாறக்கூடாது. இந்துக்களாகப்‌ 
பிறந்த யாவரும்‌ நாடு முழுவதும்‌ நிகழும்‌ இந்த வார 
வழிபாட்டில்‌ தவறாது கலந்து கொள்வதைக்‌ கடமையாகக்‌ 
கொண்டு ஒழுகி ஒழுங்கைக்‌ காப்பாற்றுவோமாக. 


நமது வழிபாட்டில்‌ நம்முடைய, ஆன்றோர்கள்‌ கடைப்‌ 
பிடித்தொழுகிய சில மரபுகளைக்‌ கடைப்பிடித்தொழுக 
வேண்டும்‌. திருக்கோயிலுக்கு வார வழிபாட்டுக்கு வருவோர்‌ 
வரிசையில்‌ ஒருவர்‌ பின்‌ ஒருவராக ஒழுங்கமைதியாக வழி 
பாட்டில்‌ கலந்து கொள்ள வேண்டும்‌. 


ஒருவரைப்‌ பின்‌ தள்ளி ஒருவர்‌ முன்‌ போதல்‌ 
உலகியலில்‌ வேண்டுமானால்‌ தற்காலிகமான பயன்களைத்‌ 
தரலாம்‌. அனாலும்‌ தீது. சமய வாழ்க்கையில்‌ எல்லாம்‌ வல்ல 
இறைவன்‌ சந்நிதியில்‌ ஒருவரைப்‌ பின்‌ தள்ளி ஒருவர்‌ 
முந்துதல்‌ அறம்ன்று; அருள்‌ நெறியும்‌ அன்று. அப்பரடிகள்‌ 
தமக்கு முன்‌ வந்தவர்கள்‌ பின்‌ தாம்‌ திருக்கோயிலுக்குள்‌ 
புகுவதாகக்‌ கூறியுள்ளார்‌. 


“போதோடு நீர்சுமந்‌ தேத்திப்‌ 
புகுவார்‌ அவர்பின்‌ புகுவேன்‌” 


என்பது அப்பரடிகள்‌ திருப்பாடல்‌. அதலால்‌ திருக்கோயில்‌ 
வழிபாட்டில்‌ வார வழிபாட்டில்‌ கலந்து கொள்பவர்‌ பலர்‌ 
வந்து வரிசையில்‌ ஒழுங்கமைதியுடன்‌ நின்று சென்று 
வழிபாட்டை நிகழ்த்தும்‌ ஒழுங்கு முறையைக்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌. 


316 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ _ 


உறவினை வளர்ப்போம்‌ ! 


இந்து சமூகம்‌ மொழிகளைக்‌ கடந்து இனங்களைக்‌ 
கடந்து வளர்ந்துள்ள ஒரு சமூகம்‌. இயற்கையான மொழி, இன 
வேறுபாடுகள்‌ தவிர்க்க முடியாதவை. ஆனால்‌ இந்த மொழி, 
இன . வேறுபாடுகள்‌ மாறுபாடுகளாக முரண்பாடுகளாக 
உருவம்‌ கொள்ளக்‌ கூடாது. அதலால்‌, இந்து சமூகத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ இந்திய மொழிகளின்பால்‌ வெறுப்புணர்ச்சி 
காட்டாது, இந்திய மொழிகள்‌ பலவற்றைக்‌ கற்க முயல வேண்டும்‌. 
மொழிகளில்‌ வெறுப்புக்‌ காட்டுதல்‌ அறிவுக்குத்‌ தடை விதித்துக்‌ 
கொள்வதாகும்‌. இதை விட மனித குலத்துக்குப்‌ பெரிய தற்கொலை 
எதுவும்‌ இல்லை. தமிழில்‌ பக்தியுணர்வை அள்ளி வழங்கும்‌ 
திருவாசகத்தை அனுபவிப்போர்‌ தெலுங்கில்‌ உள்ள தியாகேசரின்‌ 
பக்திக்‌ கீர்த்தனைகளை, இந்தியில்‌ உள்ள மீராவின்‌ பக்திக்‌ 
கீர்த்தனைகளைக்‌ கற்கவும்‌ கேட்கவும்‌ முயலுதல்‌ வேண்டும்‌. 
'இதனால்‌ இதயம்‌ விரியும்‌, பண்பாடு வளரும்‌. 


வாழ்க்கையின்‌ நிலையாமைகளைப்‌ பட்டினத்தார்‌ 
பாடல்களில்‌ படிக்கும்‌ நாம்‌ கபீர்தாசரின்‌ அருள்மொழிகளைக்‌ 
கற்றால்‌ சிந்தனையின்‌ இழையோட்டச்‌ சிறப்புகளை உணரலாம்‌. 
அப்பரடிகள்‌, வள்ளற்‌ பெருமான்‌ ஆகியோரின்‌ பழைமைக்கு 
உயிருட்டும்‌ புதுமை நல அக்கக்‌ கருத்துக்களை கன்னட நாட்டு 
பசவேசரின்‌ கருத்துக்களோடு ஒப்பிட்டுப்‌ பார்த்து வளர்த்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


ஆதலால்‌, இந்து சமூகத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ சமய 
அடிப்படையில்‌ இன, மொழி வேறுபாடுகளைக்‌ கடந்து 
இந்துக்கள்‌ அனைவரிடமும்‌ உறவினை வளர்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அதுவே இந்து சமூகத்தை வாழ்விக்கும்‌ உயரிய 
நெறி, உடனடியான தேவையும்‌ கூட. ஆதலால்‌ இந்து 
சமூகத்தினரிடையில்‌ இனம்‌, மொழி வேறுபாடுகளைக்‌ 
கடந்து உறவினை வளர்ப்போம்‌. 


மனம்‌ ஒரு மாளிகை 917 


நம்முடைய நல்லூழின்மையின்‌ காரணமாக இந்து 
சமூகத்தில்‌ இயற்கையான இன, மொழி வேறுபாடுகள்‌ 
மட்டுமல்லாமல்‌ செயற்கையான சாதி வேற்றுமைகள்‌ 
வளர்ந்துள்ளன. இந்தச்‌ சாதி வேற்றுமைகள்‌ தொடக்க 
காலத்தில்‌ தொழில்‌ வழிதான்‌ அமைந்தன. அனால்‌ காலப்‌ 
போக்கில்‌ இந்தச்‌ சாதி வேற்றுமைகள்‌ பிறப்பின்‌ வழியதாக 
அமைந்து விட்டன. தொழிலியல்‌ அடிப்படையில்‌ அமையும்‌ 
வேறுபாடுகள்‌ மாறுபாடுகளை முரண்பாடுகளை உண்டாக்‌ 
காது; மிகப்‌ பெரிய உயர்வு தாழ்வுகளையும்‌ தோற்றுவிக்காது. 
தொழிலியற்‌ பகுப்பு முறையில்‌ பெருமைகள்‌, மேற்கொள்ளப்‌ 
படும்‌ தொழிலின்‌ அடிப்படையிலேயே அமையும்‌; பிறப்பில்‌ 
அமையாது. 


அனால்‌ நடைமுறையில்‌ இந்து சமூகத்தில்‌ : சாதிகள்‌ 
பிறப்பின்‌ அடிப்படையிலேயே அமைந்து செயற்படுகிறது. 
இரண்டு சாதியினர்க்கிடையில்‌ மலைக்கும்‌ மடுவுக்கு 
மிடையேயுள்ள மாறுபாடுகள்‌ ஏன்‌? முற்றிய நஞ்சாகத்‌ 
தீண்டாமையே உருப்பெற்று விட்டதே! இங்ஙனம்‌ பிறப்பின்‌ 
அடிப்படையில்‌ சாதி வேறுபாடுகள்‌ வளரத்‌ தொடங்கிய 
வுடன்‌ இந்து சமூகத்தினரிடையில்‌ வெறுப்பும்‌ பகையும்‌ 
ஆரோக்கியமில்லாத போட்டா போட்டிகளும்‌ வளரத்‌ 
தொடங்கிவிட்டன. காலப்‌ போக்கில்‌ பழக்கத்தின்‌ காரண 
மாகக்‌ குடும்பங்களிடையே கூட, இந்த நிலைமைகள்‌ பரவிக்‌ 
கால்‌ கொண்டன. இந்த வேற்றுமைகளின்‌ காரணமாகவே 
இந்து சமூகத்தினிடத்தில்‌ பரஸ்பர நம்பிக்கை குறைந்து- 
நல்லெண்ணங்கள்‌ குறைந்து அவநம்பிக்கை மேலிட்டு 
எரிச்சலூட்டும்‌ பிரச்சாரங்களும்‌, பகை மூட்டும்‌ இயக்கங்‌ 
களும்‌ தோன்றலாயின. இவற்றின்‌ விளைவாகக்‌ கோடானு 
கோடி மக்கள்‌ மதமாற்றத்திற்கு அளாயினர்‌. நம்முடைய 
இந்து சமூக வரலாற்றில்‌ நிகழ்ந்த இந்தத்‌ தீய விளைவுகளை 
நாம்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்ளத்‌ தவறுதல்‌ கூடாது. 


318 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ஆதலால்‌, நம்முடைய இந்து சமுதாயத்தைச்‌ சேர்ந்த 
அனைவரும்‌ ஒருகுலமாகி, ஒரு குடும்ப உணர்வில்‌ 
அன்பினைப்‌ பெருக்கி, உறவினை வளர்ப்போமாக, நம்‌ 
முடைய சமூகத்தில்‌ பலரோடும்‌ கூடிப்‌ பழகி இதயத்தினை 
வளர்த்துக்‌ கொள்வோமாக. 


இன்று நம்முடைய சமூகத்தில்‌ பரவியுள்ள ஒரு தீமை 
உறவின்வழி அன்பு காட்டுவது. இது தீது. ஒரு பொழுதும்‌ 
நாட்டுக்கும்‌ சமூகத்திற்கும்‌ இஃது அக்கம்‌ தராது. அன்பின்‌ 
வழி உறவுவழித்‌ தோன்றும்‌ அன்பு உறவுக்குரிய காரணங்கள்‌ 
மாறுபடும்பொழுது, குறையும்‌; வற்றும்‌. ஏன்‌ முரண்பாடு 
களாகக்‌ கூட உருமாறி விடுகின்றன. 


நம்முடைய சமூகத்தில்‌ நாள்தோறும்‌ ஏற்படும்‌ மன 
முறிவுகள்‌ அளப்பில. சாலை விபத்துக்களைச்‌ செய்தியாக்கு 
வதைப்‌ போல மனமுறிவுகளைச்‌ செய்தியாக்கினால்‌ 
சிந்தனை கலங்கும்‌. சிலர்‌ மனமுறிவுகளைத்‌ தவிர்க்க முயற்சி 
செய்யாமல்‌ சாமர்த்தியமாகச்‌ சமாளிக்க முயலுகின்றனர்‌. 
வேறுசிலர்‌, மனமுறிவுகளையே வெற்றி தோல்விகள்‌ ஆக்கு 
கின்றனர்‌. எது எப்படியாயினும்‌ மனமுறிவுகள்‌ வரவேற்கத்‌ 
தக்கன அல்ல. 


ஆதலால்‌, மனமுறிவுகள்‌ தோன்றுதலுக்குரிய சூழல்‌ 
களையே தவிர்த்திடுதல்‌ வேண்டும்‌. அதற்கு ஒரே வழி 
அன்புதான்‌. அன்பிற்குத்‌ தடையாய்‌ இருப்பன தன்னலமும்‌, 
தன்முனைப்புமேயாம்‌. தமையைக்‌ கூட ஹுத்தலின்‌ மூலம்‌ 
ஒரு பொழுதும்‌ மாற்ற இயலாது. தீமையுடையாரையும்‌ கூட 
உவந்து, கலந்து பேசி மாற்றுதலின்‌ மூலமே நிலையான 
அடிப்படையில்‌ தீமை மாறும்‌. 


ஆனால்‌ நன்மையில்லாதார்‌ ஒருவர்‌ தீமையை அந்தத்‌ 
தீமையின்‌ காரணமாகவே தாம்‌ நன்மையுடையார்‌ போல்‌ 
காட்டிக்‌ கொள்ளும்‌ தீய பழக்கம்தால்தான்‌ மனித உறவுகள்‌ 
பாதிக்கின்றன. அதலால்‌, எந்தக்‌ காரணத்தையும்‌ மனத்திற்‌ 


மனம்‌ ஒரு மாளிகை 319 


கொள்ளாமல்‌ அன்பு காட்ட வேண்டும்‌. அன்பு காட்டுவதே 
குறிக்கோள்‌. 

அன்பின்வழி சிலரிடத்தில்‌ உறவு வளரலாம்‌. 
சிலரிடத்தில்‌ உறவு வளராமல்‌ நிற்கலாம்‌. ஆனால்‌, 
அடிப்படையான அன்பு இருப்பதால்‌ உறவு வளராது 
போனாலும்‌ பகை தோன்றாது. தீமையும்‌ தோன்றாது. 
அதலால்‌ இந்து சமூகத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ சமய 
அடிப்படையில்‌ இந்துக்களாக வாழ்வோர்‌ அனைவரிடமும்‌ 
எந்தவித வேறுபாடும்‌ பாராட்டாமல்‌ அன்பாகக்‌ கலந்து 
பேசிப்‌ பழகவேண்டும்‌. உண்ணும்‌ பொழுதுகூட உறவு கலந்து 
உண்ணச்‌ சொன்னாரே தாயுமானவர்‌. 


அதலால்‌, இந்து சமூகத்தினில்‌ உறவு கலந்து 
பழகுதற்குரிய வாய்ப்புகளைத்‌ தோற்றுவித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அவ்வழி அன்பினைக்‌ காட்ட வேண்டும்‌; 
அன்பினைப்‌ பெற வேண்டும்‌. அவ்வழி இந்து சமயத்தின்‌ 
உயர்‌ கொள்கையாக “ஒன்றே குலம்‌” என்ற உயரிய 
கொள்கை நடைமுறைப்‌ படுத்தப்‌ பெற வேண்டும்‌. 
அப்படியானால்‌ ஆசாரங்கள்‌ என்ன அவது? என்று சிலர்‌ 
கேட்கலாம்‌. ஆசாரமுடையவரிடம்‌ பழகுவதன்‌ மூலம்‌ 
மற்றவரும்‌ அசாரமுடையவராக மாறி வளர்வார்கள்‌. 
சீலமுடையாருடன்‌ சீலமில்லாதவர்‌ பழகுவதன்‌ மூலம்‌ சீலம்‌ 
பெறுவர்‌. இதுவே நடைமுறை உண்மை. ஆதலால்‌, இந்து 
சமூகத்தினிடத்தில்‌ உறவினை வளர்ப்போம்‌! 


உதவிகள்‌ செய்வோம்‌ ! 


மனித குலத்தின்‌ உயிர்நிலை ஒருவருக்கொருவர்‌ உதவி 
செய்தலில்தான்‌ ஜீவித்துக்‌ கொண்டிருக்கிறது. உயிர்க்‌ 
குலத்தில்‌ இயல்பாகவுள்ள வேறுபாடுகள்‌ கூட உயிர்க்‌ 
குலத்தின்‌ வளர்ச்சிக்கும்‌ வாழ்வுக்கும்‌ தேவையான உதவி 
களை ஒருவருக்கொருவர்‌ செய்து கொள்ளத்தான்‌ போலும்‌. 
இயற்கையில்‌ ஒன்று புளிக்கிறது; ஒன்று காரமாக இருக்கிறது. 


320 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தோற்றத்தில்‌ வேறுபாடுகள்‌! செயல்‌ முறையில்‌ பயன்‌ 
படுவதில்‌ ஒருமைப்பாடு; உயிர்க்குலத்தின்‌ ஆக்கம்‌; வாழ்வு 
இதுதானே உண்மை! உதவியென்ற அடிப்படையில்‌ தான்‌ 
வேளாண்மை நடைபெறுகிறது. தொழிலுலகம்‌ செயற்படுகிறது. 


ஆனால்‌, காலப்போக்கில்‌ உதவியென்ற இந்த 
மனப்பான்மை அருகி, நாட்டில்‌ ஏழ்மையும்‌ வறுமையும்‌ 
வளர்ந்து விட்டன. இந்து சமூகத்தில்‌ மிக அதிகமான மக்கள்‌ 
வறுமையிலும்‌, ஏழ்மையிலும்‌ உழல்கின்றனர்‌. இந்து சமூக 
மக்கள்‌ மதமாற்றங்களுக்கு அளானதற்கு மிக முக்கியமான 
காரணம்‌ வறுமையும்‌, ஏழ்மையுமே எனபதை எளிதில்‌ மறந்து 
விட முடியாது. இன்றும்‌ ஓர்‌ இந்துவுக்குச்‌ சமய 
அடிப்படையில்‌ சமூக அடிப்படையில்‌ உத்தரவாதமில்லை 
என்ற மனவேதனை நிறைந்த உண்மையை நாம்‌ உணர்ந்து, 
செயற்படும்‌ நாளே இந்து சமூகத்தில்‌ பொன்னாள்‌ ! 


ஆதலால்‌. ஓவ்வொரு இந்துவும்‌, இந்து சமூகத்தின்‌ 
வளர்ச்சிக்கும்‌ மேம்பாட்டுக்கும்‌ உதவி செய்யும்‌ மனப்‌ 
பான்மையில்‌ தம்மை வளர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இந்த 
உதவி இரக்கத்தின்‌ அடிப்படையில்‌ தோன்றுதல்‌ கூடாது. 
உரிமை, கடமை என்ற அடிப்படையில்‌ தோன்ற வேண்டும்‌. 
இந்த உதவி அற உணர்ச்சியில்‌ மட்டும்‌ நடைபெறக்‌ கூடாது. 
முறையான அக்க ரீதியான உதவியாக அமைய வேண்டும்‌. 


ஆதலால்‌, ஒவ்வொரு இந்துவும்‌ தம்முடைய வருவாயில்‌ 
ஒரு குறிப்பிட்ட நியாயமான விழுக்காட்டு நிதியைச்‌ சமூகப்‌ 
பாதுகாப்பு நிதிக்கு மனமுவந்து தர வேண்டும்‌. அந்த நிதி 
இந்து சமூகத்தில்‌ நலிந்தவர்களுடைய மேம்பாட்டுக்கு 
அக்கபூர்வமான வழியில்‌ பயன்படுத்தப்‌ பெறல்‌ வேண்டும்‌. 


இந்து சமூகத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அனைவரும்‌ எல்லா 
நலன்களும்‌ பெற்று வாழத்‌ தக்க வகையில்‌ வளர்க்கப்‌ 
பெறுதல்‌ வேண்டும்‌. இந்து சமூகத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
அனைவரும்‌ எல்லா நலன்களும்‌ பெற்று வாழத்‌ 


மனம்‌ ஒரு மாளிகை 321 


தக்கவகையில்‌ வளர்க்கப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. இந்து 
சமூகத்தின்‌ மேம்பாட்டுக்குத்‌ தொண்டு செய்தல்‌-உதவி 
செய்தல்‌ இந்து சமூகத்தைச்‌ சேர்ந்த ஒவ்வொருவரின்‌ 
தலையாய கடமை என்பதை உணர வேண்டும்‌. இந்து 
சமூகத்தில்‌ எந்தவொரு மனிதன்‌ நலிவுற்றாலும்‌ காலப்‌ 
போக்கில்‌ இந்து சமூகத்தின்‌ மொத்த உருவமும்‌ பாதிக்கும்‌ 
என்பதை நாம்‌ உணர வேண்டும்‌. ஆதலால்‌, இந்து 
சமூகத்திற்கு உதவிகளைச்‌ செய்து அதனை வாழ்விக்க முன்‌ 
வரவேண்டும்‌. அதலால்‌ உதவிகள்‌ செய்வோம்‌! 


“ஒழுங்கினைக்‌ காப்போம்‌! 
உறவினை வளர்ப்போம்‌! 
உதவிகள்‌ செய்வோம்‌ !” 


என்ற இந்த மூன்று கோட்பாடுகளையும்‌ சிந்தனையாலும்‌ 
செயலாலும்‌, அக நிலையிலும்‌ புறநிலையிலும்‌ ஒவ்வொரு 
வரும்‌, நடைமுறைப்‌ படுத்த வேண்டும்‌. இந்தக்‌ கோட்பாடு 
களை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால்‌ இந்து சமூகத்‌ 
தினர்‌ பக்தியில்‌ சிறப்பர்‌; ஞானத்தினைப்‌ பெறுவர்‌; உறவிற்‌ 
கலந்து ஒருகுலமாக வாழ்வர்‌. இந்துக்கள்‌ அனைவரும்‌ 
இன்புற்று வாழ்வர்‌, நாம்‌ அனைவரும்‌ சிறந்த இலட்சியத்‌ . 
தினை அடைந்து மகிழ்வோம்‌. 


வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 
தெய்வத்துள்‌ வைக்கப்படும்‌. 


அவர்களைத்‌ தேறுங்கண்‌ 


நாம்‌. வணங்கும்‌ இறைவன்‌ காலத்தை வென்றவன்‌. 
அதலால்‌ “காலகாலன்‌” என்பர்‌. அப்படியானால்‌ என்ன 
பொருள்‌? இறைவனுக்குக்‌ சாதல்‌ பிறத்தல்‌ இல்லையென்று 
சிலர்‌ கூறுவர்‌. அதாவது, அதியும்‌ இல்லை; அந்தமும்‌ இல்லை 
யென்பர்‌. இதுதான்‌ காலத்தை வென்றவன்‌ என்பதற்குப்‌ 


322 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பொருள்‌ என்றால்‌ நாழும்கூடக்‌ காலத்தை வென்றவர்கள்‌ 
தாம்‌. 


சைவ சித்தாந்த சமய நெறியின்படி உயிர்கள்‌ என்றும்‌ 
உள்ளவை. அவைகளுக்கும்‌ பிறப்பில்லை. இறப்பில்லை. 
உயிர்கள்‌ உடல்‌ தாங்கி உலா வருதலையே பிறப்பு 
என்கிறோம்‌. உயிர்கள்‌ உடலை இழத்தலை “இறப்பு” என்றும்‌, 
புதிய உடல்‌ பெறுதலைப்‌ “பிறப்பு” என்றும்‌ கூறுகிறோம்‌. 
சைவத்தின்‌ படி உயிர்களுக்கு முத்தி நிலையிலும்கூட 
அழிவில்லை. இறைவனுங்கூட உயிர்களை ஆட்கொள்வான்‌ 
வேண்டி, பல திருமேனிகளை எடுக்கிறான்‌, பல பெயர்‌ 
களைப்‌ பெறுகிறான்‌. அதலால்‌, இறைவன்‌ காலத்தை 
வென்றவன்‌ என்பதற்குப்‌ பொருள்‌ பிறப்பில்லாதவன்‌- 
இறப்பில்லாதவன்‌ என்பது மட்டுமாக இருக்கமுடியாது. 
அந்தத்‌ தகுதி நமக்குத்தான்‌ இருக்கிறதே. ஏன்‌? நம்மை 
அலைக்கழிக்கும்‌ ஆணவத்திற்குங்கூட. அந்தத்‌ தகுதி உண்டு. 
அப்படியானால்‌ காலத்தை வென்றவன்‌ என்பதற்கு என்ன 
பொருள்‌? இறைவன்‌ காலத்தை வென்றவன்‌ என்பதற்குரிய 
பொருளை மாணிக்கவாசகர்‌, மிக அருமையாக விளக்கு 
கிறார்‌. “முன்னைப்‌ பழம்‌ பொருட்கு முன்னைப்‌ பழம்‌ 
பொருளே, பின்னைப்‌ புதுமைக்கும்‌ பேர்த்தும்‌ 
அப்பெற்றியனே” என்ற திருப்பாடல்‌ காலத்தை 
வென்றமைக்கு இலக்கணம்‌. ஆம்‌. காலம்‌ சுழல்கிறது. சுழன்று 
கொண்டேயிருக்கிறது. காலத்தின்‌ தேவைகள்‌ மாறுகின்றன; 
மாற்றம்‌ உலக இயற்கை, மாறாதது தேங்கும்‌; மூப்படையும்‌; 
முதுமையடையும்‌; பாழ்படும்‌. 


இறைவனைப்‌ பொறுத்தவரையில்‌ தேக்கமில்லை. 
அவன்‌ காலத்தினும்‌ கடிதாக விரைந்து தொழிற்‌ படுகின்றான்‌. 
அவன்‌ உயர்ந்து அருமையாகப்‌ பூசனைகள்‌ பெறுவதும்‌ 
உண்டு. 


மனம்‌ ஒரு மாளிகை 923 


அவனே உயிர்களை நோக்கிப்‌ பள்ளங்‌ கால்மடையாக 
இறங்கி வந்தருளிச்‌ செருப்படியைப்‌ பெறுதலும்‌ உண்டு. 


இறைவனுக்கு வரன்முறைகள்‌, சம்பிரதாயங்கள்‌, 
சட்டதிட்டங்கள்‌ இல்லை. இறைவனுக்கு ஒரே ' நோக்கு 
உயிர்களை ஆட்கொள்ள வேண்டும்‌ என்பதே. இந்த நோக்கத்‌ 
திற்காக இறைவன்‌ செய்யாத செயல்‌ ஏதேனும்‌ உண்டா? 
இறைவன்‌ ஆட்கொண்டருளுவதற்காக உயிர்களின்‌ 
நிலைநோக்கிப்‌ பெறும்‌ கோலங்கள்‌ புதுமைக்‌ கோலங்கள்‌. 
அதனால்‌ எந்த ஒரு காலத்துச்‌ சமுதாயமும்‌ அவனைக்‌ கண்டு 
ஒதுங்காமலும்‌, அவனால்‌ ஒதுக்கப்‌ பெறாமலும்‌ ஆட்‌ 
கொள்ளப்படும்‌ கருணையைப்‌ பார்க்கிறோம்‌. இத்தகைய 
உயர்‌ அருள்‌ நெறியை நோன்பாக, சீலமாகக்‌ கொள்ள 
வேண்டுமென்பதே சமயநெறி. இறைவன்‌ திருவிளையாட்டில்‌ 
அவனடைந்த முத்திரைகள்‌ யாதுமில்லை. அனால்‌, உலகச்‌ 
சமுதாயத்தின்‌ வாழ்க்கையில்‌ அவன்‌ பதித்த முத்திரைகள்‌ 
பலப்பல உண்டு. 


காலம்‌, நம்மைப்‌ பொறுத்தவரையில்‌ புவியீர்ப்பு 
ஆற்றலைவிட வெகுவேகமாக இருந்து வீழ்த்துகிறது. காலத்‌ 
தின்‌ அருமை புரிவதில்லை. நாம்‌ குறிப்பிடுவது இரண்டு 
பொருளிலுமேதான்‌. ஒன்று காலத்தை அளக்கும்‌ விநாடி 
களின்‌ அருமை. வினாடிகளைக்‌ காப்பாற்றுவதும்‌ கடமை 
தான்‌. அனால்‌ வினாடிகளைக்‌  காப்பாற்றுவதன்‌ 
உட்பொருள்‌ என்ன? 


அந்தந்தக்‌ காலத்தின்‌ அருமைப்பாடுகளை அறிந்து 
உணர்ந்து படிப்பினைகளை ஏற்றுக்‌ காலம்‌ நம்மைக்‌ 
கட்டுப்படுத்தாமல்‌, காலத்தை நாம்‌ கட்டுப்படுத்தும்‌ 
அளவுக்கு வளரவேண்டும்‌. 


கட்டுப்படுத்துதல்‌ ஆணையினாலன்று; அறிவினால்‌, 
அன்பினால்‌, உணர்வினால்‌ என்பதை மறத்தல்‌ கூடாது. கால 
வெள்ளத்தில்‌ ஆணைகள்‌ சிதறும்‌. - ஆணைகளுக்குரிய 


324 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அரசுகள்‌ நிலைபெற்றன அல்ல. அதனால்‌ அறிவில்‌, அன்பில்‌, 
அருளில்‌ வைத்து வாழ்வியலை அரவணைத்து அற்றுப்‌ 
படுத்திக்‌ கட்டுப்பாட்டுக்குக்‌ கொண்டுவர வேண்டும்‌. 
காலத்தின்‌ படிப்பினைகளை அலட்சியம்‌ செய்யக்‌ கூடாது. 
ஒரு சிலர்‌ வாழ்வது இருபதாம்‌ நூற்றாண்டில்‌; அனால்‌ 
அவர்களுடைய சிந்தனை கற்‌ காலத்தில்‌ இருக்கிறது. 
இத்தகையோர்‌ தீண்டாமைக்கு நியாயம்‌ கற்பிப்பர்‌. சாதி 
வேற்றுமைகளுக்குச்‌ சாத்திரம்‌ காட்டுவர்‌. உழவர்‌ பெருங்குடி 
மக்கள்‌ உயர்வதை ஏற்கும்‌ மனம்‌ இருக்காது. அவர்கள்‌ 
மற்றவர்களைப்‌ போல்‌ உடுத்துதலைக்கூட விரும்பமாட்டார்‌ 
கன்‌. ஆனால்‌ இவர்கள்‌ இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ப 
வர்கள்‌. இல்லை-இல்லை; அவர்களுடைய உடல்‌ இருபதாம்‌ 
நூற்றாண்டில்‌ வாழ்கிறது. அவர்களுடைய உணர்வுகள்‌ வழி, 
கற்காலத்தில்‌ வாழ்கிறார்கள்‌. அவர்கள்‌ காலத்தை வென்ற 
வர்கள்‌ அல்லர்‌, வெல்லவும்‌ மாட்டார்கள்‌. 

நம்முடைய மொழி, காலத்தை வென்று விளங்க 
வேண்டும்‌. நம்முடைய இனம்‌, காலத்தை வென்று 
விளங்கவேண்டும்‌. நம்முடைய சமயம்‌, காலத்தை வென்று 
விளங்க வேண்டும்‌. இவையே இதுவரையில்‌ நம்மை இயக்கிய 
உந்து சக்திகள்‌. 

நம்முடைய மொழி, செழித்து வளரவேண்டும்‌. புத்தம்‌ 
புதிய கலைகளைப்‌ பெற்று விளங்கவேண்டும்‌. அன்றாடம்‌ 
நம்முடைய வாழ்வைத்‌ துரண்டி வளர்க்கும்‌ புத்தம்‌ புதிய 
சிந்தனையை வாரி வழங்குவதாக .விளங்க வேண்டும்‌. 
அன்னைமொழி, உலக மொழியாக விளங்க வேண்டும்‌. 
உலகம்‌ அதற்கு உரிமையாக வேண்டும்‌. தமிழன்னை 
பெற்றிருக்கும்‌ எண்ணற்ற இலக்கியச்‌ செல்வங்கள்‌ 
உலகோர்க்குப்‌ பொதுமையாக வேண்டும்‌. இதுவே நமது 
விழைவு. 


மனிதகுலம்‌ ஒன்றேயாகும்‌. அதில்‌ நமக்கு 
எட்டுணையும்‌ ஐயமில்லை. மனிதகுலத்தை ஒரு குலமாகக்‌ 


மனம்‌ ஒரு மாளிகை 325 


கருதி அன்பு காட்ட எந்த ஒன்றும்‌ தடையாக இருக்கக்‌ 
கூடாது. இது நமது அசைக்க முடியாத நம்பிக்கை. 
இல்லை..இயன்ற வரையில்‌ நம்முடைய வாழ்க்கையில்‌ நடை 
முறைப்படுத்தி வெற்றி தோல்விகளைக்‌ கண்டு 'பலபட்டறை' 
என்ற பெயருக்குக்கூட ஆளானோம்‌. இந்த ஒரே காரணத்தி 
னாலேயே நமக்கென்று ஒரு கூட்டத்தை நாம்‌ உருவாக்கி 
வைத்துக்கொள்ள முடியவில்லை. நடு நிலைக்கு நாட்டில்‌ 
வரவேற்பு அவ்வளவு தான்‌. ஆயினும்‌, நாம்‌ இனவழி அன்பை 
வரவேற்கின்றோம்‌. ஏற்றுப்‌ போற்றுகின்றோம்‌. இது : என்ன 
முரண்பாடு என்று சிலர்‌ கேட்கலாம்‌. முரண்பாடு இல்லை 
என்பது நமது கருத்து. ஒரு மனிதன்‌ உலக மனிதனாக 
வளர்ந்து உயரலாம்‌; வளர்ந்து உயர வேண்டும்‌. அனால்‌ அந்த 
வளர்ச்சி படிப்படியாகத்தான்‌. கடமைப்பட்டுள்ள சூழலில்‌ 
உள்ள மனித சமூகத்திற்கு அன்பு காட்டாமல்‌ உயர 
முடியாது; வளர முடியாது. அங்ஙனம்‌ சொல்வது பிழை. 
அனால்‌ இனவழிப்பட்ட அன்பில்‌ சிறைப்படுத்திக்‌ கொண்டு, 
மற்ற இனத்தை வெறுப்பதை அல்லது அன்புகாட்ட 
மறுப்பதை நாம்‌ ஒருபோதும்‌ ஏற்றுக்‌ கொள்ள இயலாது. 
ஏற்றுக்‌ கொண்டதும்‌ இல்லை. நாம்‌ மனப்பூர்வமாகத்‌ 
தமிழினத்தை நேசிக்கிறோம்‌. தமிழினத்தை முன்னேற்ற 
விரும்புகின்றோம்‌. தமிழினம்‌ பிறிதோரினத்திற்கு அடிமைப்‌ 
படலாகாது, என்பதில்‌ அளவற்ற அக்கறை காட்டுகிறோம்‌. 


இது நமது பிறப்பில்‌ குறையாக அமைந்தது. இது தவறு 
என்றால்‌, இந்தத்‌ தவற்றைத்‌ தொடர்ந்து செய்கின்ற பேறு 
நமக்குக்‌ கிடைக்க வேண்டும்‌. 


அனால்‌ மறந்துங்கூட வேறு எந்த இனத்தின்‌ மீதும்‌ 
நாம்‌ வெறுப்புக்‌ கொண்டதில்லை. கொள்ளவும்‌ மாட்டோம்‌. 
இன்னும்‌ தெளிவாகச்‌ சொன்னால்‌ குறுகிய இனவட்டத்தி 
லிருப்பவர்‌ பலர்‌ இன்று இனப்பற்றில்லாதவர்கள்‌ போல 
நடிக்கின்றனர்‌. நாடும்‌ அவர்களை நம்பத்தான்‌ செய்றது. 
நாளேடுகள்‌ அப்படித்தான்‌ காட்டுகின்றன. 


326 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மொழி, இனம்‌ இரண்டிற்கும்‌ அடுத்து இன்றியமை 
யாதது சமயம்‌. பெரும்பாலும்‌ இனவழி; மொழிவழி 
வந்தமைவது. நம்முடைய சமயத்தைப்‌ பொறுத்தவரை இன்று 
இதே நிலைதான்‌. நம்முடைய சமயமாகிய சைவ சித்தாந்தச்‌ 
செந்நெறியில்‌ நமக்கு அழமான நம்பிக்கை உண்டு. ஆனாலும்‌, 
இந்து சமயத்தை நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளத்‌ தயங்கவில்லை. அது 
போலவே நாம்‌ கிறித்தவத்தைப்‌ போற்றவோ, இசுலாமியத்தை 
ஏற்றிப்‌ பாராட்டவோ என்றுமே தயங்கியதில்லை. அனாலும்‌, 
நம்முடைய சமயம்‌ சைவ சித்தாந்த செந்நெறியேயென்பதும்‌, 
அது உலகப்‌ பொது நெறியாக வளர வேண்டும்‌ என்பதும்‌ 
நம்முடைய விழுமிய நோக்கம்‌. 


இந்த நோக்கங்களை மையமாகக்‌ கொண்டுதான்‌ 
பயணம்‌ நடைபெற்று வந்திருக்கிறது. நோக்கங்களுக் 
கிசைந்தவாறு நட்புகளும்‌ உறவுகளும்‌ அமைந்தன. அமையும்‌. 
அனாலும்‌ நம்முடைய சமுதாயம்‌ காலத்தை வென்று விளங்க 
விரும்புவதில்லை. மொழி, இனம்‌, சமயம்‌ மூன்று துறை 
யிலுமே இந்தக்‌ குறையிருக்கிறது. 


மொழித்துறை ஓரளவு விழிப்படைந்திருக்கிறது. 
ஆனாலும்‌ காலத்தின்‌ தேவைக்கும்‌ உலக நாடுகளின்‌ 
வளர்ச்சிக்கும்‌ ஈடுகொடுப்பதாக இல்லை. 


இனப்பற்று. சென்ற காலத்திற்கு இப்போது 
பரவாயில்லை. அவ்வளவுதான்‌. தமிழினம்‌ இன்னமும்‌ 
தம்முள்‌ முரணி மோதிக்‌ கொண்டிருக்கிறது. இனவழிப்‌ பட்ட 
அன்பை வளர்த்துக்‌ கொள்ளக்‌ கொள்கைகள்‌ கோட்பாடு 
கள்‌ தடையாக இருக்கக்‌ கூடாது. இது வேறு உலகம்‌, அது 
வேறு உலகம்‌. மண்ணிலிருந்து விண்ணுலகத்தை எண்ணிப்‌ 
பார்ப்பார்கள்‌. நட்பு உலகத்திற்கும்‌ கொள்கை உலகத்திற்கும்‌ 
இடையிலுள்ள வேறுபாட்டைக்‌ குறைக்கக்‌ கூடாதா? 
அன்பின்‌ வழி. கொள்கை மாற்றங்களை உருவாக்க முடியும்‌. 
கொள்கை வளரும்‌. பகைவழி ஒரு. பொழுதும்‌ முடியாது. 


மனம்‌ ஒரு மாளிகை 327 


ஆதலால்‌, இனவழிப்பட்ட அன்பும்‌ செழித்து வளரவில்லை. 
ஒரு தமிழன்‌ இன்னொரு தமிழனை வெறுத்துப்‌ பகை 
கொண்டு ஏசுவதைக்‌ கேட்கின்றோம்‌. அவன்‌ வாழ்க்கைக்‌ 
குட்பட்டு சூழ்ந்து தமை செய்வதைக்‌ காண்கின்றோமே! 
பகுத்தறிவுவாதிகளின்‌ அமைப்புங்கூட உடைந்துவிட்டதே. 
இனவழி அன்பு என்று பேசத்‌ தொடங்கிய ஐம்பதாண்டு 
களுக்குள்‌ எத்தனை உடைசல்கள்‌. எண்ணிக்காட்ட 
வேண்டுமா? இல்லை. எண்ணிக்காட்ட இதயம்‌ கல்லாக 
இல்லை. இனவழிப்பட்ட அன்புக்கு, உறவுக்கு நம்முடைய 
தலைமுறையில்‌ வாழ்ந்த அமரர்‌ பேரறிஞர்‌ அண்ணா ஒரு 
விழுமிய எடுத்துக்காட்டு. 


ஆதலால்‌, இனவழி அன்பும்‌ முழுமையாக வளர்ந்து 
விடவில்லை. நாமேகூட இனவழி அன்பைப்‌ பலரிடத்தில்‌ 
பெற முடியவில்லை. ஆனால்‌, அவர்கள்‌ இன வழிப்பட்ட 
அமைப்புக்களில்‌ விளங்குகின்றனர்‌. இந்த முரண்பாடு ஏன்‌? 
தமிழினம்‌- கொள்கை, கோட்பாடு, கட்சி, சமயம்‌ இவற்றை 
மறந்து இனவழிப்பட்ட அன்பைக்‌ காட்டக்‌ கற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌, வளர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

இப்படி இனவழிப்பட்ட அன்பில்‌ தமிழினம்‌ வளர்வது 
மற்ற இனங்களின்‌ வளர்ச்சிக்கு எதிராக அல்ல. எந்த ஒரு 
இனமும்‌ பிறிதோரினத்தைத்‌ தாழ்த்தி வளர்ந்துவிட முடியாது. 
அப்படி வளரும்‌ வளர்ச்சியும்‌ நிலையானதல்ல. 
அமுக்கப்படுகிற இனம்‌ என்றாவது ஒரு நாள்‌ எழுந்தே தரும்‌. 
அப்பொழுது அமுக்கிய இனத்தின்‌ வரலாறு துன்பமாக 
முடியும்‌. 

ஆதலால்‌, தமிழினம்‌ இந்திய இனங்களோடு 
ஒருங்கிணைந்து வாழ விரும்புறெது. உலக இனங்களோடு 
உறவு கொள்ள விரும்புறெது. 

ஒருலக அமைப்பிற்குத்‌ தமிழினம்‌ என்றும்‌ துணை 
நிற்கும்‌. அனால்‌, தமிழினத்தின்‌ தன்மையை அஃது என்றும்‌ 
இழக்காது. இழக்கக்‌ கூடாது. . 


328 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தமிழர்‌ தம்‌ அறிவில்‌ பூத்துத்‌ தோன்றியதே சைவ 
சித்தாந்தச்‌ செந்நெறி. உலகச்‌ சமயங்கள்‌ உயர்வுடையன. 
அயினும்‌ தத்துவ ஆராய்ச்சியில்‌ ஈடுபடுகிறவர்கள்‌ 
சைவசித்தாந்தமே உலகச்‌ சமய நெறிகளில்‌ உயர்வுடையதாக 
இருப்பதை அறிவர்‌. எந்த ஒரு காரணத்தினாலாவது உலகம்‌ 
இதை அறிந்து கொள்ள மறுத்தால்‌, அறிந்தும்‌ எற்றுக்‌ 
கொள்ள மறுத்தால்‌ அது உலகத்திற்கு இழப்பேயாகும்‌. 

ஆனால்‌ தமிழகத்திலேயே கூட சித்தாந்தச்‌ செந்நெறி 
தனித்‌ தன்மையை இழந்து கலப்படமாகி உருவம்‌ இழந்‌ 
திருக்கிறது. 

எந்த நோக்கங்களுக்காக நம்முடைய பணிகள்‌ 
தொடங்கப்‌ பெற்றனவோ அந்த பணிகளில்‌ நாம்‌ இன்னும்‌ 
முழுமையான வெற்றியை அடையவில்லை. தேக்கத்தில்‌ 
இயக்க உணர்வை உண்டாக்க முடிந்தது; அவ்வளவுதான்‌. 
தமிழகம்‌ எதையும்‌ எளிதில்‌ ஏற்றுச்‌ செயற்படுத்தாமல்‌ 
வாளாயிருந்ததால்‌ எல்லைகளை இழந்திருக்கிறது. இனவழி 
மக்களை இழந்திருக்றெது. இது ஆண்டாண்டுக்‌ காலமாக 
வளர்ந்து வந்திருக்கிற நோய்‌. வள்ளுவரை ஈன்றெடுத்த நாடு, 
திருநாவுக்கரசரை ஈன்று புகழ்பெற்ற நாடு, வள்ளலாரைப்‌ 
பெற்ற நாடு எவ்வளவு இழப்புகளை அடைந்திருக்கிறது? 
அந்த இழப்புகள்‌ இன்னும்‌ தொடர்கின்றன. 

நாம்‌ தனிப்பட்ட வாழ்க்கையிலும்‌ தோல்விகளைச்‌ 
சந்திக்கிறோம்‌; இகழ்ச்சிகளை ஏற்றுக்‌ கொள்ள என்றும்‌ 
தயங்கியதில்லை. அனால்‌, இனம்‌, மொழி, நமது சமயம்‌ 
ஆகியவற்றுக்கு இழப்புகள்‌ ஏற்படும்‌ பொழுது உயிர்‌ 
துடிக்கிறது. நமக்குப்பின்‌ வருபவர்கள்‌, நம்மைச்‌ சேர்ந்த 
வர்கள்‌ இந்த உயிர்த்‌ துடிப்பைப்‌ புரிந்து கொண்டு செயற்‌ 
பட்டால்‌ அதுவே நமக்கு மகழ்ச்சி. 

அன்புகூர்ந்து சாதனைகளைச்‌ செய்யத்‌ துணியுங்கள்‌. 
நம்முடைய இயக்கத்திற்கு-கொள்கைக்கு மேட்டுக்‌ குடியினர்‌ 


மனம்‌ ஒரு மாளிகை 329 


அதரவு கிடைக்காது. செல்வச்‌ சீமான்களின்‌ அதரவு கிடைச்‌ 
காது. இவர்கள்‌ சமரசத்திற்கு, சமதர்மத்திற்கு உடன்படாத 
வர்கள்‌. இங்ஙனம்‌ உடன்படாதவர்கள்‌ எண்ணிக்கையில்‌ 
சிலரே. அனாலும்‌ வலிமையான முகாம்‌. நம்முடைய 
கொள்கைகளை இதயத்தில்‌ ஏந்தித்‌ துணை நிற்க வேண்டிய 
வர்கள்‌, சாதாரணமானவர்கள்‌, கிராமங்களில்‌ வாழ்பவர்கள்‌. 
அவர்களைத்‌ தேடுங்கள்‌' அவர்களிடத்தில்‌ மொழி 
உணர்ச்சியைத்‌ தூண்டுங்கள்‌. இனப்‌ பற்றை வளருங்கள்‌. சமய 
வாழ்க்கையை மலரச்‌ செய்யுங்கள்‌. 


௫.5. ஐ. 


சந்தணை மலர்கள்‌ 


மதுங்கவின்‌ உண்வம அறி 


மதம்‌ என்ற சொல்லுக்குப்‌ பொருள்‌ கொள்கை 
என்பதாகும்‌. பண்டைக்‌ காலத்தில்‌ மதம்‌ என்பது 
ஆன்மிகத்தையும்‌ கடவுட்சார்புடைய கொள்கைகளையும்‌ 
குறிப்பதாயிற்று. வரலாற்றுப்‌ போக்கில்‌ மனித சமுதாயத்தை 
நெறிப்படுத்தும்‌ கொள்ளைகள்‌ பல்வேறு துறையினவாகப்‌ 
பல்கிப்‌ பெருகி வளர்ந்து வந்துள்ளன. எனவே. இன்று மதம்‌ 
என்ற சொல்‌ கடவுட்சார்புடையதாகவும்‌ ஆன்மிகச்‌ 
சார்புடையதாவும்‌ மட்டுமே வழங்கப்பெறும்‌ ஒரு பொருள்‌ 
பொதிந்த பரந்த நிலையிலிருந்து சுருங்கிவிட்டது. இன்று 
மதங்கள்‌ கடவுட்சார்புடையவனவாக மட்டுமே இருக்கு. 
மானால்‌ ஏன்‌ அவை தம்முள்‌ ஒருமைப்பட்டு நிற்க முடிய 
வில்லை? ஒருமைப்பட்டு இயங்காநிலை மட்டுமல்ல. தம்முள்‌ 
முரணி நின்றும்‌ போராடுகின்றன. உலக வரலாற்றுப்‌ 
பேரேட்டில்‌ மதச்சண்டைகளின்‌ இரத்தக்கறை படிந்துள்ள 
பக்கங்களே மிகுதி. அதனால்தான்‌ “சமயக்கணக்கர்‌” என்று 
கல்லாடமும்‌ “மதமெனும்‌ பேய்‌” என்று திருவருட்பாவும்‌ கடிந்து 
பேசின. மதம்‌ என்ற சொல்‌ சமுதாயத்தில்‌ தனது மதிப்பை. 


சிந்தனை மலர்கள்‌ 331 


இெந்தவுடன்‌ அந்த இடத்தை நிரப்ப மதத்தலைவர்‌ கள்‌ 
கண்ட புதுச்‌ சொல்லே “அன்மிகம்‌' என்பது 


ஆன்மிகம்‌-உயிரியல்‌ அறிவு. ஆன்மாவின்‌ பண்பு 
எனப்படும்‌. ஆன்மிகம்‌ என்ற சொல்லை மார்ச்சியவாதிகளும்‌ 
எடுத்தாள்கின்றனர்‌. ஆன்மிகம்‌ என்ற பெயரிலும்‌ கண்மூடிப்‌ 
பழக்கங்களே மேவி வளர்ந்தன. இதற்குக்‌ காரணம்‌ 
மதங்களல்ல. அதிபத்தியத்தையும்‌ பொருளாதாரத்தையும்‌ 
நாடிய மதத்தலைவர்களேயாவர்‌. அனால்‌, மானுடன்‌ கண்ட 
வாழ்வியல்‌ முறைகளில்‌ மதம்‌ மிகமிக உயர்நெறியாகவே 
தொடக்க காலத்தில்‌ விளங்கியது. தன்னையறிதல்‌, 
தன்குற்றங்களை உணர்தல்‌, தன்னைப்‌ பலவீனப்படுத்தும்‌ 
குற்றங்களையும்‌. குறைகளையும்‌ தவிர்த்தல்‌, குறிப்பாகத்‌ 
தன்முனைப்பு, தன்னலம்‌ இவற்றினின்றும்‌ விடுதலை 
பெறுதல்‌, அன்புடையராதல்‌, அருள்நலம்‌ சார்ந்த சீலம்‌ 
பெறுதல்‌, ஞானம்‌ டெறுதல்‌, உலக உயிர்களிடத்தில்‌ ஒருமை 
யுடையவராக விளக்கம்‌ பெறுதல்‌ முதலிய உயர்நலன்களை 
மக்களுக்கு அறிவுறுத்தி, வழிகாட்டி. வழிநடத்தி வாழ்வித்தலே 
மதங்களின்‌ குறிக்கோள்‌. இந்த நோக்கத்துடன்‌ மதங்கள்‌ 
இயங்கி வந்ததால்தான்‌ மானுடம்‌ வளர்ந்தது; வாழ்ந்தது! 


உடல்‌ எப்போதும்‌ தற்சார்புடையது. அது தனது 
சுகத்தையே - இன்பத்தையே அவாவி நிற்கும்‌. அனால்‌ 
ஆன்மா - உயிர்‌ - பிறர்‌ நலத்தையே கருதும்‌. ஆன்மாவின்‌ 
செல்வாக்கிற்குக்‌ கட்டுப்பட்டு இயங்கினால்‌ மதம்‌ வெற்றி 
பெறுகிறது. இங்ஙனம்‌ வெற்றிபெற்ற தலைவர்கள்‌ புத்தர்‌, 
மகாவீரர்‌, முகம்மது நபி, இயேசுகிறிஸ்து, அப்பரடிகள்‌ 
முதலானோர்‌. உடலுக்குத்‌ தேவைகள்‌ இருப்பதைப்‌ போல 
ஆன்மாவிற்கும்‌ தேவைகள்‌ பலப்பல உண்டு. அன்மாவின்‌ 
தேவைகளாகிய அன்பு, ஆற்றலின்‌ பெருக்கம்‌, மனித நேயம்‌, 
அருள்‌, ஞானம்‌ முதலியவற்றை நிறைவு செய்யவே மதம்‌ 
தோன்றியது. உலக மாந்தரை இதயத்தால்‌ இணையச்‌ 


392 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


செய்வதே மதங்களின்‌ குறிக்கோள்‌. ஆன்மநேய ஒருமைப்‌ 
பாடே ஆன்மிகத்தின்‌ இலட்சியம்‌. 


உலகெலாம்‌ உணர்ந்து ஓதற்கரியவனாக, உயர்வற 
உயர்ந்து விளங்கும்‌ தனக்குவமை இல்லாத பரம்பொரு 
ஞடன்‌ ஆன்மா, ஓர்‌ உறவை ஏற்படுத்திக்‌ கொள்வதற் 
குரியனவே மதம்‌, வழிபாடு என்பவையெல்லாம்‌ ! இந்த உறவு. 
பரம்பொருளை இடையறாது எண்ணுவதன்மூலமும்‌ 
நினைந்து நெகிழ்ந்துருகுவதன்‌ மூலமும்தான்‌ கிடைக்க 
இயலும்‌. இன்று மதங்கள்‌, பரம்பொருளை வழிபடுதலுக்குரிய 
பயிற்சியைத்‌ தருவதில்லை. மாறாகக்‌ கடவுளையே 
கையூட்டுப்பெறும்‌ நிலைமைக்குக்‌ கழ்ப்படுத்தி, தூப இப 
ஆராதனை, அருச்சனையுடன்‌ தொழும்‌ சடங்கு வழிபாட்டு 
நிலையே எங்கும்‌ வளர்ந்து வருகிறது; வளர்க்கப்படுறெது. ஒரு 
கடவுள்‌ வழிபாட்டு நெறியும்‌ இல்லை. அன்பு, தியாகம்‌, 
தன்னலமின்மை, பிறர்நலம்‌ போற்றல்‌ ஆகியன இன்று சமயத்‌ 
அறையில்‌ போதிக்கப்‌ பெறவில்லை. வளர்க்கப்‌ பெறவு 
மில்லை. இந்தப்‌ போக்கு விரும்பத்‌ தக்கதல்ல. 


இன்று மதங்கள்‌ பெரும்பாலும்‌ மனித நேயத்தை, 
உயிர்க்குல ஒருமைப்பாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டன. 
மனித உயிர்கள்‌ நடமாடுங்‌ கோயில்கள்‌. இந்த மனித 
உயிர்களை ஆதரிப்பது முதற்கடமை; மதம்‌ வற்புறுத்திய 
தலையாய கடமை. எவ்வுயிர்க்கும்‌ அன்பில்லார்‌ ஈசனுக்கும்‌ 
அன்பில்லார்‌”. ஆதலால்‌, மனித நேயமும்‌ மனித 
மேம்பாட்டுக்குரிய தொண்டுகளுமே இன்றைய அவசரக்‌ 
கடமை! நம்முன்‌ நிற்கும்‌ மானுடம்‌ நடமாடும்‌ கோயில்‌! 
போற்றுவோம்‌. வாரீர்‌! 


அறிவியாலும்‌ ஆன்மிகமும்‌ 


வாழ்க்கையென்பது உடலும்‌ உயிரும்‌ சேர்ந்தது. 
வாழ்க்கையில்‌ உடல்‌ தேவைகளும்‌ உண்டு; உயிர்த்‌ 


சிந்தனை மலர்கள்‌ 333 


தேவைகளும்‌ உண்டு. உடலை இயக்கி உயிர்‌ பயன்பெறுதலும்‌ 
உண்டு. உயிரை இயக்கி உடல்‌ பயன்பெறுதலும்‌ உண்டு. 
வாழ்க்கை முழுமைபெற முதல்‌ தேவை உடல்‌ தேவை. 
வாழ்க்கையின்‌ முடிவுநிலை உயிர்க்கு ஊதியமாகிய இன்ப 
அன்பினை எய்துதல்‌. 


“பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லை” 


என்பது வள்ளுவம்‌. பொருள்‌, உடற்சார்புடையது. அருள்‌, 
உயிர்ச்‌ சார்புடையது. பொருள்‌ நலம்‌ பெறாத உடலியல்‌ 
வாழ்க்கை வளமாக இருத்தல்‌ இயலாது. உடலியல்‌ வாழ்க்கை 
வளமாக அமையாத நிலையில்‌ உயிர்நலமாகிய அருள்நலமும்‌ 
சிறத்தல்‌ இயலாது. பொருள்நலம்‌ சிறந்தாலும்‌ அருள்நலம்‌ 
இல்லாது போயின்‌ வாழ்க்கை வீணாகும்‌. உடலியல்‌ 
வாழ்க்கைக்குரிய பொருள்நலப்‌ பேற்றுக்கு அறிவியல்‌ 
அடிப்படை. நம்மைச்‌ சுற்றியுள்ள வான்‌, மண்‌, வளி, ஒளி, 
நீர்‌ அகியவற்றை நல்வாழ்க்கைக்குரியவாறு பயன்படுத்தத்‌ 
துணை செய்வது அறிவியல்‌; உடல்‌-உயிர்க்‌ கூட்டு வாழ்க்‌ 
கைக்குரிய நுகர்‌ பொருள்களைப்‌ படைத்தும்‌ காத்தும்‌ 
வகுத்தும்‌ பயன்படுத்தத்‌ துணை செய்வது அறிவியல்‌. ஐம்‌ 
பூதங்களின்‌ மீது பெற்ற வெற்றியை  மானிடத்திற்கு நன்மை 
செய்யத்‌ தக்கவகையில்‌ அற்றுப்படுத்துவது அன்‌ மிகம்‌. 
அறிவியலுக்கும்கூட அன்மவியலே அடிப்படையாக 
இருக்கிறது. ஆன்மாவின்‌ அறிவில்‌ தோன்றும்‌ செய்திகளை 
அனுபவத்திற்குக்‌ கொண்டு வரத்‌ துணைசெய்வது அறிவியல்‌. 
ஞானத்தின்‌ விரிவுகளுள்‌ ஒருபகுதியே விஞ்ஞானம்‌. ஞானம்‌ 
என்ற அறிவு, உலகியலைச்‌ சார்ந்து-பூத பெளதிகவியலைச்‌ 
சார்ந்து இயங்கிப்‌ பயன்படும்‌ பொழுது விஞ்ஞானம்‌ அல்லது 
அறிவியல்‌ என்று பெயர்‌ பெறுறெது. ஆன்மாவின்‌ அறிவு, 
உடற்சார்புடையதாகவும்‌ தற்சார்புடையதாவும்‌ அமையும்‌ 
பொழுது தரப்பாடு குறைந்த அன்மஞானமாகிறது. இதை 
ஆன்மஞானம்‌ என்று யாரும்‌ ஒத்துக்‌ கொள்ளவில்லை. 
“பசுஞானம்‌” என்று சித்தாந்த நூல்கள்‌ கூறும்‌. 


394 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
எவவ வைகை கையை வ வ கைவ கைகா கை வைய வைகவை ய வ வைகை ம வையை ய ய டட 

ஆன்மாவின்‌ தராதரத்தினை அறிந்துகொண்டு அதன்‌ 
தரத்தை உயர்த்துவதற்குரிய முயற்சியுடைய வாழ்க்கைக்கு 
ஆன்மிக வாழ்க்கை என்று பெயர்‌. ஆன்மா, இயற்கையில்‌ 
குறைபாடுடையது; அறியாமைச்‌ சார்புடையது; ஆனாலும்‌ 
அறிவினைப்‌ பெறும்‌ தகுதியுடையது. குறையிலிருந்து 
நிறையை நோக்கிப்‌ பயணம்‌ செய்வதே வாழ்க்கை. அறிவிய 
லும்‌ ஆன்மிகமும்‌ உடம்பும்‌ உயிரும்‌ போல இணைந்து 
செயற்பட வேண்டியவை. ஒன்று, பிறிதொன்றுக்குத்‌ துணை. 
ஒன்றின்றிப்‌ பிறிதொன்றில்லை. அறிவியலும்‌ அன்மிகமும்‌ 
அல்லது அறிவியலும்‌ அருளியலும்‌ ஒரு நாணத்தின்‌ இரண்டு 
பக்கங்களைப்‌ போன்றவை. ஆன்மிகச்‌ சார்பில்லாத 
அறிவியல்‌ நொண்டித்‌ தனமானது. அறிவியற்‌ சார்பில்லாத 
அன்மிகம்‌ குருட்டுத்தனமானது. ஆன்மிகச்‌ சார்பில்லாத 
அறிவியலால்தான்‌ இன்று உலகத்தில்‌ அணு ஆயுதப்‌ 
போர்ப்பயம்‌! அருளியல்‌ சார்பில்லாத அறிவியல்‌, அக்கத்‌ 
திற்குப்‌ பதிலாக அழிவையே தரும்‌. அறிவியல்‌ சார்பில்லாத 
ஆன்மிகம்‌, உலகியல்‌ வாழ்வை வறட்சிக்கு அளாக்கி, 
துகருமாறு நுகர்ந்து வாழ்வித்து வாழும்‌ வாழ்வை இல்லாமல்‌ 
பாழாக்கி விடும்‌. வறுமையும்‌ பிணியும்‌ நிறைந்த வாழ்க்‌ 
கையில்‌ அன்மஞானம்‌ இடம்‌ பெறுவதில்லை. செழிப்பான 
மண்ணில்லாத நிலத்தின்‌ எங்ஙனம்‌ பயிர்‌ வளர முடியும்‌? 
நீர்த்திவலைகள்‌ செழித்த கருமேகம்‌ இல்லாதபோது ஏது 
வான்மழை? அதுபோலவே வாழ்க்கையை நிறைவாக நடத்த 
இயலாதபோது அன்மா சிறப்படைவதில்லை. சாதாரண 
அறிவு கூட வுறுமையாளர்க்கு இல்லை. அறிவுப்‌ புலன்களுக்‌ 
குரிய அறிவுவாயில்கள்‌ எளிதில்‌ கிடைப்பதில்லை. இதற்கே 
வாய்ப்பில்லையெனில்‌ ஆன்மிகம்‌ எப்படி வளரும்‌? 
அதனால்தான்‌, 


“நல்குர வென்னும்‌ தொல்விடம்‌ பிழைத்தும்‌” 


என்று மாணிக்கவாசகரும்‌, 


சிந்தனை மலர்கள்‌ 335 


“வறுமையாம்‌ சிறுமை தப்பி” 
என்று அருணத்தி சிவமும்‌ கூறினர்‌. 

ஆதலால்‌, அறிவியலும்‌ அன்மிகமும்‌ வாழ்க்கைக்கு 
இன்றியமையாதவை. அறிவியலையும்‌ அன்மிகத்தையும்‌ நெறி 
முறைப்படுத்தி வையகம்‌ இறக்க வாழ்ந்திடுதல்‌ வேண்டும்‌. 
அன்மிகத்திற்குக்‌ துணை செய்வதற்கே அறிவியல்‌. அறிவியல்‌, 
அன்மிகத்தைச்‌ சார்ந்தும்‌. ஆன்மிகத்திற்கு அரண்‌ செய்வ 
தாகவும்‌ இருக்குமானால்‌ அக்கவழிப்‌ பட்டதாக இருக்கும்‌. 
ஆன்மிகம்‌, அறிவியலைத்‌ தமுவி முறையாகப்‌. பயன்படுத்து 
மானால்‌ மண்ணை விண்ணகமாக்கும்‌ ! 17-3-86 


வழிபாட்டில்‌ ஒருரைகய்யாாரு 


மனம்‌, ஓரிடத்தில்‌ நிலைத்து நிற்கும்‌ இயல்பு 
டையதன்று; சலிக்கும்‌ தன்மையுடையது; சென்ற சென்ற 
இடங்களில்‌ எல்லாம்‌ தங்கும்‌ இயல்பினது. அதன்‌ 
காரணமாக மனத்தின்‌ அற்றல்‌ கெடுகிறது. அவ்வழி 
ஆன்மாவின்‌ வலிமையும்‌ குறைகிறது. இங்ஙனம்‌ அலைந்து 
திரியும்‌ மனத்தை ஓரிடத்தில்‌ நிற்கச்‌ செய்தல்‌ நல்ல முயற்சி. 
ஒருநிலை நிற்கும்‌ மனம்‌ ஆற்றலைத்‌ தரும்‌; அறிவை 
வளர்க்கும்‌; எண்ணற்ற பயன்களைச்‌ சேர்க்கும்‌. இந்த 
நோக்கத்திலேயே வழிபாட்டுமுறை தோன்றியது. 

இறைவனை வழிபடுதல்‌ என்பதை, இறைவனுக்குச்‌ 
செய்கின்ற ஒரு கடமையாகக்‌ கருதுதல்‌ கூடாது. வேண்டுதல்‌ 
வேண்டாமை இல்லாத இறைவன்‌, வழிபடுவோர்க்கு நன்மை 
செய்வான்‌ என்பதும்‌ சாதாரண மக்களுக்கு வழிபாட்டின்‌ 
அருமைப்பாடுதோன்ற எடுத்துக்‌ கூறப்பட்டதேயாம்‌. வழி 
பாட்டின்‌ பயன்‌ அன்மாவிற்கேயாம்‌. அன்மா, அறிவில்‌, 
ஆற்றலில்‌, பயன்பாடு நிறைந்த வாழ்வில்‌, அன்பில்‌ சிறந்து 
விளங்க வழிபாடு துணை செய்யும்‌. குவிக்கப்‌ பெற்ற 
கதிரவனின்‌ ஒளி, ஆற்றல்‌ மிக்குடையதாக இருப்பதுபோல்‌ 


336 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ஒருநிலைப்‌ படுத்தப்பெற்ற மனம்‌, அற்றலுடையதாக 
இருக்கும்‌. ப 

வழிபாட்டில்‌ ஒருமைநிலை என்பது பொறிகள்‌. 
புலன்கள்‌, மனம்‌ அனைத்தும்‌ ஒருமுனைப்படுத்தப்‌ பெறுத 
லாகும்‌. 

“ஒருமையுடன்‌ நினதுதிரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்‌” 
என்றார்‌ வள்ளலார்‌. 

“ஒன்றியிருந்து நினைமின்கள்‌ உந்தமக்கு ஊனமில்லை” 
என்று அப்பரடிகள்‌ மொழிந்தார்‌. 

வழிபாட்டில்‌ ஒருமைநிலை தோன்ற ஒரு கடவுள்‌ 
வழிபாடு தேவை, “ஒன்றென்றிரு; தெய்வம்‌ உண்டென்றிரு” 
என்றார்‌ பட்டினத்தார்‌. ஒரு கடவுள்‌ வழிபாட்டிலும்கூட, 
திருநாமம்‌, திருக்கோலம்‌ அனைத்தும்‌ வழிபாடு தொடங்கிய 
நாள்‌ தொட்டு ஒரே தன்மையுடையனவாய்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. 

“பிறந்து மொழிபயின்ற பின்னெல்லாம்‌ காதல்‌ சிறந்து 
என்றார்‌ காரைக்காலம்மையார்‌, ஆக, பிறந்து மொழி பயின்ற 
காலந்தொட்டு ஒருருவம்‌, ஒருநாமம்‌ என்ற பழக்கம்‌ ஒருமை 
நிலைப்பட்ட வழிபாட்டுக்குத்‌ துணை செய்யும்‌. பழக்கத்திற்கு 
வந்து வழக்கமாகிவிட்ட எந்த ஒன்றும்‌ எளிதில்‌ நினைவிற்கு 
வரும்‌; எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ நினைவிற்கு வரும்‌. இந்த 
அடிப்படையில்தான்‌, 

“வழுக்கி வீழினும்‌ நின்திருப்‌ பெயரல்லால்‌ 

மற்று நான்‌ அறியேன்‌ மறுமாற்றம்‌” 
என்றும்‌, 

“நற்றவா உனை நான்‌ மறக்கினும்‌ 

சொல்லும்‌ நா நமச்சிவாயவே” 


என்றும்‌, அருள்நூல்‌ பேசும்‌. 


சிந்தனை மலர்கள்‌ 937 


வழிபாட்டில்‌ ஒருமைநிலை காணத்‌ தொடக்கக்‌ 
காலத்தில்‌ ஆரவாரமற்ற அமைதியான சூழல்‌ . தேவை. 
இயற்கைச்‌ சூழல்‌ நிறைந்த காடு, மலை, ஆற்றோரம்‌, 
கடற்கரை முதலிய இடங்கள்‌ எளிதில்‌ மனம்‌ ஒரு 
நிலைப்படுவதற்குத்‌ துணை செய்வன; திருக்கோயில்களும்‌ 
வழிபாட்டில்‌ ஒருமைநிலை காணத்‌ துணை செய்வன. 
திருக்கோயில்‌ தோற்றத்தின்‌ நோக்கமும்‌ . அதுவே. பலர்‌ 
தனித்திருந்து ஒருமைநிலையில்‌ இறைவனின்‌ திருநாமத்தை 
எண்ணுதற்கேற்ற நிலையிலேயே பரப்பளவில்‌ கூடுதலான 
திருக்கோயில்கள்‌ தோன்றின. அனால்‌, காலப்போக்கில்‌ திருக்‌ 
கோயில்களின்‌ பல பகுதிகள்‌ பயன்பாடில்லாது போயின. 
இன்று திருக்கோயிலில்‌ இறைவன்‌ எழுந்தருளியுள்ள. 
சந்நிதிகள்‌ மட்டுமே பெரும்பாலும்‌ பயன்பாட்டில்‌ உள்ளன. 
இறைவன்‌ சந்நிதிகளிலும்‌ அண்மைக்காலமாக நெரிசலும்‌ 
இரைச்சலுமே தோன்றி வழிபாட்டிற்குரிய சூழ்நிலையைக்‌ 
கெடுத்துக்‌ கொண்டிருக்கின்றன. பழங்காலத்தில்‌ அலமர்‌ 
செல்வன்‌ சந்நிதி. கொடிக்கம்பத்திற்கு முன்னிடம்‌ அகிய 
இடங்களில்‌ ஒருமைநிலையோடு உட்கார்ந்து இறைவன்‌ 
திருநாமத்தை எண்ணும்‌ பழக்கம்‌ இருந்தது. இன்று 
பெரும்பாலும்‌ இந்தப்‌ பழக்கம்‌ அருகிப்‌ போய்விட்டது. இது 
விரும்பத்தக்கதன்று. அதலால்‌, திருக்கோயில்‌ சூழலில்‌ 
எங்கோ ஓரிடத்தில்‌ அமைதியாக இருந்து இறைவனை 
நினைந்து நினைந்து அவன்‌ திருவருட்‌ பெருக்கில்‌ திளைத்துத்‌ 
தியானித்தல்‌ வழிபாட்டின்‌ ஒருமை நிலைக்குத்‌ துணை 
செய்யும்‌. வழிபாட்டின்‌ ஒருமைநிலை கண்டால்தான்‌ 

ஆன்மாவிற்குப்‌ பயன்‌ கிடைக்கும்‌; அனுபூதி இத்திக்கும்‌, 
14-4-86 


ஒருவர்‌ நெருங்கச்‌ செய்வது; ஒருமையுடையராக்குவது; 
அகனமர்ந்த அன்பினராக ஒழுகச்‌ செய்வது. வன்சொல்‌ 
தோன்றும்‌ களம்‌ தற்சார்பேயாம்‌. தற்சாரர்பான தன்னலத்‌ 
திற்குக்‌ கேடுவருமோ என்று ஐயுறும்‌ பொழுது, தற்காத்துக்‌ . 


338 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


கொள்ளும்‌ முயற்சியில்‌ வன்சொல்‌ தோன்றுகிறது. அடுத்து, 
வன்சொல்‌ தோன்றும்‌ களம்‌ ஏமாற்றங்களும்‌ தோல்விகளு 
மாகும்‌. அழுக்காற்றின்‌ காரணமாகவும்‌ வன்சொல்‌ 
தோன்றும்‌. இந்தக்‌ களங்களில்‌ தோன்றிய வன்சொற்கள்‌ 
யாதொரு பயனையும்‌ தந்ததில்லை. மாறாக எதிர்விளை 
வையே உண்டாக்கியுள்ளன என்பதே வரலாற்று உண்மை. 
அது மட்டுமல்ல, கருத்து வளர்ச்சியும்‌ மாற்றங்களும்கூட 
வன்சொல்‌ வழங்குவதின்‌ மூலம்‌ தடைப்படுகின்றன. நிலம்‌ 
செப்பமாக இல்லாதபோழ்து விதைத்து என்ன பயன்‌? 
முளைக்காது. கேட்பார்‌ மனம்‌ செப்பமாக இருக்கத்தக்க 
வகையில்‌ இன்சொற்களைக்‌ கூறாது போனால்‌ பயன்‌ 
கிடைக்குமா? மற்றவர்‌ கூறிய இனிய சொற்கள்‌ இன்பம்‌ 
விளைவித்திருப்பதைச்‌ சென்ற கால வரலாற்றிலும்‌ காண 
மடிகிறது. நிகழ்கால வரலாற்றிலும்‌ காண்கிறோம்‌. இன்‌ 
சொல்‌ இன்பத்தைத்‌ தருகிறது. பழகும்‌ இனிய நட்பினைத்‌ 
தரும்‌! இத்தகு மேம்பட்ட பயன்களை இன்சொல்‌ 
அளிப்பதை அறிந்திருந்தும்‌ ஏன்‌ வன்சொல்‌ வழங்குகிறீர்கள்‌ ? 

வன்சொல்‌, வாளினும்‌ கொடிது; நாவினால்‌ 
வன்சொல்‌ கூறிச்‌ சுடுவது தவறு. வன்சொல்‌ இன்ப அன்பிற்‌ 
குப்‌ பகை; அறத்திற்கு முரண்‌. வன்சொல்‌ அமைதியைக்‌ 
கெடுத்திடும்‌. வன்சொல்‌ வழங்கற்க! இன்சொல்லைச்‌ 
சொல்லிடுக ! 

வன்சொல்‌, சிறுமை பொருந்தியது. இன்சொல்‌ 
பெருமையோடு தொடர்புடையது. வன்சொல்‌ 
இம்மையையும்‌ கெடுக்கும்‌; மறுமையையும்‌ கெடுக்கும்‌. 
நன்றைத்‌ தரும்‌ இன்சொல்‌ கூறிப்‌ பழகுக! இன்‌ சொல்லை 
அணியெனப்‌ பற்றுக! 22-3-1987 


சிந்தனை மலர்கள்‌ 399 


சீர்திருத்தக்‌ கருத்தூம்‌ 
சக மேோய்ராயாரும்‌ 


இன்று தலைவர்‌ பெரியார்‌ பிறந்த நாள்‌. பகுத்‌ 
தறிவையே கருவியாகக்‌ கொண்டு. சமுதாயச்‌ சீர்திருத்தத்‌ 
திற்காக உழைத்தவர்‌ தலைவர்‌ பெரியார்‌. மூடத்தனங்களின்‌ 
முடைநாற்றத்தையும்‌. சாதிப்‌ பிரிவினைகளின்‌ புன்மையினை 
யும்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ சாடியவர்‌ பெரியார்‌; தாழ்த்தப்‌ 
பட்டோருக்காகப்‌ போராடி வைக்கம்வீரராக விளங்கியவர்‌. 
பெரியாரின்‌ சமுதாயத்‌ தொண்டு நினைக்கத்தக்கது; 
பின்பற்றத்தக்கது. தலைவர்‌ பெரியார்‌ நினைவில்‌ நாம்‌ 
சிந்தித்துச்‌ செயற்பாடுறுதல்‌ வேண்டும்‌. 

மனிதகுலத்தின்‌ வரலாறு, ஒரு நீண்ட வரலாறு. இந்த 
நெடிய வரலாற்றில்‌ மனிதகுலம்‌ வளர்ச்சி பெற்றுள்ளது. 
மனித குலம்‌ மண்‌, நீர்‌, தீ, வளி, வெளி அகிய ஐம்பூதங்களை 
அடக்கி அளுவதில்‌ வெற்றிபெற்று விட்டது. அதேபோழ்து 
ஒளியின்‌ அடியில்‌ நிழல்போலக்‌ கொடிய துன்பங்களையும்‌ 
அனுபவித்து வந்துள்ளது; அனுபவித்துக்‌ கொண்டி ருக்கிறது 
ஏன்‌? இன்றைய மனித குலம்‌ தனது அழிவின்‌ எல்லைக்கு 
வந்துவிட்டது. அதாவது அணு ஆயுதப்போர்‌, நட்சத்திரப்‌ 
போர்‌, ஏவுகணைகள்‌ என்றெல்லாம்‌ அழிவின்‌ அற்றல்கள்‌ 
வளர்ந்து வந்துள்ளன! ஏன்‌ இந்த நிலை? அளத்தெரிந்தால்‌ 
மட்டும்‌ போதாது! தானே ஆண்டுகொள்ளவும்‌ தெரிந்தால்‌ 
தான்‌ மனித குலத்திற்கு விடிவு தோன்றும்‌. அதுபோலவே 
ஆளப்படுதலுக்கும்‌ ஆயத்தமாக இருந்தல்‌ நயத்தக்க 
நாகரிகமாகும்‌. 


மனிதப்பிறப்பு உயர்ந்தது; மிகமிக உயர்ந்தது. 
பயன்காணும்‌ பெருவாழ்வு மனித வாழ்வு. இன்ப அன்பே 


பயன்‌. இந்த அறிவை முதலில்‌ வளர்த்தாக வேண்டும்‌. இன்று, 
வாழ்வாங்கு வாழும்‌ முனைப்புடன்‌ வாழ்கின்றவர்களையே 


340 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ . 


காணோம்‌; பிழைப்பு நடத்துகின்றவர்களையே பார்க்கின்‌ 
றோம்‌. மனிதகுலத்தின்‌ இந்த நிலை அறியாமையின்‌ விளைவு. 
“வாழ்க்கை துன்பமானது; வாழ்க்கை யாராலேயோ 
அமைக்கப்படுகிறது. இது இப்படித்தான்‌ இருக்கும்‌” என்றெல்‌ 
லாம்‌ கூறும்‌ அறியாமையிலிருந்து மக்களை மீட்கவேண்டும்‌. 
“வாழ்க்கை வாழ்வதற்கே! வாழ்வாங்கு வாழ்வதற்கே!” என்ற 
அறிவியல்‌ சார்ந்த விழிப்புணர்வைத்தர வேண்டும்‌. வறுமை, 
துன்பம்‌, அவமானம்‌ அகியவற்றோடு ஒன்றிப்‌ பழகிப்‌ போய்‌ 
- இவையெல்லாம்‌ இயற்கையென்றும்‌, விதியின்‌ விளைவு 
என்றும்‌, இறைவனின்‌ ஏற்பாடு என்றும்‌, மாற்றமுடியாத 
ஏற்பாடு என்றும்‌ நினைத்துக்‌ கொண்டு இழிவினை 
எதிர்த்துப்‌ போராட உந்துதலும்‌ திறனுமின்றி வாழும்‌ 
மக்களிடத்தில்‌ பொய்ம்மைச்‌ சாத்திரங்களைத்‌ தோலுரித்துக்‌ 
காட்டி விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும்‌. அவர்களிடம்‌ 
போர்க்குணத்தினை உண்டாக்‌ வேண்டும்‌. 


அறியாமையைப்‌ போலவே இரக்கம்‌ காட்டுதல்‌, 
தானம்‌ தருதல்‌, இலவச வாழ்க்கை வழங்குதல்‌ ஆகியவையும்‌ 
மனிதகுலத்திற்குத்‌ தீமையையே தரும்‌. வாழப்‌ பிறந்த 
மனிதனுக்குக்‌ கல்வியும்‌. தொழிற்நுட்பக்‌ கல்வியும்‌ இயல்‌ 
பாகவே பெற உரிமை உண்டு. இது .சமுதாய, அரசியல்‌ 
அடிப்படையிலான உரிமை ஆகும்‌. அந்த உரிமையை 
எந்தவிதமான வேறுபாடும்‌ காட்டாமல்‌ அனைவருக்கும்‌ 
எளிதில்‌ கிடைக்கச்‌ செய்ய வேண்டும்‌. கல்விக்குக்‌ கட்டணம்‌ 
என்பது கூடாது! கூடாது! கல்விக்கு கட்டணம்‌ என்ற நிலை 
நீடித்தால்‌ மானுடத்தின்‌ பிறப்புரிமையைப்‌ பறிப்பது போல 
ஆகும்‌; செயற்கை வழியதாகிய ஏற்றத்தாழ்வுகளை நிலைப்‌ 
படுத்துவதும்‌ ஆகும்‌; மானிடத்தின்‌ இயல்பே கெட்டுவிடும்‌. 


அடுத்து, உழைத்து உண்பது உயிரியற்கை. உழைப்புக்கே 
மானிடப்பிறப்பு. உழைத்து வாழ்தலே இயற்கையான வாழ்வு; 
இறைமை சார்ந்த வாழ்வு. உழைக்காதவர்க்கு உண்ண உரிமை 
இல்லை. இதுவே புதிய அறம்‌. உழைப்பிற்குரிய களங்களைச்‌ 


சிந்தனை மலர்கள்‌ 941 


சமுதாயமோ, அரசோ ஏற்படுத்தித்‌ தரவேண்டும்‌. உழைப்‌ 
போர்க்கு உழைப்புக்குரிய சூழலை உருவாக்காத அரசு, 
சமுதாயம்‌ அகியவை அதனதன்‌ தகுதியை இழந்ததாகவே 
கருத வேண்டும்‌. உழைத்து வாழும்‌ நெறி நடைமுறைப்‌ 
படுத்தப்பட்டால்‌ செல்வ வாழ்க்கையில்‌ அ:5வருக்கத்தக்க 
மேடுபள்ளங்கள்‌ அமையா. ஒரோவழி அமைந்து விட்டாலும்‌ 
அறத்தின்‌ அடிப்படையில்‌ சீராக்கப்படுதல்‌ வேண்டும்‌. இது 
அற வேள்வியாகும்‌. 

நுகர்வுக்‌ களங்கள்‌ நாளும்‌ வளர வேண்டும்‌; புதியன 
புதியனவாக வளர வேண்டும்‌. ஆடம்பரமின்றி, போதை 
யின்றி அதேபோழ்து நலமுடனும்‌ மகிழ்வுடனும்‌ வாழ்தலுக்‌ 
குரிய நுகர்வு வேட்கை வளர்ந்தால்தான்‌ புதிய படைப்பு 
களுக்குரிய கட்டாயம்‌ தோன்றும்‌; தொழில்‌ வாய்ப்புகள்‌ 
பெருகும்‌; தொழில்‌ வாழ்க்கை நடத்தலாம்‌. அங்ஙன மின்றிக்‌ 
'கந்தையானாலும்‌ கசக்கிக்‌ கட்டு; கூழானாலும்‌ குளித்துக்‌ 
குடி என்றெல்லாம்‌ சொல்லி நுகர்வுத்திதனை மழுங்‌ 
கடித்தல்‌ கூடாது. உழைப்பு வாய்ப்புகளை நாளும்‌ கண்டு 
பெருக்கி வளர்ப்பதைத்தான்‌ வள்ளுவம்‌ “இயற்றல்‌” என்று 


குறிப்பிட்டது. 


- அறிவறிந்த ஆள்வினை வழியில்‌, உழைப்பு வழியில்‌ 
மட்டுமே பொருளீட்டும்‌ உரிமை மக்களுக்கு இருக்க 
வேண்டும்‌. பிறர்‌ பங்கைத்‌ திருடிச்‌ சொத்துச்‌ சேர்க்கும்‌ 
முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும்‌. எந்த வகை 
யிலும்‌ பணம்‌ வைத்திருப்பவனைவிட அறிஞனும்‌ உழைப்‌ 
பாளியும்‌ தரம்‌ தாழ்ந்தவராகார்‌. இன்றைய சமுதாயத்தில்‌ 
அரசியல்‌ அதிகாரமுடையவர்களும்‌, பணம்‌ வைத்திருப்ப 
வர்களும்‌ எந்தவிதத்‌ தகுதியும்‌ இல்லாது போனாலும்‌ - 
சுரண்டி வாழ்ந்தாலும்கூட - மதிக்கப்‌ பெறும்‌ கேவலம்‌ 
வளர்ந்து விட்டது. வளரும்‌ சமுதாயத்திற்கு இஃது ஏற்றதன்று. 
விஞ்ஞானிகளையும்‌ அறிஞர்களையும்‌ உழைப்பாளிகளையும்‌ 
மதிக்கும்‌ மனப்பண்பு வளரவேண்டும்‌. இன்று வளர்ந்துள்ள 


942 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பண மதிப்பீட்டுச்‌ சமுதாயம்‌ அறவே மாற வேண்டும்‌. மனித 
இயல்‌ மதிப்பிட்டுச்‌ சமுதாயம்‌ அமைய வேண்டும்‌. 


இந்தியச்‌ சமுதாயம்‌ - தமிழ்ச்‌ சமுதாயம்‌ இன்றும்‌ 
வேதகாலத்திலேயே' வாழ்கிறது. காலமும்‌ தூரமும்‌ 
வெல்லப்படாத காலத்தில்‌ தோன்றிய வருணப்பிரிவினைகள்‌, 
சாதி, குல, கோத்திரப்‌ பிரிவினைகள்‌ இன்றும்‌ அப்படியே 
பின்பற்றப்படுவது நியாயமும்‌ அன்று; மரபும்‌ அன்று, 
அறநெறிக்கும்‌ மனித நேயத்திற்கும்‌ முரணான சாதிமுறை 
களைக்‌ காப்பாற்றுவது எந்த வகையிலும்‌ நியாயப்படுத்த 
முடியாத அநீதி என்பதை உணர்தல்‌ வேண்டும்‌. இந்த 
வருணம்‌ - சாதி வேற்றுமைகளில்‌ ஆதாயம்‌ கண்டவர்கள்‌ 
இந்த முறைகளைக்‌ காப்பாற்றப்‌ பெரிதும்‌ முயல்கின்றனர்‌. 
இதற்கு அதரவாகச்‌ சாத்திரங்களையும்‌ அகமங்களையும்‌ 
காட்டுகின்றனர்‌. இது நமது காலத்தில்‌ மட்டுமன்று; 
அப்பரடிகள்‌ காலத்தில்‌ அவரிடத்திலேயே இந்தக்‌ 
கைவரிசைகளைக்‌ காட்டியுள்ளனர்‌. அப்பரடிகள்‌ தம்மிடம்‌ 
தீண்டாமை. சாதி முதலியவற்றிக்குச்‌ சாத்திரங்களைக்‌ 
காட்டி. வாதாடியவர்களைப்‌ பார்த்து, 


“சாத்திரம்‌ பல பேசும்‌ சழக்கர்காள்‌ 
கோத்திரமும்‌ குலமும்கொண்‌ டென்செய்வீர்‌ !” 


என்று கண்டிக்கிறார்‌. இன்று அரசியல்‌ நெறியினரும்‌ 
மதங்களைச்‌ சார்ந்த பிற்போக்குவாதிகளும்‌ சாதிகளைக்‌ 
காப்பாற்றும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. கடைகோடி 
மனிதனுக்கும்‌ கடைத்தேற்றம்‌ - மேம்பாடு தேவை. இதில்‌ 
இரண்டு கருத்துக்கு இடமில்லை. ஆனால்‌, கடைகோடி 
மனிதனை நிர்ணயிப்பதில்‌ அளவை முறையாகப்‌ பிற்பட்ட 
நிலையைக்‌ குடும்ப அளவில்‌ எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌, 
அதற்கு மாறாகச்‌ சாதி, மதங்கள்‌ அடிப்படையில்‌ தாழ்த்தப்‌ 
பட்டோர்‌. பிற்பட்டோரை' நிர்ணயித்தல்‌ கூடாது. இங்கனம்‌ 
நிர்ணயித்தால்‌ சாதிமுறைகள்‌ நிலைப்பட்டுப்‌ போகும்‌. 


சிந்தனை மலர்கள்‌ 343 


சலுகைகளைக்‌ காப்பாற்றச்‌ சாதிகளைக்‌ காப்பாற்றுவார்கள்‌. 
அதுமட்டுமா? எந்தக்‌ காலத்திலும்‌ “கடைகோடி மனித” 
னுக்கு மேம்பாடு கிடைக்கவே கிடைக்காது. ஆதலால்‌, இன, 
சமய, சாதிப்‌ பிரிவினைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில்‌ 
அனைவருக்கும்‌ வாழ்க்கை உத்தரவாதம்‌ வழங்கப்‌ பெறுதல்‌ 
வேண்டும்‌. 


உலகம்‌ இருபாலது; வேற்றுமைப்பட்டது. இந்த 
வேற்றுமை ஆக்கத்தின்‌ பாற்பட்டது; மகிழ்வின்‌ பாற்பட்டது. 
இந்த வேற்றுமை தவிர்க்க இயலாத தவிர்க்கக்கூடாத 
அமைப்பு. அதாவது, அண்‌-பெண்‌ என்ற அமைப்பு. இந்த 
வேறுபட்ட அமைப்பு இல்லையானால்‌ களிப்பு இல்லை; 
மகிழ்ச்சி இல்லை; துணை இல்லை. ஆதலால்‌, இந்த 
வேறுபாட்டை - இயற்கையின்‌ நியதியை மதித்துப்‌ போற்றி 
வாழ்தல்‌ வேண்டும்‌. பெண்‌, அனைத்து உரிமைகளுக்கும்‌ 
உரியவள்‌. அவள்‌ வாழ்க்கைத்‌ துணைநலம்‌. இஃதன்றிப்‌ 
பெண்ணைக்‌ கவர்ச்சிப்‌ பொருளாக, போகப்பொருளாகக்‌ 
கருதுதல்‌, மூடத்தனத்திலும்‌ அடிமைத்தனத்திலும்‌ அழ்த்து 
தல்‌, பணம்‌ காய்க்கும்‌ கருவியாக மாற்றுதல்‌ போன்ற 
தீமைகள்‌ ஆகாதன ! அகாதன ! பெண்‌ பெறும்‌ பெருவாழ்வே 
ஆடவர்க்குப்‌ பீடு சார்ந்த பெருமித நடையைத்‌ தரும்‌. 
பெண்மை வளர்தலும்‌ வாழ்தலும்‌ சமுதாயச்‌ சீரமைப்பிற்கு 
இன்றியமையாததாகும்‌. 


வாழ்க்கை, நீரோட்டம்போல ஓடிக்கொண்டே இருக்க 
வேண்டும்‌; தேங்கக்‌ கூடாது. சோகத்தில்‌ அழ்ந்துவிடக்‌ 
கூடாது. பிரச்சினைகளை நாம்‌ ஆளவேண்டும்‌. பிரச்சனை 
கள்‌ நம்மை அள அனுமதித்து விடக்‌ கூடாது. இதற்குக்‌ கலை 
துணைசெய்யும்‌. பண்டைய வாழ்க்கையில்‌ வீடே கலைபயில்‌ 
கூடமாக இருந்தது. அழகுக்கலை பெண்களைச்‌ சார்ந்து 
வளர்ந்தமைக்குக்‌ காரணமே அதுதான்‌! பெண்கள்‌ இசைக்‌ 
கலையில்‌ ஈடுபாடு கொண்டிருந்தனர்‌. வீடுகள்‌ அழகுபொலி 
யும்‌ கவின்கலை பயில்‌ மனைகளாக விளங்கின. திருக்கோயில்‌ 
களும்‌ கலைபல நடைபெறும்‌ கலை தெரிகோயில்களாக 


344 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


விளங்கின. இத்தகு கலை வளர வேண்டும்‌. இசை முதலிய 
கலைகளின்‌ வாயிலாகக்‌ களிப்பில்‌, மகிழ்ச்சியில்‌ ஈடுபடுவது 
சமுதாயச்‌ சீரமைப்புக்குத்‌ துணை செய்யும்‌. இதனால்‌ மன 
விகாரங்கள்‌ குறையும்‌; அளவான சிறு குடும்பங்களே 
இருக்கும்‌. 

தலைவர்‌ பெரியாரின்‌ பிறந்த நாள்‌ நினைவாகச்‌ சிறந்த 
முறையில்‌ சாதிகள்‌ அற்ற-சமநிலைச்‌ சமுதாயம்‌ காண 
முயற்சி செய்ய வேண்டும்‌. சமூகச்‌ சீர்த்திருத்தம்‌ என்பது 
தொடக்கநிலை; சமூக மேம்பாடு என்புது முடிவுநிலை. சமூக 
மேம்பாடு பொருளாதார ரீதியானதாகவும்‌ -சமநிலை 
யுடையதாகவும்‌ சமூகம்‌ அமையும்‌ பொழுதுதான்‌ சமூக: 
மேம்பாட்டுப்பணி நிறைவுபெறும்‌! இந்தத்‌ திசையில்‌ நாம்‌ 
அனைவரும்‌ - சிந்திக்க வேண்டும்‌! செயல்பட வேண்டும்‌! 
என்பதை அறிவோமாக! உணர்வோமாக! செயற்படு 
வோமாக! 17-9-88 


கலைமகன்‌ வழிராஈாரு 


கலைநலம்‌ பொருந்திய வாழ்க்கையே வாழ்க்கை. 
இயல்‌, இசை, நாடகக்‌ கலைநலம்‌ செறிந்த வாழ்வே 
சிறப்புடையது. அப்படியானால்‌ இயல்‌. இசை, நாடகத்தில்‌ . 
எல்லாரும்‌ பயிற்சிபெற்று நிகழ்த்த வேண்டுமா? அப்படி : 
யல்ல. இயல்‌, இசை, நாடகத்தில்‌ ஒவ்வொருவரும்‌ பயிற்சி 
பெற்றிருந்தால்‌ நல்லது மட்டுமல்ல, வரவேற்கக்கூடியதே! 
அவற்றை நிகழ்த்தும்‌ பயிற்சி இல்லையாயினும்‌ அனுபவிக்க ' 
ஒவ்வொரு வரும்‌ கட்டாயம்‌ பயிற்சி பெற்றிருக்க வேண்டும்‌. ' 

மானிட வாழ்க்கையில்‌ கொடூரத்தன்மைகள்‌ . 
இல்லாமல்‌ ஆக்கமும்‌ அன்பும்‌ அமைதியும்‌ மகிழ்ச்சியும்‌ . 
பொருந்திய வாழ்க்கை அமையக்‌ கலையை அனுபவிக்கக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. கலைமகளை வழிபாடு செய்வ : 
தென்றால்‌, கலை மகளைப்‌ பூசிப்பது என்பது பொருல்ல. : 
கலைகளைப்‌ போற்றி. வளர்த்துப்‌ பேணுதல்‌, கலைகளை : 
அனுபவித்தல்‌ அகியனவேயாகும்‌. 


சிந்தனை மலர்கள்‌ 345 


நாள்தோறும்‌ காலையில்‌ நல்ல பண்‌ பொருந்திய 
பாடல்களைப்‌ பாடிப்‌ பத்திமை உணர்வில்‌ திளைப்பது 
கலைமகள்‌ வழிபாடு. அல்லது, நல்ல இசைப்பாடல்களைக்‌ 
கேட்டு அனுபவிப்பது சிறந்த கலைமகள்‌ வழிபாடு ஆகும்‌. 

அடுத்து, நாடகம்‌! நாடகம்‌ நாட்டைத்‌ தன்னகத்தே 
கொண்டது. அதாவது நாட்டு மக்களை ஈர்த்துத்‌ தன்பால்‌ 
அணைப்பது நாடகம்‌. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ அன்றாட 
வாழ்க்கையில்‌ மற்றவர்களுக்கு மகிழ்வூட்டி, அவர்களை 
நமக்கு வேண்டியவர்களாக - நம்பால்‌ விருப்பம்‌ உள்ளவர்‌ 
களாக - அமைத்துக்‌ கொள்ளும்‌ முயற்சியும்‌ ஒரு கலைதான்‌ ! 
இப்பண்பு, நாடகக்‌ கலையைச்‌ சார்ந்தது! நாள்தோறும்‌ 
காலையில்‌ எழுந்தது முதல்‌, வணங்கிய கைகளும்‌, இனிய 
சொற்களும்‌. முகத்தில்‌ படரும்‌ புன்முறுவல்‌ தாங்கிப்‌ 
பழகுதல்‌, அவரவர்‌ நிலைமைகளுக்கு ஏற்ப, யாருடனும்‌ 
பிணக்குகள்‌ வாராது பழகுதல்‌ ஓர்‌ அற்புதக்‌ கலை! சிறந்த 
கலை வழிபாடு! 

இயல்‌ - இலக்கியம்‌! சிறந்த இலக்கியங்கள்‌ வடிவம்‌ 
கொள்ளத்‌ தக்கவாறு அறிவறிந்த ஆள்வினைகளை இயற்றி 
வாழ்தல்‌ இயல்சார்ந்த வாழ்க்கை! பாட்டுடைப்‌ பொருளுக்‌ 
குக்‌ கருவாய்‌ அமையும்படி புகழ்பூத்த வாழ்வு வாழ்தல்‌ 
எளிதன்று! அத்தகு இலக்கியமாய்‌ அமைந்து இலக்கிய 
உருவாக்கத்திற்குக்‌ கருவாய்‌ அமையும்‌ வாழ்க்கையை 
இயக்குதல்‌ மிகச்‌ சிறந்த கலைமகள்‌ வழிபாடு! 


“பாட்டும்‌ பொருளும்‌ பொருளாற்‌ 
பொருந்தும்‌ பயனும்‌ ஏன்பாற்‌ 
கூட்டும்‌ படிநின்‌ கடைக்கண்‌ நல்காய்‌” 


என்று .குமர்குருபரர்‌ வேண்டுகிறார்‌. தமிழிலக்கியம்‌ 
முழுவதும்‌ கவிதை இலக்கியங்களேயாம்‌! பாட்டுக்குப்‌ 
பொருள்‌, பதவுரையும்‌ பொழிப்புரையும்‌ மட்டுமல்ல. 
பாட்டின்‌ பொருள்‌. பாட்டுடைக்‌ கருப்பொருளாகும்‌. 


௫.11 23. 


346 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பாட்டுக்குரிய பொருளாய்‌ அமையத்தக்கவாறு வாழ்வாங்கு 
வாழ்தல்‌ ! கவிதை இயற்றும்‌ திறன்‌ பொருந்தி வாழ்தல்‌ ! இந்த 
உலகத்தினை யாதொரு சுவடும்‌ இல்லாமல்‌ அனுபவிக்க 
வேண்டுமானால்‌, கவிதை உள்ளம்‌ தேவை! பாட்டின்‌ 

கவிதையின்‌ பொருளாக விளங்குதல்‌, பாட்டின்‌ பயனாயெ 
இன்ப அனுபவச்‌ செறிவுடன்‌ கூடிய வாழ்க்கை வாழ்தல்‌ 
இவையே நாம்‌ ஒவ்வொருவரும்‌ வாழ வேண்டிய முறை 
அல்லது நாம்‌ நாள்தோறும்‌ செய்ய வேண்டிய கலை 


வழிபாடு! 


நாள்தோறும்‌ இசைப்பாடல்களை வீணை ஒலியுடன்‌ 
கலந்து நின்று பாடுக! பாட்டைக்‌ கேட்டுக்‌ கலந்து அனுபவித்‌ 
திடுக! நாள்தோறும்‌ காலையில்‌ வாழ்க்கை இசையுடன்‌ 
தொடங்கட்டும்‌ ! 


அடுத்து, நாள்தோறும்‌ ஒருமணி நேரமாவது நல்ல 
புத்தகங்களைப்‌ படித்து மகிழும்‌ இனிய பழக்கம்‌ தேவை. 
நமது வாழ்க்கை, உலகியல்‌ காரணமாக வதைக்கப்படுதல்‌ 
இயற்கை ! இந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ நாம்‌ தேர்ந்தெடுக்கும்‌ நல்ல 
இலக்கியம்‌ நம்மை நிலைப்படுத்தும்‌; உறுதிநிலையை 
அளிக்கும்‌! ஆன்மாவின்‌ - உயிரின்‌ நோய்‌ நன்னெறி சார்ந்த 
கருத்துகளாலேயே விலகும்‌. “உயிர்க்கு மருந்து நூலகம்‌” 
என்பது அறிஞரின்‌ அனுபவ வாக்கு. படிக்கும்‌ முயற்சியை 
விட, படிப்பதற்குரிய நல்லநூலத்‌ தேர்ந்தெடுப்பதில்தான்‌. 
வாழ்க்கையின்‌ வெற்றி பொருந்தியிருக்கிறது. மானுட 
வாழ்க்கை சிறப்புற அமைவதற்கென்றே தோன்றிய திருக்‌ 
குறள்‌, சிறந்த வாழ்க்கை நூல்‌. நாள்தோறும்‌ திருக்குறள்‌ 
கற்பது, திருக்குறள்‌ தெளிவில்‌ வாழ்க்கையைக்‌ ' காண்பது 
என்பன கலைமகள்‌ வழிபாட்டின்‌ சிறந்த நடைமுறையாகும்‌. 


இதுவே கலைமகள்‌ வழிபாடு! 


27.9.90 


சிந்தனை மலர்கள்‌ 347 


அலைமகள்‌ வழியாம்‌ 


பாற்கடலில்‌ அறிதுயில்‌ கொள்ளும்‌ பரந்தாமனுடன்‌ 
அலைகடலில்‌ உறையும்‌ திருமகள்‌ - இலக்குமி, செல்வம்‌! 
திருமகள்‌ வழிபாடு என்பது பொருளை, செல்வத்தைப்‌ 
போற்றுதல்‌ என்பதாகும்‌. இந்த வையகத்தின்‌ வாழ்வுக்குப்‌ 
பொருள்‌ இன்றியமையாதது. “பொருளில்லார்க்கு இவ்வுலகம்‌ 
இல்லை” என்பது திருக்குறள்‌. இங்குப்‌ பொருள்‌ என்றது 
பணத்தையல்ல. வாழ்க்கையை இயக்கப்‌ பயன்படும்‌ - உண்டு, 
தின்று, உடுத்து வாழ்வதற்குப்‌ பயன்படும்‌ பொருள்களை 
யேயாம்‌! 


பண்டமாற்றுமுறை வந்தவுடன்‌ நம்மையும்‌ அறியாமல்‌ 
பணமதிப்பீட்டுச்‌ சமுதாயம்‌ வளர்ந்து வருகிறது. அதாவது, 
பணத்தை உண்மையில்‌ மதிப்பைத்‌ தந்த - மானுட வாழ்வை 
இயக்கும்‌ நுகர்வுப்‌ பொருள்களே செல்வமாகும்‌. நெல்‌, பயறு, 
கடலை, கரும்பு முதலிய பொருள்களைச்‌ செல்வமாக - 
திருமகளாக எண்ணிப்‌ போற்றிப்‌ பாதுகாத்திடுதல்‌ வேண்டும்‌. 
இந்தச்‌ செல்வங்களை உற்பத்தி செய்யும்‌ தொழிலில்‌ 
ஈடுபடுவது ஒரு வகையில்‌ திருமகள்‌ வழிபாடாகும்‌. 


சமயத்துறையினர்‌ காத்தற்‌ கடவுளாகிய திருமாலின்‌ 
மனைவியே திருமகள்‌ எனக்‌ கூறுவர்‌. இந்த உலக இயக்கத்தை. 
மானுடத்தைப்‌ பேணிக்காத்து இயக்குவது திருமகள்‌ வழிபாடு 
எனக்‌ கொள்ளுதல்‌ சாலப்‌ பொருந்தும்‌. 


மண்ணில்‌ பிறந்து, மண்ணில்‌ வளர்ந்து மண்ணில்‌ 
விளையும்‌ பொருள்களை உண்டு வாழ்தலே வாழ்க்கை. 
வாழ்க்கையை நடத்த உண்மையில்‌ துணையாக அமைவது 
பணப்பெட்டியன்று; நிலமேயாகும்‌. இன்று, பணப்‌ 
பெட்டிக்குத்‌ தரும்‌ மரியாதையை நிலத்திற்கு யாரும்‌ 
தருவதில்லை. நமது நாட்டில்‌ பல இலட்சக்கணக்கான ஏக்கர்‌ 
நிலங்கள்‌ பயன்படுத்தப்‌ படாமல்‌, மண்‌ அரிப்புக்கு' 


348 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இலக்காடிப்‌ பரிதாபமாகக்‌ கிடக்கின்றன. தரிசு நிலங்களைச்‌ 
சீர்திருத்தம்‌ செய்தல்‌, உழுது வேளாண்மை செய்தல்‌, மரம்‌ 
நடுதல்‌ அகியன திருமகள்‌ வாழிபாட்டுச்‌ செய்முறைகள்‌. 
மானுடத்தின்‌ நல்வாழ்வுக்கு மரங்கள்‌ இன்றியமையாதன. 
ஒரு மனிதனின்‌ வாழ்வு செப்பமுறக்‌ குறைந்தது பத்து 
மரங்களாவது தேவை. ஆம்‌! நாம்‌ “வீட்டுக்கு ஒருமரம்‌” என்று 
சொல்லிக்‌ கொண்டிருக்கின்றோம்‌! இது போதாது. 
குறைந்தது ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு மரமாவது நட 
வேண்டும்‌; அண்டுதோறும்‌ நடவேண்டும்‌. இது, திருவினைச்‌ 
சேர்க்கும்‌ திருமகள்‌ வழிபாடாகும்‌. 

ஒன்பான் வகைத்‌ தானியங்களையும்‌ உற்பத்தி செய்து 
மானுடம்‌ உண்டுவாழ, மகிழ்ந்து வாழ உதவுதல்‌ சிறந்த 
திருமகள்‌ வழிபாடாகும்‌. செல்வத்தை. பொருளை ஈட்டுதல்‌ 
எளிது. செலவு செய்தல்‌ கடினம்‌. அதனால்தான்‌ பலர்‌ செலவு 
செய்வதே இல்லை! இது அல்ல உண்மை! உழைத்தால்‌ 
பொருளீட்டலராம்‌. அனால்‌, தேவைக்கேற்ப நெறிமுறை 
அறிந்து செலவு செய்யும்‌ நுட்பம்‌ எல்லாரும்‌ வாய்ப்பதில்லை. 
ஏன்‌, இன்று நமது நாட்டில்‌ எல்லா மட்டங்களிலும்‌ 
திட்ட மில்லாத, திட்டம்‌ சாராத செலவு செய்பவர்கள்‌ தாம்‌ 
மிகுதி. ஒரு பகுதியினர்‌ எதற்குமே செலவு செய்வதில்லை 
என்று உள்ளனர்‌. இது விரும்பத்தக்க தல்ல. 


“பொருட்செல்வம்‌ போற்றாதார்க்கு இல்லை” என்பது 
திருக்குறள்‌.” பயனற்ற - தேவையற்ற செலவுகள்‌, விளம்பரம்‌ 
செய்து கொள்ளும்‌ செலவுகள்‌, ஆடம்பரச்‌ செலவுகள்‌, 
முதலீட்டுத்‌ தன்மையில்லாத செலவுகள்‌ ஆதியன தவிர்க்கத்‌ 
தக்கன. “நுகருமாறு நுகர்தல்‌” வாழ்வாங்கு வாழ்தலாம்‌. 
ஆக்கத்தின்‌ பாற்பட்ட முதலீட்டுச்‌ செலவுகள்‌ . மட்டுமே 
செய்யத்‌ தக்கன. 


நாம்‌ ஏழைகள்‌. வறுமைக்‌ கோட்டிற்குக்‌ 8ம்‌ பலகோடி 
மக்கள்‌ வாழ்கிறார்கள்‌. ஏன்‌ இந்த அவலம்‌? ஆனால்‌, நமது 


சிந்தனை மலர்கள்‌ 349 


நாடு ஏழை நாடல்ல. நிலம்‌ முழுவதாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பெறவில்லை. இயற்கை வளங்கள்‌ முழுவதாகப்‌ பயன்‌ 
படுத்தப்‌ பெறவில்லை. ஆதலால்‌, இன்று செல்வ உற்பத்தியில்‌ 
ஈடுபடுவதே திருமகள்‌ வழிபாடு. நாட்டைத்‌ தானியக்‌ 
களஞ்சியமாக்கும்‌. முயற்சியே திருமகள்‌ வழிபாடு! நாட்டில்‌ 
நூறுகோடி மரங்கள்‌ நட்டு வளர்த்துப்‌ பாதுகாத்தலே 
திருமகள்‌ வழிபாடு! பணத்தைத்‌ தேடிச்‌ செல்லாதர்‌! 
பசுமையைத்‌ தேடிச்‌ செல்லுங்கள்‌. எங்கும்‌ பசுமையைக்‌ 
காணவேண்டும்‌. மனிதனுக்கு அடையபோல, நிலத்திற்குப்‌ 
பசுமைப்போர்வை தேவை! அப்போதுதான்‌ நிலமகள்‌, 
விளைவிக்கும்‌ ஆற்றலை இழக்காமல்‌ இருப்பாள்‌! நிலம்‌ 
போற்றுவோம்‌! உழுது, உரமிட்டு, விதையிட்டு, நீர்பாய்ச்சி 
நிலமகளை - உழைப்பால்‌ வழிபடுங்கள்‌ ! இதுவே இன்று நாடு 


அவாவி நிற்கும்‌ திருமகள்‌ வழிபாடு! 28-9-90 


மலைமகள்‌ வழிபா) 


ஆற்றலோ, அற்றல்‌! இன்று, எங்குப்‌ பார்த்தாலும்‌ 
எரிபொருள்‌ சிக்கல்‌ பற்றிய ஆய்வு! பேச்சு! ஆம்‌! 
வையகத்தை இயக்குவது ஆற்றல்‌-சத்தி! இந்தத்‌ தத்துவம்‌ 
தலைமுறை தலைமுறையாக நமதுநாட்டில்‌ வளர்ந்து 
வந்ததுதான்‌! ஆயினும்‌, காலப்போக்கில்‌ சக்தி வழிபாடு 
சடங்காகப்‌ போய்விட்டது! 


பொருள்‌ - Kater - சவம்‌. ஆற்றல்‌ - ஆறerஜு - சக்தி 
என்று அறிவியல்‌ சார்ந்த சமயம்‌ கற்றுக்‌ கொடுத்தது. 
இயங்காநிலை. இவத்தொடு சத்தி. ஒன்றியிருக்கும்‌ நிலை! 
சிவத்தினுள்‌ அடங்கி நிற்கும்‌ சக்தி, ஆன்மாக்களின்‌ 
படைத்தல்‌, காத்தல்‌, மறைத்தல்‌, அருளல்‌, அழித்தல்‌ என்ற 
ஐந்தொழிலாற்றும்‌ பொழுது சக்தி! அம்மை! இந்த சக்தி, 
பெளராணிக உருப்பெற்ற பொழுது மலைமகள்‌ ஆகிறாள்‌ ! 


350 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மலைமகள்‌ என்பது காரணப்‌ பெயர்‌. மலை 
நிலையானது; உறுதியானது; வளம்பல தருவது; எல்லாமே 
மலைபடுவளம்‌! படைப்பாற்றல்‌ உடையனவெல்லாம்‌ 
ஆற்றலுடையன. உமை. சக்தி படைப்பாற்றல்‌ உடையவள்‌. 
அதலால்‌, சக்தியை மலைமகள்‌ என்று கருதுதல்‌ சரியே! 
மலைமகள்‌ வழிபாடு, சக்தி வாழிபாடு! சக்தி வழிபாடாவது 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நமது சக்தியை, படைப்பாற்றலைப்‌ 
பேணி வளர்த்துக்‌ கொள்ளுதலாகும்‌. நாளும்‌ தாழாது 
வளர்ச்சியோடு பொருந்திய அரிய படைப்பாற்றல்‌ மிக்க 
படைக்கும்‌ தொழில்‌ மேற்கொள்ளுதலே மலைமகள்‌ 
வழிபாடு! “நாட்டுக்கு உழைத்தலே யோகம்‌” என்றான்‌ பாரதி. 


அளவற்ற சக்தியுடைய இந்த மானுட உடல்‌. நாளும்‌. 
ஆற்றல்மிக்குடையதாக வளர்க்கப்படுதல்‌ வேண்டும்‌. 
மானுடத்தின்‌ ஆற்றலைச்‌ சிதைக்கும்‌ வறுமை, பிணி முதலிய 
வற்றை எதிர்த்து நாள்தோறும்‌ போராடுதல்‌ மலைமகள்‌ 
வழிபாடாகும்‌. வறுமை என்பது நுகர்‌ பொருள்கள்‌ 
இல்லாமையாகும்‌. நுகர்பொருள்கள்‌ படைப்புப்‌ பொருள்‌ 
களேயாம்‌! உடல்‌, அழியக்‌ கூடாது! உடல்‌ அழிந்தால்‌ உயிர்‌ . 
அழியும்‌! உயிர்‌ அழியின்‌ இந்த உலகத்தின்‌ மானிடப்‌ 
பேராற்றல்‌ அழிவறும்‌! எண்ணுக! “உடம்பை வளர்த்தேன்‌; உயிர்‌ 
வளர்த்தேன்‌” என்றார்‌ திருமூலர்‌. உடம்பை வளர்த்தலாவது 
உடம்பின்‌ பயன்பாடு கொள்ளும்‌ அற்றலை, உழைக்கும்‌ 
ஆற்றலை வளர்த்துக்‌ கொள்ளுதலாம்‌! ஆம்‌! அதுவே, 
பொருள்‌! 


மானிடன்‌ அற்றல்‌ மிக்கவனாக,. படைப்பாளியாக, 
வரலாற்றை இயக்குபவனாக வளர்தலும்‌, வாழ்தலுமே 
மலைமகள்‌ வழிபாடு! “எங்கெங்கும்‌ சக்தி” என்றான்‌ பாரதி! 
இந்த சக்தி வழிபாட்டின்‌ முதிர்ச்சியே நவராத்திரி வழிபாடு! 


நன்மை செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தீமை அகலும்‌, பின்‌ நிகழ்ச்சியே அதாவது, தீமையை அடக்கி 


சிந்தனை மலர்கள்‌ 351 


வெற்றிபெற்று வாழ்க்கையின்‌ பேறுகளைப்‌ படைத்தளிக்கும்‌ 
விழாவே நவராத்திரி விழா! ஆனால்‌, இன்றைய நவராத்திரி 
விழாவில்‌ இந்தப்‌ பொலிவு இல்லை! நமது வாழ்க்கை அடுக்கி 
வைக்கப்‌ பெற்ற கொலுவைப்‌ போன்றது! கொலு 
கலைவதற்கு முன்பே வாழ்க்கை வெற்றி பொருந்தியதாக 
அமைய வேண்டும்‌. இதுவே, நவராத்திரி விழாவின்‌ தத்துவம்‌. 
மலைமகள்‌ வழிபாடு வளர்ந்த முறை. 

உலகை இயக்குவது சக்தி! ஆற்றல்‌! நாள்தோறும்‌ நம்‌ 
அற்றல்‌-உடலின்‌ உழைப்பாற்றல்‌, அறிவாற்றல்‌, அன்பாற்றல்‌, 
அருளாற்றல்‌, படைப்பாற்றல்‌ ஆகியவற்றை வளர்த்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. இவ்வகை ஆற்றல்கள்‌ பூசையால்‌ 
வளர்வன அல்ல. உழைப்பால்‌, பயன்படுத்தும்‌ இயல்பால்‌ 
வளர்வன. நாளும்‌ கருவிகளைப்‌ பயன்படுத்தினால்‌ 
அவற்றின்‌ பயன்படும்‌ ஆற்றல்‌ வளரும்‌. இல்லையானால்‌ 
கருவிகள்‌ துருப்பிடித்து அழியும்‌. உற்பத்தி ஆற்றலும்‌ 
உற்பத்திக்‌ கருவிகளும்‌ பேணப்படுதலும்‌ வளர்க்கப்படுதலுமே 
மலைமகள்‌ வழிபாடு! “நான்‌” “எனது” என்ற அகந்தைக்‌ 
கிழங்கை அகழ்ந்தெடுத்து உள்ளத்தில்‌ அன்பினைத்‌ தேக்கி 
ஆற்றல்‌ மிக்க உழைப்பால்‌ பொருள்கள்‌ பல படைத்து, 
உலகத்தை உண்பித்து, உண்டு வாழ்தலே மலைமகள்‌ 
வழிபாடு! 

நாள்தோறும்‌ ஊனில்‌, உயிரில்‌ ஆற்றலை ஓம்புக! 
வளர்த்திடுக! அறிவில்‌, உணர்வில்‌ ஆற்றலை வளர்த்திடுக! 
இதயத்தில்‌ ஆற்றலைப்‌ பெருக்கி வலிமை பெறுக! இதுவே 
மலைமகள்‌ வழிபாடு! 29-9-90 


தம்ழமுது 


சமுதாயத்‌ தொண்டே. 
சாமயாகு இகதொரண்ரு 


மானுடத்தின்‌ வரலாறு ஓயாமல்‌ இயங்கிக்‌ கொண்டே 
இருக்கிறது. இந்த ஓய்வில்லாத இயக்கத்திற்குரிய உயிர்ப்பு 
ஆற்றல்‌ எங்கிருந்து கிடைக்கிறது? தனக்கென முயலாது 
பிறர்க்கென முயலும்‌ பெற்றியே மானுடத்தின்‌ இயக்கத்திற்கு 
உயிர்ப்பு; உந்து சக்தி.” கல்‌ தோன்றி மண்‌ தோன்றாக்‌ 
காலத்திலிருந்து மானுடம்‌ சிந்திக்கப்‌ பழகி வந்திருக்கிறது; 
வாழும்‌ துடிப்பினைப்‌ பெற்றுப்‌ படிப்படியாக வளர்ந்து 
வந்திருக்கிறது; வாழ்வித்தும்‌ வந்திருக்கிறது. பண்டைக்‌ 
காலத்தில்‌ அதாவது புராணங்கள்‌ தோன்றிய பிறகு தேவர்கள்‌ 
பாராட்டப்படவில்லை. மாறாக “வானவர்கள்‌ வாழ்த்துவதும்‌ 
தாம்‌ வாழ்வான்‌” என்றும்‌, “தக்கன்‌ வேள்வித்‌ தகர்‌ தின்று” 
என்றும்‌ “தேவரனையர்‌ கயவர்‌'' என்றும்‌ எள்ளி 
நகையாடப்பெற்றுள்ளனர்‌. அனால்‌ மானுடம்‌ பாராட்டப்‌ 
பெற்று வந்துள்ளது. ஏன்‌? இறைவன்கூட மானுடத்துடன்‌ 
உறவு வைத்துக்‌ கொள்ள இம்மண்‌ புகுந்துள்ளான்‌. ஏன்‌? 


தமிழமுது 353 


மானுடத்தினுடைய வாழ்வியலில்‌ பழங்காலத்தில்‌ 
பொதுமை இருந்தது. எனவே மானிடர்‌ வாழ்வித்தே 
வாழ்ந்துள்ளனர்‌; மற்றவர்களை வாழ்விக்க இயலாத 
பொழுது நொந்து வேதனைப்பட்டுள்ளனர்‌. அவர்கள்‌ 
பொருளைத்‌ தேடினார்கள்‌. அனால்‌ பொருளைச்‌ சேமித்துப்‌ 
பாதுகாக்கும்‌ பூதமாக வாழ்வதற்கல்ல. “இல்லென 
இரப்போர்க்கு இயைவது கரத்தல்‌ வல்லா நெஞ்சம்‌ வலிப்ப 
நம்மினும்‌ பொருளே காதலர்‌ காதல்‌” என்ற நெறியே வாழ்வு 
நெறியாக இருந்தது. இங்ஙனம்‌ அருளொடும்‌ அன்பொடும்‌ 
தேடிய பொருளே பொருள்‌ என்று வாழ்தலே வாழ்வு. இத்தகு 
வாழ்வு தமிழகத்தில்‌ நடைபெற்ற சங்க காலத்தில்‌ வாழ்வே 
சமயமாக இருந்தது. சமயநெறிச்‌ சீலங்கள்‌ வாழ்க்கையின்‌ 
துறை தோறும்‌ ஊடுருவி ஊனும்‌ உதிரமும்‌ அக இருந்தன. 
ஆதலால்‌ சங்க காலத்தில்‌ நோன்பு என்ற சமயநெறி 
வழிபட்ட சொல்‌, பிறர்க்கென முயலும்‌ முயற்சியினைக்‌ 
குறித்து வழங்கிற்று. | 

“தனக்கென முயலா நோன்றாள்‌ பிறர்க்கென 

முயலுநர்‌ உண்மை யானே" 


என்பது புறநானூறு. இத்தகு நெறி வாழ்வியல்‌ நெறியாக 
இருந்தவரையில்‌ சமுதாயம்‌ உத்தரவாதமும்‌ பாதுகாப்பும்‌ 
பெற்றிருந்தது. காலப்போக்கில்‌ அயல்‌ வழக்கின்‌ நுழைவு 
காரணமாக “விதி நம்பிக்கை வலுத்தது. உயர்வு தாழ்வு 
மனப்பான்மைகள்‌ கால்கொண்டன. அறியாமை, வறுமை, 
ஏழ்மை முதலியன ஒன்றன்பின்‌ ஒன்றாக, சமூதாயத்தை 
.அகநிலையிலும்‌ புறநிலையிலும்‌ தாக்கிப்‌ பீடழித்தன. 
அதனால்‌ திருக்குறள்‌ கூறுவது போல இலர்‌ பலர்‌ ஆயினர்‌. 
மனித இயல்கள்‌ அழியத்‌ தொடங்கியபின்‌ சமுதாயத்தில்‌ 
மக்களுக்கு இருந்த பிடிப்பு தளர்ந்தது. “சுயநலமே” எங்கும்‌ 
தலைவிரித்தாடி யது. 

ப இந்தச்‌ சூழ்நிலையில்‌ சில சிந்தனையாளர்கள்‌ மீண்டும்‌ 
சமய இயக்கத்தைப்‌ புதுப்பிக்கவும்‌ அவ்வழி சமுதாயத்தை 


354 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உயிர்ப்புடன்‌ இயக்கவும்‌ முன்‌ கைகொடுத்து முயற்சி 
எடுத்தனர்‌. இந்தப்‌ பேரியக்கம்‌ திருமூலர்‌ முதல்‌ வள்ளலார்‌ 
வரையில்‌ வளர்ந்து வந்தது. மனிதர்களை “நடமாடும்‌ கோயில்‌: 
என்று வர்ணித்தது; அது மட்டுமா? நடமாடும்‌ மனிதர்‌ 
களாகிய கோயில்களுக்கு வழங்கினால்‌ இறைவனுக்கு ஆகும்‌ 
என்றது. நடமாடும்‌ கோயிலாகிய மானுடத்தைப்‌ பேணுதலே 
சமுதாயத்‌ தொண்டு. 

ஒரு மனிதன்‌ தனது பொறி புலன்களைப்‌ பக்குவப்‌ 
படுத்திப்‌ பலருக்கும்‌ பயன்பட வாழ்தலே சமய வாழ்க்கை. 
மற்றவர்க்குப்‌ பயன்படாதன எல்லாம்‌ தற்சார்புடையன. 
அவையெல்லாம்‌ காலப்போக்கில்‌ அழியும்‌. அதலால்‌ 
மானுடத்தை முழுமையாக வளர்த்து உயிர்க்குலத்திற்கு 
அர்ப்பணிப்பதே சமயத்தின்‌ குறிக்கோள்‌. இக்குறிக்கோள்‌ . 
வழி சமயம்‌ பேணப்‌ பெற்றால்‌ சமயம்‌ வளரும்‌; சமுதாயம்‌ 
வளரும்‌. 


சமுதாயம்‌ என்பது பலர்‌ கூடி வாழும்‌ ஒரு சமூக 
அமைப்பு. சமுதாய அமைப்பில்‌ உள்ள ஒவ்வொரு வருடைய 
ஆன்மாவும்‌ செழித்து வளர்ந்தால்தான்‌, சமுதாயம்‌ 
செழிப்படையும்‌. ஆதலால்‌ சமயத்திற்கே அடிப்படை உறுப்பு 
சமுதாயம்தான்‌. எனவே, சமுதாயத்தை வளர்ப்பது சமூகத்‌ 
தொண்டே தான்‌. காலத்தால்‌ பிந்திய பிற்போக்கு வாதிகள்‌ 
தொண்டினை இரண்டாகப்‌ பிரித்தனர்‌. ஒன்று சிவத்துக்குச்‌ 
செய்வது பதித்தொண்டு, பிறிதொன்று பசுத்‌ தொண்டு - 
அதாவது உயிர்களுக்குச்‌ செய்வது. இதனால்‌ காலப்போக்கில்‌ 
சிவத்திற்கு அஞ்சியாயினும்‌ அன்புபட்டாயினும்‌ தொண்டு 
செய்யத்‌ தலைபட்டனர்‌. உயிர்களுக்குச்‌ செய்வதை அதாவது 
பசுத்தொண்டை கைவிட்டனர்‌. இது பெரும்பிழை. 
பசுக்களுக்கு - உயிர்களுக்குச்‌ செய்தாலும்‌ திருவருள்‌ 
சிந்தனையுடன்‌ பாத்திரம்‌ என்று எண்ணிச்‌ செய்யின்‌ 
அதுவும்‌ சிவத்தொண்டேயாகும்‌. 


தமிழமுது 355 


இறைவன்‌ உயிர்கள்‌ வளர்ந்து வாழ்ந்து உயர்வு பெற, 
உய்தி அடைய உயிர்களுக்குக்‌ கருவி, கரணங்களை வழங்கு 
கின்றான்‌. இந்தக்‌ கருவி கரணங்களுக்குரிய துய்ப்புகள்‌ 
தடையிலாது கிடைக்கச்‌ செய்து துய்க்கச்‌ செய்வது தொண்டு 
ஆகும்‌. உடலுடன்‌ பொருந்தியுள்ள அறிவுக்‌ கருவிகள்‌, 
அறிவறிந்து இயங்கத்‌ துணை செய்தல்‌ தலையாய தொண்டு. 
கொடையில்‌ சிறந்தது அறிவுக்‌ கொடையே.” பொது 
நூல்களைக்‌ கற்றவும்‌, ஞானநூல்களை ஓதவும்‌, தெளிவு 
பெறவும்‌ உரியன செய்தல்‌ ஒப்பற்ற சமயத்‌ தொண்டு. 
இறைவன்‌, சொல்‌ எடுத்துக்‌ கொடுத்த வரலாறும்‌, நாளும்‌ 
இன்னிசையால்‌ தமிழ்‌ கேட்க விரும்பியதும்‌ அறிவு வளர்ச்சிப்‌ 
பணியின்‌ பாற்பட்டதேயாம்‌. 


“பொருளில்லார்க்கு இவ்வுலகம்‌ இல்லை” என்றது 
திருக்குறள்‌. ஆம்‌! உண்பனவும்‌ தின்பனவும்‌ உடுத்துவனவும்‌ 
உயிர்ப்பனவும்‌ இல்லாது போயின்‌ எங்ஙனம்‌ வாழ்க்கை 
இயங்கும்‌? ஆதலால்‌ தின்கன்ற சோறும்‌ பருகுகின்ற நீரும்‌ 
வெற்றிலை பாக்கும்‌ கொடுப்பது சிறந்த சமூகத்‌ தொண்டு; 
சமயத்‌ தொண்டுமாகும்‌. இறைவன்‌ பொதி சோறு சுமந்து 
கொண்டு சென்று அடியார்களுக்குக்‌ கொடுத்த 
வரலாற்றினை அறிக. அது போலவே அடியார்களாகிய சிறுத்‌ 
தொண்டரும்‌, இளையான்குடி மாறரும்‌ சோறளித்துச்‌ சோறு 
பெற்ற வரலாற்றினை உணர்க! 


வாழ்க்கை என்பது பொன்னால்‌ மட்டும்‌ அவது அல்ல. 
பொருளும்‌ அதற்குத்‌ தேவை. வாழ்க்கை என்பது பொருளால்‌ 
மட்டும்‌ ஆவதல்ல. மனிதருக்குப்‌ பொருளும்‌ கருவியே. 
இன்பம்‌ வேண்டும்‌; “இறைவன்‌ கழலேத்தும்‌ இன்பமே 
இன்பமல்ல” என்று தமிழ்‌ வழக்கு கூறுகிறது. ஆயினும்‌ தமிழ்‌ 
மரபில்‌ இன்பம்‌ என்று கூறினால்‌ அது  காமஞ்சான்ற 
இல்வாழ்க்கையைக்‌ குறிக்கும்‌. தமிழ்‌ மரபில்‌ பெண்‌ 
பெருமைக்குரியவள்‌. அறம்‌ என்று மனையறம்‌ பாராட்டப்‌ 
படுகிறது. பிற்காலத்தில்‌ அயல்‌ வழக்குகளின்‌ தாக்கத்தால்‌- 


356 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பாதிப்பால்‌ இல்வாழ்க்கை தரம்‌ தாழ்த்தப்‌ பெற்றுக்‌ 
கொச்சைப்‌ படுத்துப்‌ பெற்றது. தசை தவறிய இந்த நிலையில்‌ 
தான்‌ அம்மையப்பன்‌ வழிபாடு வற்புறுத்தப்‌ பெற்றது. 
இறைவனே முன்னின்று சுந்தரருக்கு இரண்டு திருமணங்‌ 
களை நடத்தி வைத்தமையை ஓர்க. திருஞானசம்பந்தர்‌ 
திருமருகலில்‌ திருமணம்‌ செய்து வைத்தமையை எண்ணுக. 
ஆதலால்‌ மனிதர்களை முறையான வாழ்வில்‌ அற்றுப்படுத்து 
தலும்‌ அந்நெறியில்‌ நின்று வாழச்‌ செய்தலும்‌ சமயத்‌ 
தொண்டேயாம்‌. 

அடுத்து மானிட வாழ்க்கைக்குக்‌ களிப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ 
தேவை. களிப்பையும்‌ மகிழ்ச்சியையும்‌ தரக்கூடிய இசை 
முதலிய கலைகளை வளர்ப்பதும்‌ சமயத்‌ தொண்டே. சமயம்‌ 
கலைகளாக, கலைகளின்‌ முடிவாக முடிந்த கலையாக 
விளங்குகிறது. “ஏழிசையாய்‌, இசைப்‌ பயனாய்‌” நின்றாடும்‌ 
தேவதேவனை உன்னுக. திருஞானசம்பந்தர்‌, தீருநீலகண்ட 
யாழ்ப்பாணர்‌, அனாய நாயனார்‌, மாணிக்கவாசகர்‌ ஆகிய 
திருத்தொண்டர்களின்‌ வரலாற்றையும்‌ அறிக. அதலால்‌ 
கவின்‌ கலைகளை வளர்த்து மானுடத்தின்‌ தரத்தை 
உயர்த்துவதும்‌ சமயத்‌ தொண்டேயாம்‌. 


இயற்கையோடிசைந்தது நமது வாழ்வியல்‌. நமக்கு 
பாதுகாப்பு இயற்கைதான்‌. இயற்கையோடு ஒத்து இசைந்து 
வாழ்ந்தபோதெல்லாம்‌ வாழ்க்கை சிறந்து விளங்கியிருக்றெது. 
இயற்கையையே இறைவனாக எண்ணிப்‌ போற்றிய நாடு இது. 
“வாசமலரெலாம்‌ அனாய்‌ நீயே” என்பது நினைந்து நினைந்து 
ஓதத்தக்கது. அதுபோலவே. தலமரங்கள்‌ (தல விருக்ஷங்கள்‌) 
என்று மரம்‌ வளர்க்கும்‌ நெறியை அறிகமுப்படுத்தி வளர்த்‌ 
தனர்‌. திருத்தலங்கள்‌ அரசவனம்‌, கடம்பவனம்‌ என்று 
அழைக்கப்‌ பெற்றன. திருத்தலங்கள்‌ இயற்கையான சோலை 
யும்‌ காடும்‌ சூழ்ந்து விளங்கி மிளிர்ந்தன. இப்போழுது 
கடைகளும்‌ காட்டிரைச்சலும்‌ அமைந்து திருக்கோயிலின்‌ 
சூழலையே கெடுத்து விட்டன. அதனால்‌ மழைவளம்‌ 


தமிழமுது 357 


குறைந்து போயிற்று. அதலால்‌ மரங்களை வளர்த்தல்‌, மலர்ச்‌ 
செடிகளை வளர்த்தல்‌ உயிர்க்‌ குலத்திற்கு உரிய உயிர்க்‌ காற்று 
(OXYGEN) தட்டுப்பாடின்றிக்‌ கிடைப்பதாலும்‌ மழைவளம்‌ 
பேணுவதாலும்‌ சமுதாயத்‌ தொண்டுமாகும்‌. 

“நீரின்றி அமையாது உலகம்‌” என்றது திருக்குறள்‌. 
அதனாலன்றோ சிவம்‌ தண்ணீரின்‌ அருமை கருதி அதனை 
உச்சித்‌ தலைமேல்‌ வைத்துப்‌ போற்றுகின்றார்‌. இறைவனுக்கு 
உவப்பானது தண்ணீர்தான்‌. அதனால்‌ முன்னோர்‌ இருக்‌ 
குளங்களை அமைத்தார்கள்‌. நீராடுதலின்‌ இன்றியமை 
யாமையை உரைக்கத்‌ தீர்த்தவாரித்‌ திருநாள்‌ ஏற்படுத்‌ 
தினார்கள்‌. கண்ணிரண்டும்‌ இழந்த தண்டியடிகள்‌ திருவாரூர்‌ 
கமலாலாயம்‌ என்ற திருக்குளத்தைச்‌ சேறு அள்ளித்தரய்மை 
செய்த அரிய வரலாறு நம்மனோர்‌ வாழ்வாவது என்று? 
இன்று திருக்கோயிலைச்‌ சார்ந்த திருக்குளங்கள்‌ பேணு 
வாரில்லாமல்‌ உள்ள அவலநிலை அற்றொணாத்‌ துயரத்தைத்‌ 
தருகிறது. திருக்குளங்கள்‌ துூரர்வை அள்ளல்‌ சமுதாய நலம்‌ 

தழுவிய சமயத்‌ தொண்டு. 


அன்றோரே! சான்றோரே! சமயம்‌ வேறு சமுதாயம்‌ 
வேறு என்று பிரிக்காதீர்கள்‌! இரண்டும்‌ ஒன்றையொன்று 
தழுவியது. ஒன்றில்லையேல்‌ பிறிதொன்றில்லை. நமது 
சமயத்தைக்‌ கடவுட்‌ சமயம்‌ என்ற நிலையிலிருந்து கோயில்‌ 
சமயமாக்கிச்‌. சமூதாய சமயம்‌ ஆக்க வேண்டும்‌! இது 
நடந்தால்‌ வாழ்வு சிறக்கும்‌! வரலாறும்‌ சிறக்கும்‌! 


யாரறறிய்‌ பழக்கதை 


இயற்கைப்‌ பெரும்‌ பகுதி இயல்பாகவே உயிர்க்குலத்‌ 
திற்கு இதத்தையும்‌ மகிழ்வையும்‌ தரக்கூடியனவாகவே 
அமைந்துள்ளன. ஆயினும்‌ ஒரு சில பரிணாம வளர்ச்சி நிலை 
எய்தி முழுமை நிலை அடைந்த பிறகே இதமும்‌ இன்பமும்‌ 
தருவனவாய்‌ அமைந்துவிட்டன. இந்த வகையினவற்றுள்‌ 


358 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ஒன்று கனி. அதாவது பழம்‌. அரும்பு போதாகி, மலராகிக்‌ 
காயாகிக்‌ கனியாதல்‌ வளர்ச்சிமுறை. இந்தப்‌ படிமுறை 
வளர்ச்சியில்‌ முழுமை நிலை எய்த இயலாத நிலையில்‌ 
அரும்பு நிலையிலேயே வீணாதல்‌ உண்டு. அரும்பு நிலை 
கடந்த போது ஆன நிலையிலும்‌ சிதைவு ஏற்படுகிறது. பொது 
நிலையினைக்‌ கடந்து வளர்ந்த நிலையில்‌-மலர்‌ நிலையில்‌ 
பாழாதல்‌ உண்டு. மலரிலிருந்து பிஞ்சு, பிஞ்சு நிலையில்‌ 
காய்நிலை பெறாமல்‌ உதிர்ந்து வீணாதல்‌ உண்டு. 
காய்நிலையில்‌ கனியாதற்கு இயலாமல்‌ வெம்பி வீழ்தலும்‌ 
உண்டு. இத்தனை அஆபத்துக்களைக்‌ கடந்து பழமாதல்‌ ஒரு 
பெரிய வளர்ச்சி; சாதனை; இதுபோலத்தான்‌ மனிதனின்‌ 
நிலையும்‌. மனிதன்‌ அவனுடைய குணங்களின்‌ படி. முறையில்‌ 
வளர்ந்த பிறகே பயன்படுகின்றவன்‌. ஆகின்றான்‌. குணம்‌ 
என்னும்‌ குன்றேற வேண்டும்‌. இதுவே வாழ்க்கையின்‌ 
சாதனை-பயன்‌? இந்தக்‌ குணம்‌ என்னும்‌ குன்றேறி 
முடியாமல்‌ பழுத்த மனத்தராகாமல்‌ இடையிலேயே 
அழுக்காற்றில்‌ அழ்ந்து கெட்டுப்‌ போகிறவர்களும்‌ உண்டு. 
அவா வெள்ளக்கடலில்‌ வீழ்ந்து கரையேற முடியாமல்‌ 
ஆழ்ந்து போகிறவர்களும்‌ உண்டு. சினம்‌ என்னும்‌ 
சேர்ந்தாரைக்‌ கொல்லும்‌ பாவையிடம்‌ இக்க அழிந்து 
போனவர்கள்‌ பலர்‌. நாவடக்கம்‌ இன்றிக்‌ கடுஞ்சொல்‌ கூறிக்‌ 
குன்றியவர்களும்‌ உண்டு. இந்த ஆபத்துக்களைக்‌ கடந்து 
குணம்‌ என்ற குன்று ஏறி நிற்பவனே மனிதன்‌! மாமனிதன்‌ ! 

இயற்கையில்‌ மனிதன்‌ நல்லவனாகவே பலநூறாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்‌ இருந்திருக்கிறாள்‌. பண்டைக்கால 
மனிதன்‌, அதாவது ஆதி மனிதன்‌. தன்‌ வாழ்க்கையோடு ஒத்து 
வாராத இயற்கையொடும்‌ விலங்குகளொடும்‌ தான்‌ 
போராடினான்‌. தன்னையோத்த மனிதர்களோடு. போராட 
வில்லை. ஏதோ ஓர்‌ இனக்கவர்ச்சிக்கு ஆட்பட்டுப்‌ பகைமை 
யின்றி வாழ்ந்திருக்கிறான்‌. அனாலும்‌ இன்றுள்ள அமைப்‌ 
பியலில்‌ : உறவுகள்‌ இருந்ததாகக்‌ கூறமுடியாது. . இன்றும்‌ 


தமிழமுது 359 ' 


குழந்தைப்‌ பருவநிலையில்‌ பேதம்‌ இல்லை. உரிமை, 
வேற்றுமை, பகை வாசனையின்றிப்‌ பிறந்து வளரும்‌ குழந்தை 
களுக்கு இந்தப்‌ பொல்லாத சமுதாயம்‌ பொல்லாதன 
வற்றையெல்லாம்‌ கற்றுக்‌ கொடுத்து விடுகிறது. மனித 
குலத்தில்‌ சொத்துடைமை தோன்றிய பிறகுதான்‌ மனிதன்‌ 
ஒருமை நிலையில்‌ வாழ்தலினின்றும்‌ மாறுபட்டான்‌. எனது 
உனது” என்ற நச்சு மரங்கள்‌ வளர்ந்தன. இந்த நச்சு மரங்கள்‌ 
மானிட சமுதாயம்‌ என்னும்‌ கட்டுமானத்தைப்‌ பிளந்தன; 
பிரிவினைப்‌ படுத்தின; பகைமையை வளர்த்தன. “எனது” 
“உனது” என்னும்‌ நச்சுமரங்கள்‌ ஈன்ற கனிகளே நான்‌, 
அதிகாரம்‌, காவல்‌, அரசு ஆகியன! அக, மானுடம்‌ அறிவு, 
அன்பு, இணக்கம்‌ உறவு என்று வளர்ந்து சொர்க்கத்தைப்‌ 
படைப்பதற்குப்‌ பதிலாக அழுக்காறு, அவா, வெகுளி, 
சண்டை, காவல்‌, சிறை என்னும்‌ தீயவட்டத்தை மையமாகக்‌ 
கொண்டு சுழலத்‌ தொடங்கிவிட்டது. வாழ்க்கை நரகமாக 
விட்டது. இது தவறான பாதை என்று மானுடத்திற்கு 
உணர்த்தத்‌ தோன்றியது பழனியின்‌ பழக்கதை. 


இருப்பது ஒரு கனி. தாயும்‌ தந்தையும்‌ கணபதி, முருகன்‌ 
அகிய குழந்தைகளுக்கும்‌ பகிர்ந்து கொடுப்பதே முறை. 
அனால்‌, போட்டிகள்‌ கால்‌ கொண்டுவிட்ட உலகத்தின்‌ 
நடைமுறையால்‌ பாதிக்கப்ட்ட மனிதன்‌ எழுதிய கடவுட்‌ 
கதை என்பதை மறந்து விடக்கூடாது. போட்டி 
உருவாக்கப்படுகிறது. கணபதி, முருகன்‌ நிலை தீய திசையில்‌ 
நடை பயிலத்‌ தொடங்கிய நிலை ஆதலால்‌, “எங்களுக்குப்‌ 
போட்டி வேண்டாம்‌” என்று மறுத்துவிட்டு இருவரில்‌ ஒருவர்‌ 
எடுத்துக்‌ கொள்ள மனம்‌ ஒருப்பட்டிருக்கலாம்‌. அன்றைய 
உலகம்‌ அஃதன்று. அது கிடக்கட்டும்‌. சமமாகவாவது 
பங்கிட்டிருக்கலாம்‌. இதுவும்‌ தீய திசையில்‌ மேலும்‌ நடந்த 
நிலைதான்‌. “சமம்‌' இருக்கலாம்‌. அதுவே உரிமையாக 
மாறும்பொழுது வேறுபாடுகள்‌ கால்கொள்ளும்‌ என்பதை 
மறந்துவிடக்‌ கூடாது. தவிர்க்க. முடியாத நிலையில்‌ போட்டி 
தொடங்கிவிடுகிறது. போட்டியில்‌. ஒருவர்‌ முருகர்‌ உண்மை 


360 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


யிலேயே உலகத்தை வலம்‌ வருகிறார்‌. ஒருவர்‌-- கணபதி 
அம்மையப்பனை வலம்‌ வருகிறார்‌. அம்மையப்பனை வலம்‌ 
வந்தவருக்குக்‌ கனி கிடைத்துவிடுகிறது. ஆம்‌! தன்னை நாடி 
மதித்தவருக்குப்‌' பரிசில்கள்‌ தருவது என்கின்ற மானுடத்தின்‌ 
தற்சார்பு--தற்போத நிலையின்‌ தாக்கம்‌-அம்மையப்பனுக்கு ! 
திறமை புறக்கணிக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில்‌ உள்ள 
மானுடம்‌ மிகவும்‌ தாழ்ந்த நிலையினதாகும்‌. இந்த இடத்தில்‌ 
வீழ்ந்து கொண்டிருந்த மானுடத்தைத்‌ தடுத்து நிறுத்தி 
உயர்நிலையில்‌ உய்த்துச்‌ செலுத்த எம்பெருமான்‌ முருகன்‌ 
திருவுள்ளம்‌ கொண்டான்‌; துறவியானான்‌; முருகன்‌ 
மேற்கொண்ட துறவி விரக்தியால்‌ ஏற்றபட்டதன்று; 
விவேகத்தினால்‌ ஏற்பட்டது. முருகன்‌ ஏற்றுக்‌ கொண்ட துறவு 
மோட்சத்தைக்‌ கருதி ஏற்றுக்‌ கொண்ட துறவன்று. 
மண்ணகத்தை விண்ணமாக்க ஏற்றுக்‌ கொண்ட துறவு. 

மண்ணில்‌ மாந்தர்கள்‌ கலகம்செய்‌ மாந்தர்களாக 
வாழ்தல்‌ கூடாது. ஒருவர்‌ எல்லாருக்காவும்‌ என்று வாழ்தல்‌ 
வேண்டும்‌. அப்பட்டமான நிர்வாணமான தன்னலத்தைத்‌ 
துறக்க வேண்டும்‌. வையகம்‌ உண்ண, உண்ணவேண்டும்‌. 
வையகம்‌ உடுத்த, உடுத்த வேண்டும்‌: இத்தகு சமுதாயத்தைக்‌ 
காண மனம்‌ பழமாதல்‌ வேண்டும்‌. மனம்‌, அன்பில்‌ 
பழுக்கவேண்டும்‌. பழுத்த மனத்தடியார்களானால்‌ சமுதாய 
ஆர்வம்‌ தோன்றும்‌; பிறர்க்கென முயலும்‌ நோன்பு 
தலைப்படும்‌. வையகம்‌ வளரும்‌; வாழும்‌. 

இத்தகு அருமையான வாழ்வியல்‌ தத்துவத்தைக்‌ கற்றுத்‌ 

தரும்‌ பழநிமலை 'வாழ்க! பழநியில்‌ எழுந்தருளியுள்ள நமது 

வாழ்முதல்‌ வாழ்க! 


சமரச 
தமிழ்‌ நாகரீகம்‌ சமநிலைச்‌ சமவாய்ப்புச்‌ சமுதாயத்‌ 


தைக்‌ குறிக்கோளாக உடையது. அந்நெறியிலேயே முயன்று . 
வாழ்ந்த பெருமை தமிழினத்துக்கு உண்டு. 


தமிழமுது 561 


சமநிலைச்‌ சமவாய்ப்புச்‌ சமுதாயத்தின்‌ உயிர்நாடியாக 
விளங்குவது ஒப்புரவு. விருந்தோம்பல்‌ சிறந்த வேள்வியாகப்‌ 
போற்றப்பெற்றது. இல்லையென்று சொல்லாது ஈதல்‌, 
வாழ்வின்‌ கடமை என்று கொண்டவர்களும்‌ வாழ்ந்திருக்‌ 
கிறார்கள்‌. பெரியபுரணம்‌ காட்டும்‌ ஒப்புரவு நெறியில்‌ 
மிகவுயர்ந்து பரவையார்‌ மேற்கொண்ட நெறி. திருவருளால்‌ 
மழையெனப்‌ பொழிந்த நெல்‌ மலையை “எல்லாரும்‌ 
அவரவர்‌ தம்‌ இல்லத்துக்கு எடுத்தேகுக' என்று அறிவித்து 
அள்ளிக்கொள்ளச்‌ செய்த ஒல்காப்‌ புகழ்மிக்க ஒப்புரவுப்‌ 
பண்பாட்டை என்னென்று வாழ்த்துவது ! 

தமிழர்களின்‌ சமநிலைச்‌ சமவாய்ப்புச்‌ சமுதாய 
வாழ்வுக்குச்‌ சங்க காலத்தில்‌ அமைந்த ஒரு நிகழ்ச்சியைச்‌ 
சான்றாக அமைக்கலாம்‌. சங்ககாலச்‌ சான்றோர்‌ பக்குடுக்கை , 
நன்கணியார்‌ என்பவர்‌ ஒரு வீட்டில்‌. மணமுரசு 
கேட்பானேன்‌ /. பிறிதொரு வீட்டில்‌ சாப்பறை 
கேட்பானேன்‌? இம்மாறுபட்ட நிகழ்வு கொடுமையானது. 
இதற்குக்‌ காரணமாய்‌ அமைந்துள்ள அடிப்படையானது! 
பண்பில்லாதது. அதனை மாற்ற வேண்டும்‌ என்றார்‌ 
பக்குடுக்கை நன்கணியார்‌. மாற்றிக்‌ காட்டினார்‌ சுந்தரர்‌. 


ன்‌ எதிர்‌ மனைகள்‌ 
இரண்டில்‌, நிகழ்‌ மங்கலவியங்கள்‌ 
அறையும்‌ ஒலி ஒன்றில்‌, ஒன்றில்‌ 
அழுகை ஒலி வந்து ஏழலும்‌ 
டா இரண்டும்‌ 


உடன்‌ நிகழ்வது ஏன்‌?” 


என்பது சுந்தரர்‌ வினா, ஒரு வீட்டில்‌ துன்பம்‌; அடுத்த 
வீட்டில்‌ இன்பம்‌. ஒரு வீட்டில்‌ வளம்‌; ஒரு வீட்டில்‌ வறுமை. 
திருக்கோயிலில்‌ செல்வச்‌ செழிப்பு; மக்களிடத்தில்‌ வறுமை. 
. இது. மேன்மைகொள்‌ சைவ நீதி ஆகுமா? பொதுமையில்‌ 
ஆடுபவனை அடிப்படையாகக்‌ கொண்டதே சைவ சமுதாய 


௫-9... ப 


362 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ ' 


அமைப்பு. எனவே எல்லார்க்கும்‌ இன்பம்‌ என்ற புதுமை 
நிறைந்த பொதுமை தழுவிய சமநிலைச்‌ சமவாய்ப்புச்‌ 
சமுதாயமே தமிழர்‌ கண்ட, தமிழர்‌ சமயங்‌ கண்ட சமுதாயச்‌ 
செந்நெறியாகும்‌. 


இந்நிலையில்‌ சமநிலைச்‌ சமவாய்ப்புச்‌ சமுதாயத்துக்கு 
ஒரு வகையில்‌ சராசரித்‌ தகுதி ஒன்றை வரையறை செய்ய 
வேண்டியுள்ளது. இவ்வடிப்படையிலேயே சமய உண்மைகள்‌ 
சைவத்தில்‌ விளக்கப்பெறுகின்றன. ஒரு மனிதன்‌ சராசரித்‌ 
தகுதியுடையவனாக இருப்பதற்கு அவன்‌ இறை வழிபாடு 
நிகழ்த்துபவனாக இருக்க வேண்டும்‌ என்று சேக்கிழார்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இவ்வாறே சராசரிக்‌ குறைகளைக்‌ கடந்த 
அறிவின்‌ முதிர்ச்சியையே ஞானம்‌ என்று வரையறை 
செய்கிறது சைவம்‌. சமநிலைச்‌ சமுதாய அமைப்புக்கு, 
உடையார்‌ இல்லார்‌ என்ற வேற்றுமை இல்லாது உரிமை 
யுடையார்‌ ஒருவருக்குப்‌ பொறுப்புடையார்‌ வழங்குவதை 
யொத்த ஈதலைச்‌ சைவ சமயம்‌ மையமாகக்‌ கொள்கிறது. 


ஆயினும்‌, இத்தகைய சமநிலை சமவாய்ப்புச்‌ 
சமுதாயத்தை அறவழியில்‌ மலரவைக்கும்‌ முயற்சியில்‌ 
ஈடுபடும்போது, மக்களின்‌ வாழ்த்துப்‌ பொருளாக இல்லாமல்‌ 
வாழ்வுப்‌ பொருளாக அமையும்‌ கடவுள்‌ வழிபாட்டில்‌ 
பொதுநிலை, சமநிலை, சமரசம்‌ என்பவைகளின்‌ உண்மைப்‌ 
பொருளை அறிந்து கொள்ளவேண்டும்‌. 


நமது நெறி ஒரு கடவுளைத்‌ தொழும்‌ உயர்‌ 
மாண்புடையது. ஆனால்‌, அறுவகைச்‌ சமய இணைப்பானது, 
நம்முடைய சமுதாயத்தில்‌ பலரை ஒரு கடவுள்‌ வழிபாட்டி 
லிருந்து நெடுந்தொலைவுக்கு இழுத்துச்‌ சென்றுவிட்டது. 
எந்தவொரு மூர்த்தியையும்‌ ஆன்ம நாயகனாக ஏற்றுக்‌ 
கொள்ளாமல்‌ இழமைக்கொரு சாமி, சந்தர்ப்பத்துக்கொரு 
சாமி என்று தொழுது ஏய்க்கும்‌ அவலம்‌ இன்று பெருகி 
விட்டது. நால்வர்‌ காலத்தில்‌ பல தெய்வ வழிபாடுகள்‌ 


தமிழமுது 363 


இருந்தன. நால்வர்‌ பெருமக்கள்‌ இவர்களைத்‌ தனித்தனியே 
வழிபடவில்லை. பதிகம்‌ அருளிச்செய்யவும்‌ இல்லை. 
சைவர்கள்‌ சிவத்தையே வழிபட்டனர்‌. அழ்வார்கள்‌ 
திருமாலையே தொழுதனர்‌. இதுதான்‌ சமய சீலம்‌. கடவுளை 
வழிபடும்‌ துறையில்‌ சிலர்‌ சமரசம்‌ கூறியுள்ளனர்‌. அந்தத்‌ 
தவறான வழியில்‌ “அரியும்‌ சிவனும்‌ ஒன்று; அதலால்‌ 
யாரையும்‌ வழிபடலாம்‌; இருவரையும்‌ வழிபடலாம்‌” என்று 
கூறுவதும்‌ ஒன்று. 

சமரசம்‌ என்பது தன்னுடையதுமீது பற்றும்‌ 
இன்னொருவருடையமீது வெறுப்பில்லாதிருப்பதுதான்‌. ஒரு 
நங்கை கொழுநன்‌, கொழுந்தன்‌ அகிய உறவுகளைப்‌ 
பேணலாம்‌. அனால்‌, இருவரையும்‌ கொழுநன்‌ நிலையிலேயே 
சமரசமாக எண்ணிப்‌ பார்க்க முடியுமா? கொழுநனும்‌ 
கொழுந்தனும்‌ ஆடவர்களே. ஆகையால்‌, இவனும்‌ 
கணவனாக இருக்கலாம்‌ அவனும்‌ கணவனாக இருக்கலாம்‌. 
இரண்டு பேருங்கூட கணவன்மார்களாக இருக்கலாம்‌ 
என்பது பைத்தியக்காரத்தனமானது. 


“கொள்ளேன்‌ புரந்தரன்‌ மால்‌அயன்‌ வாழ்வு 
குடிகெடினும்‌ 
நள்ளேன்‌ ந்த ரொடல்லால்‌ நரகம்‌ புகினும்‌ 
எள்ளேன்‌ திருவருளாலே இருக்கப்பெறின்‌ இறைவா! 
உள்ளேன்‌ பிறதெய்வம்‌; உன்னையல்லாது எங்கள்‌ 
உத்தமனே” 


என்று மணிவாசகரும்‌, 


“நயவேன்‌ பிறபொருளை நள்ளேன்‌ கீழாரோடு 

- உயவேன்‌ உயர்ந்தவ ரோடல்லால்‌ - வியவேன்‌ 
திருமாலை யல்லது தெய்வம்‌என்று ஏத்தேன்‌ 
வருமாறு நம்மேல்‌ வினை” 


364 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


என்று ஆழ்வாரும்‌ பாடுவனவற்றை உற்று நோக்குங்கள்‌. 
உலகிற்கு இறைவன்‌ ஒன்று என்று காணும்‌ பொதுமை 
நினைந்து இன்புறத்தக்கது. ஆயினும்‌, உயிரானது குறிக்‌ 
கொண்டு வழிபட்டு உய்தி பெறுதற்கு, சமயநெறிசார்‌ கற்பு 
மிகமிகத்‌ தேவை. எனவே, சமரசம்‌ என்பதற்கும்‌ பிறர்‌ 
வணங்கும்‌ கடவுளர்‌ மீது வெறுப்புக்‌ கொள்ளாமை 
என்பதையே குறிக்கோட்‌ பொருளாகக்‌ கொள்ள வேண்டும்‌. 


சைவம்‌ 


முன்னுரை 


இந்த நூற்றாண்டு விஞ்ஞான நூற்றாண்டு என்று 
பாராட்டப்‌ பெறுவது. மனித உலகத்தில்‌ அறிவியல்‌ மிகவும்‌ 
வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன்‌ பயனாக இயற்கைச்‌ 
சக்திகளை அடக்கியாண்டு அனுபவிப்பதும்‌ வெற்றி பெறு 
வதும்‌ நிகழ்ந்து வருகின்றன. இவ்வழி மனிதர்களின்‌ அனுபவ 
ஆற்றல்‌ பெருகி வளர்ந்துள்ளது. அதன்‌ காரணமாக நுகர்‌ 
பொருள்களின்‌ எண்ணிக்கையும்‌ பெருகி வளர்ந்துள்ளன. 
எனினும்‌ ஏதோ ஒருவகை அமைதியின்மை, வெறிப்புடன்‌ 
கூடிய பகைமை உணர்ச்சி, போராட்டச்‌ சூழல்கள்‌ அகியவை 
எங்கணும்‌ உலகத்தைச்‌ சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இரங்கத்‌ 
தக்க நிலையைப்‌ பார்க்கின்றோம்‌. 


சமயம்‌ 


ஏன்‌? எதனால்‌ மாறுபட்ட இந்த நிலை? என்று 
ஆராய்தல்‌ யாவர்க்கும்‌ இன்றைய உடனயடியான கடமை. 
மனிதன்‌ புறப்பொருள்களைத்‌ திறமையாகக்‌ கையாளுகிறான்‌. 
தன்னுடைய நுகர்வுக்கேற்றவாறு பக்குவப்படுத்திப்‌ பயன்‌ 
படுத்த முயல்கிறான்‌. அயினும்‌, தன்னை, புலன்களை, 
உணர்வுகளைப்‌ .பக்குவப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று 
உணர மறக்கிறான்‌; மறுக்கிறான்‌. பெரிய. விபத்துக்கள்‌ 


தமிழமுது 365 


நிகழ்கின்றன. சரக்குப்‌ பேருந்து வண்டியும்‌ (லாரி) மனிதச்‌ 
சுற்றுலாச்‌ சுற்றுந்து வண்டியும்‌ (பிளசர்‌) மோதிக்‌ 
கொள்கின்றன. அவை மோதிக்‌ கொள்வதற்குக்‌ காரணம்‌ 
அவ்வண்டிகள்‌ அல்ல; அவற்றைச்‌ செலுத்தும்‌ வலவர்களின்‌ 
திறமையின்மை, அல்லது கவனக்‌ குறைவு அகியவையேயாம்‌. 
அது போலவே மனித உலகத்தில்‌ ஏற்படும்‌ பிணக்கு, பகை, 
போர்‌ முதலியவைகட்கு “மனிதர்களிடையே நிலவும்‌ மக்கள்‌ 
நிலைக்கு வேண்டிய தகுதியின்மையே காரணமாகும்‌. 
மனிதர்களின்‌ உள்ளுணர்வுகளைச்‌ சமைத்துப்‌ பக்குவப்‌ 
படுத்தும்‌ உயரிய வாழ்க்கை முறையே சமயம்‌. பச்சையாகச்‌ 
சுவைத்து நுகர்தற்கு உரியனவாக இல்லாத பொருள்களைச்‌ 
சுவைத்தற்குரியனவாகப்‌ பக்குவப்படுத்தும்‌ வினையைச்‌ 
சமைத்தல்‌ என்று க்றுவது தமிழ்‌ மரபு. இன்ப நுகர்வுக்குரிய 
கன்னிமைப்‌ பருவத்தை ஒரு பெண்‌ எய்தினாள்‌ என்பதற்கும்‌ 
“சமையல்‌” என்று கூறுதல்‌ தொன்று தொட்டுள்ள தமிழ்‌ 
வழக்கு. அதுபோலவே உயிரும்‌ இன்ப அன்பினை 
துகர்தற்குரிய நிலையினை எய்துதற்குப்‌ பக்குவப்படுத்துவதே 
சமயம்‌. 

இந்தச்‌ சமயவாழ்க்கையில்‌ இன்று மனித உலகம்‌ 
போதிய அக்கறை காட்டவில்லை. ஒரோவழி காட்டப்‌ 
பெறும்‌ இடத்திலும்கூட வெற்று ஆரவாரச்‌ சடங்குகள்மீது 
அக்கறை காட்டப்‌ பெறுகிறதேயொழிய, உண்மையான சமய 
வாழ்க்கையில்‌ அக்கறை காட்டப்‌ பெறவில்லை. மனித 
உலகம்‌ “வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்தல்‌” என்ற சமய 
நெறியின்‌ வழி நின்று ஒழுகினால்‌ மட்டுமே இன்பமும்‌ 
அமைதியும்‌ கலந்த சீரிய வாழ்க்கை மலரும்‌. 


சமய ஒருமை 
இந்நிலவுலகம்‌ அளவிடப்‌ பெறாத அகற்சியை 


யுடையது. உலகின்கண்‌ பல்வேறு மொழிகள்‌ பேசப்‌ 
பெறுகின்றன; அதுபோலவே பல்வேறு சமயங்களும்‌ 


366 __ தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வழக்கில்‌ உள்ளன. வேறுபடு சமயங்கள்‌ பலவாயினும்‌ 
அவையனைத்‌ திற்கும்‌ குறிக்கோள்‌ ஒன்றேயாம்‌. ஆயினும்‌ 
தத்துவக்‌ கட்டுக்‌ கோப்பால்‌, வழிநடத்தும்‌ நெறிமுறைகளால்‌ 
அவை தம்முள்‌ பள்ளி வகுப்புப்‌ போன்ற வேறுபாடுகள்‌ 
இருக்கின்றன. அங்ஙனமிருப்பது இயற்கையும்‌ கூட. இந்த 
வேறுபாடுகள்‌ செயற்கையாகக்‌ கற்பிக்கப்பெற்றவையல்ல. 
திருவருளால்‌ பெறப்பெறும்‌ மெய்யுணர்வு முதிர்ச்சியினா 
லும்‌, மெய்ப்‌ பொருள்‌ காணும்‌ திறனாலும்‌, அனுபூதியின்‌ 
பயனாலும்‌ தோன்றியவை ஆகும்‌. இந்த வேறுபாடுகள்‌ 
வேறுபடுத்தும்‌ இயல்புடையனவல்ல. அப்பரடிகள்‌ அருளிச்‌ 
செய்தது போல “அறுவகைச்‌ சமயத்து அவரவரைத்‌ 
தேற்றுந்தகையன; தேறிய தொண்டரைச்‌ செந்நெறிக்கே 
ஏற்றுந்தகையன” என்பதே இந்த வேறுபாட்டின்‌ இயல்பு. 
இதனை மறந்து சமரசம்‌ என்ற பேரால்‌ கலப்படம்‌ செய்வது 
தத்துவ அறிவின்‌ வளர்ச்சியை யும்‌, ஒன்றியிருந்து 
அனுபவிக்கும்‌ திருவருள்‌ அனுபவத்தையும்‌ எய்தி இன்புற 
வொட்டாமல்‌ தடை செய்யும்‌. தன்னுடைய தத்துவச்‌ 
சார்பில்‌ தன்சமயத்தில்‌ பற்றுக்‌ கொள்ளுதலும்‌. பிறிதொரு 
சமயத்தின்மீது வெறுப்புக்‌ கொள்ளாது அந்நெறிக்‌ கேற்ற 
உதவி புரிதலுமே சமரச ஒழுக்கமாகும்‌. 


சித்தாந்த சமயம்‌ 


சித்தாந்த-அதாவது, சிந்தனையின்‌ முடிந்த முடிபு 
என்று பொருள்‌. சித்தாந்தமே முடிந்த முடிபு. மற்றையது 
“பூர்வ பக்கம்‌” என்பது இரத்தினத்‌ திரையம்‌. தமிழ்‌, 
காலத்தால்‌ மூத்த மொழி; கருத்தாலும்‌ மூத்த மொழி; 
தமிழினம்‌ பல நூறு ஆண்டுகட்டு முன்பே நாகரிகத்தில்‌ 
சிறந்து, பண்பாட்டில்‌ மேம்பாடுற்று விளங்கியமை போன்று, 
விழுமிய சமய நெறியினும்‌ சிறந்து விளங்கிது. “தமிழரது 
பேரறிவின்‌ முதிர்ச்சியின்‌ விழுமிய பயன்‌ சத்தாந்த சமயம்‌” 
என்று மேனாட்டு அறிஞர்கள்‌ . எடுத்துக்‌ கூறியுள்ளனர்‌. 


தமிழமுது 367 


சிந்தாந்த சமயம்‌ பரசிவத்தாலேயே அருளிச்‌ செய்யப்‌ 
பெற்றது. அதலால்‌ அது தமிழரது பேரறிவின்‌ பயன்‌ என்று 
கூறுதல்‌ பொருந்தாது என்பர்‌ சிலர்‌. பரசிவமே 
தமிழ்நாட்டானாக- தமிழனாக-சைவனாகத்‌. தன்னைக்‌ 
காட்டிக்‌ கொண்டது என்பதை, 


“தண்ணார்தமிழ்‌ அளிக்கும்‌ தண்பாண்டி நாட்டான்‌” . 
“தென்னாடுடைய சிவன்‌” 
“ஐயாறதனிற்‌ சைவன்‌” 


என்ற மணிமொழி மறைகளை நோக்கும்பொழுது, பர 
சிவத்தைத்‌ தமிழனாக ஏற்றுக்‌ கொள்வதில்‌ என்ன குறை? 
இந்திய நாட்டில்‌ வழங்கும்‌ பல்வேறு சமயங்களுள்ளும்‌ சைவ 
சித்தாந்தமே சிறப்புடையது. ஆயினும்‌, இந்து சமயம்‌ என்ற 
ஒரு பொதுப்‌ பெயரும்‌. ஒரு முடிச்சும்‌ தோன்றிய பிறகு 
சித்தாந்த சமயத்தின்‌ உண்மைச்‌ சிறப்பினைப்‌ பலரும்‌ 
உணரமுடியாமல்‌ போயிற்று. ஏன்‌? சித்தாந்த சமயத்தின்‌ 
மெய்ம்மை விளக்கும்‌ செந்தமிழ்ப்‌ பண்ணைகளாக விளங்கிய 
திருக்கோயில்களிலும்‌ திருமடங்களிலும்கூட அகப்புறச்‌ 
சமயங்களின்‌ செல்வாக்கும்‌ சிறிதளவு புறச்‌ சமயங்களின்‌ 
செல்வாக்குங்கூடப்‌ புகுந்து ஆட்சி செய்கின்றன. 
இச்செல்வாக்குப்‌ புகுந்துள்ள நிலைமை, மரத்தில்‌ புல்லுருவி 
போன்று இருப்பதால்‌ தெற்றென விளங்கவில்லை. சித்தாந்த 
சைவம்‌ மிகப்‌ பழைய நெறி; தொன்மை நெறி என்று அருள்‌ 
நூல்கள்‌ பேசும்‌. காலத்தால்‌ பழமையாக இருந்தாலும்‌ மிகப்‌ 
புது நெறியாகவும்‌ காட்சியளிக்கும்‌ இயல்பு இச்சமயத்திற்கே 
உண்டு. “முன்னைப்‌ பழம்‌ பொருட்கும்‌ முன்னைப்‌ 
பழம்பொருளே பின்னைப்‌ புதுமைக்கும்‌  பேர்த்தும்‌ 
அப்பெற்றியனே” என்று மணி மொழி: காட்டும்‌ அவ்வியல்பு 
பெருமானுக்கு மட்டுமன்று; அப்பெருமான்‌ திருவடியினை 
எளிதாகவும்‌ இனிதாகவும்‌ எய்துவிக்கும்‌ இந்தப்‌ பெருநெறிக்‌ 
கும்‌ பொருந்தும்‌. இன்றைக்கும்‌ அறிவியல்‌ உணர்வுக்கு 


368 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இயைந்ததா க, அனுபவத்திற்கு உகந்ததாக, நம்பிக்கைக்கும்‌ 
நல்வாழ்வுக்கும்‌ ஏற்றதாக இருக்கும்‌ சமயம்‌ இது என்று 
கூறினால்‌ நடுநிலையாளர்‌ யாரும்‌ மறுக்கமுடியாது. 


முடிவுரை 


உலகியல்‌ துறையிலும்கூட மார்க்சு மாமுனிவர்‌ 
தத்துவக்‌ கோட்பாடுகளுக்கு ஏற்ற விளக்கம்‌ தரக்கூடிய 
சமயமாக இது விளங்குகிறது. தெளிவாகச்‌ சொல்வதென்றால்‌ 
இனிமேல்‌ கேள்வி கேட்க முடியாத சமயமாக இது விளங்கு 
கிறது. சிந்தனையின்‌ உச்ச வரம்பில்‌ நிற்கும்‌ மெய்ந்நெறி 
இச்சிவநெறி. குமர குருபரசுவாமிகள்‌.. 


“ஓரும்‌ வேதாந்தமென்னும்‌ உச்சியிற்‌ பழுத்த 
ஆரா இன்ப அருங்கனி 
ரவ சத்தாற்தத்‌ தேனமுது. 


என்று டப்ப உள்ளார்‌. 
கூம்றிணகுதிண்‌ சப்‌ ராணாரு 


தமிழினம்‌ காலத்தால்‌ மூத்த இனம்‌; கருத்தால்‌ மூத்தது 
அவர்தம்‌ மொழி. தத்துவத்தில்‌ சிறந்து விளங்கும்‌ இனிய 
மொழி. தமிழினத்தின்‌, சமய நெறிப்‌ பண்பு வழி வழிச்‌ சிறந்து 
விளங்குவது. தமிழர்தம்‌ சமய நெறி அறிவுக்‌ கியைந்த நெறி; 
நம்பிக்கைக்கும்‌ நல்வாழ்க்கைக்கும்‌ ஏற்ற நெறி, தமிழும்‌, 
தமிழியலும்‌, மயன்‌ தத்துவமும்‌ இணைந்தே வளர்ந்து 
வந்துள்ளன. 

தமிழர்தம்‌ தரய சமய நெறி, சைவசித்தாந்த சமயம்‌ 
என்பது. இந்தச்‌ சைவ நெறி மூன்று யொருள்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டு தத்துவ விளக்கம்‌ செய்றெது. 
திருக்குறள்‌ சமயமும்‌ இந்த அடிப்படையைக்‌ கொண்டது. 
அம்மூன்று பொருள்களாவன, இறை, உயிர்‌, தளை அதியவன 
வாம்‌. இறை முழுமுதற்‌ பொருள்‌. தனக்குவமையில்லாதான்‌ 


தமிழமுது ' 369 


என்றும்‌, எண்குணத்தான்‌ என்றும்‌ 'இருக்குறள்‌ போற்றிப்‌ 
பரவும்‌ பொருள்‌. நன்றுடையான்‌ என்று திருமுறை போற்றும்‌. 
கடவுளால்‌ உயிர்‌ படைக்கப்பெற்ற பொருள்‌ அல்ல. அஃது 
என்றும்‌ உள்பொருள்‌; சார்ந்ததன்‌ வண்ணமாக விளங்கக்‌ 
கூடிய பொருள்‌. தளை, உயிரை ஒட்டிய அழுக்கு. தளையின்‌ 
அற்றலை அடக்கி, திருவருளின்ப வாழ்க்கையைப்‌ பெறுதல்‌ 
உயிரின்‌ இலட்சியம்‌. அந்த இலட்சிய சாதனைக்காகவே 
பிறப்பும்‌ இந்த உலயெல்‌ வாழ்க்கையும்‌ கிடைத்தன. 


உயிர்‌, தளையின்‌ அஆற்றலிலிருந்து விடுதலை பெற்றுத்‌ 
திருவருளைச்‌ சார்ந்து, இன்ப அன்பினில்‌ திளைத்து மகிழும்‌ 
முயற்சிக்குத்‌ துணை செய்வது வழிபாடு. சிவநெறி 
சிவபெருமானையே வழிபடும்‌ பொருளாகக்‌ கொண்டது. 
அவன்‌ பெருமை முன்னர்‌ விளக்கப்‌ பெற்றுள்ளது. 


உயிரின்‌ அறிவு, சிற்றறிவு. கண்டு - பழகிய 
பொருள்களையே அது நினைவுகூர முடியும்‌; உறவு கொள்ள 
முடியும்‌. அதலால்‌ உணர்வினாலன்றி காணப்பெறாத 
கடவுள்‌, நம்மனோர்‌ உய்யக்‌ கண்ணிற்குத்‌ தெரியும்‌ திருமேனி 
கொண்டருளியுள்ளான்‌. அத்திருமேனிகள்‌ சில. அவற்‌ 
றுள்ளும்‌ சிவலிங்கத்‌ திருமேனி விழுமிய சிறப்புடையது. 


இந்த உலகியல்‌ மூலமே உயிர்களை உய்யும்‌ வகையில்‌ 
இறைவன்‌ ஆட்கொண்டிருள்கின்றான்‌. கடவுள்‌, உலகத்தின்வழிச்‌ 
செயல்படுதலால்‌ அவனையே உலகம்‌ என்று கூறுதல்‌ 
பொருந்தும்‌. “எல்லா உலகமும்‌ அனாய்‌ நீயே” என்பது 
தேவாரம்‌. உலகம்‌ உருண்டை. வடிவம்‌ என்பது பன்னூறு 
அண்டுகளுக்கு முன்பே தமிழர்‌ கண்ட முடிவு. உலகின்‌ 
சின்னமாக லிங்கத்‌ திருமேனி அமைந்து விளங்குகிறது. 


இந்த உலகம்‌ இருமையால்‌ ஆனது; இயங்குவது; 
விளங்குவது உயிர்களின்‌ அறியாமை நீக்கத்திற்கும்‌, ஞான 
விளக்கத்திற்கும்‌ துணை நிற்பன பிறப்பின்‌ வழி ஏற்கும்‌ இன்ப 
துன்ப அனுபவங்களேயாம்‌. அதலால்‌ பிறப்பொடு தொடர்‌ 


370 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


புடைய காதலின்ப வாழ்க்கையைச்‌ சைவம்‌ வரவேற்கிறது. 
ஆனால்‌ அதிலேயே அழுந்திக்‌ கடத்தலை மறுக்கிறது. 
சிவபெருமானைப்‌ பெண்பால்‌ உகந்தாடும்‌ பித்தன்‌' என்று 
திருவாசகம்‌ பேசுகிறது. சக்தி-சிவ விளக்கத்‌ திருமேனியாக 
சிவலிங்கத்‌ திருமேனி விளங்குகிறது. 

சிவலிங்கத்‌ திருமேனி ஞானத்தின்‌ சின்னம்‌. ஞானம்‌ 
தீக்கொளுவி எரிகின்ற சுடர்‌ "போன்றது. சுடர்‌, மேல்‌, 
நோக்கியே எரியும்‌. அதுபோல ஞானம்‌ (தகுதி, பண்பாடு 
அறம்‌) மேல்‌ நோக்கியே விரியும்‌. அதனை விளக்குவது 
சிவலிங்கத்‌ திருமேனி. 

தமிழ்‌ கருத்துக்‌ கியைந்த றி சைவம்‌ வாழ்வுக்‌ 
கியைந்த சமயம்‌. சிவலிங்கத்‌ திருமேனி வழிபாட்டுக்குச்‌ 
சிறந்தது. அதிலும்‌ சுந்தர மகாலிங்கம்‌ கண்ணுக்கினியது. ஆரா 
இன்பம்‌ அளிக்க வல்லது. வாழ்த்துமின்‌ ! வாழ்வித்து 
வாழுமின்‌ ! 


EX 


சந்தனைச்‌ சோலை 


அரண்ராரைய்ர 


இருபத்தோராம்‌ நூற்றாண்டு வரப்போறெது. அனால்‌ 
நாம்‌ முன்னோக்கிப்‌ பயணம்‌ செய்து இருபத்தோராம்‌ 
நூற்றாண்டை வரவேற்கப்‌ போகிறோமா? அல்லது பின்‌ 
னோக்கி வரலாற்றுக்கும்‌ முந்திய-நாகரிக முதிர்ச்சியில்லாத 
பழைய யுகத்திற்குச்‌ செல்லப்‌ போகிறோமா? அன்புகூர்ந்து 
சிந்தனை செய்யுங்கள்‌ ! 

இற்றைநாள்‌ போல அற்றைநாளில்‌ அறிவியல்‌ உலகம்‌ 
வளரவில்லை. அதன்‌ காரணமாகக்‌ காலமும்‌ தூரமும்‌ 
மக்களைப்‌ பிரித்து வைத்திருந்தது. உடனுக்கு உடன்‌, 
மானுடத்தின்‌ அனுபவங்களைப்‌ பகிர்ந்துகொண்டு, வளர 
இயலவில்லை. அதனாலேயே, மானுடம்‌ பேசும்‌ மொழிகள்‌, 
பலவாயின; மானுடம்‌ நின்றொழுகும்‌ சமயங்கள்‌, 
பலவாயின. பின்‌, மொழி, சமயம்‌ இவைகளுக்கு ஏற்ப 
நாடுகள்‌ பல ஆயின. வளர்ந்துவரும்‌ அறிவியல்‌ இன்றைய 
பூத, பெளதீக. உலகத்தை நெருக்கமாகக்‌ கொண்டு 
வந்துவிட்டது;. மானுடத்தின்‌ இதயங்கள்‌ இணைக்கப்‌ 
பெறவில்லை; ஆன்மநேய ஒருமைப்‌ பாடு கால்‌ 
கொள்ளவில்லை. ஏன்‌, இந்த அவலம்‌? 


372 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


அறிவியலால்‌, பூத, பெளதீக உலகம்‌ இணைக்கப்‌ 
படுவதற்கு முற்பட்ட மானுட நெறறியாளர்கள்‌-சமயச்‌ 
இந்தனையாளர்கள்‌ “ஒருலகம்‌” பற்றிச்‌ சிந்தித்தனர்‌. மனிதகுல 
ஒருமைப்பாட்டை ஒழுக்கமாக்கினர்‌. வேறுபாடுகளுக் 
கிடையில்‌, விழுமிய ஒருமைப்பாடு காணக்‌ கற்றுத்‌ தந்தனர்‌. 
திருக்குறள்‌ உலகந்தழீஇய ஒழுக்கத்துடன்‌ வாழ்தலை 
வாழ்க்கையென்று அற்றுப்படுத்துகிறது. 
மாணிக்கவாசகர்‌, 


“எந்நாட்‌ டவர்க்கும்‌ இறைவா பொற்றி!” என்றார்‌. 


“வேறுபடு சமயமெல்லாம்‌ புகுந்து பார்க்கின்‌ 
விளங்குபரம்‌ பொருளேழின்‌ விளையாட்‌ டல்லா 
மாறுபடுங்‌ கருத்தில்லை: முடிவில்‌ மோன 
வாரிதியில்‌ நதித்திரள்போல்‌ வயங்கிற்‌ றம்மா” 


என்றார்‌. தாயுமானார்‌. 


வள்ளலார்‌, 


“எத்துணையும்‌ பேதமுறாது எவ்வுயிரும்‌ 
தம்முயிர்போல்‌ எண்ணி உள்ளே . 

ஒத்துரிமை உடையவராய்‌” | 
என்று அன்மநேய ஒருமைப்பாட்டை எடுத்தோதினார்‌. 

விவேகானந்தர்‌, “இந்திய நாடு ஒற்றுமையாக இருக்க 
வேண்டும்‌; அதனுடைய இதயங்கள்‌ ஒரே அன்மீக ராகத்தில்‌ 
இசைக்கவேண்டும்‌” என்று கூறினார்‌. 

அண்ணல்‌ காந்தியடிகள்‌, “உலகத்தில்‌ உள்ள இறந்த 
எல்லாச்‌ சமயங்களும்‌ உண்மையானவை என்பதில்‌ நான்‌ 
நம்பிக்கையுள்ளவன்‌.. நமது சொந்த -சமயத்தைப்போல்‌ மற்ற 
சமயங்களையும்‌ மதித்து, கொள்ள. நாம்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அது மாத்திரமல்ல மற்ற சமயங்களுக்கும்‌ 
மரியாதை காட்டவும்‌ நாம்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


சிந்தனைச்‌ சோலை 373 


அவ்விதம்‌ நாம்‌ கற்றுக்‌ கொண்டாலன்றி உலகில்‌ நிரந்தர 
மான அமைதி ஏற்படுவது முடியாத காரியம்‌. மானிட 
வர்க்கத்தின்‌ வெவ்வேறு சமய போதகர்களின்‌ உபதேசங்‌ 
களைப்‌ பக்தியுடன்‌ நாம்‌ அணுகி அராய்ச்சி செய்வதே, 
சமயங்களிடையே பரஸ்பரம்‌ மதிப்பு ஏற்படுவதற்கான தகுந்த 
வழியாகும்‌.” என்றார்‌. 

(மகாத்மா காந்தி நூல்கள்‌ 10 பக்‌: 473) 


இங்ஙனம்‌ நமது சமயம்‌, பரந்த பண்பாட்டு நிலையில்‌ 
வளர்ந்து வந்திருக்கிறது. “இந்து சமயம்‌” இந்தியத்‌ தன்மையாக 
வளர்ந்து வந்திருக்கிறது. உலகில்‌ பிறந்துள்ள அனைத்துச்‌ 
சமயங்களையும்‌ தழுவியதே இந்து சயம்‌. இந்து சமயத்தில்‌ 
“இவர்‌ தேவர்‌, அவர்‌ தேவர்‌” என்ற இரண்டாட்டு இல்லை. 
எதையும்‌ ஏற்பது, அணைப்பது என்பதே இந்து சமயத்தின்‌ 
இலக்கணம்‌. ஒரே கடவுள்‌! ஓரே ஜாதி! இதுவே இந்து 
சமயத்தின்‌ உயரிய கோட்பாடு. 

இந்த நெறிகளையே, 

“உனக்குத்‌ தீங்கு இழைப்பவனுக்கு, அதே அளவு தீமை 
வரும்‌. பிறரை மன்னித்து, சண்டை போடுவோரிடையே 
சமாதானம்‌ செய்து வைப்பவனுக்குத்‌ தக்க வெகுமதி 
அளிப்பது அல்லாவின்‌ பொறுப்பு.” 

என்று இஸ்லாமியம்‌ எடுத்தியம்புறைது. 

(இஸ்ஸாம்‌' சர்வோதயப்பிரசுரம்‌ பக்‌. 29) 

“நீ உன்‌ மனம்‌ மொழி மெய்களினால்‌ பரமபிதாவை 
நேசிக்க வேண்டும்‌; பக்தி செய்யவேண்டும்‌ என்பது அவரது 
கட்டளைகள்‌ அனைத்திலும்‌ முக்கியமானது. இதே போன்று, : 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த இன்னொரு கட்டளை, நீ, உன்‌ 
அயலானையும்‌ தன்னைப்‌ போலவே நேசிக்க வேண்டும்‌ 
என்பதே.” 


(மத்தேயு. 22, 37—39) 


374 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


என்று ஏசுமதமும்‌ கூறுகிறது. இதனாலேயே பிரிந்த 
பாகிஸ்தான்‌ இஸ்லாமிய நாடு என்று அறிவித்தது. நாம்‌ நமது 
பாரம்பரியத்துக்கு ஏற்ப மதச்‌ சார்பற்ற அரசை அமைத்ததுக்‌ 
கொண்டோம்‌. அனைத்துச்‌ சமயங்களையும்‌ ஏற்றுத்‌ தழுவி 
நிற்கும்‌ அரசு என்பது விழுமிய கருத்து. 


மதச்‌ சார்பற்ற வாழ்க்கை, மதமே இல்லாத 
வாழ்க்கையல்ல; சன்மார்க்க நெறியில்‌ நிற்றலே மதச்‌ சார்பற்ற 
வாழ்க்கை, 

இன்று நமது நாட்டில்‌ “இந்தியர்‌” என்ற உணர்வுக்கு 
மாறாகப்‌ “பெரும்பான்மையினர்‌” என்ற அடிப்படையில்‌ 
ஒருவித உணர்வுமாக முரண்பட்ட நிலையில்‌ இயங்குவது 
விரும்பத்தக்கதன்று. இந்தப்‌ போக்கு, இந்தியாவின்‌ அன்மிக 
அனுபுதிச்‌ செல்வத்தையே அழித்துவிடும்‌. இந்தியா த்‌ 
முன்னேற்றத்தையும்‌ பாதிக்கும்‌. 

இந்தியாவைச்‌ சமயச்‌ சார்பற்ற நாடாகக்‌ காப்பாற்ற, 
இந்தியா மக்களிடத்தில்‌ அன்மநேய ஒருமைப்பாட்டுணர்வை 
வளர்க்க வேண்டிய கட்டாயம்‌ தோன்றியுள்ளது. இந்தக்‌ 
கடமையை நிறைவேற்றும்‌ வழிவகைகளை ஆராய 
அனைவரும்‌ வருக! கடமைகளில்‌ பங்கேற்றுப்‌ பணி 
செய்ய-குறள்நெறிச்‌ சமூதாயம்‌ அமைய இருபத்தோராம்‌ 
நூற்றாண்டை நோக்கி விடுக்கும்‌, அன்பழைப்பு ! 


இணி நாம்‌, சமய சமுதாயத்‌ 
துறைகளில்‌ என்ன செமாயாவோண்ரும்‌ ? 


தமிழ்‌ நாகரிக வரலாற்றில்‌ வளர்ந்த காலப்பகுதி 
திருக்கோயில்‌ கண்ட காலமேயாகும்‌. நமது சமய, சமுதாய 
மரபில்‌ திருக்கோயில்‌ வழிபாடு முதன்மையான இடத்தைப்‌ 
பெற்றிருந்தது. இன்று திருக்கோயில்கள்‌ ஓரளவு சமய 
மரபுகளைக்‌ காப்பாற்றிவந்தாலும்‌ சமூதாய மரபுகளைப்‌ 
புறக்கணித்துவிட்டன என்றே கூறவேண்டும்‌. அப்பரடிகள்‌, 


சிந்தனைச்‌ சோலை 375 


“திருக்கோயில்‌ இல்லாத ஊர்‌ திருவில்‌ ஊர்‌” என்று 
சாடுவார்‌. “கோயில்‌ இல்லா ஊரில்‌ குடியிருக்க வேண்டாம்‌” 
என்பது பழைய வாக்கு, ஏன்‌ கோயில்‌ இல்லா ஊரில்‌ 
குடியிருக்கக்‌ கூடாது? 


சைவத்‌ தமிழ்‌ மரபு, “சிவமலால்‌ தெய்வமில்லை, 
சனமலாது அடிமையில்லை” என்று கூறும்‌. திருக்கோயில்கள்‌ 
கடவுளுக்காக-- கடவுள்‌ எழுந்தருள்வதற்காக மட்டும்‌ 
எழுந்தவையல்ல. கடவுளுக்கும்‌ மனிதனுக்கும்‌, மனித 
சமுதாயத்திற்கும்‌ உறவை ஏற்படுத்துதலே திருக்கோயில்‌ 
அமைப்பின்‌ நோக்கம்‌. மனிதர்களை-மனித வாழ்வை 
மேம்படுத்துவது ஒன்று; பிறிதொன்று மனித சமூகத்தை 
ஒன்றுபடுத்துவது. இன்று இந்த நிலை இல்லாதது ஒரு பெரிய 
குறை. நகரத்தார்‌ சமூகம்‌ இந்த மரபைப்‌ பேணிக்காத்து 
வருகிறது. ஆயினும்‌ பழைய மரபு அப்படியே பின்பற்றப்‌ 
படுகிறது என்று கூறமுடியாது. 


திருக்கோயிலைத்‌ தழுவிய சமுதாயத்தையும்‌ சமுதாயத்‌ 
தைத்தமுவி நிற்கும்‌ திருக்கோயில்களையும்‌ நாம்‌ உருவாக்க 
வேண்டும்‌. நமது முன்னோர்‌ காலத்தில்‌, திருக்கோயில்களைத்‌ 
தழுவியே சிந்தித்தனர்‌; செயல்பட்டனர்‌; வாழ்ந்தனர்‌. 
ஒவ்வொருவருக்கும்‌ திருக்கோயிலில்‌ கடமையும்‌ இருந்தது; 
உரிமையும்‌ இருந்தது. இன்று நமக்குத்‌ திருக்கோயில்‌, 
வழிபாட்டு நிலையமே தவிர மற்றபடி நமக்குத்‌ திருக்‌ 
கோயிலில்‌ கடமையும்‌ இல்லை; உரிமையுமில்லை. இந்த 
நிலையை மாற்றத்‌ திருக்கோயிலில்‌ உழவாரம்‌, திருவலகு, 
திருமெழுக்கு, நந்தவனம்‌, முதலிய பல்வேறு பணிகளில்‌ நாம்‌ 
ஈடுபடவேண்டும்‌. தொண்டு செய்ய வேண்டும்‌. ஆன்மாக்கள்‌ 
சிவனிடத்தில்‌ காட்டும்‌ அயரா அன்பாலும்‌ இயற்றும்‌ 
கைத்திருத்தொண்டாலுமே வளரமுடியும்‌; - வாழமுடியும்‌; 
உறுதியைப்‌ பெற இயலும்‌. இறைவனுக்கு “அன்பலால்‌ 
பொருள்‌ இல்லை” அன்மாக்களுக்குத்‌ “தொண்டல்லால்‌ 
- ஊதியமில்லை” என்பது திருமுறை வாக்கு. திருக்கோயில்‌ 


376 | தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பணிகள்‌ அனைத்துமே தொண்டாகச்‌ செய்யப்பெறுதல்‌ 
வேண்டும்‌. இன்றோ திருக்கோயில்‌ பணிகள்‌ பிழைப்பு 
நோக்கி இயற்றும்‌ தொழில்களாகி விட்டன. இது மிகவும்‌ 
வருந்தத்தக்கது. 

திருக்கோயில்‌ மானுடம்‌ முழுவதையும்‌ அங்கீகரிக்க 
- வேண்டும்‌. எந்த வேறுபாடுமின்றி அங்கீகரிக்க வேண்டும்‌. 
ஒவ்வொர்‌ ஊரிலுமுள்ள அனைவரும்‌ அந்தந்த ஊர்க்‌ 
கோயிலில்‌ வழிபடுவாராக இருக்கவேண்டும்‌. அவ்வழியாக 
கடமையும்‌ உரிமையும்‌. உடையவராக வேண்டும்‌. 
வாழ்க்கையின்‌ நிகழ்வுகள்‌ அனைத்தும்‌ திருக்கோயிலை 
மையமாகக்‌ கொண்டு திருக்கோயிலில்‌ நிகழவேண்டும்‌. 
மக்கள்‌ வாழ்வியல்‌ நிகழ்வுகளின்பொழுது தரும்‌ காணிக்கை 
மற்றும்‌ அண்டுக்‌ காணிக்கை இவைகளைக்‌ கொண்டே 
திருக்கோயில்கள்‌ நடைபெற வேண்டும்‌. ஒவ்வொருவரும்‌. 
தமது ஈட்டத்தில்‌ குறைந்தது 10 விழுக்காட்டை அண்டு 
தோறும்‌ திருக்கோயிலுக்குத்‌ தரவேண்டும்‌. இந்நிதியில்‌ ஒரு 
பகுதி 8% திருக்கோயிலுக்குச்‌ செலவழிக்கப்‌ பெறுதல்‌ 
வேண்டும்‌. மீதத்தில்‌ 5% சமுதாயத்தின்‌ இன்றியமையாத்‌ 
தேவைகளாகிய கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம்‌ முதலிய 
வற்றிற்குச்‌ செலவழிக்கப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. இத்துறையே 
இலக்யெம்‌, கலை, தத்துவ வளர்ச்சியையும்‌ கவனித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. மீதம்‌ 2% திருக்கோயில்‌ சார்ந்த 
குடிமக்களில்‌ வாய்ப்பிழந்தவர்களுக்குத்‌ திருமணம்‌ மற்றும்‌ 
சில உதவிகளுக்குமாகச்‌ செலவழிக்கப்பெறுதல்‌ வேண்டும்‌. 
திருக்கோயில்‌ நிர்வாகம்‌ சமூகத்தால்‌-ஊராண்மை மக்களால்‌ 
நடந்துப்பெறுதல்‌ வேண்டும்‌. திருக்கோயில்‌ நிர்வாகக்‌ 
குழுவில்‌ ஊரின்‌ பல்வேறு சமூகமும்‌ சுழற்‌ முறையில்‌ 
அனைவரும்‌ பங்கேற்கத்‌ தக்கவாறு. பார்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. திருக்கோயில்‌ நிர்வாகத்தில்‌ அரசுத்‌ தொடர்பு 
இருத்தல்‌ நன்றன்று. 


இதுதான்‌, நமது திருக்கோயில்களில்‌ தழுவி நிகழ்ந்த 
நாகரிகம்‌; இந்த நாகரித்தைப்‌ புதுப்பித்தால்‌ சமயம்‌ வளரும்‌. 


சிந்தனைச்‌ சோலை 377 


சமுதாயம்‌ வாழும்‌. திருவருளும்‌ துணை செய்யப்‌ 
பிரார்த்தனை ! 


மனிதவள மெம்பர்‌ டூல்‌ ஆன்மிகக்‌ 


இந்தப்‌ பரந்த உலகத்தின்‌ உயிர்ப்பு மாந்தரிடத்திலேயே 
இருக்கிறது. இந்த உலகத்தை, உலகத்தின்‌ இயக்கத்தை, 
மாற்றத்தை, வளர்ச்சியை இயக்கும்‌ உந்து சக்தி, மானுட 
சக்தியே! மானுடம்‌ அளப்பரிய அற்றல்‌ மிக்க தோற்றம்‌. 
இன்றைய பிரதமர்‌ கல்வி அமைச்சராக இருந்தபொழுது, 
கல்வி அமைச்சு என்பதை “மனிதவள அமைச்சு” என்று 
மாற்றினார்‌. ஆம்‌! இன்றுள்ள கல்வி முறை மனிதனின்‌ 
புலன்களில்‌, பொறிகளில்‌ ஆற்றலை வளர்த்து அன்மாவை 
வளர்ப்பதாக இல்லை. மாறாகப்‌ “பிழைப்புத்‌ தேடி” அலையும்‌ 
பிராணி ஆகிவிட்டது. அறிவைத்‌ தேடல்‌, கடின உழைப்பு, 
தியாகம்‌ ஆகியனவற்றை வழங்கக்கூடியதாக இன்றைய 'கல்வி 
இல்லை. அதனால்‌, சிறந்த அறிஞராகிய நமது பிரதமர்‌ 
நாட்டின்‌ நிலைமையறிந்து நாட்டிற்கு உடனடித்‌ தேவை 
யான மனிதவளத்தை வளர்க்க எண்ணினார்‌; முயன்றார்‌! 
என்ன நடந்திருக்கிறது என்பதை வரலாறு கூறவேண்டும்‌. : 


மனிதவளம்‌ 


“வாய்த்தது நந்தமக்கு ஈதோர்‌ பிறவி”-என்று 
போற்றியவகையில்‌ இம்மானுடப்‌ பிறப்பைப்‌ போற்றி 
வளர்த்து, வெற்றிகளைப்‌ பெறவேண்டும்‌. குறித்த ஒரு 
குறிக்கோளை நோக்கி வாழ்க்கையை நடத்துவதுதான்‌ இறப்பு. 
தேவைகளை அடைவது குறிக்கோள்‌ ஆகாது. தேவைகளைக்‌ 
கடந்தது குறிகோள்‌. மனிதவளங்கள்‌ எவை? அவை 
இயற்கையில்‌ அமைந்துள்ளனவா? அல்லது மனிதன்‌ 
தேடவேண்டுமா? சந்திக்கும்‌ திறன்‌, அறிவு, ஆற்றல்‌, 
ஆன்மாவின்‌ தரப்பாடு ஆகியன மனிதவளமாம்‌! இவற்றில்‌ 
எவையும்‌ இயற்கையாக அமைந்தவையல்ல. மனிதன்‌ 


௫.X1௩25. 


378 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


சிந்தனைப்‌ புலன்‌ வாய்ந்தவன்‌. அனால்‌, அவன்‌ சிந்திக்க 
வேண்டுமே! சிந்தனை இயங்க மனிதன்‌ தன்‌ வாழ்நிலை 
யுடன்‌ மன நிறைவு கொள்ளாமல்‌ மேலும்‌ மேலும்‌ 
வாழ்நிலையை---வளர்த்துக்‌ கொள்ள விரும்பவேண்டும்‌. 
வாழ்தலில்‌--நன்றாக வாழ்தலில்‌-இன்புறு நுகர்வு நலன்கள்‌ 
அனைத்தும்‌ பெற்று வாழ்தலில்‌ விருப்பம்‌ வேண்டும்‌. தாம்‌ 
பெற்றின்புறுவது போலவே மற்ற எல்லோரும்‌ பெற்று இன்புற 
வாழ்தல்‌ வேண்டும்‌ என்ற எண்ணமும்‌ முயற்சியும்‌ 
உடையராய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. இந்த உலகம்‌ 
இப்படித்தான்‌ இருக்கும்‌ என்று சமாதானம்‌ செய்து 
கொள்ளும்‌ மனப்பான்மை கூடாது; இந்த உலகம்‌ இப்படித்‌ 
தான்‌ இருக்கவேண்டும்‌ என்று எண்ணி, இந்த உலகை மாற்ற 
ஓயாது முயற்சி செய்ய வேண்டும்‌. எதற்கும்‌ காரணம்‌, 
சாமாதானம்‌ சொல்லி மூளைச்‌ சோம்பலுக்கு இரையாகக்‌ 
கூடாது! நான்‌ ஆர்‌? என்‌ உள்ளம்‌ ஆர்‌? ஞானங்கள்‌ ஆர்‌? 
என்ற ஆய்வு தேவை; தொடர்‌ ஆய்வு தேவை. இந்தக்‌ 
களத்தில்தான்‌ சிந்தனை பிறக்கும்‌. 


கற்றல்‌, கேட்டல்‌, அறிவு 


வாழ்க்கையின்‌ நோக்கமே தேடல்‌! ஆம்‌! அறிவினைத்‌ 
தேடல்‌! அறிவுக்கு வாயில்களாயெ கற்றல்‌, கேட்டல்‌, ஆய்வு 
செய்தல்‌, சோதனை செய்தல்‌ முதலியவற்றால்‌ அறிவு 
கிடைக்கும்‌. கற்றல்‌, அன்மாவினிடத்தில்‌ அறிவொளியைக்‌ 
கனலச்செய்யும்‌ முதல்‌ முயற்சி! மனிதன்‌ சிந்திக்கத்‌ தொடங்கி 
வாழ்க்கையை நடத்த முயன்ற காலத்தினில்‌ எண்ணற்ற 
சிந்தனையாளர்கள்‌, வாழ்க்கையைப்‌ பற்றியும்‌, வாழ்க்கை 
யைப்‌ பயனுடையதாக்கும்‌ வழி வகைகள்‌ பற்றியும்‌ 
எழுதியுள்ளார்கள்‌. அவர்களுடைய அனுபவங்கள்‌ நமக்கு 
அறிவாக அமைகின்றன. “திப்ஸ்‌” நகரில்‌ ஒரு நூலகத்தின்‌ 
வாயிலில்‌ எழுதியுள்ள வாசகம்‌ “அன்மாவுக்கு ' மருந்து” 
என்பதாகும்‌. திருவள்ளுவரும்‌, ட்‌ 


சிந்தனைச்‌ சோலை 379 


“கற்க கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ 

நிற்க அதற்கு தக” 
என்றார்‌. பிறப்பின்‌ சார்பாலும்‌ சுற்றுச்‌ சூழ்நிலையாலும்‌ 
மனிதனின்‌ ஆன்மாவில்‌ குற்றங்கள்‌ இருக்கலாம்‌; இருக்கவும்‌ 
கூடும்‌! அக்‌ குற்றங்கள்‌ நீங்குதற்குரிய நூல்களைத்‌ 
தேர்ந்தெடுத்துக்‌ கற்கவேண்டும்‌ என்பதை உணர்த்த, “கசடறக்‌ 
கற்பவை கற்க” என்றார்‌. கற்பது என்பது வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ நடைபெற வேண்டிய ஒரு பணி! மனிதர்‌ 
. ஒவ்வொருவரும்‌ உலகில்‌ உள்ள அனைத்து நூல்களையும்‌ 
கற்றுத்‌ தேர்தல்‌ என்பது எளிதன்று; அது இயலாத ஒன்று. 
ஆதலால்‌, கற்றார்‌ வாய்க்‌ கேட்டல்‌ அறிவு பெறுதலுக்குரிய 
எளிய வழி! கற்றலிலும்‌ கேட்டலிலும்கூட அவற்றை ஆய்வு 
செய்து பெறாது போனால்‌ அறிவு தலைப்படாது. “சிந்தையும்‌ 
தெளிவுமாகி, தெளிவினுள்‌ சிவமுமாகி” என்று திருமுறை 
கூறும்‌! அறிவின்‌ தெளிவுதான்‌ உறுதிப்பாட்டினைத்‌ தீரும்‌. 


துன்பங்களின்‌ வகை 


அறிவு எது? அறிவு ஆற்றல்‌ வாய்ந்த கருவி. 
காலந்தோறும்‌ மாறி வளர்ந்து வரும்‌ சிறந்த கருவி! 


“அறிவு அற்றம்‌ காக்கும்‌ கருவி”. 


என்றது திருக்குறள்‌. துன்பத்தினின்று மனிதனைப்‌ பாது 
காப்பது அறிவு. ஆம்‌! எத்தனை எத்தனைத்‌ துன்பங்கள்‌. 
புதரிடை மலர்‌ போலத்‌ துன்பங்களுக்கிடையில்தானே இன்ப 
வைப்பு இருக்கிறது. துன்பம்‌ உலகு சார்ந்த துன்பம்‌, சமூகம்‌ 
சார்ந்த துன்பம்‌, உடல்‌ சார்ந்த துன்பம்‌ என்று பலபடக்‌ 
கூறலாம்‌. 

ஐம்பூதங்களாகிய நிலம்‌, நீர்‌, த, வளி, வான்‌ ஆகிய ' 
வற்றால்‌ ஏற்படும்‌ துன்பம்‌ உலகைச்‌ சார்ந்த துன்பம்‌. இன்று 
இந்த வகைத்‌ துன்பம்‌ பெரும்பாலும்‌ குறைந்து விட்டது. இடி, 
மின்னல்‌, .மழை வெள்ளம்‌ இவற்றினால்‌ துன்பம்‌ நிகழ்வதற்கு 


380 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


முன்பே கண்டறிந்து அவற்றைக்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ 
கொண்டு வருவதில்‌ மனிதன்‌ வெற்றி பெற்றுவிட்டான்‌. 
அதலால்‌, உலகத்தினால்‌ வரும்‌ துன்பம்‌ . இன்று மிகுதியும்‌ 
இல்லை. 

அடுத்து, சமூகத்தால்‌ வரும்‌ துன்பம்‌. சமூகம்‌ என்பது 
மனிதக்‌ கூட்டமைப்பு ஏற்பட்டதன்‌ நோக்கம்‌ மனிதனின்‌ 
ஆற்றலைப்‌ பெருக்கி, ஒருவருக்கொருவர்‌ உதவியாக 
இருத்தலுக்குரிய நியதியினை மையமாகக்‌ கொண்டது, 
ஆனால்‌, காலப்போக்கில்‌--தனிச்‌ சொத்துடைமைச்‌ 
சமுதாயம்‌ தோன்றிய காலத்திலிருந்து மானுடச்சாதி 
மனிதம்‌, மனித நேயம்‌, மனிதகுல உறவு ஆகிய 
பண்பாடுகளை இழந்து, கொடிய விலங்குகளைவிட 
மோசமான இழி நிலைக்கு இறங்கி விட்டது. இன்றைய 
நிலையில்‌ மனித ஜாதி ஒரு கூட்டம்‌ தான்‌! அதுவும்‌ 
தன்னிச்சைப்படி நடக்கும்‌ வெறிபிடித்த கூட்டம்‌! நாளும்‌ 
கொலைக்‌ கருவிகளைச்‌ செய்து குவிக்கும்‌ மனிதக்‌ கூட்டம்‌! 
அதுமட்டுமா ? இன்றைய சமூகம்‌ மனிதனைத்‌ தாங்குவதற்குப்‌ 
பதிலாக அவன்‌ தோள்மீது ஏறி உட்கார்ந்துகொண்டு சவாரி 
செய்கிறது. அந்தோ! என்ன கொடுமை! இந்த உலகத்தில்‌ 
உள்ள நுகர்வுப்‌ பொருள்கள்‌ இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, 
இன்னும்‌ பல உலகத்திற்கு போதும்‌! ஆயினும்‌, தனி 
மனிதனுடைய கொள்ளிவாய்ப்‌ பிசாசுத்‌ தன்மையுடைய 
பேராசையால்‌ ஈடு செய்ய முடியாமல்‌ போகிறது. இத்தகைய 
சமூக அமைப்பினைத்‌ திருத்திப்‌ பயனுடையதாக்குவதும்‌ 
மனிதவள மேம்பாட்டினைக்‌ காக்கும்‌ பணியாகும்‌. 


துன்பத்தை மாற்றும்‌ முயற்சி 


வாழ்க்கையைப்‌ பயனுடையதாக்கிட அறிவறிந்த 
ஆள்வினை தேவை. மானுடத்தினிடம்‌. ஓப்படைப்புச்‌ 
செய்யப்பெற்றுள்ள அற்றல்‌.... அம்மம்ம! அளப்பரிய ஆற்றல்‌. 
மானுடத்தின்‌ ஆற்றலை இந்தப்‌ புவிக்கோள்‌ பறைசாற்றுகிறது. 


சிந்தனைச்‌ சோலை 391 


நாள்தோறும்‌, புவிக்‌ கோளத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றங்கள்‌, 
வளர்ச்சிகள்‌, இயற்கை தன்னகத்தே வைத்துள்ள்‌ எண்ணரிய 
வளங்களைக்‌ கண்டு அனுபவத்திற்குக்‌ கொண்டு வருதல்‌ - 
இயற்கையை அண்டு அனுபவித்தல்‌ ஆகியன மனித 
ஆற்றலின்டாற்பட்ட முயற்சிகள்‌. சிக்கிழுக்கிக்‌ கற்களை உரசித்‌ 
தீயைக்‌ கண்ட மனிதன்‌ -- இன்று ஒரு பொத்தானை அழுத்தி 
இருண்ட உலகை ஒளிமயமாக்குகின்றான்‌. காலமும்‌ தூரமும்‌ 
மனிதனை--மனித உறவுகளைப்‌ பிரித்து வைத்திருந்தன. 
இன்று- மனிதன்‌ காலத்தையும்‌ தூரத்தையும்‌ வென்று 
விளங்கும்‌ தொலைபேசி மூலம்‌ பேசிக்‌ கருத்துப்‌ பரிமாற்றம்‌ 
நிகழ்த்தி உறவினை வளர்த்துக்கொள்கின்றான்‌. அன்று 
காசிக்கும்‌ இராமேஸ்வரத்திற்மே யாத்திரை செல்ல 
பல்லாண்டுகள்‌ ஆயின. இன்று உலகையே சில மணி நேரங்‌ 
களில்‌ வலம்வர முடிகிறது. ஒலி, ஓளி, வளி இவற்றைக்‌ 
கட்டுப்பாட்டுக்குக்‌ கொண்டுவந்து இன்பமார்ந்த வாழ்க்‌ 
கையை நடத்துகின்றான்‌. இயற்கையை வெல்லும்‌ பணியில்‌ 
கணிசமான வெற்றிபெற்றிருக்கிறான்‌. எத்தனை எத்தனை 
விதமான புத்தம்‌ புதிய அனுபவங்கள்‌, போகங்கள்‌, 
இன்பங்கள்‌. 


ப ஆன்மிகம்‌ 


இங்ஙனம்‌ வளர்ந்து வரும்‌ மனிதவள ஆற்றல்‌ 
எல்லையிகந்தது. இந்த மனித வளத்தை நிறைவாகப்‌ பெற்று 
வாழ்வாங்கு வாழ்தல்‌ ஆன்மிகம்‌. “ஆன்மிகம்‌” என்ற சொல்‌ 
இன்று வழக்கில்‌ கொச்சைப்பட்டுவிட்டது. இன்று அன்மிகம்‌ 
என்றால்‌ கடவுள்‌ பெயரால்‌ செய்யும்‌ சடங்குகள்‌ என்றாகி 
விட்டது. கடவுள்‌ நம்பிக்கையும்‌ வழிபாடும்‌ ஆன்மிகத்தின்‌ 
ஒரு பகுதி. ஆன்மிகம்‌ என்பது ஆன்மாவின்‌ உயிர்ப்பு, அறிவு, 
ஆற்றல்‌, செயல்திறம்‌ அகியனவும்‌, அன்பு, சால்பு, பண்பாடு 
ஆகியனவும்‌ ஆகும்‌. ஆன்மா, அறிவறிந்த ஆள்வினையில்‌ 
தழைத்து அன்பில்‌ * ஒத்துக்‌ கலந்து அருளில்‌ பழுத்து 


382 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


விளங்குவதே அன்மிகம்‌. ஆன்மா சுயநலமற்ற ஊழியம்‌ 
புரியும்‌ சத்திபெற்று விளங்க வேண்டும்‌. இத்தகு ஆன்ம 
அனுபூதியைப்‌ பெறக்‌' கடவுள்‌ நம்பிக்கையும்‌ வழிபாடும்‌ 
தேவை. கடவுள்‌ என்பது பண்புகளின்‌ முழு வடிவம்‌. 


“குறைவிலா நிறைவே! கோதிலா அமுதே.” 
“நன்றுடையானைத்‌ தீயதில்‌ லானை” 


என்னும்‌ அருள்வாக்குகளை எண்ணுக. கடவுள்‌ வழிபாடு 
என்பது கடவுள்‌ வழி நிற்றல்‌. கடவுளை வழிப்படுதல்‌ என்றே 
பொருள்படும்‌. 


“பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஓழுக்க 

நெறிநின்றார்‌ நீடுவாழ்‌ வார்‌” 
என்ற திருக்குறள்‌ நினைவிற்குரியது. 

இங்கு “அவித்தல்‌ என்பதற்கு அழித்தல்‌ என்று 
பொருள்‌ கொள்ளக்கூடாது. அவித்தல்‌ என்ற வது 
பக்குவப்படுத்தல்‌ என்பதே பொருள்‌. 

கடவுளை எண்ணுவதன்‌ மூலம்‌ - சந்தித்தல்‌ மூலம்‌ 
கடவுளின்‌ நிறை நலமிக்க இயல்புகளை அன்மாக்கள்‌ பெற்று 
அவை தம்முடைய பொறி புலன்களில்‌ இறை நலத்தினைத்‌ 
தேக்கி வாழ்தலே ஆன்மிகம்‌. இங்ஙனம்‌ அன்மிகத்தில்‌ சிறந்து 
விளங்கிய அப்பரடிகளின்‌, 


“நாமார்க்கும்‌ குடியல்லோம்‌ நமனை அஞ்சோம்‌” 
என்னும்‌ பாடல்‌ அவரது ஆன்ம . வாழ்க்கையின்‌ 
மேன்மையை விளக்குகிறது. 

இன்று நமது நாடு வாழ்றெவர்களை அவாவி நிற்கிறது 
நம்முடைய மனிதவளம்‌ அனைத்தும்‌ வெளிக்கொணரப்‌ 
பட்டு இயங்கினால்‌, செயற்பட்டால்‌ வறுமை ஏது? ஏழ்மை 
ஏது? சாதி ஏது? நரகம்‌ ஏது? இந்த மண்ணிலேயே விண்ணக 
வாழ்க்கையைக்‌ காணலாம்‌; காணமுடியும்‌! அத்தகு மனித 


சிந்தனைச்‌ சோலை 383 


வளத்தைக்‌ காண்பதில்‌ அரசுகள்‌ கவனம்‌ செலுத்தவேண்டும்‌, 
பல்கலைக்‌ கழகங்களின்‌ பணியமைய வேண்டும்‌. திருமடங்‌ 
களில்‌ திருக்கோயில்களின்‌ திருத்தொண்டு அமையவேண்டும்‌. 


மனிதவள மேம்பாட்டுக்‌ கருத்தரங்கு குன்றக்குடி, 28-8-91 
உண்மையான சாமயாம்‌? 


இந்திய வரலாற்றில்‌ தத்துவ விசாரணை என்பது மிகத்‌ 
தொன்மைக்‌ காலத்திலிருந்தே வரும்‌ ஓர்‌ அறிவியல்‌ பயிற்சி! 
தத்துவ சோதனை, தத்துவமசி என்ற வழக்குகள்‌ இந்திய 
நாட்டின்‌ வரலாற்றொடு இணைந்தவை. “தத்துவம்‌” என்றால்‌ 
உள்பொருள்‌ எனப்படும்‌. உள்பொருள்களை, அவற்றின்‌ 
உள்ளீட்டை, பரிணாமத்தை, பயன்பாட்டை உய்த்தறிந்து 
உணர்தல்தான்‌ தத்துவ சோதனை. தமிழ்நாடு தத்துவத்‌ 
துறையில்‌ மெய்ப்பொருளறிவில்‌ இறந்திருந்தது. இந்திய 
மெய்ப்பொருள்‌ நெறிகளிலெல்லாம்‌ தமிழகத்தின்‌ சித்தாந்த 
நெறி விழுமியது. ஐயங்களினின்று நீங்யெது; நம்பிக்கைக்‌ 
குரியது; வாழ்க்கைக்கு இசைந்தது. - 

தமிழொடு பிறந்து வளர்ந்த நெறி சித்தாந்த நெறி. 
பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ மெய்கண்டார்‌ இந்தச்‌ 
சித்தாந்தச்‌ சிவநெறி, மற்ற நெறிகளினும்‌ எவ்வாறு விழுமியது 
என்று அளவைகளால்‌ நிலை நிறுத்தினார்‌. அதலால்‌ 
மெய்கண்டார்‌ சைவ சித்தாந்தச்‌ செந்நெறியைக்‌ கண்டவர்‌ 
அல்லர்‌. மெய்கண்டார்‌ சைவ சித்தாந்தத்தைச்‌ சிவஞான 
போதம்‌ என்ற நூல்‌ வழி கட்டமைப்புச்‌ செய்தார்‌. 


ஏனைய சமயங்களுக்கும்‌ சைவத்திற்கும்‌ உள்ள ஒரே 
வேறுபாடு சைவத்தில்‌ எளிதில்‌ ஊடுருவல்‌ செய்ய இயலாது 
என்பதுதான்‌. சிந்தையில்‌ தெளிந்த ஞானிகளால்‌ காணப்‌ 
பெற்றது சித்தாந்த சைவம்‌. மூன்று பொருள்கள்‌, என்றும்‌ 
உள்ளவை. இந்த மூன்றாவன: இறை, உயிர்‌, தளை என்பன. 
இந்த மூன்றனுள்‌, இறையை, இந்தியச்‌ சமயங்கள்‌ பலவும்‌ 


384 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உலகச்‌ சமயங்களும்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌. ஆனால்‌ சித்தாந்தம்‌ 
இறையின்‌ இருப்பு, தொழில்‌--முதலியவற்றை  ஐயத்திற்கிட 
மின்றி விளக்குகிறது. இறை--கடவுள்‌ ஒன்றே ஒன்றுதான்‌. 
கடவுள்‌ ஒருவரே. அவருக்கு உருவமில்லை. உருவம்‌ 
இல்லாமலும்‌ இல்லை. அவருக்கு ஊர்‌, பெயர்‌ கிடையாது. 
அதே போழ்து ஊர்‌, பெயர்‌ இல்லாமலும்‌ இல்லை. இயல்‌ 
பாகக்‌ கடவுளுக்கு உருவம்‌ இல்லை. ஆட்கொண்டருள்‌ 
செய்தலுக்காகக்‌ கடவுள்‌ அருவுருவ, உருவத்‌ திருமேனிகளை 
எடுக்கின்றான்‌. கடவுள்‌ வரம்பிலா அற்றல்‌ உடையவன்‌. 
அதலால்‌, அவனால்‌ எந்த உருவத்தையும்‌ தன்னுடைய 
இயல்பாகிய பூரணத்துவத்திற்கு யாதொரு குறையும்‌ வராமல்‌ 
எடுக்க இயலும்‌. கடவுள்‌ மனம்‌, வாக்குகளைக்‌ கடந்தவர்‌. 
ஆயினும்‌, அன்மாக்களின்‌ நலம்‌ கருதி அன்மாக்கள்‌ நடத்தும்‌ 
வாழ்க்கையில்‌ வழிநடைத்‌ துணையாகப்‌ பருவங்களில்‌ 
பருவங்களுக்கிசைந்த பாத்திரப்‌ பண்பில்‌ நின்றருள்‌ செய்யும்‌ 
தனித்துணையாம்‌ தன்மையை, 

அப்பன்நீ அம்மைநீ அன்புடைய மாமனும்‌ மாமியும்நீ 

ஒப்புடைய மாதரும்‌ ஒண்பொருளும்‌ நீ ஒருகுலமும்‌ 

| சுற்றமும்‌ ஒருரும்நீ 
. துய்ப்பனவும்‌ உய்ப்பனவும்‌ தோற்றுவாய்‌ நீ துணையாம்‌ 
என்நெஞ்சம்‌ துறப்பிப்பாய்‌ நீ 
இப்பொன்றீ இம்மணி நீ இம்முத்து நீ! இறைவன்‌ நீ 
ஏறுூர்ந்த செல்வன்‌ நீயே” 

என்று அப்பரடிகள்‌ அருளிச்‌ செய்துள்ளமையால்‌ அறிக. 


முப்பொருள்களுள்‌ அடுத்து இருப்பது அன்மா-உயிர்‌. 
இந்தியத்‌ தத்துவ ஞானங்களில்‌ எல்லாம்‌ சித்தாந்தச்‌ செந்நெறி 
யின்‌ “அன்மா'க்‌ கொள்கை தெளிவானது. அன்மாக்கள்‌ பல; 
பலப்பல அன்மாக்கள்‌ படைக்கப்பட்டன அல்ல. ஆன்மாக்‌ 
களுக்கு, உயிர்களுக்கு தோற்றமும்‌ இல்லை; அறிவும்‌ இல்லை. 
அன்மாக்கள்‌ கடவுளைப்‌ . போலவே என்றும்‌ உள்ளவை. 


சிந்தனைச்‌ சோலை 385 


“என்று நீ அன்று நான்‌” என்பார்‌ தாயுமானவர்‌. ஆன்மாக்கள்‌ 
என்றும்‌ உள்ளவையென்றால்‌ இறைவனுக்கு அன்மாவுக்கும்‌ 
என்ன உறவு? 


கடவுளுக்குப்‌ படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, 
மறைத்தல்‌, அருளல்‌ என்ற ஐம்தொழில்கள்‌ ஏன்‌ ? இந்த ஐந்து 
தொழில்கள்‌ யாரை முன்னிட்டு நிகழ்த்தப்‌ பெறுகின்றன? 
கடவுள்‌ ஆன்மாவின்‌ வாழ்க்கைப்‌ பயணம்‌ தோறும்‌ தேவைக்‌ 
கேற்ப உறவு வைத்து ஆட்கொண்டருள்கின்றான்‌. 
ஆன்மாக்கள்‌ அறிவும்‌ செயலும்‌ முடங்கி ஆணவத்தினுடன்‌ 
அறியாமையில்‌ கட்டுண்டு கிடக்கும்‌ பொழுது தாயிற்‌ சிறந்த 
தயாவுடன்‌ உயிர்களுக்கு நுண்ணுடலையும்‌, அறியாமை 
நீக்கத்தற்குரிய வாழ்நிலையில்‌ - வாழ்ந்திட துய்ப்பன துய்த்து 
உய்யுமாறு உய்தி பெறுதலுக்குரிய உடம்பினையும்‌ 
பொருத்தல்‌ படைப்பு, அறியாமை நீங்கும்‌ காலம்வரை, 
பொருந்திய நுண்ணுடலை உயிர்‌ தாங்கிப்‌ பயன்‌ பெறச்‌ 
செய்தல்‌ - பாதுகாத்தல்‌. அறியாமைக்கு அரண்‌ செய்யும்‌ 
துரிசுகளை அழித்தல்‌. உயிர்‌ அதன்‌ பழைய நிலையை 
உணராது மறைத்து வைத்தல்‌, வாழ்க்கையில்‌ வாழ்க்கையின்‌ 
போகத்தில்‌ அன்மாக்களுக்கு விருப்பத்தை உண்டாக்குதல்‌. 
மறைத்தல்‌ ஆன்மாக்களுக்கு -- உயிர்களை முற்றாக 
அறியாமையினின்றும்‌ மீட்டு முழுமையுறச்‌ செய்து இன்ப 
அளவில்‌ நிலைபெறச்‌ செய்தல்‌ அருளுதல்‌. ஆன்மாக்களுக்குக்‌ 
கடவுள்‌ வாழ்க்கையில்‌ ஆண்டவன்‌ அடிமையில்லை, 
உடையார்‌ - இல்லார்‌ இல்லை. பேதமில்லை, இதுவே, 
உண்மையான சமயம்‌. சித்தாந்தச்‌ சமயம்‌. 


பிற்காலத்தில்‌ சமயநெறிகள்‌ தடம்புரண்டு உடைமை, 
பணம்‌ அதியவற்றின்‌ தடத்தில்‌ நடந்து சுரண்டும்‌ சமுதாயத்‌ 
திற்கு அனுசரணையாக இருந்து வேற்றுமைகளை வளர்த்து, 


இந்தப்‌ புவிக்கோளை இரத்தத்தால்‌ கழுவி, நரகத்தைப்‌ -: 


படைத்த கொடுமைகளையும்‌ மறந்து விடுவதற்கில்லை. 


386 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ஆயினும்‌, இன்னும்‌ மனிதம்‌ வளர, நம்‌ நாட்டின்‌ சமய 
ஞானம்‌ துணை செய்யும்‌. துணை செய்யவேண்டும்‌ என்ற 
நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை வெற்றி பெற 
சிந்தனையாளர்கள்‌, செயல்‌ வல்லுநர்கள்‌ துணை செய்ய 
வேண்டும்‌. 

இந்த வாழ்க்கை, அமுவதற்காக அல்ல. சென்ற 
காலத்தில்‌ அழுதது போதும்‌. சென்ற காலத்திலிருந்து 
விடுதலை பெறவேண்டும்‌. முன்னே தோன்றிய பழமையைப்‌ 
பின்னர்‌ புதுமையாக்கி வாழ்க்கையைப்‌ பயனுடையதாக்கப்‌ 
பயன்படுத்தப்படுதல்‌ வேண்டும்‌. உயிர்கள்‌ குறைவிலாது 
வாழ்வதற்குரியனவாகச்‌ செய்தாக வேண்டும்‌. மாந்தரிடத்தில்‌ 
தோழமைப்‌ பண்பை வளர்க்கவேண்டும்‌. இதனை இன்றைய 
சமயம்‌ செய்தால்‌ எதிர்காலம்‌ உண்டு. 


மெய்கண்டார்‌ விழா, மாமன்னன்‌ இராசராச சோழன்‌ விழா 16-11-92 


முகத்து மொம்கள்‌ 


தாய்பெொொழியில்‌ ாழியாரு 


இந்த உலகிலே எதையும்‌ இழக்கலாம்‌-மறக்கலாம்‌. 
அனால்‌ தாய்மொழியை இழக்க இயலாது; மறக்க முடியாது. 
தன்‌ சொந்த மொழியை இழந்து மறந்து பிறமொழிப்‌ பற்றுக்‌ 
கொண்டு வாழ்தல்‌ பொய்க்காலில்‌ நடப்பதற்குச்‌ சமமாகும்‌. 
எந்த இனமும்‌ தத்தம்‌ மொழியைப்‌ பேச-பேண முன்வருவது 
போலவே தமிழர்களாகிய நாமும்‌ முன்வர வேண்டும்‌. தமிழ்‌ 
உணர்வு கொண்டு, தமிழ்ச்‌ சிந்தனையால்‌ தமிழ்‌ நாகரிகம்‌ 
காக்க வேண்டும்‌. எல்லாத்‌ துறைகளிலும்‌, எல்லாக்‌ 
கட்டத்திலும்‌ தமிழ்‌ வாழ்வு வாழ விருப்பங்கொள்ள 
வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ தமிழ்‌ வழி நல்லோர்களாய்‌, 
தண்டமிழ்ச்‌ சிறார்களாய்ச்‌ சிறக்க முடியும்‌. 

தமிழையே பேச்சாகவும்‌ மூச்சாகவும்‌ கொண்டு 
வாழ்ந்ததனாலேதான்‌ அன்றையத்‌ தமிழன்‌ தகைமை சான்ற 
தன்னிகரில்லாத வாழ்வு வாழ முடிந்தது. தமிழ்‌, வாழவும்‌ 
வாழ வைக்கவும்‌ போதிக்கும்‌ ஒரு செம்மொழி. உறவாடி 
மகிழவே மொழி உதவுகிறது. உணர்ச்சிகளை வாயாலே 
காட்டுவதுடன்‌. கண்ணாலும்‌ முகத்தாலும்‌ காட்டி விடலாம்‌. 


388 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உணர்ச்சியைச்‌ செம்மைப்படுத்தி உறவாட உதவும்‌ கருவியாக 
நமது மொழி கருதப்பட்டது. 

இன்றைய நிலையில்‌ கலப்பு வந்துவிட்டது. சந்தேகமும்‌ 
சலனமும்‌ இக்கலப்பால்‌ தலைகாட்டுகின்றன. இறைவ 
னிடத்தில்‌ உறவாடக்‌ கூடக்‌ குறிப்பிட்ட ஒரு மொழிதான்‌ 
வேண்டுமென்று வலியுறுத்துபவர்களை இன்று காண்கிறோம்‌. 
எல்லாம்‌ வல்ல-எல்லாம்‌ அறிந்த எம்பெருமான்‌ குறித்த ஒரு 
மொழி மட்டுமே தெரிந்தவராக இருக்கமாட்டார்‌. தேவ 
மொழியாக ஒரே மொழியை விரும்பி, அம்மொழி வழித்‌ 
தொடர்புகளுக்குத்தான்‌ செவிசாய்ப்பவராக இறைவன்‌ 
இருப்பாரா? சுரண்டலும்‌ சுயநலமும்‌ அதிக்கம்‌ செலுத்திய 
காலத்தில்‌, கடவுளின்‌ பெயரால்‌ சிலர்‌ செய்த கண்மூடித்‌ 
தனமான பொய்ப்‌ பிரசாரங்களில்‌ இதுவும்‌ ஒன்றாகிவிட்டது. 
கடவுளை எங்கோ ஓரிடத்தில்‌ வைத்து, எவரோ ஒருவரைத்‌ 
துணைக்குக்‌ கூப்பிட்டு, வழிபாடு நடத்தாத காலத்தில்‌ 
குறிப்பான சில சடங்குகளும்‌, குறித்த ஒரு மொழியும்தான்‌ 
கடவுள்‌ நெறிகாண உதவும்‌ என்ற கோட்பாடு வளரவில்லை. 
தமிழர்‌, முத்தமிழால்‌ வைதாரையம்‌ வாழவைக்கும்‌ 
முதல்வனை வழுத்தினார்கள்‌; வாழ்த்தினார்கள்‌. அந்த 
வாழ்த்துதலுக்கு இறைவனின்‌ இசைவும்‌ இருந்தது. அத்தகைய 
இசைவினை இப்போதும்‌ பெறலாம்‌, பெறவும்‌ முடியும்‌. 


நல்லவர்களை உருவாக்கும்‌ பண்ணைகளான 
தேவாலயங்களில்‌ தாய்மொழியில்‌ வழிபாடு இன்றியமையாத 
ஒன்றாகும்‌. இதய தாபங்களை அடக்கி-அழித்து இனிய 
நிலையை உருவாக்க, தாய்மொழியால்‌, எந்தையும்‌ தாயுமான 
மங்கை பங்கனைப்‌ போற்றிப்‌ புகழ வேண்டும்‌. 
“வடமொழியும்‌ தென்தமிழும்‌ அனான்‌ கண்டாய்‌” என்ற 
தத்துவம்‌ இப்பொழுது நடைமுறையில்‌ அதிகமாக இல்லாதது 
வருத்தத்தைத்‌ தருகிறது. இறைவன்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
எவ்வளவு பற்று வைத்திருந்தான்‌ என்பது வரலாற்று 
மூலமாகவே கண்டு மகிழக்ககூடியதாய்‌ இருக்கிறது. 


முத்து மொழிகள்‌ 389 


வேதம்‌ ஒதி விழிநீர்‌ பெருக்குவதைப்‌ போலவே 
திருமுறைகளை ஓதியும்‌ விழிநீர்‌ பெருக்கலாம்‌. திருமுறைச்‌ 
செல்வர்களின்‌ ஒருவரான மணிவாசகப்‌ பெருமான்‌ “நானே 
பொய்‌, என்‌ நெஞ்சும்‌ பொய்‌, என்‌ அன்பும்‌ பொய்‌ அனால்‌ 
வினையேன்‌ அழுதால்‌ உன்னைப்‌ பெறலாமே” என்று அரற்றி 
அழுது அருளார்‌ அமுதம்‌ பெற்றார்‌. அழுவதற்கு உள்ளம்‌ 
உருக வேண்டும்‌; உணர்ச்சி கசிய வேண்டும்‌. அவைகளின்‌ 
நெகிழ்ச்சிக்குத்‌ தாய்மொழிதான்‌ உதவும்‌. எந்த மொழி 
வல்லுநனும்‌ தன்னையொட்டிய சிந்தனையைத்‌ தன்‌ சொந்த 
மொழியிலேதான்‌ சிந்திக்கிறான்‌. அதைப்போல்‌ நம்மைச்‌ 
சார்ந்த வழிபாட்டுச்‌ சிந்தனையும்‌-சிந்தனை வெளிப்பாடும்‌ 
நமது தாய்‌ மொழியிலிருந்தால்‌ நலம்‌ பயக்கும்‌. 


தமிழருக்குச்‌ சொந்தமான சில தகைமை இருப்பது 
போல, இறைவனிடத்தில்‌ சொந்த மொழிவழித்‌ தொடர்பும்‌ 
இருக்க வேண்டும்‌. இப்படிக்‌ கூறுவதால்‌ எம்மை வேற்று 
மொழி வெறுப்பாளர்‌ என்று எண்ண வேண்டாம்‌. மொழித்‌ 
தொடர்பினால்‌-காலத்தால்‌ மூத்த சமய குரவர்கள்‌ சிறப்புற 
வாழ்ந்ததுபோல நாமும்‌ வாழ வேண்டுமென்ற விருப்பு 
நமக்கு உண்டாக வேண்டும்‌. வேற்று மொழியை ஆதரித்து 
நமது மொழியைப்‌ போற்ற வேண்டும்‌. வடமொழியில்‌ வேதம்‌ 
என்பதை, நாம்‌ மறை என்று தமிழ்‌ ஆக்குகிறோம்‌. வேதம்‌ 
என்பது வேய்தல்‌. அதாவது மூடுதல்‌ எனப்படும்‌. 
அணவத்தை மூடி மறைக்க வேதங்கள்‌ உதவுகின்றன. நமது 
தாய்மொழியில்‌ முகிழ்ந்த வேதமாகத்‌ திருக்குறளைக்‌ 
கருதுகிறோம்‌. அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு அதிய உறுதிப்‌ 
பொருள்களைத்‌ தர எழுந்த வேதம்‌ குறள்‌. தமிழில்‌ பெரும்‌ 
பெரும்‌ வேதங்கள்‌ உருவாகி இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ கடல்‌ 
கோள்களினாலும்‌ பூகம்பங்களினாலும்‌ அழிந்து மறைந்திருக்‌ 
கலாம்‌. இப்போது நமக்கு உதவுவன திருமுறைச்‌ செல்வங்‌ 
களே. இச்செல்வங்கள்‌ கூட மூடி மறைக்கப்பட்டிருந்தன. சிலர்‌ 
தம்‌ ஆதிக்க வாழ்வு ஆட்டங்கண்டு விடுமென்றஞ்சித்‌ 


390 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


திருமுறைகளை மறைத்துப்‌ பூட்டினர்‌. சிதம்பரத்தில்‌ மறைந்‌ 
திருந்த திருமுறைகள்‌ ஆண்டவனின்‌ விண்ணொலியாற்‌ 
பெறப்பட்டன. அவற்றை நம்பியாண்டார்‌ நம்பி தெரிந்து 
தமிமுலகுக்கு அளித்தார்‌. அத்திருமுறைகள்‌ மறைக்கப்பட்ட 
தோடு மறைந்தொழிந்திருந்தால்‌ இப்பொழுதிருக்கும்‌ நமது 
நிலை என்னவாக இருக்கும்‌? தத்துவப்‌ பெருக்கால்‌ தம்மை 
உயர்ந்தவர்களாக எண்ணி இறும்புதடையும்‌ சிலர்‌ தம்மை 
எப்படி இழித்துரைப்பார்கள்‌. 

“தல்லைப்‌ பிசைந்து மென்‌ கனியாக்கி” என்பதுபோல- 
நம்‌ நெஞ்சக்‌ கனகல்லை நெகிழ வைக்கத்‌ தாய்மொழி 
வழிபாடு உதவுகிறது. வழிபாட்டிற்குக்‌ காதல்‌, கனிவு, கசிவு 
தேவை. சிந்தனை வழியாகவே காதல்‌, கசிவு, கனிவு 
போன்றவை பிறக்கும்‌. காதலும்‌ கசிவும்‌ உண்டாகிவிட்டால்‌ 
கோவிலிலே வக்கீல்‌ வைத்து வணங்க வேண்டிய முறை 
தேவைப்படாது. யான்‌ எனது என்ற செருக்கழித்துச்‌ 
சமுதாயத்துக்கு நலம்‌ பயக்கத்‌ தெய்வ வணக்கம்‌ பயன்பட 
வேண்டும்‌. இமயத்திலே, பொதிகையிலே ஊற்றெடுக்கும்‌ 
தண்ணீர்‌ எங்கும்‌ பரவி விரவி ஓடிப்‌ பயனளிக்கிறது. அனால்‌ 
மனிதனின்‌ இதய மலையிலே ஊற்றெடுக்கும்‌ 'சிவமயம்‌” 
கோவிலோடும்‌ பூசை மூறையோடும்‌ நின்று விடுகிறது. 
வெளியில்‌ வந்தவுடன்‌ “என்‌ மயம்‌' ஆறது. எவ்வுயிர்க்கும்‌ 
ஈசனுக்கும்‌ தமக்கும்‌ அன்புள்ளவர்களாக ஆக்கும்‌ பெற்றி 
வழிபாட்டுக்கு உண்டு. 


எனவே, இனத்தை ஒத்த மொழியிற்‌ பிடிப்பும்‌- 
பாசமும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. அண்டவனிடத்தில்‌ சொந்த 
மொழி வழித்தொடர்பே அத்தகைய பலனைத்‌ தருறெது. 
இறைவன்‌ பல வழிகளில்‌ தமிழை அனுபவித்துச்‌ சுவைத்திருக்‌ 
கிறான்‌. காசு கொடுத்தும்‌, தூது நடந்தும்‌ கன்னித்‌ தமிழ்‌ 
கேட்டதாக வரலாறு பேசுகிறது. 


வடமொழியும்‌ செந்தமிமும்‌ வழக்கிழக்க வேண்டியவை 
யென்றால்‌ வடமொழிக்குக்‌ கொடுக்கப்பட்டது போல நம்‌ 


முத்து மொழிகள்‌ 391 


தமிழுக்கும்‌ இடங்கொடுக்கப்பட்டதா ! 2 இல்லையே! 
தமிழுக்கு இடங்கொடுக்கப்படாவிடில்‌ தமிழர்களாகிய நாம்‌ 
இடந்தேடி இன்பமடைய வேண்டாமா? 


சுரண்டல்களினாலும்‌-சுயநலத்தினாலும்‌ தமிழன்பின்‌ 
தங்கிய நிலை இப்பொழுது சமயத்துறையில்‌ அருக 
ஆரம்பித்துவிட்டது. இந்நிலை நல்லதொரு மாற்றத்தினை 
உருவாக்கி உண்மைநெறி உலகெல்லாம்‌ பரவ உதவும்‌. 


அகமும்‌ புறம்‌ 


அன்மாக்களுக்கு அசையதிகம்‌. மனிதர்களுக்கிருக்கும்‌ 
ஆசையை அளவிட்டு உரைக்கவியலாது. அசையை அழித்து 
விடுதல்‌ என்பதில்‌ நமக்கு நம்பிக்கையில்லை. எந்த 
மனிதனுக்கும்‌ ஏதாவதொன்றிலே ஆசையிருக்கத்தான்‌ 
செய்யும்‌. எல்லாச்‌ செல்வங்களையுமேற்று-உண்டு, உடுத்து 
உறங்கி வாழ விரும்புகின்றனர்‌ இலர்‌; செல்வாக்குப்‌ 
பெருக்கால்‌ சிறந்த பதவிகளைப்‌ பெற்று வாழ அவல்‌ 
கொள்கின்றனர்‌ சிலர்‌; நாட்டை அளும்‌ பேற்றினைப்‌ 
பெற்று-நனிசிறந்து தலைவர்களாக வாழவிரும்புன்றனர்‌ 
பலர்‌. இவ்வாறு ஒவ்வொரு வகையான அசைகளுடன்‌ மனித 
இனம்‌ அலைந்து கொண்டிருக்கிறது. 


நாமுங்கூட நல்ல அருள்நெறி வாழ்வு வாழ்ந்து அறச்‌ 
செல்வர்களாகத்‌ திகழ்பவர்களைக்‌ காண அசைப்படு 
கின்றோம்‌. அசையைப்‌ பொறுத்தமட்டில்‌ நம்‌ கைக்கொள்ள 
வேண்டியது ஒன்றேயொன்று-அதுதான்‌ எல்லை. எதற்கும்‌ 
ஒரு வேலி-எல்லை-வரையறை அவசியம்‌ வேண்டும்‌. மனித 
னின்‌ அசையுணர்வு அளவுக்கு அதிகமாக-எல்லை கடந்து 
செல்கிறபோது ஆபத்து நேருகின்றது. ஒரு வரையறையுடன்‌ 
எந்த உயிருக்கும்‌ இன்னலற்ற முறையில்‌-நன்மை பயக்கும்‌ 
வகையில்‌ அசை உருவெடுத்தால்‌ அது போற்றப்பட 
வேண்டியதே. 


392 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மனிதனைக்‌ குரங்குக்கு ஒப்பிடுவார்கள்‌. இப்போதைய 
மனிதர்களில்‌ சிலரைக்‌ குரங்கொடு ஒப்பிடவும்‌ முடிவ 
தில்லை. இப்போதையச்‌ சில மனிதர்களைவிட குரங்கு 
எவ்வளவோ உயர்ந்த இடத்தைப்‌ பெற்றிருக்கிறதெனலாம்‌. 
குரங்கினது இயல்பு வெள்ளிடைமலை. கொம்பு விட்டுக்‌ 
கொம்பு தாவுவது அதன்‌ இயல்பான செயல்‌. அஃது ஒரு 
கொம்பைவிட்டு மறுகொம்புக்குத்‌ தாவும்போது முன்பு 
பிடித்த கொம்பை விட்டுவிட்டுத்தான்‌ தாவுகிறது. அனால்‌, 
அளவு கடந்த அசை வழிப்பட்ட மனிதனோ ஒன்றை விட்டு 
ஒன்றைப்‌ பற்ற முயல்வதில்லை. எல்லாவற்றையும்‌ ஒரு சேரப்‌ 
பற்றி நிற்க விரும்புகின்றான்‌. இந்த எல்லை கடந்த-வரம்பு 
மீறிய அசைப்பெருக்கினாலேதான்‌ அவன்‌ பல அல்லல்களுக்‌ 
குள்ளாக வேண்டியிருக்கிறது. 


அருமையான ஓர்‌ அங்கிலக்‌ கதையுண்டு; பொன்னிலே 
அசை கொண்டவன்‌, தான்‌ தொட்டதெல்லாம்‌ பொன்னாக 
விரும்பி இறைவனிடத்தில்‌ வரம்‌ வேண்டித்‌ தவமிருந்தான்‌. 
துன்பங்கள்‌ பலவற்றைத்‌ தாங்கித்‌ தவமிருந்ததால்‌ இறைவன்‌ 
எழுந்தருளினார்‌. “என்ன வரம்‌ வேண்டும்‌?” என்று 
கேட்டருளினார்‌. “யான்‌ தொட்டதெல்லாம்‌ பொன்னாக 
அருள்‌ பாலிக்க வேண்டும்‌” என்று பக்தியுடன்‌ விண்ணப்பம்‌ 
செய்தாள்‌. இறைவன்‌ அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி 
மறைந்தருளினார்‌. 


வரம்பெற்ற நேரம்‌ தொடங்கி வகை வகையான 
பொருட்களைத்‌ தொட்டுத்‌ தொட்டு அவைகளைப்‌ 
பொன்னாக்கினான்‌. பொன்‌ குவியல்‌ நிறைய நிறைய 
அவனது பூரிப்பு அளவு. கடந்து அவளது உடலையே பூரிக்க 
வைத்தது. மகிழ்ச்சிப்‌ பெருக்கு அவனைப்‌ புதுமனிதனாக்‌ 
கியது. பசியெடுத்தது. உணவுக்குப்‌ பக்கத்திலே போய்‌ 
உணவைத்‌ தொட்டான்‌. அவ்வுணவும்‌ பொன்னாகியது. பசி 
அவனை வாட்டி வதைக்கக்‌ கவலை தலைகாட்டியது. 
சாப்பிட முடியாதநிலை வந்துவிட்டதை எண்ணி 


முத்து மொழிகள்‌ 393 


ஏங்கினான்‌. இந்த வருத்தத்தோடு வேறொரு பெருவருத்தமும்‌ 
காத்திருந்தது. பக்கத்தில்‌ நின்ற தன்‌ பிள்ளையையும்‌ 
தொட்டான்‌. அதுவும்‌ பொன்னாயெது. அசை வெறியால்‌ 
ஆண்டவனிடம்‌ கேட்டுப்பெற்ற வரம்‌. வயிற்றுக்குள்‌ 
சோற்றையே அனுப்ப முடியாமற்‌ செய்து விட்டதை 
நினைத்து, “ஆண்டவனே! வயிற்றுக்குணவு கிடைத்தாலே 
போதுமானது” என அரற்றினான்‌. ஆகவே ஆசைக்குக்‌ 
கட்டுப்பாடு தேவை. 


ஆசையை ஒழித்துவிடு என்பதைக்‌ காட்டிலும்‌ 
ஆசைக்கு எல்லை வகுத்துக்‌ கொள்‌ என்பது சாலச்‌ சிறந்தது. 
ஏனெனில்‌ ஆசை மனிதனைப்‌ பொறுத்தமட்டில்‌ ஒழிக்க 
முடியாதவொன்று. ஒரு சில நன்மைக்காக ஒருசிலர்‌ 
அசையுணர்வுக்குத்‌ தடைவிதிக்கலாம்‌. பொதுப்படையாகச்‌ 
சமுதாய வாழ்வில்‌ அசையை அழிக்க முயல்வது முடியாத 
காரியம்‌- வரையறை செய்துகொண்டு வாழ்தலே இயலும்‌. 


அன்பை-அறத்தைப்‌ பெணி வாழ நாம்‌ ஆசைப்பட 
வேண்டும்‌. அறஞ்செய்வதற்காகவே வாழ்கிறோம்‌ என்ற 
நினைப்போடு-அறமற்றவைகளை அறவே தள்ளி, இன்பத்‌ 
தமிழ்நாட்டினுடைய இணையற்ற பண்பிணைக்‌ காக்க 
அசைகொள்ள வேண்டும்‌. 


“அறத்தால்‌ வருவதே இன்பம்‌' என்ற கோட்பாட்டுக்குத்‌ 
தலைசாய்த்து வாழ்ந்ததனாலேதான்‌ பழந்தமிழ்‌ நம்‌, பாரில்‌ 
உயர்ந்து பண்புவழிச்‌ சிறந்திருந்தது. அகத்திலே அன்பை 
வளர்க்கவும்‌ அறத்தைப்‌ பேணவும்‌ சமயச்‌ சார்புடைய 
வாழ்வு தேவை. மனித வாழ்வுக்கு ஒரு கொள்கை-ஒர்‌ ஒழுங்கு 
வேண்டும்‌. அத்தேவைகளைச்‌ சமயவாழ்வினாலே பெற 
முடியும்‌. ஒரு மனிதனுக்கு நல்ல கொள்கைப்‌ பற்றும்‌, ஒழுக்க: 
மும்‌ வாய்த்தவுடன்‌ பிறர்‌ நலம்‌ பேணுகின்ற மனப்பண்பு 
உண்டாகும்‌; அந்த மனப்பண்பு பிறர்க்குத்‌ துன்பம்‌ 


6-1 ம்‌ 


394 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


கொடுக்காமல்‌ வாழ்வதோடு-பிறர்தருந்‌ துன்பத்தைப்‌ 
பொறுக்கும்‌ வெற்றியையும்‌ நல்குகின்றது. 


தமிழரின்‌ சமயப்பண்பு தன்‌ நிகரில்லாதது; 
தலையாயது. அது பாவம்‌ செய்யாதே என்று போதிக்காமல்‌ 
பாவம்‌ செய்ய நினைக்காதே என்கிறது. அது போலவே 
கொலை செய்ய நினைக்காதே-திருட நினைக்காதே 
என்கிறது. கொலை செய்தால்‌-திருடினால்‌ பாவம்‌ என்று 
சொல்லாமல்‌, அவற்றை மனத்தில்‌ நினைத்தாலே பாவம்‌ 
என்று கூறுகிறது. இதிலிருந்து தமிழருடைய சமய நெறி 
சமுதாயத்தில்‌ அன்பையும்‌ அறத்தையும்‌ உருவாக்க உழைத்‌ 
திருக்கிறதென்பது புலனாகிறது. அன்மீக ஈடேற்றத்துக்குத்‌ 
தமிழர்‌ சமயம்‌ தலைசிறந்த வழிகளைக்‌ காட்டியிருக்கிறது. 
வழிவகைகளைக்‌ காட்டியதோடமையாது, அவ்வழிப்பட்டு 
வாழ்ந்த வளமான நிலையைம்‌ பெற்றிருக்கிறது. புறவாழ்வின்‌ 
சிறப்புக்கு அகவாழ்வின்‌ துணை இன்றியமையாத தென்பதை 
உணர்ந்து உணர்த்திய சமயம்‌ தமிழர்‌ சமயம்‌. அகப்புரட்சி 
யின்‌ பயனாகவே புறவாழ்வைத்‌ தூய்மையுடையதாக ஆக்க 
முடியுமென்று எண்ணிச்‌ செயல்பட்ட பண்பு சட்டத்‌ 
மகிழ்தற்குரியது. 


சில வீடுகளிலே வெளிச்சுவர்களுக்கு வெள்ளையடித்து 
உட்சுவர்களைப்‌ புறக்கணிக்கிறார்கள்‌. வெளிச்சுவர்‌ பார்ப்ப 
வர்களின்‌ பார்வையை ஈர்க்குமேயொழிய அவ்வீட்டில்‌ 
வாழ்பவர்களுக்குப்‌ பயன்‌ தராது. உட்சுவர்‌ தூய்மையற்று 
இருந்தால்‌ வீட்டிலுள்ளவர்களின்‌ நல்வாழ்வு: பாழ்பட்டுப்‌ 
போகும்‌. அகவே :உட்சுவரின்‌ துப்மையைக்‌ கவனித்தபின்பே 
வெளிச்சுவரைத்‌ தூய்மையாக்க முனையவேண்டும்‌. 
மனிதவாழ்விலும்‌ கூட அகவாழ்வைப்‌ பற்றிய சிந்தனைக்குப்‌ 
பின்பே புறவாழ்வைப்‌ பற்றிய எண்ணம்‌ எழவேண்டும்‌. 
அதுவே மனித மரபு-தமிழ்மரபு. புறப்‌ புரட்சியின்‌ வெற்றிக்கு 
அகப்புரட்‌எ துணைசெய்யும்‌. மணிவாசகர்‌ போன்ற 


முத்து மொழிகள்‌ 395 


அனுபூதிமான்கள்‌ அகத்துறைப்‌ புரட்சியையே குறிக்கோளா 
கக்‌ கொண்டு வாழ்ந்து உயர்ந்தார்கள்‌. 

எனவே, அசைக்கு வரையறை வகுத்து, அன்பும்‌, 
அறனும்‌ கொண்ட வாழ்வு வாழ்ந்து, புறவாழ்வின்‌ 
தூய்மைக்கு இன்றியமையாத அகவாழ்வை-அன்மீக 
வாழ்வைத்‌ தூய்மையாக்கித்‌ துன்பம்‌ கண்டவிடத்துத்‌ 
துடித்து-உடுக்கை இழந்தவன்‌ கைபோல விரைந்து 
வேண்டியது செய்து-என்றும்‌ எல்லா உயிர்களிடத்தும்‌ 
பற்றுவைத்து வாழ வாழ்த்தி விடை பெறுகின்றோம்‌. 


சமயத்‌ கதெொரண்மு 


இந்த நூற்றாண்டிலே நமது சமயத்தைப்‌ பற்றிய 
சிந்தனை அருகி வருகிறது. வாழ்வுப்‌ பிரச்னைகளாலும்‌ வேறு 
சில சூழ்நிலைகளாலும்‌ கடவுள்‌ நெறி பற்றிய எண்ணம்‌ 
குறைந்து வருகின்றது. சிவநெறித்‌ தத்துவத்தின்‌ வழி வாழ்தல்‌ 
என்பதும்‌, சைவசமயக்‌ கொள்கை வழித்‌ தொண்டு என்பதும்‌ 
இப்போது மாறிக்‌ குழம்பிக்‌ கிடக்கின்றன. இது ஒரு விதக்‌ 
கலப்பாலும்‌-கலப்பினாலுண்டான சபலத்தாலும்‌ வெள்ளத்‌ 
தால்‌ அள்ளுண்டு போவதைப்‌ போன்றநிலை எப்படியோ 
வந்து புகுந்துவிட்டது. நான்‌ பிற மத எழுத்தாளனல்லன்‌, 
அனால்‌ நமக்கென ஒரு கால்‌ தேவை-ஒரு நெறி தேவை 
என்பவன்‌. கலப்பு என்பது சுயத்துவத்தை அழிக்கவல்லது. 
உலகியல்‌ நாகரிகங்களின்‌ வரலாற்றிலே ஒன்றையொன்று 
கெளவி விழுங்கிய செய்திகளைப்‌ படிக்கிறோம்‌. மற்றையக்‌ 
கொள்கைகளை-நெறிகளைப்‌ பாராட்டுவதோடு, நமது 
கொள்கைகளையும்‌ கோட்பாடுகளையும்‌ வலுப்படுத்த 
உழைக்க வேண்டும்‌. 


சைவசமய வளர்ச்சி பற்றி “வரைபடம்‌” (Graph) 
பாட்டுப்‌ பார்த்தால்‌ நிலைமை பளிச்செனப்‌ புலப்படும்‌. 
இந்நிலை மாற-மாற்றப்பட நாம்‌ தீவிரமாக முனைய 


396 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வேண்டும்‌. பன்னெடுங்‌ காலமாகக்‌ கழிபேருவகையுடன்‌ 
நல்வாழ்வுச்‌ சூழலை உருவாக்கி உதவிய சைவநெறி பற்றிய 
எண்ணமும்‌ செயலும்‌ நம்மிடையே தோன்றி வளரவேண்டும்‌. 
மனிதனின்‌ வாழ்வை மலரச்‌ செய்யவும்‌-மணம்‌ பரப்பச்‌ 
செய்யவுந்தான்‌ மதங்கள்‌ உதவுகின்றன. வெறும்‌ சடங்குகள்‌, 
உபதேசங்கள்‌, போதனைகள்‌ போன்றவற்றோடு மதம்‌ நின்று 
விடக்‌ கூடாது. அச்சம்‌, ஆத்திரம்‌, புகைச்சல்‌, பொறாமை 
போன்றவை இன்றைய மனிதனை ஆட்டிப்‌ படைக்கின்றன. 
இத்தகு இழிந்த மனப்பான்மையை ஓழிக்க மதம்‌ உதவ 
வேண்டும்‌. உயிர்த்தொண்டுக்கு-உலகத்‌ தொண்டுக்கு 
ஆன்மாவை அற்றுப்படுத்தும்‌ பெரும்‌ பொறுப்பு சமயத்துக்கு 
உண்டு. 

அச்சமும்‌ அத்திரமும்‌ போன்றே ஐயமும்‌ சஞ்சலமும்‌ 
குழப்பமும்‌ மனித மனங்களில்‌ குடிகொண்டிருக்கின்றன. 
சந்தேகத்தை மாற்றச்‌ சைவத்தை ஒட்டிய சில. முடிவுகள்‌ 
உதவுகின்றன. சைவ சித்தாந்தமென்பது ஒரு சிவறெறித்‌ 
தத்துவம்‌; முடிந்த முடிவான கொள்கையைக்‌ கொண்டது. 
சிவத்திரு. அறுமுகநாவலர்‌ அவர்கள்‌ 'சைவ சித்தாந்தமே 
சித்தாந்தம்‌; மற்றவையெல்லாம்‌ பூர்வபக்கங்கள்‌” என்றார்‌. 
சிந்தை செல்லுமிடமெல்லாம்‌ சென்று முடிந்த முடிபைக்‌ 
காண்பது சித்தாந்தம்‌; 'சைவசித்தாந்தக்காரர்கள்‌ மனிதகுலச்‌ 
சஞ்சலங்களை அகற்றுவதோடு-நாத்திகத்தைத்‌ தர்க்க 
முறையில்‌ வெல்லலாம்‌; வெல்ல முடியும்‌. குழப்பமே 
தெளிவுக்கு அடிப்படை. இப்போது சைவ சித்தாந்தக்‌ கருத 
துக்கள்‌ சில ஒரு குழப்பநிலையை உண்டாக்கியிருக்கின்றன. 
இனித்‌ தெளிவு வரலாம்‌; கட்டாயம்‌ வந்தே இரும்‌.” 


“சிந்தையுள்‌ தெளிவுமாகித்‌ தெளிவினுள்‌ சிவமுமாகி” 
என்றார்‌, அப்பரடிகள்‌. 'தெளிவிலே சிவநெறி ஊறிச்‌ செம்மை 
நலங்கள்‌ காணும்‌ நாள்‌ அதிக தூரத்திலில்லை. என்றும்‌ 
நம்மை அவன்‌ ஆட்டுவிக்கிறான்‌; நாம்‌ அடுகிறோம்‌-அடக்கு 
விக்க நாம்‌. அடங்குகிறோம்‌. அனாதி காலம்‌ தொட்டே 


முத்து மொழிகள்‌ 397 


அனாதியான ஆன்மா ஆண்டவனிடத்தில்‌ அடிமைப்பட்‌ 
டிருக்கிறதென்பதைத்‌ தாயுமானவர்‌ அழகுறச்‌ சொல்கின்றார்‌. 


“இரும்புநேர்‌ நெஞ்சகக்‌ கள்வனானாலும்‌ உனை 
இடைவிட்டு நின்ற துண்டோ? 

என்றுநீ அன்றுநான்‌ உன்னடி௰ யல்லவோ. 
யாதேனும்‌ அறியா வெறுந்‌ 

துரும்பனேன்‌! என்னினும்‌ கைவிடுதல்‌ நீதியோ” 


என்கிறார்‌. நமக்கு வரும்‌ இன்ப துன்பங்களுக்கு அவனே 
பொறுப்பாளி. இந்த விடை மிகமிக அழமான குளத்து நீரில்‌ 
ஒரு திவலை. கற்கண்டில்‌ ஒரு துண்டு. நானே கடவுள்‌-நானே 
பிரமம்‌ என்றால்‌ பொருந்துமா? “குறைவிலா நிறைவே 
கோதிலா அமுதே” என்கிறது திருவாசகம்‌. பரிபூரண 
நிறைக்குப்‌ பெயர்‌ கடவுள்‌. அப்படியானால்‌ அவனின்‌ பிரதி 
பிம்பமான நாம்‌ ஏன்‌ நிறைவற்றுத்‌ தொல்லைப்படுகிறோம்‌? 
இறைவனின்‌ குழந்தைகளாக, இறைவனின்‌ அடியார்களாக 
நம்மை நாம்‌ எண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌. நமது சைவநெறி 
வாழ்வைத்‌ தழுவியது; வாழ்வோடு இணைந்து பிணைந்தது. 
நிறைவான குடும்ப வாழ்வே சித்தாந்தச்‌ சிவநெறி 
வாழ்வாகும்‌. 


சேச்கிழார்‌ பெருமான்‌ சிவநெறித்‌ தொண்டர்களைப்‌ 
பற்றி நிறையச்‌ சொல்லியுள்ளார்‌. பூசலார்‌ நாயனார்‌ 
மனத்திலே கோவிலெடுத்து மசேசனைக்‌ கண்டார்‌. கோவி 
லுக்குப்‌ போக வசதியில்லாதவர்கள்‌-வாய்ப்பில்லாதவர்கள்‌ 
மானசீகமாக இறைவனை வழிபடலாம்‌. திருக்கேதீஸ்வரம்‌ 
செல்ல வசதியில்லாவிட்டால்‌ திருக்கேதீஸ்வரப்‌ பதிகம்‌ 
பாடிப்‌ பாலாவியின்‌ கரைமேல்‌ ஆண்டவனை அகத்திலே 
காணலாம்‌. நாவுக்கரசர்‌ உழவாரத்‌ தொண்டால்‌ கடவுளைக்‌ 
கண்டார்‌. திருக்குறிப்புத்‌ தொண்டர்‌ மெய்யடியார்க்குத்‌ 
துணி துவைத்துக்‌ கொடுத்துப்‌ பரமன்பதம்‌ அடைந்தார்‌, 
நாமெல்லாம்‌ நாயன்மார்களின்‌ குருபூசைகளைக்‌ 


398 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


கொண்டாடுகிறோமே தவிர அக்கொண்டாட்ட நாளில்‌ 
தேவையானவற்றைச்‌ செய்வதில்லை. 


கண்ணப்ப நாயனார்‌ குருபூசையில்‌, கண்‌ பார்வை 
குறைந்தவர்களுக்குக்‌ கண்ணாடி வாங்கி வழங்கும்‌ வழக்கம்‌ 
மேற்கொள்ளப்பட்டால்‌ எவ்வளவு நன்மை பெருகும்‌. நாம்‌ 
கைக்கொள்ள வேண்டியது நால்வரின்‌ நெறி. நால்வரின்‌ 
இயக்கம்‌ சமுதாய இயக்கம்‌. நால்வரின்‌ வழிச்‌ சென்றால்‌ 
நம்மிடையே ஒரு ஒழுங்கு உண்டாகும்‌, நமது மதம்‌ இப்போது 
ஒழுங்கில்லாமற்‌ கிடக்கிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட மதமாக 
நமது மதம்‌ மிளிர வேண்டும்‌. வெள்ளையன்‌ தனது மதமான 
கிறித்தவத்தைத்‌ தவிர்ந்த ஏனைய மதங்களை ஒன்றாக்கி 
இந்துமதம்‌ என அதற்குப்‌ பெயரிட்டான்‌. இதனால்‌ சில 
தனித்தன்மைகள்‌ கெட்டுவிட்டன. கலப்பு ஒரு போதும்‌ தனித்‌ 
தன்மைகளைக்‌ காப்பாற்ற உதவாது. மற்றைய 
மதங்களிடையே உள்ள ஒழுங்கு நம்மிடையே இல்லை, 
பன்னிரண்டு இலட்சம்‌ இந்துக்களும்‌ ஒன்றானால்‌ ஒரு நல்ல 
விழுமிய ஒழுங்கு உண்டகாலாம்‌. அப்பொழுதுதான்‌ 
மேன்மைகொள்‌ சைவநீதி உலகமெல்லாம்‌ விளங்க 


வழியுண்டாகும்‌. 


நாம்‌ மதம்‌ மாறியதைப்‌ போன்று வேறு யாராவது 
மாறியிருக்கிறார்களா? நம்மிடையே எண்ணத்‌ தொலையாத 
எத்தனையோ பேர்‌ மதம்‌ மாறியிருக்கிறார்கள்‌. நம்முடைய 
மதத்துக்கு வேறு மதத்தவர்கள்‌ வந்ததுண்டா? நம்மைப்‌ 
பொறுத்த அளவில்‌ மதமாற்றம்‌ சர்வசாதாரணமாகிவிட்டது. 
இந்நிலைமாற சைவத்‌ தமிழகம்‌ பாடுபடவேண்டும்‌. சிவநெறி 
பரப்பும்‌ மடங்கள்‌ அன்மாவுக்குத்‌ தலைவனான அன்ம 
நாயகனை வழுத்துவதோடு நின்று விடுவதற்கில்லை- 
திருமடங்கள்‌ திருத்தொண்டால்‌ சிவநேயச்‌ செல்வர்களை 
உருவாக்கவே எழுந்தவை. எந்நாளும்‌ சமயப்‌ பிரச்சாரம்‌ 
செய்து-சித்தாந்த சிவவழி நிற்கவே அவை உதவுகின்றன. 
மனிதகுலத்துக்கு மாண்புறு தத்துவங்களைப்‌ போதிக்கவே 


முத்து மொழிகள்‌ 399 


சைவமடங்களை நம்‌ முன்னோர்கள்‌ உண்டாக்கினார்கள்‌. 
அனால்‌ அவர்களது எண்ணம்‌ சிலகாலம்‌ சிதைவுற்றுப்‌ 
பிறழ்ந்ததை மறுப்பதற்கில்லை. இப்பொழுது இந்நிலை மாறி 
வருகிறது. கைலாயத்து உச்சியுள்ள காளத்தியானைக்‌ 
கண்ணிலே கண்டு மற்றவர்களுக்குக்‌ காட்டச்‌ சைவப்‌ 
பெரியவர்கள்‌ முன்‌ வர வேண்டும்‌. இதனாலேதான்‌ சைவ 
சமயத்துக்கு முழு நேர ஊழியர்கள்‌ தேவை என்கிறேன்‌. 
இறைவனைக்‌ கைலாசவாசியர்கவே சிலர்‌ கருதுகிறார்கள்‌. 
வான்‌ பழித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொள்பவன்‌ 
நம்பெருமான்‌. ஆண்டவனை எட்ட வைத்து எண்ணும்‌ நிலை 
மாற வேண்டும்‌. மண்ணிலே விண்ணைக்‌ கண்டு 
விண்ணகத்து வித்தகனை நெஞ்சத்தில்‌ அமர்த்த வேண்டும்‌. 
தட்டினால்தான்‌ திறக்கப்படும்‌- கேட்டால்தான்‌ கொடுக்கப்‌ 
படும்‌ என்று நமது சைவநெறி சொல்லவில்லை. வேண்டப்‌ 
படுவதை அறிந்து-வேண்டிய முழுதும்‌ தருபவன்‌ இறைவன்‌. 
ஆகவே நால்வர்‌ நடந்து நடந்து வளர்த்த நமது நெறி 
நாலா பக்கமும்‌ பரவி விரவ வேண்டும்‌. ஒர்‌ ஒழுங்கு முறை 
யான கட்டுக்‌ கோப்பு நமக்குத்‌ தேவை, கலப்பு, ஒழுங்கனை 
உண்டாக்க இடையூறாயிருக்கும்‌. மற்றைய மதங்களிலுள்ள 
ஒழுங்கனை நமது மதத்தில்‌ காண விரும்ப வேண்டும்‌. மதம்‌ 
மாறும்‌ நிலையை நம்மிடையேயிருந்து விலக்க வேண்டும்‌. 


இறை ஊாழியாாரு 


மனிதப்‌ பிறப்பின்‌ மாண்புறு நிலையை நயக்கத்‌ தக்க 
நல்ல வழியில்‌ அனுபவித்து உயரப்‌ பழகிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. மனிதன்‌ வேகமாக உழலுகிறான்‌; சுழலுகிறான்‌. 
ஆனால்‌, ஏன்‌? எதற்காக உழலுகிறோம்‌? என்று. அவன்‌ 
சிந்திப்பதில்லை. குறிப்பாகத்‌ தமிழர்களாகிய நமக்குக்‌ கேள்வி 
கேட்பதென்பதே கசப்பாயிருக்கிறது. எதையும்‌ துருவித்‌ துருவி 
நுணுக்கமாகவும்‌ அழமாகவும்‌ ஆராய்ந்ததினாலேதான்‌ 
தத்துவாசிரியர்களும்‌ பெரும்‌ பேராசிரியர்களும்‌ தோன்றி 


400 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


னார்கள்‌. மனிதச்‌ சுழற்சி ஒருவிதத்‌ தூய்மையைத்‌ தருகிறது. 
அனுபவ உண்மைகள்‌ அகத்தினை ee தூய்மையாக்கித்‌ 
துலங்க வைக்கின்றன. 


கடலிலே உள்ள தண்ணீர்‌ சூரிய வெப்பத்தினால்‌ 
வான்‌ நோக்கிச்‌ சென்று, மீண்டும்‌ மழையாகி மலை வழியே 
வருகிறது. மனிதனின்‌ உள்ளப்பாங்கில்‌ உப்புத்‌ தன்மை 
நிறைய உண்டு. உப்புத்‌ தன்மை சுழற்சி அனுபவத்தால்‌ 
அற்றுப்‌ போடறது. 


தங்கத்திற்கு எவ்வளவோ மதிப்புண்டு, அதை 
யொட்டிய வரலாறோ பெரிது. நிலத்திலே தோன்றி வளர்ந்து 
நமது கைக்கு வந்து பலவழிகளிலும்‌ பக்குவமாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. நம்முள்ளே உள்ள அன்மா தங்கத்துக்குச்‌ 
சமமானது. அனால்‌, அது நிறைந்த பல அமுக்குகளால்‌ 
பின்னப்பட்டுக்‌ கிடக்கிறது. அழுக்கை அகற்றி அன்மாவை 
நல்வழிப்‌ படுத்த அன்மநேயத்‌ தொண்டுகளிலும்‌--சிந்தனை 
களிலும்‌ நாம்‌ ஈடுபட வேண்டும்‌. அழுக்கை அகற்றவே 
ஆண்டவன்‌ நம்மை இங்கு அனுப்பினான்‌. இன்னும்‌ 
தெளிவாகச்‌ சொல்ல வேண்டுமானால்‌ நன்றாகக்‌ குளித்து 
விட்டு வாருங்கள்‌ என்று நல்ல நீர்த்தேக்கத்தைக்‌ காட்டி 
விட்டிருக்கிறான்‌. நாம்‌ நீர்த்தேக்கத்தைப்‌ பற்றி நினைத்துப்‌ 
பாராமல்‌ அதனருகே நாற்றம்‌ எடுத்துக்‌ கடக்கும்‌ சேற்றினை 
வாரிப்‌ பூசிக்கொண்டிருக்கிறோம்‌. உடலுக்கு நலம்‌ தேவை 
என்பது மறக்க முடியாதது. உடல்‌ நலத்தோடு-உள 
நலத்தையும்‌ நாம்‌ கருத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. 


உடலைத்‌ தூய்மையாக்கப்‌ பலவகையான சோப்புக்‌ 
களை உபயோகிக்கன்றோம்‌. அனால்‌, உள்ளத்‌ தூய்மைக்கு 
எந்தச்‌ சோப்பையும்‌ நாம்‌ தேடுவதில்லை. உள்ளத்தின்‌ அழுக்‌ 
கினைப்‌ போக்க வல்ல சோப்பை ஆண்டவனிடத்திலேதான்‌ 
நாம்‌ சென்று பெற வேண்டும்‌. தேவாரம்‌ திருவாசகம்‌ 
போன்றவற்றைப்‌ . பணமாகக்‌ கொடுக்க எம்பெருமான்‌ நம்‌ 


முத்து மொழிகள்‌ 401 


உள்ளங்களைத்‌ தாமாகவே கழுவிச்‌ சுத்தமாக்கி விடுவர்‌. 
எல்லாருக்கும்‌ எல்லாச்‌ செல்வங்களையும்‌ பெற்றுப்‌ பெரு 
வாழ்வு வாழ விருப்பமுண்டு. அனால்‌, முயற்சி செய்து 
முன்னேற முடியாத சோம்பல்‌ உயரவிடாமல்‌ தடுக்கிறது. 
முயற்சியின்றியே எல்லாம்‌ வர வேண்டும்‌. உழைப்பில்‌ 
ஊக்கமும்‌, சேமிப்பில்‌ நாட்டமும்‌, செயலில்‌ சிக்கனமும்‌ 
தேவை, உழைப்பைக்‌ குறைத்துச்‌ செலவைப்‌ பெருக்குவது 
தான்‌ இன்றைய நிலை. உழைப்பின்‌ வழியால்‌ வரும்‌ வருவாய்‌ 
சிறிதானாலும்‌ செலவின்‌ வழி விரிவாக இல்லாவிட்டால்‌ 
தீங்கில்லை என்கிறார்‌ வள்ளுவர்‌. 


“ஆகாறு அளவிட்டி தாயினும்‌ கேடில்லை 
போகாறு அகலாக்‌ கடை” 


என்பது அவரது குறள்‌. மலரும்‌, செடிகொடிகளும்‌ பார்ப்ப 
தற்கு அழகைத்‌ தருவது போல, மனிதர்களும்‌ அழகைத்‌ தர 
வேண்டும்‌. அத்தோடு நறுமணம்‌ கமமழுஞ்‌ சூழலையும்‌ 
உண்டாக்க வேண்டும்‌. எல்லாருக்கும்‌ பயன்‌ படத்தக்க வாழ்‌ 
வினை வாழவேண்டும்‌. இடுக்கண்‌ வரும்பொழுது சிரித்துப்‌ 
பொறுத்தலும்‌, துன்பங்கண்ட விடத்துத்‌ துடித்துத்‌ தோள்‌ 
கொடுத்துத்‌ துணை செய்வதும்‌ மனித வாழ்வின்‌ மாண்புறு 
தத்துவங்கள்‌. நம்மைப்‌ படைத்தவனிடத்திலே ஒரு வஞ்சனை 
யும்‌ கிடையாது-அவன்‌ பொதுவானவன்‌. காற்றும்‌ நிலவும்‌ 
சூரியனும்‌ எதுவும்‌ கேட்காது-பலன்‌ கருதாது பயன்‌ தருவது 
போல இறைவனும்‌ எதுவும்‌ விரும்பாது அருள்‌ சுரக்கிறான்‌. 
ஆண்டவனின்‌ அருள்‌ வெள்ளம்‌ பெருக்கெடுத்து ஓடுவதை 
நாம்‌ அறிந்து. அதனைப்‌ பெற்றுப்‌ பலனை அனுபவிக்க 
வேண்டும்‌. 

நன்னீர்ப்‌ பெருக்கை அணைகட்டி நல்லமுறையில்‌ 
வாய்க்கால்‌ வழிச்‌ செலுத்திப்‌ பயிர்த்‌ தொழிலுக்குப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்வதைப்‌ போன்று அருள்‌ நீர்ப்பெருக்கைப்‌ 
பாய்ச்சி அப்பயிருக்கு ஆக்கமளிக்க வேண்டும்‌. பயிர்த்தொழி 


402 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


லில்‌ மிக மிகக்‌ கவனமாய்‌ இருப்பது அவசியம்‌. களைகளைக்‌ 
களைந்து, யானை போன்ற மிருகங்களிடமிருந்து காத்து- 
நாற்று நட்டால்‌ தான்‌ நெற்பயிர்‌ வளர்ந்து வீட்டுக்கு வந்து, 
பசியைப்‌ போக்கும்‌. அகப்பரப்பில்‌ அன்மீகப்‌ பயிரை அருள்‌ 
நீரால்‌ வளர்த்து, ஐம்புல வேடர்களின்‌ முற்றுகைகளிலிருந்தும்‌ 
காத்து, அன்ம நேயர்களாக வேண்டும்‌. 


மூளை விரிவதைவிட இதயம்‌ விரிய வேண்டும்‌. இதய 
விரிவு “இன்பமே துன்பமில்லை” என எண்ணி அன்மீகப்‌ 
பயிர்‌ வளர்க்க உதவும்‌. இன்பத்தைக்‌ குறைவிலாது அள்ளித்‌ 
தரும்‌ இறைவன்‌ நமது அழுக்குகளை வாங்குவதையே 
தொழிலாகக்‌ கொண்டிருக்கிறான்‌. அண்டவனது பிச்சாடன 
மூர்த்திக்‌ கோலம்‌ நிகரில்லா உண்மையை வெளிப்படுத்து 
கிறது. ஆன்மாக்களின்‌ நன்மைக்கும்‌, நல்வாழ்வுக்கும்‌ இடை 
யூறாயிருக்கும்‌ எல்லாவற்றையும்‌ பிச்சை கேட்பதைப்‌ போல்‌ 
கெஞ்சிக்‌ கேட்டுப்‌ பெறுகிறான்‌. அவனது கெஞ்சும்‌ 
நிலையைப்‌ பெற அவன்‌ திருவடிகளில்‌ அழக்குளிக்க 
வேண்டும்‌. நீராடல்‌ உடல்‌ நலம்‌ தருவது போலவே திருவடிக்‌ 
குளிப்பு ஆன்மநலம்‌ நல்கும்‌. அன்ம நேயத்திற்கு அன்பே 
அடிப்படை. அன்பில்லாமல்‌ அன்மீகப்‌ பயிர்‌ வளராது. 
என்னதான்‌ படாத பாடுபட்டாலும்‌ அகப்பரப்பிலே அன்பு 
விதையைத்‌ தூவாவிடில்‌ என்ன பயன்‌? கடவுள்‌ நம்பிக்கை 
என்ற விதை அன்பை உருவாக்க உதவுகிறது. அன்பு விதை 
அருள்‌ என்னும்‌ குழந்தையை ஈன்று புரந்தருகிறது. அறம்‌ 
இன்பத்தைத்‌ தருகிறது. 


பலனைப்பெற அதற்கு மூலகாரணமானது எதுவோ 
அது பயன்படுத்தப்பட வேண்டும்‌. ஓர்‌ ஊரிலே இரு 
சகோதரர்கள்‌ இருந்தார்கள்‌; இருவரும்‌ விவசாயிகள்‌. ஒருவன்‌ 
விவசாயத்‌ துறையிலே பாடுபட்டுப்‌ பயனடைந்தான்‌. 
மற்றவனோ பாடுபட்டான்‌; ஆனால்‌ பலனைப்‌ பெறவில்லை. 
பயன்‌ கிட்டாததால்‌ ஒருவித வெறுப்பு அவனிடத்தே 
அரும்பியது. வாழ்வில்‌ வெறுப்புக்‌ கொண்டவன்போல்‌ 


முத்து மொழிகள்‌ 403 


நின்றான்‌. அவனருகே ஒரு பெரியவர்‌ அணுகி வேளாண்மை 
பற்றி விசாரித்தார்‌. அப்பொழுதுதான்‌ அவன்‌ வேதனைக்கு 
வித்தான வேடிக்கை வெளியானது. “உழுதாயா? பரம்படித்‌ 
தாயா? உரம்‌ போட்டாயா?” என்றெல்லாம்‌ பெரியவர்‌ 
கேட்டார்‌. “ஆம்‌, ஆம்‌” என்றே அவன்‌ பதில்‌ சொன்னான்‌. 
பெரியவருக்கும்‌ ஐயம்‌ எழுந்தது! உடனே “விதை 
போட்டாயா?” என்று கேட்டார்‌. விவசாயி விழித்தான்‌. 


இரத்தத்தை வியர்வையாக்கி காலைமுதல்‌ மாலை 
வரை உடலை வருத்திப்‌ பாடுபட்டவன்‌ விதைபோட மறந்து 
விட்டான்‌. வேளாண்மை பயன்படுமா? விதை இல்லாது 
எங்காவது விளைச்சல்‌ இருக்குமா? அது போல, வாழ்வின்‌ 
வளர்ச்சிக்கும்‌, உயர்ச்சிக்கும்‌ கடவுள்‌ நம்பிக்கை என்ற விதை 
வேண்டும்‌. கடள்‌ நம்பிக்கை அற்றவாழ்வு விதைக்காத 
வேளாண்மைக்காரனின்‌ நிலைக்குச்‌ சமமானது. 


நியாயத்தை, அன்பை, அருளைப்‌ போதிக்கவே கடவுள்‌ 
நம்பிக்கையும்‌, சமயச்‌ சார்பும்‌ தேவைப்படுகின்றன. வாழ்க்‌ 
கைக்குத்‌ தேவையுள்ள பொருள்களான உணவு, உடை 
உறையுள்‌ போன்றவற்றை முயற்சியால்‌ டெறுவது போலவே, 
இம்மைக்கும்‌ மறுமைக்கும்‌ முக்கியமாக வேண்டப்படும்‌ 
கடவுள்‌ அருளை முயன்று பெற வேண்டும்‌. அருள்‌ வெள்ளத்‌ 
தால்‌ அகத்துய்மை உண்டாகும்‌. சிலரது மனங்களிலே சிங்கம்‌, 
புலி, கரடி, போன்றவைகள்‌ வாழ்கின்றன. அவைகளை 
விரட்டி அண்டவனின்‌ அருள்‌ வெள்ளம்‌ பெருக்க வேண்டும்‌. 
அகத்தூய்மைக்கு அருள்‌ இன்றியமையாதது. இதனை நாம்‌ 
கருத்தில்‌ கொண்டு கடவுளை வழிபடும்‌ மனப்‌ பழக்கத்தினை 
உண்டாக்க வேண்டும்‌. 


கடவுளை எப்படி வணங்குவது? இது ஒரு பிரச்சனை... 
வழுபாட்டிற்குச்‌ சிந்தனை தேவை. சிந்தனையை நிலைப்‌ 
படுத்த ஒரு சாதனம்‌ வேண்டும்‌. அச்சாதனமே தெய்வ 
உருவங்கள்‌. உருவ வழிபாட்டின்‌ சிறப்பால்‌ உள்ளுறு 


404 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


சோதியைக்‌ காணமுடியும்‌. தெய்வ உருவங்கள்‌ கற்களிலே 
செதுக்கப்படுகின்றன. கல்லைக்‌ கலையாக்கிக்‌ . கலையில்‌ 
கடவுளைக்‌ கண்டு வணங்கியவர்கள்‌ நாம்‌. நான்‌ பேசிக்‌ 
கொண்டிருப்பதைப்‌ பெரிதாக்கி உங்கள்‌ காதுகளில்‌ செலுத்து 
கிறதே இந்த ஒலிபெருக்கி, இதன்‌ ஆரம்ப நிலை வெறும்‌ 
இரும்புதான்‌. வெறும்‌ இரும்பு தட்டி நிமிர்த்திப்‌ பயனுள்ள 
தாக்கப்‌ பட்டிருக்கிறது. அதுபோல்‌ வெறும்‌ கல்‌, சிற்பியின்‌ 
சிந்தனைச்‌ சிறப்பாலும்‌ கற்பனை வளத்தாலும்‌ கலைத்‌ 
துடிப்பாலும்‌ கடவுட்கோலம்‌ எடுத்திருக்கிறது. கடவுள்‌ 
உருவங்களைக்‌ கடவுளாக எண்ணும்‌ நிலை வளர வேண்டும்‌. 


செவிடனுக்குக்‌ காது கேட்பதில்லை. அதைப்‌ போல்‌ 
நெஞ்சம்‌ செவிடாக இருப்பவனுக்கு இறைப்பற்று ஏற்படுவ 
தில்லை. நெஞ்சச்‌ செவிடுநீங்க நெஞ்சத்தால்‌ விரிந்தவர்கள்‌ 
உதவ வேண்டும்‌. 


இறைவனை வழிபடும்‌ முறையிலே உயிர்ப்பலி மிகவும்‌ 
கொடுமையானது. உயிர்ப்பலியை ஆண்டவன்‌ விரும்புவதாக 
எண்ணக்கூடாது. தனது உயிர்களை வருத்தி அழிக்க 
ஆண்டவன்‌ விரும்புவதில்லை. சிலர்‌ இறைப்பற்று என்று கூறி, 
ஆடு, கோழிகளைப்‌ பலியிடுகிறார்கள்‌. அது தவறு. இத்தகைய 
பாதகச்‌ செயல்‌ பரமன்‌ சந்நிதானத்தில்‌ நடவாது தடுக்கப்பட 
வேண்டும்‌. பாரம்பரியமாக இருந்து வந்த வழக்கம்‌ என்பதால்‌ 
உயிர்ப்‌ பலியைத்‌ தடுக்கச்‌ சிலர்‌ மறுக்கிறார்கள்‌. அறிவு 
விரியாத அந்தக்‌ காலத்து விவகாரகங்கள்‌ அனைத்தும்‌ அறிவு 
விரிந்த-நாகரிகம்‌ வளர்ந்த இந்தக்‌ காலத்தில்‌ நடைபெறுவது 
நல்லதல்ல. 


நமது காலிலே ஒரு ஆணி குத்தினால்‌ “ஆ? என்று 
அலறித்‌ துடிக்கிறோம்‌! ஆட்டை வெட்டும்‌ பொழுது அது 
என்ன பாடுபடும்‌. ஆன்மாக்களுக்கு அருள்‌ சுரக்கும்‌ 
அண்டவன்‌ அதைப்‌ பொறுப்பானா? 


முத்து மொழிகள்‌ 405 


என்னே, மனித வாழ்வின்‌ குறிக்கோள்‌! உணர்ந்து 
ஆன்ம சுத்தியுடன்‌ அருளியல்‌ வாழ்வு வாழ்ந்து பயனடைய 
முன்‌ வரவேண்டும்‌. இந்தப்‌ பிறவி என்னும்‌ பெருங்கடலைக்‌ 
கடக்க, கருணைக்‌ கடலான, இறைவனின்‌ “தாள்‌” என்னும்‌ 
தெப்பத்தில்‌ ஏறிக்கொள்ள வேண்டும்‌. 'பிறவிப்‌ பெருங்கடல்‌ 
நீந்துவர்‌ நீந்தார்‌ இறைவனடி சேராதார்‌ என்கிறார்‌ 
வள்ளுவர்‌. 

உருவங்களைக்‌ கடவுளாகவே கருதி வழிபடவேண்டும்‌. 
இறைவனிடம்‌ உள்ளம்‌ ஒன்றி நிற்க, கடவுளைக்‌ காட்டும்‌ 
உருவம்‌ உண்மையான கடவுளாகக்‌ காணப்படும்‌. கடவுட்‌ 
கொள்கை உயிர்ப்‌ பலியை வெறுக்கிறது. எல்லா உயிர்‌ 
களுக்கும்‌ தந்தையான மங்கைபங்கன்‌ சில உயிர்களை 
வதைத்துப்‌ பலியிடுதலைப்‌ பொறுக்கமாட்டான்‌. பலியிடும்‌ 
பழக்கம்‌ ஒழிந்து மறையச்‌ சைவ உலகம்‌ தீவிரமாக முனைதல்‌ 
வேண்டும்‌. 


[11 | 


தீருவருன்‌ 


சமாயாச்‌ சார்பற்ற தன்ணா 


நமது நாடு சமயச்‌ சார்பற்ற நாடு. நமது நாட்டு 
வாழ்வியல்‌ சமயச்‌ சார்பற்றது. நமது நாட்டு இந்து மதமும்‌ 
சமயச்‌ சார்பற்ற தன்மையுடையதேயாம்‌. சமயச்‌ சார்பற்ற 
கொள்கை-கோட்பாடு. இந்தியாவின்‌ தேசீயக்‌ கொள்கை, 
கோட்பாடு! வழிவழி வளர்ந்து வந்துள்ள கொள்கை. 
கோட்பாடு! 

சமயச்‌ சார்பற்ற தன்மை என்பது ஒரு விழுமிய 
கொள்கை. ஏன்‌? எந்த ஒன்றிலும்‌ சார்பற்ற வாழ்நிலை 
உயர்ந்தது! மிகமிக உயர்ந்தது! சார்பு என்பது என்ன? 
சார்பற்ற நிலை என்றால்‌ என்ன? சார்பு என்பது ஒற்றினைச்‌ 
சார்ந்து வாழ்வது. சார்ந்ததன்‌ வழியில்‌ நெகிழ்ச்சியிலாத 
இறுக்கமான பிடிப்புக்களுடன்‌ வாழ்வது. அவர்தம்‌ சிந்தனை, 
செயல்‌, தனிப்பட்ட வாழ்வு சமூக வாழ்வு அனைத்தும்‌ 
சார்ந்துள்ள சார்பினையே யைமாகக்‌ கொண்டு சுழலும்‌. 
அந்தச்‌ சார்புக்கு அறிவு, உணர்வு, நீதி எல்லாம்‌ அனுசரணை 
யாக இருந்தால்தான்‌ ஏற்பார்‌. இல்லையானால்‌ ஏற்க 
மாட்டார்‌. அதுமட்டுமா? சார்ந்துள்ள சமயமே உயர்ந்தது. 


திருவருள்‌ 407 


விழுமியது என்றெல்லாம்‌ எண்ணுவார்‌; எழுதுவார்‌; மற்றவை 
களைப்‌ பொய்‌ என்றும்‌ பயனற்றவை என்றும்‌ வெறுத்து 
ஒதுக்குவதுடன்‌ அந்தச்‌ சார்புகளைச்‌ சார்ந்து வாழ்பவர்‌ 
களிடமும்‌ பகைமை உணர்ச்சியை வளர்ப்பார்‌. இதுதான்‌ 
சார்பின்‌ இலக்கணம்‌. சமயச்‌ சார்பற்ற தன்மை என்பது 
ஒருவர்‌ தாம்‌ பிறந்து வளர்ந்த சமயத்தினைப்‌ பின்பற்றல்‌; 
ஆர்வத்துடன்‌ பேணல்‌; நின்றொழுகுதல்‌. அதே போழ்து 
பிறசமய மறைகளை விருப்பத்துடன்‌ கற்றல்‌. பிற சமயங்களை 
மதித்தல்‌. அந்தச்‌ சமயங்களைச்‌ சார்ந்த மக்களைச்‌ சகோதரர்‌ 
களாக ஏற்று அன்பு பாராட்டுதல்‌. . உறவுகளைச்‌ செழுமைப்‌ 
படுத்திக்‌ கொள்ளுதல்‌ முதலியன சமயச்‌ சார்பற்றோரின்‌ 
வாழ்க்கை முறை. ஓரோவழி மதங்களிடையே மாறுபாடுகள்‌ 
தோன்றினால்‌ மதங்களை-மதக்‌ கோட்பாடுகளைப்‌ பின்‌ 
தள்ளிவிட்டு ஒரே கடவுள்‌-ஒரே குலம்‌ ஆயெனவற்றை 
மையமாகக்‌ கொண்ட கொள்கைக்கு முன்னுரிமை 
கொடுத்தல்‌ சமயச்‌ சார்பற்றோரின்‌ தன்மை. 


இந்து சமயம்‌ இயல்பாகவே சமயச்‌ சார்பற்ற தன்மை 
யுடையது. இந்து மதத்தில்‌ எந்த ஒரு கொள்கையும்‌ 
கோட்பாடும்‌ கட்டாயமாக்கப்‌ பெறவில்லை. அவரவர்‌ 
விருப்பம்‌ போல மேற்கொண்டொழுகலாம்‌. . ஒரே 
இஸ்லாமியர்‌, இஸ்லாமியத்திலிருந்து மாறாமல்‌ வாழ்ந்து 
கொண்டே நான்‌ ஒரு இந்து என்றால்‌ யாராலும்‌ இதை 
மறுக்க முடியாது. கடவுள்‌ ஒருவர்‌; அவர்‌ அருவம்‌; உருவம்‌. 
அவரை எந்தப்‌ பெயர்‌ கொண்டும்‌ அழைக்கலாம்‌. எப்படியும்‌ 
வழிபடலாம்‌. இந்த நெறிமுறைகள்‌ சார்பற்ற தன்மையைச்‌ 
சார்ந்தவையல்லவா ? இந்தியாவில்‌ முதன்‌ முதலில்‌ சமயச்‌ 
சார்பற்ற தன்மையை மேற்கொண்டு அறிவித்தவர்‌ 
மாணிக்கவாசகர்‌. ' | 


“தென்னா டுடைய சிவனே போற்றி! 
எந்நாட்‌ டவர்க்கும்‌ இறைவா போற்றி”! 


408 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


என்ற திருவாசக அடிகள்‌ சமயச்‌ சார்பற்ற தன்மைக்கு 
எடுத்துக்‌ காட்டு. இந்தச்‌ சமயச்‌ சார்பற்ற தன்மை இந்தியா 
முழுதும்‌ இமயம்‌ முதல்‌ குமரி வரையில்‌ ஒரே குரலில்‌ 
தலைமுறை தோறும்‌ ஞானிகள்‌ எடுத்துக்கூறி வந்துள்ளனர்‌, 


இப்படி வழிவழி வந்த சமயச்‌ சார்பற்ற தன்மை இன்று 
நம்முடைய நாட்டுக்கு இன்றியமையாதது. சமயக்‌ கணக்கர்‌ 
மதிவழி செல்லக்கூடாது. “மதமெனும்‌ பேய்‌” என்று 
வள்ளலார்‌ மறுத்தது நமக்கு ஏன்‌ ? இந்திய நாட்டின்‌ பல்வேறு 
சமயங்களும்‌ செழித்து வளர வேண்டும்‌. இந்திய மக்கள்‌ 
பழகிய நட்பியல்‌ சார்ந்த உணர்வுடன்‌ உறவு கலந்து வாழ்தல்‌ 
வேண்டும்‌. அபபோதுதான்‌ இந்தியா வலிமையும்‌ வளமும்‌ 
பொருந்திய நாடாக விளங்கும்‌: 


சமயச்‌ சார்பற்ற தன்மை ஒரு கொள்கையல்ல; ஒரு 


வாழ்க்கை முறை! இந்திய வாழ்க்கைமுறை! ஏற்போம்‌! 
நின்றொழுகுவோம்‌ ! 


சமாதானம்‌ வாழ்க்கைய ண்‌ 
ஒரு பகுதி 


“சமாதானம்‌ செய்து வைப்பவர்கள்‌ பாக்கியவான்கள்‌” 
என்பது ஏசுவின்‌ இனிய செய்தி. வாழ்க்கையின்‌ பேறுகளை 
உண்மை, அறிவு, அனந்தம்‌ என்று மூறைப்படுத்துவார்கள்‌ 
அருளார்கள்‌. இன்றைய மானுடம்‌ ஆனந்தம்‌-மகழ்ச்சி, 
இன்பம்‌, உடலுக்குரிய சுகம்‌, களிப்புக்களை நிறைய பெற்று 
வளர்ந்துள்ளது. அயினும்‌ ஆன்மாவில்‌ அமைதி இல்லை; 
அனந்தம்‌ இல்லை; ஏன்‌? நாம்‌ முற்றிலும்‌ அவேசமானதும்‌ 
விரைவுணர்வு பொருந்தியதும்‌ அற்புதமானதுமாகிய சூழலில்‌ 
வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்‌. நமது வாழ்க்கையில்‌ 
ஏராளமான அடிப்படைப்‌ பிரச்சனைகள்‌ உள்ளன. இந்தப்‌ 
பிரச்சினைகளைப்‌ பற்றிய நமது கருத்து, இன்றுள்ள கருத்‌ 
துடன்‌ முற்றிலும்‌ மாறுபட்டது. அதுமட்டுமல்ல, அன்றைய 


திருவருள்‌ 409 


கருத்து அறியாமையின்‌ காரணமாக அப்படி இருந்தது என்று 
இன்று உணர்கின்றோம்‌. அன்று பிரச்சினைகளை அணுகும்‌ 
முறை நம்பிக்கை அடிப்படையிலான முறை; இன்று அப்படி 
யல்ல. இன்று அறிவறிந்த நிலையில்‌ சிந்திக்கின்றோம்‌. நமது 
யுகம்‌, அறிவியில்‌ யுகம்‌! நமது பூமியில்‌ உயிரினங்கள்‌ தோன்றி 
400 கோடி ஆண்டுகள்‌ ஆகின்றன. மனித இனம்‌ தோன்றி 40 
இலட்சம்‌ ஆண்டுகள்‌ அகின்றன. நீண்ட இந்தக்‌ காலக்‌ 
கட்டத்தில்‌ மானுடம்‌ மெள்ள மெள்ள பரிணாம வளர்ச்சி 
யில்‌ மானுடமாயிற்று. மானுடம்‌ தோன்றிய உடனேயே 
அறிவியல்‌ விழிப்பும்‌ மெள்ள மெள்ளவே வளர்ந்து வந்தது. 
இந்தத்‌ தலைமுறையுகம்‌, அறிவியலை முழுமையாக உணர்ந்த 
யுகம்‌! அறிவியலின்‌ பலன்களை மூழுமையாக அனுபவிக்கும்‌ 
பேறு இந்தத்‌ தலைமுறைக்குத்தான்‌ கிடைத்துள்ளது. இந்தப்‌ 
பேறு நீடிக்குமா? நீடித்து வளருமா? இருபத்தோராம்‌ 
நூற்றாண்டின்‌ நுழைவாயிலில்‌ நிற்கும்‌ நாம்‌ நம்மையே 
அழித்துக்‌ கொள்ளாவிட்டால்‌ இந்தப்‌ பேறு நிலைக்கும்‌. 
ஆனால்‌ நம்முடைய எதிர்பார்ப்பு. பிழையெனத்‌ தெரிறெது; 
வளைகுடாவில்‌ போர்‌ தொடங்கி விட்டது! இந்த மானுடத்‌ 
தின்‌ தலைவிதியை யார்‌ நிர்ணயிப்பது. நல்லவண்ணம்‌ 
அமைய வேண்டும்‌ என்று பிரார்த்திப்போமாக! 
சமாதானம்‌ என்றால்‌ என்ன? போர்‌ இல்லாத 
நிலைமட்டுமல்ல. சமாதானம்‌ என்பது போர்‌ இல்லாத நிலை 
என்றால்‌ “மயான அமைதி” என்று பொருள்‌ கொள்ளல்‌ 
கூடாது! சுரண்டும்‌ அதிகார வர்க்கத்திற்குப்‌ பணிந்து 
வாழ்தலுமல்ல. நாம்‌ ஏதாவது நல்லது செய்தால்‌ அதனால்‌, 
மற்றவர்களுக்கு நோதல்‌ ஏற்படும்‌ என்று எண்ணி, 
யாதொன்றும்‌ செய்யாதிருத்தலும்‌ அல்ல. சமுதாயம்‌ உயிர்ப்‌ 
புடையது வாழ்வது. மானுடத்தின்‌ வாழ்வுக்குத்‌ தேவைகள்‌ 
பலப்பல உள்ளன. வாழ்க்கைத்‌ தேவைகள்‌ பூர்த்தி செய்யப்‌ 
பெறும்‌. நிலையில்தான்‌ அமைதி தோன்றும்‌; சமாதானம்‌ 
தோன்றும்‌? மக்கள்‌ தங்களுடைய தேவைகளைப்‌ பூர்த்தி 


௫- ௩11.22, 


410 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


செய்து கொள்ளும்‌ சுதந்திரம்‌ தேவை. எந்தக்‌ காரணத்தை 
முன்னிட்டும்‌ மக்களிடத்தில்‌ பயம்‌ இருத்தல்‌ கூடாது. 
பயமில்லாமல்‌ சுதந்திரமாக உழைப்பைப்‌ பயன்படுத்திப்‌ 
பணியாற்ற வேண்டும்‌. உழைப்பின்‌ பயனை மக்கள்‌ அடைய 
வேண்டும்‌; “வாழ்க்கையின்‌ தேவைகளை அடையத்தக்க 
சுதந்திரமான உழைப்போர்‌ தேவையே” என்றார்‌ போப்‌ பால்‌. 


மானுடத்தின்‌ சென்ற கால வரலாறுகள்‌ ஊக்க 
மளிப்பனவாயில்லை. போர்கள்‌ நிறைந்த ஆண்டுகளே மிகுதி. 
மானுடத்தின்‌ நீண்டகால வரலாற்றில்‌ போர்‌ இல்லாத 
காலம்‌ 292 அண்டுகள்தான்‌ என்று வரலாற்றாசிரியர்கள்‌ கூறு 
கின்றனர்‌. கடந்த காலத்தில்‌ இந்த உலகம்‌ பதினையாயிரத்‌ 
துக்கும்‌ அதிகமான போர்களைச்‌ சந்தித்துள்ளது. 140 
இலட்சம்‌ உயிர்கள்‌ கொல்லப்பட்டுள்ளன. 


இன்றைய நிலை என்ன? இன்று வாழும்‌ பலர்‌ 
இன்றைய எதார்த்தத்தைப்‌ புரிந்து கொள்ளாதவர்களாக, 
சென்று போன காலங்களின்‌ கருத்துக்களிலேயே, பழைமை 
யின்‌ பிடிப்புக்களிலேயே வாழ்கின்றனர்‌. இவர்கள்‌ 
பானையில்‌ தலையை விட்டுக்‌ கொண்டு தலையை எடுக்க 
முடியாமல்‌ தவிப்பதைப்‌ போல வாழ்கின்றனர்‌. பைத்தியக்‌ 
காரர்களே போரினை, விரும்புகிறவர்கள்‌ ! எந்த வகையான 
தருக்கவியலும்‌ போரினை வரவேற்கவில்லை. மாறாக, 
போரை மறுதலித்தே வந்துள்ளன. 


இந்த உலகில்‌ பல மொழிகள்‌ பேசும்‌ மக்கள்‌ 
வாழ்கின்றனர்‌; பல மதங்கள்‌ நிலவுகின்றன ! இந்தப்‌ பரந்து 
பட்ட மக்களிடையே நட்புறவும்‌ நல்லிணக்கமும்‌ தேவை. 
மதங்கள்‌ தனிப்பட்ட வாழ்க்கைக்கே உரியன. மதங்கள்‌ 
அரசியல்‌, பொருளாதார வாழ்க்கையில்‌ ஊடுருவ அனு 
மதிப்பது விரும்பத்‌ தக்கதுமல்ல; அனுமதிப்பதற்கும்‌ இல்லை. 
மானுடத்தின்‌ வரலாற்றில்‌ நடந்த பல போர்கள்‌ மதங்கள்‌ 


திருவருள்‌ | 411 


அரசியலில்‌ ஊடுருவியதனாலேயே ஏற்பட்டவை என்பதைக்‌ 
கவனத்தில்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


மதம்‌ மக்களின்‌ நல்வாழ்க்கை அமைப்புக்கே! என்று, 
“இவர்‌ தேவர்‌-அவர்‌ தேவர்‌” என்ற விவாதங்கள்‌ தலையெடுக்‌ 
தின்றனவோ அன்று மதச்சண்டைகள்‌ தோன்றுவது 
இயல்பாகி விடும்‌. அதலால்‌, “கடவுள்‌ ஒருவரே! அந்த 
ஒருவரையன்றிப்‌ பிறிதொருவர்‌ இல்லை! மானுட சாதி 
ஒன்றே ! சமுதாய நீதியில்‌ ஒரே நீதி!” என்ற கோட்பாட்டினை 
முன்‌ வைத்து, சமாதான சகவாழ்வுக்குப்‌ போராட வேண்டும்‌. 


சமாதான வழியில்‌ வாமும்‌ சமுதாயம்‌ அமைத்தாலே 
எல்லோருக்கும்‌ எல்லாம்‌ கிடைக்கக்‌ கூடிய புதிய சமூக 
அமைப்பைக்‌ காண முடியும்‌. நாடுகள்‌ இராணுவச்‌ 
செலவுகளைத்‌ தவிர்த்து மூல வளங்களை மக்களின்‌ 
மேம்பாட்டுக்குப்‌ பயன்படுத்தினால்‌ அற்புதமான சமுதாயம்‌ 
தோன்றும்‌. மானுட சாதியின்‌ போர்க்குணம்‌, ஆக்க வழிகளில்‌ 
மடை மாற்றம்‌ செய்யப்‌ பெற வேண்டும்‌. மானுடத்தை 
அறியாமை, வறுமை, பிணி அ௫யெவற்றிலிருந்து மீட்கும்‌ ஆக்க 
வழியிலான போர்‌ உடனடியாகத்‌ தொடங்கப்படுதல்‌ 
- வேண்டும்‌. 


எல்லாவிதத்திலும்‌ சமாதானச்‌ சூழ்நிலையில்‌ வாழும்‌ 
சமுதாயமே வளரும்‌; வாழும்‌; உத்தமானதும்‌ கூட! 
சமாதானம்‌ வாழ்க்கையின்‌ ஒரு பகுதி என்பதை உணர்ந்து 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


இன்றுள்ள தேவை சமாதானம்‌! சமாதானம்‌! 
வேறோன்றும்‌ இல்லை! சமாதானம்‌ இன்றைய மானுட 
வாழ்வில்‌ நிபந்தனையாக விட்டது: சமாதானத்தைப்‌ 
பேணுவோம்‌! பாதுகாப்போம்‌ ! 


412 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


காலத்தீண்‌ கட்‌ டணை 


இந்தியா ஒரு நாடு. இன்றல்ல பல்லாயிரம்‌ ஆண்டு 
களாகவே இந்தியா ஒரு நாடாக விளங்கி வந்துள்ளமையை 
இந்திய இலக்கியங்கள்‌ எடுத்துக்‌ கூறுகின்றன. இந்தியா 
பலமொழிகள்‌ பேசும்‌ நாடு; பல மதங்கள்‌ உள்ள நாடு, பல 
சாதிகள்‌ உள்ள நாடு என்பது, உண்மையே. ஆயினும்‌ மொழி, 
மதம்‌, சாதி காரணமாக மக்கள்‌ அந்நியராகிக்‌ கொண்டு 
சண்டை போட்டதில்லை. நெகிழ்ந்து கொடுக்கும்‌ 
தன்மையில்‌ சிறந்து விளங்கினார்கள்‌. எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ 
பொறுத்தாளும்‌ பண்பு ஓர்‌ ஒழுக்கமாகவே ஏற்று ஒழுகப்‌ 
பெற்றது. 

அண்மைக்‌ காலமாக இந்தியாவில்‌ சாதி மதங்களைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌ அவற்றை மையப்படுத்திச்‌ சிறு சிறு 
எல்லைகளை உண்டாக்கிக்‌ கொண்டு இறுக்கமான : 
உணர்வைப்‌ பெற்றுவரும்‌ தமை பரவலாக வளர்றெது. இந்தத்‌ 
தீயமனப்‌ போக்கை, அரசுகளின்‌ அணுகுமுறைகள்‌ வலுப்‌ 
படுத்துவன்வாகவே அமைந்துள்ளன. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ 
இந்தியாவில்‌, இந்திய மக்களிடத்தில்‌ பரஸ்பர நல்லெண்ணத்‌ 
தையும்‌ நட்புறவையும்‌ வளர்ப்பது நமது கடமை. நமது 
எதிர்காலத்‌ தலைமுறையினருக்கு நாம்‌ உத்தரவாதத்‌ 
தன்மையுடைய நல்வாழ்க்கையையும்‌ பாதுகாப்பான 
சூழ்நிலையையும்‌ உருவாக்கி வைப்பது என்பது நமது 
தலைமுறையினருக்குக்‌ காலம்‌ தந்துள்ள கடமை. இந்தத்‌ 
தலைமுறையினருக்கு வாய்த்துள்ள அறிவியல்‌ சார்ந்த 
கடமை. இந்திய மக்களிடத்தில்‌ சமயச்‌ சார்பற்ற தன்மையை 
யும்‌ இந்திய ஒருமைப்பாட்டையும்‌ காப்பதுமேயாகும்‌. 


காலம்‌ தந்த இந்தக்‌ கடமையை ஏற்க முன்‌ வந்துள்ளது 
தமிழ்‌ நாடு திருவருட்‌ பேரவை. தமிழகம்‌ தழுவிய திருவருட்‌ 
பேரவை உறுப்பினர்கள்‌ தஞ்சையில்‌ சென்ற மாதம்‌ 26, 27ஆம்‌ 
தேதிகளில்‌ கூடினர்‌. இந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தக்‌ 


திருவருள்‌ 413 


காலத்தில்‌ வாய்த்துள்ள அறைகூவலை ஏற்றுப்‌ பணிசெய்ய 
உறுதி கொண்டனர்‌. இதற்கு மனித நேயமிக்க பணியினை 
மேற்கொண்டு புனிதப்பயணம்‌ தொடங்கியுள்ள திருவருட்‌ 
பேரவை அணியினருக்குத்‌ தலைமை ஏற்று அழைத்துச்‌ 
செல்ல மக்கள்‌ பேராயர்‌ மதுரை ஆர்ச்பிஷப்‌ மேதகு டாக்டர்‌. 
எம்‌. ஆரோக்கியசாமி தலைமை ஏற்றுள்ளார்‌. இன்றைய 
வரலாறு தந்துள்ள பணியினைச்‌ செய்து முடிப்பார்‌ என்று 
நம்புகிறோம்‌; வாழ்த்துகின்றோம்‌. 


அமைதி! அமைதி! 


விஞ்ஞானம்‌ வளர்கிறது இல்லை, வளர்க்கப்படுகறது ! 
காலம்‌, எல்லைகளைக்‌ கடந்து மனிதகுலம்‌ உறவு கொண்டு 
இந்தப்‌ பூமியில்‌ ஒரு சேர உண்டு களித்து மகிழ்வதற்காகத்‌ 
தானே வாழ்கிறது! அனால்‌ என்ன நடக்கிறது? அருள்‌ 
நெறியா வளர்கிறது? சன்மார்க்கமா ஆட்சி செய்கிறது? 
சைத்தான்‌ மருள்‌ நெறியில்‌ அழைத்துச்‌ செல்கின்றானே ! 
போர்க்‌ கருவிகள்‌ செய்தல்‌ தொழிலாக அல்லவா அமைந்து 
விட்டது. இரும்பைப்‌ பிடித்த துருவும்‌ சும்மா இருக்காது. 
ஆயுதம்‌ தொட்டவனும்‌ சும்மா இருக்க மாட்டான்‌. நாளுக்கு 
நாள்‌ கொலைக்‌ கருவிகள்‌ உற்பத்தி-அதுவும்‌ அணு 
இராசாயன ஆயுதங்கள்‌ செய்யப்படுகின்றன. இந்த 
ஆயுதங்களைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ இந்தப்‌ பூமியின்‌ 
காற்று மண்டலம்‌, தண்ணீர்‌ மாசுபடுகின்றன. இந்த மாசு பல 
தலைமுறைகளுக்குப்‌ பாதிப்புச்‌ செய்யும்‌ என்று அறிவியல்‌ 
உலகம்‌ எச்சரித்திருக்றெது: எச்சரித்துக்‌ கொண்டிருக்கிறது ! 
பணப்பேயும்‌ அதிகாரப்‌ பிசாசும்‌. : பிடித்தாட்டுப்பவர்‌ 
களுடைய காதில்‌ இந்த அபயக்‌ குரல்‌ விழவில்லையா ? 
அல்லது விழுந்தும்‌ விழாதது போல நடிக்கிறார்களா? 


- இதற்கு ஒரு த்து ப்பன்‌ வைக்க உலக மெங்கிலு: 
முள்ள அனைத்துச்‌ சமய நெறிகளைச்‌ சார்ந்தவர்களும்‌ 


414 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ஒருமித்த குரல்‌ கொடுக்க வேண்டும்‌. உலக நாடுகள்‌ பேரவை- 
ஐக்கிய நாடுகள்‌ சபை ஆற்றல்‌ மிக்குடையதாக அமைய 
வேண்டும்‌. அது போலவே உலக சமயங்களின்‌ மையம்‌-சபை 
ஒன்று தொடங்கப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. இந்த உலக சமய 
சபை உலகத்தில்‌ சகோதரத்துவத்தையும்‌ சமத்துவத்தையும்‌ 
சமாதானத்தையும்‌ வளர்க்கப்‌ பாடுபட வேண்டும்‌; உழைக்க 
வேண்டும்‌. மானுடம்‌ வென்று விளங்க வேண்டும்‌. கணியன்‌ 
பூங்குன்றன்‌ அருளிய “யாதும்‌ ஊரே! யாவரும்‌ கேளிர்‌!” 
என்ற வாக்கு மெய்யாகவே உருப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. 


இதுவே அமைதிக்கு வழி!' : 

யாதொரு நிபந்தனையும்‌ இன்றி மானுடம்‌ வளர, வாழ 
உத்தரவாதம்‌ அளிப்பதே அறிவியலின்‌ நோக்கம்‌! அருளி 
யலின்‌ கடமை! இந்த நோக்கம்‌ நிறைவேற இப்புவியிலுள்‌ 
ளோர்‌ அனைவரும்‌ ஒத்துழைக்க வேண்டும்‌. வியாபார லாப 
நோக்கமின்றி நுகர்வுப்‌ பொருள்கள்‌ மட்டுமே உற்பத்தி செய்ய 
வேண்டும்‌. உலகத்தின்‌ எந்த ஒரு மூலையிலும்‌ தனி ஒருவன்‌ 
கூடப்‌ பட்டினியால்‌ சாக அனுமதித்தல்‌ கூடாது. அறியாமை, 
முற்றாக அகற்றப்படுதல்‌ வேண்டும்‌. விரைவில்‌ உலகம்‌ 
தனக்கு ஒரு மொழியை உருவாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இந்த உலக மொழியை உலக மாந்தர்‌ அனைவரும்‌ “கற்றுப்‌ 
பேச வேண்டும்‌. விரைவில்‌ கடவுள்‌-மானுடம்‌ தழுவிய 
உலகப்‌ பொதுச்‌ சமயமும்‌ ஒன்று கண்டாக . வேண்டும்‌. 
இதற்கு வழி வகுப்பதற்கு வாய்ப்பாகப்‌ போற்றுதலுக்குரிய 
போப்பாண்டவர்‌, திருச்சபைகளுக்குப்‌ பல சமயங்களுடன்‌ 
விவாதித்தல்‌, கலந்துரையாடல்‌, தெளிவுகாணல்‌ நெறியை 
அறிமுகப்படுத்தியுள்ளார்‌. இது வரலாற்றின்‌ திருப்பு மையம்‌! 
போதும்‌. போதும்‌ பிரசாரங்கள்‌! மாந்தர்களிடையே 
அடிக்கடி கூடுதல்‌. கலந்துரையாடல்‌ முதலியன நிகழட்டும்‌! 
அமைதி கனிய பல்‌ இதுவே! அமை யை வளர்ப்போம்‌! 
காப்போம்‌! 


திருவருள்‌ ப 415 


ஞானச்‌ செல்வர்‌ குருநானக்‌ 


இன்றைக்கு ஐந்நூறு ஆண்டுகளுக்கு முன்‌ பாஞ்சாலத்‌ 
தில்‌ ஒரு சமயப்‌ புரட்சி தோன்றியது. ஞானப்‌ பெருந்தகை 
குருநானக்‌ தோன்றிய காலம்‌. வட இந்தியாவில்‌ இந்து, 
முஸ்லீம்‌ புகைச்சல்கள்‌ இருந்த காலம்‌. இந்து. சமயத்தில்‌ 
சாதிவெறியும்‌ புரோகிதர்களின்‌ அதீக்கமும்‌ பொருளற்ற 
சடங்குகளும்‌ ஆதிக்கம்‌ செய்த காலம்‌. இந்தக்‌ காலக்‌ 
கட்டத்தில்‌ இந்திய சமூகத்தைப்‌ பிடித்திருந்த நோயை 
அகற்றத்‌ தக்க மருத்துவராக ஞானப்‌ பெருந்தகை குருநானக்‌ 
தோன்றினார்‌. ஞானக்கதிரவன்‌ குருநானக்‌ பிறப்பில்‌ இந்து. 
அவர்‌ பிறந்த குலம்‌ க்ஷத்திரியகுலம்‌. அவர்‌ இந்து-முஸ்லீம்‌ 
சமயங்களை இணைத்து ஒரு புதிய மதத்தையே 
உருவாக்கினார்‌. குருநானக்‌ அவர்கள்‌ உபதேசம்‌ ஒருவன்‌ 
இந்துவுமல்லன்‌; முஸ்லீமும்‌ அல்லன்‌ என்பது. மக்களைச்‌ 
சமய அடிப்படையில்‌ இந்து என்றும்‌ முஸ்லீம்‌ என்றும்‌ 
பிரிப்பது தவறு; மக்கள்‌ தாமே என்பது உபதேசத்தின்‌ 
விழுமிய பொருள்‌. 


குருநானக்கின்‌ சீக்கிய சமயம்‌ மக்களை மக்களுக்குத்‌ 
தொண்டு செய்வதை மையமாகக்‌ கொண்டது. சீக்கியசமயம்‌ 
சகோதரத்துவத்தையும்‌ வற்புறுத்தியது; வற்புறுத்துறெது. 
சீக்கிய சமயக்‌ குருத்துவாரங்கள்‌ சமத்துவம்‌, அன்பு, 
தோழமை என்பனவற்றை நடைமுறைப்படுத்தும்‌ அறப்பணி 
மனைகளாக இன்றும்‌ விளங்குகின்றன. 


ஞானப்‌ பெருந்தகை குருநானக்‌ இந்து. இஸ்லாமிய 
மதங்களை ஆராய்ந்து இவ்விரண்டு மதங்களிலிருந்த நலன்‌ 
தரும்‌ கொள்கைகளை, கோட்பாடுகளை இணைத்தார்‌. 
சீக்கிய சமயத்திற்கு மறுபிறப்புண்மை. மாயைக்‌ கொள்கை 
உண்டு. இவை இந்துமதக்‌ கொள்கை. ஒரே கடவுள்‌. உருவம்‌ 
அற்றவர்‌ என்பது முக்கிய மதக்‌ கொள்கை. இந்தக்‌ கொள்கை 
கள்‌ இஸ்லாமிய மதத்திலிருந்து எடுத்துக்‌ கொண்டவை 


416 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


யாகும்‌. “ஹிந்து சமயமும்‌ இஸ்லாம்‌ மதமும்‌ மணந்தன” 
என்று சீக்கிய எழுத்தாளர்கள்‌ இதனைப்‌ புகழ்ந்தனர்‌. எந்த 
ஒரு சூழ்நிலையிலும்‌ குருநானக்‌ அறிவுக்கு ஒவ்வாத 
கொள்கைகளை, கோட்பாடுகளை எடுத்துக்‌ கொள்வதில்லை. 
சீக்கிய மத சித்தாந்தப்படி. இறைவன்‌ எங்கும்‌ நிறைந்தவன்‌. 
இஸ்லாம்‌ மதத்தின்‌ சமத்துவக்‌ கொள்கைகளை அப்படியே 
குருநானக்‌ ஏற்றுப்‌ போற்றினார்‌. குருத்துவாராவில்‌ வழிபாடு 
செய்யும்‌ பொழுதும்‌ சரி குருத்துவாராவில்‌ உண்ணும்‌ 
பொழுது சரி, பணம்‌, பதவி என்ற ஏற்றத்தாழ்வின்றிச்‌ 
சமநிலையில்‌ அவரவர்‌ வந்த வரிசைப்படிதான்‌ வழிபாட்டில்‌ 
கலந்து கொள்ள வேண்டும்‌; உணவருந்த வேண்டும்‌ என்ற 
நடைமுறையை குருத்துவார்‌ நடையாக்கினார்‌. “சத்சங்‌' என்ற 
இந்த நடைமுறை இஸ்லாத்தைச்‌ சார்ந்தது. 

மதங்கள்‌ காலத்திற்குக்‌ காலம்‌ பல்வேறு மதங்களின்‌ 
ஏற்புடைய கொள்கைகளை ஏற்று வலிமையும்‌ புதுமையும்‌: 
பொறுமையும்‌ பெற்று வளர்த்தால்‌ பல மதங்கள்‌ தோன்று 
வதைத்‌ தவிர்த்து விடலாம்‌. மதங்களுக்கிடையில்‌ சண்டைகள்‌ 
தோன்றுவதையும்‌ தவிர்க்க இயலும்‌, தொன்மைக்‌ காலத்தில்‌ 
மதங்கள்‌ நெகிழ்ந்து கொடுத்தன. காலப்போக்கில்தான்‌ 
பழக்கங்களால்‌ கெட்டி தட்டிப்‌ போன மதபீடங்கள்‌ 
நெகிழ்ந்து கொடுக்க மறுத்தன. 


குருநானக்‌ புதிய மதத்தை உருவாக்க விரும்பினார்‌. 
ஏன்‌? இரண்டை ஒன்றாக்க நினைத்தார்‌. இந்து மதத்தையும்‌ 
இஸ்லாம்‌ மதத்தையும்‌ இணைத்து ஒரே மதமாக்க முயன்றார்‌. 
இணைப்பிற்கு: உரிய இரண்டு மதங்களிலும்‌ அற்புதமான 
வாழ்வியற்‌ கொள்கைகள்‌ இருந்தன. குருநானக்‌ வெற்றியும்‌ 
பெற்றார்‌! இந்து-இஸ்லாமிய இணைப்பாகச்‌ சீக்கியமதம்‌ 
தோன்றியது. அனுபூதிச்‌ செல்வர்‌ குருநானக்‌ வெற்றி 
பெற்றார்‌. இந்து, முஸ்லீம்‌ மக்கள்‌ இணைந்தனர்‌. சக்கரவர்த்தி 
அக்பர்‌ ஏற்றார்‌. ஏன்‌, இன்றும்‌ ஞானச்‌ செல்வர்‌ குருநானக்‌ 
வழியில்‌ இந்திய மக்கள்‌ நடைபயிலக்‌ கூடாது? 


வானொலியில்‌ 


அகன்‌ பகையை வெல்க! 


மனித உலகம்‌ இன்பத்தையே விழைகிறது. 
அதற்காகவே உழைக்கிறது. ஆயினும்‌, இன்பத்தின்‌ சாயல்‌ 
கூட இன்னும்‌ மனித உலகத்தை அணுகவில்லை. இன்பத்தின்‌ 
நிழல்களைத்தான்‌ இன்பமென்று கருதி உலகம்‌ அனுபவித்துக்‌ 
கொண்டி ருக்கிறது. என்ன இருந்தாலும்‌ நிழல்‌ நிழல்தானே! 
இன்று மனித உலகம்‌, இன்பத்தை ஆரத்‌ துய்க்க முடியாமல்‌ 
தடையாக இருப்பது புறப்பகையன்று. ஒரு. காலத்தில்‌ 
புறப்பகையும்‌ மனிதனை வருந்தியது. “நறுக்‌” கென்று தைக்கும்‌ 
புறப்பகைகளைக்‌ கடிதில்‌ உணர்ந்த மனிதன்‌ புறப்பகைகளை 
வெற்றி காண்பதில்‌ படிப்படியாக முன்னேறிவிட்டான்‌. 


அதலால்‌, இன்று அவனை . வெள்ளம்‌ வருத்துவ 
தில்லை; த சுடுவதில்லை: கொடிய விலங்குகளும்‌ கூட 
வருத்துவதில்லை; அவற்றையெல்லாம்‌ முறைப்படுத்தித்‌ தன்‌ 
ஆற்றல்‌ எல்லைக்குள்‌ உட்படுத்தி, அனுபவத்திற்குக்‌ கொண்டு 
வந்து விட்டான்‌. அஃதோர்‌ அற்புதமான சாதனை, அந்தச்‌ 
சாதனையின்‌ அருமையைக்‌ குறைத்து மதிப்பிடுவதில்‌ . 
பொருளில்லை. ஆயினும்‌ பலவற்றைப்‌ பழக்கிய அவன்‌, 


418 ப தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பழகத்‌ தவறிவிட்டான்‌. நாயினை, மிக நல்ல விதமாகப்‌ 
பழக்கினான்‌. 


அனாலும்‌, அவன்‌ பழகத்‌ தவறிவிட்டான்‌. அவனை 
இன்று வருத்துவது புறப்பகையல்ல. அகப்‌ பகையேயாகும்‌. 
அனல்‌ அவனைச்‌ சுடுவதில்லை. அனாலும்‌ அழுக்காற்றுத்‌ தீ 
அவனைச்‌ சுடுகிறது. அலைகடல்‌ அவனை வருத்துவ 
தில்லை. அதனை அடக்கிக்‌ கலம்‌ செலுத்துகிறான்‌. 
அனாலும்‌, அவா வெள்ளம்‌ அவனை அலைக்கழிக்கிறது. 


இந்த அகப்பகையை வென்று, வெற்றி பெற்றாலே 
மனிதன்‌ பகைப்புலத்துக்கு அளாக மாட்டான்‌. மனிதனின்‌ 
வாழ்வில்‌ படைக்‌ கலங்கள்‌ மட்டும்‌ அஞ்சாமைக்கு 
அடையாளமல்ல. படைக்கலம்‌ தாங்கியவர்களிலும்‌, பஞ்சை 
மனிதர்‌ உண்டு. படைக்கலம்‌ தாங்காமலே கூடச்‌ 
செருக்களத்தில்‌ நின்ற வீரர்களும்‌ உண்டு. அப்பரடிகள்‌ 
படைக்கலம்‌ தாங்கிய வீரரா? வில்லைத்‌ தாங்கினாரா? 
வாளைத்‌ தாங்கினாரா? ஒன்றையும்‌ இல்லை! ' அவருடைய 
நெஞ்சத்தைப்‌ பழுதிலாத்‌ துறவு என்ற அரணில்‌ சேர்த்தார்‌. 
அங்கே நிலைநிறுத்தினார்‌. 


"ஓடும்‌, செம்பொன்னும்‌ ஒக்கவே நோக்கினார்‌. 
ஒண்திறல்‌ பிறந்தது. இறைவன்‌ திருநாமமாகிய ஐந்தெழுத்‌ 
தையே நாவினில்‌ படைக்கலமாகக்‌ கொண்டார்‌. கோட்டை 
கொத்தளங்கள்‌ . பெற்று-கொடி கட்டி அண்ட பல்லவப்‌ 
பேரரசை வெற்றி கண்டார்‌. அஞ்சுவது யாதொன்றுமில்லை. 
அஞ்ச வருவதுமில்லை என்று, அடலேறு என முழங்கினார்‌. 
இந்தத்‌ தறுகண்மை-பேராண்மை சமய நெறிக்கே உரியது. 
அருளியலுக்கே உரியது. 


ஆனால்‌ ஐயகோ! இன்றையச்‌ சமய வாழ்க்கை 
அச்சத்தின்‌ கொள்கலனாக மாறியிருக்கிறது. கோட்டைக்‌ 
குரிய பல்லவப்‌ பேரரசனையே கலங்கவைத்த நெறியினைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ கோட்டையின்‌ காவல்காரர்களைக்‌ கண்டே 


வானொலியில்‌ 419 


கலங்குகிறார்கள்‌. இன்று, சமயம்‌ வாழ்க்கைக்காக இல்லாமல்‌ 
வயிற்றுப்‌ பிழைப்புக்காக என்று ஆகிவிட்டது. பயனுக்காக 
அன்றி, படாடோபத்துக்காக என்றாகிவிட்டது. இன்றைய 
சமய உலகில்‌ ஈர நெஞ்சினைக்‌ காணோம்‌. அதலால்‌ கனிந்த 
அன்பினையும்‌ காணோம்‌. அஞ்சாமை யின்மையால்‌ 
சைத்தானும்‌ கைவரிசை காட்டுகின்றான்‌. 


அதலால்‌, எங்கு நோக்கினும்‌ துன்பம்‌, பகை! இந்த 
இருண்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை வழிகாட்டிக்‌ காப்பாற்ற 
வல்ல அசிரியன்‌ அப்பரடிகளேயாம்‌. அப்பரடிகள்‌ மனித 
உலகத்தின்‌ துன்பம்‌ துடைக்க வந்த மாமணி! இருள்‌ கடிந்து 
எழுந்த ஞாயிறு! வாழ்க்கைக்கொரு வழித்‌ துணை! 
அப்பரடிகள்‌ உபதேசங்களால்‌ மட்டுமல்ல, அவர்தம்‌ 
வாழ்க்கையாலும்‌ நமக்கு வழிகாட்டினார்‌. மனம்‌ ஒரு 
தன்மைத்தாயிருக்கக்‌ கூடியதல்ல. நெஞ்சமும்‌ கூட 
அப்படித்தான்‌. இறைவனை விட்டு ஒரு நொடி பிரிந்திருந்‌ 
தாலும்‌ அது கெட்டுவிடும்‌. புறத்தே மண்டித்‌ திணிந்து 
கடக்கும்‌ தீமைக்கு உடனே பற்றிக்கொள்ளும்‌ அற்றலுண்டு. 
அதனாலன்றோ “நினையாது ஒருபோதும்‌ இருந்தறியேன்‌” 
என்று கூறுகின்றார்‌. மாணிக்கவாசகரும்‌ “இமைப்‌ பொழுதும்‌ 
என்‌ நெஞ்சில்‌ நீங்காதான்‌ தாள்‌ வாழ்க!” .என்று குறிப்பிடு 
கின்றார்‌. நெஞ்சத்தை இறைவனை நினைந்து கொண்டிருப்‌ 
பதிலேயே பழக்க வேண்டும்‌. அஃது ஒருபொழுது மறந்தாலும்‌ 
உடன்‌ பாசி மூடிக்கொள்ளும்‌. 


ஆதலால்‌, அப்பரடிகளுடைய நெஞ்சு எப்பொழுதும்‌ 
இடையீடில்லாமல்‌ இறைவனுடைய திருவடிகளைத்‌ தடவிக்‌ 
கொண்டிருந்ததாம்‌. இன்றோ நம்முடைய கைகள்தாம்‌ 
இறைவனின்‌ திருமேனிகளைத்‌ தீண்டித்‌ தடவுகின்றனவே 
தவிர, நம்முடைய நெஞ்சு அவனைத்‌ தடவித்‌ தீண்டுவ 
தில்லை. 


உடலுக்கு உயிர்ப்பு உயிர்‌. உயிர்க்கு உயிர்ப்பு இறை. 
உடல்‌ உயிர்‌ உறவுக்கு, இணைப்பு மூச்சுக்‌ காற்று. உயிர்க்கு 


420 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உயிர்ப்பு இறை. இந்த இணைப்புக்கு அன்பே காரணம்‌. 
இங்ஙனம்‌ நெஞ்சத்தை இறைவன்‌ தாளிணைகளுக்குத்‌ தந்து 
வாழும்‌ வாழ்க்கையே வாழ்க்கையென்றார்‌ அப்பரடிகள்‌. 
இறைவனை நமக்குப்‌ பெற்றுத்‌ தர வல்லது-நம்மிடத்தில்‌ 
இருத்தி வைக்க வல்லது-அன்பேயாகும்‌. மாணிக்கவாசகர்‌ 
இந்த அன்பினை ஆற்றல்‌ மிக்க அன்பு என்று கூறுவார்‌. 

அப்பரடிகள்‌ “ஐயன்‌ ஓஐயாறனார்க்கு அன்பலால்‌ 
பொருளில்லை” என்றார்‌. அது போலவே, தொண்டு 
செய்தலே உயிர்க்கு ஊதியம்‌ என்றார்‌. அப்பரடிகள்‌ காட்டிய 
இறைவனை விட்டுப்‌ பிரியாத நெஞ்சும்‌ அவர்‌ காட்டிய 
அன்பும்‌, அவர்‌ காட்டிய தொண்டும்‌, நம்மைச்‌ சேருமாயின்‌ 
அவலம்‌ வந்து அடையாது. ஈறிலாப்‌ பதங்கள்‌ யாவையும்‌ 
கடந்த இன்ப அன்பு கிடைக்கும்‌. இம்மையோடன்றி, 
மறுமையும்‌ ஏமாப்புடன்‌ வாழலாம்‌. 


குறையும்‌ நிறையும்‌ 


இறைவன்‌ எங்குள்ளான்‌ ! இஃது ஒரு பழைய வினா. 
மறைகள்‌, இறைவனை இன்னமும்‌ தேடிக்கொண்டிருக்‌ 
கன்றன. கடவுளை நாடும்‌ நெறியில்‌ பத்திமை பூண்டொழுகு 
கின்றவர்கள்‌ இறைவனை ஓயாது தேடிக்கொண்டிருக்‌ 
கின்றனர்‌. தீர்த்தங்களில்‌ மூழ்கித்‌ தேடுகின்றனர்‌. பூசனையில்‌ 
புகுந்து தேடுகின்றனர்‌. பக்தர்கள்தான்‌ இப்படித்‌ தேடுகின்‌ 
றார்கள்‌ என்றால்‌ நாத்திகர்களும்‌ தேடிக்கொண்டிருக்‌ 
கின்றனர்‌. அனால்‌ இறைவன்‌ அகப்படவில்லை. இருக்கின்ற 
இடத்தில்‌ தேடினால்தானே அகப்படுவான்‌. அப்படியானால்‌ 
எங்கு இறைவனை எளிதிற்‌ காணலாம்‌? 


மனிதன்‌, குறையுடையவன்‌: அனால்‌, நிறையை 
அடைய வேண்டியவன்‌. குறை, அவனது மாற்ற முடியாத 
இயல்பன்று. குறை, நிறையாக மாறி வளரத்தான்‌ வாழ்க்கை. 
நிறை என்பது அற்புதமான சொல்‌, நிறை உணர்த்தும்‌ பண்பு 


வானொலியில்‌ 421 


அல்லது தன்மை இறையியற்‌ சார்புடையது, இல்லை! 
இறையியலிலேதான்‌ நிறையெனப்‌ பெயர்‌ பெறுகிறது. நிறை, 
நிலையில்‌ நிற்றல்‌; மனித நிலையில்‌ நிற்றல்‌, பிறிதின்‌ துயர்‌ 
பொறாத தன்மையான மனம்‌ என்பார்‌, “மென்சிஸ்‌” என்ற 
சீன நாட்டு அறிஞர்‌. வள்ளுவம்‌, “பிறதின்‌ நோய்‌ தந்‌ 
நோய்போல்‌ போற்றுதல்‌” என்று வகுத்துக்‌ காட்டும்‌ நிறை, 
ஒழுக்கத்தின்‌ நிறைவு என்பார்‌ வள்ளுவர்‌. “நிறைகாக்கும்‌ 
காப்பே தலை” என்பார்‌. இது மனித குலத்திற்குப்‌ 
பொதுவென வகுத்த நெறியே! பொறிகள்‌ வாயிலாகப்‌ 
புறத்தே சென்று அலையாமல்‌ உயர்‌ அறிவின்‌ வழி! உயிர்‌ 
நிலை நிற்றல்‌ நிறையெனப்படும்‌. நிறையுடையார்‌ 
அவலற்றோர்‌; அவா அற்றோர்‌; வெகுளுதல்‌ இல்லாதவர்‌. 
இத்தகு நிறையுடையார்‌ நெஞ்சினுள்ளே இறைவன்‌ 
இருக்கின்றான்‌. அவர்களின்‌ தூய அன்புத்‌ தவத்தில்‌ 
வெளிப்படுகின்றான்‌. அவர்களின்‌ கருணை நிறைந்த சீலத்தில்‌ 
உறைகின்றான்‌. நிறையுடையார்‌ நெஞ்சம்‌ இறைவன்‌ வாழும்‌ 
இடம்‌! நிறையுடையாரைக்‌ கண்டால்‌ தொழுது போற்றுமின்‌ ! 


உலகியலின்‌ உயிர்நாடி நீரினுள்‌ அமைந்து கிடக்கிறது. 
“நீரின்‌ றமையாது உலகு” என்பார்‌ வள்ளுவர்‌. தண்ணீர்‌ 
உலகத்தின்‌ இன்றியமையாத்‌ தேவை. வெப்பம்‌ தணிதற்கும்‌ 
தூய்மை பெறுதற்கும்‌, வளர்ந்து வாழ்தற்கும்‌ நீரே பயன்‌ 
படுகிறது. அதனாலன்றோ நீரின்‌ சின்னமாகிய கங்கையைக்‌ 
கடவுள்‌ தன்‌ தலைமீது தாங்கினான்‌. அஃதொரு புராண 
மல்ல; வரலாறல்ல; வாழ்வியல்‌ முறை. “தண்ணீரின்‌ அருமை 
தெரிந்து தலைமேற்கொள்க !” என்பதே தத்துவம்‌. தீர்த்தங்கள்‌ 
அடுவதனால்‌ மட்டும்‌ பயனன்று. தீர்த்தங்களின்‌ உயிர்ப்பு, 
நிலையான தூய்மைப்‌ பெருக்கம்‌; வெப்பம்‌ தணிதல்‌; 
உயிர்க்குறு உதவி செய்தல்‌ அகிய செய்தவம்‌ மேற்கொள்வார்‌ 
நிறைவுடைய நெஞ்சினராவர்‌. நீரின்‌ பெருமையறிந்து ஏற்றுப்‌ 
போற்றுதல்‌-நீரைத்‌ தொழுதல்‌ நன்று. நீரினுள்‌ நிமலன்‌ 
நிலவுகின்றான்‌. அப்பரடிகளும்‌ இறைவனைத்‌ “தர்த்தங்கள்‌ 
அனான்‌” என்பார்‌. 


422 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இயற்கை! இஃது இறைவனின்‌ மறுபெயர்‌. 
இயற்கையின்‌ விரிவு பசிய சோலைகள்‌! மலர்க்காடுகள்‌ ! 
அம்மம்ம! மலரின்‌ எழிலும்‌ வண்ணமும்‌ கைபுனைந்தி 
யற்றாக்‌ கவின்பெறு வனப்பாகும்‌. மலரினூடே மண்டிக்‌ 
கிடக்கும்‌ தண்ணளியும்‌ மணமும்‌, மலரினுள்‌ தேனும்‌ 
இறைவனைக்‌ கைதேர்ந்த சிற்பி என்று பறைசாற்றிக்‌ 
கொண்டிருக்கின்றன. சிற்பி, சிற்பத்தினுள்‌ உறைகின்றான்‌ ! 
இறைவன்‌ மலராக இருக்கின்றான்‌. “வாசமலரெலாம்‌ 
அனாய்‌ நீயே!” என்பார்‌ அப்பரடிகள்‌. “பார்க்கின்ற மலரூடு 
நீயே யிருத்தி, பனிமலர்‌ எடுக்கவும்‌ நண்ணுகிலேன்‌” என்பார்‌ 
தாயுமனார்‌. ஆம்‌! மலராக-மலரினுள்ளே மணமாக 
மலரினால்‌ விளையும்‌ மகிழ்வாக இறைவன்‌ இருக்கின்றான்‌. 
இவ்வண்ணம்‌ கண்டு ஏத்திடுக! 


ஓசையும்‌ ஒலியும்‌ இயல்பில்‌ இன்பமூட்டுவன. முறை 
தவறினால்‌ இன்பம்‌ தருவதுகூட ஏதம்‌ விளைவிக்கக்கூடும்‌. 
ஒலியை முறையாக நிரல்படுத்தி ஒலித்தால்‌ அவ்வொலி 
இன்பம்‌ தரும்‌. அதுவும்‌ பறையில்‌ ஓலியெழுப்பினால்‌ பறந்து 
திரியும்‌ நெஞ்சம்‌ உள்ளொடுக்கி ஒன்றி நினைக்கும்‌. 
அதனாலன்றோ, “ஓசை ஒலியெலாம்‌ ஆனாய்‌” என்றார்‌ 
அப்பரடிகள்‌. பறை தரு முறை ஒலியில்‌, இதயம்‌ தழுவும்‌ 
இசையொலியில்‌ இறைவனுள்ளான்‌ என எண்ணித்தொழுக! 


இறைவன்‌ மீதுள்ள தணியாக்‌ காதலால்‌ அவனுக்குப்‌ 
பொருள்களைப்‌ படைக்கின்றோம்‌. அப்பொருள்‌ ஏது? 
அவனாற்றலால்‌, அவனருளால்‌ விளைந்தவை! அவை 
களாகவே அவனிருக்கிறான்‌. திருவிளக்கை ஏற்றி வழிபடு 
கின்றோம்‌. அனால்‌ அவனையே சூழொளி விளக்காக 
கருதுகின்றார்‌ மாணிக்கவாசகர்‌. பழங்களைப்‌ படைக்‌ 
கின்றோம்‌. அப்பழத்திடையில்‌ சுவையாகக்‌ காண்கிறார்‌ 
அப்பரடிகள்‌. எனவே, அந்தப்‌ பொருள்கள்‌ வேறல்ல, அவன்‌ 
வேறல்ல.. அறிந்து ஏத்துக ! 


வானொலியில்‌ ்‌ 423 


இதயம்‌, உணர்வில்‌ பொங்கி வழியும்பொழுது கவிதை 
பிறக்கிறது. அருவி, உயர்ந்தது. அருவியிழிந்து வரும்‌ மலை 
அதனினும்‌ உயர்ந்தது. செஞ்சொற்‌ கவிதை உயர்ந்தது; கவிதை 
பொழிந்திடும்‌ கவிஞனின்‌ நெஞ்சம்‌ அதனினும்‌ உயர்ந்தது. 
அவன்‌ தரும்‌ பாட்டினுள்‌ கடவுள்‌ தங்குகின்றான்‌. அதனா 
லன்றோ அவனே, “அருச்சனை பாட்டேயாகும்‌” என்று 
கூறினான்‌ சுந்தரரிடம்‌! “அருச்சனை செயல்‌! காகிதப்பூ 
பாட்டு. இயற்கை அப்பாட்டினுள்‌ அவன்‌ தங்கியிருக்‌ 
கின்றான்‌. பாட்டினைப்‌ பாடுக! பாட்டுடைப்‌ பொருளை 
உணர்க! மாணிக்கவாசகர்‌ உணர்த்தியதைப்‌ போல அவன்‌ 
பாட்டுடைப்‌ பொருளாக நிலவுவதை நினைந்து தொழுமின்‌ ! 


அருண்‌ நெறி வாழ்க்கை! 


நமது தாய்மொழியில்‌ நிறைய இலக்கியங்கள்‌ உண்டு. 
புறத்திணை இலக்கியங்களும்‌ உண்டு. அகத்திணை 
இலக்கியங்களும்‌ உண்டு. இத்த இரண்டினையும்‌ கடந்து 
வளர்ந்த அருள்திணை இலக்கியங்களாகிய பக்தி இலக்கியங்‌ 
களும்‌ உண்டு. கடவுள்‌ நம்பிக்கையுடையவராயிருப்பதும்‌, 
அருள்நெறி வாழ்க்கை வாழ்வதும்‌ எளியதொன்றல்ல. 


விஞ்ஞானிக்குத்‌ தேவையான அனைத்து அற்றல்‌ 
களும்‌-அவ்வாற்றல்களோடு, மேலும்‌ சிறந்த சீலமாகிய 
தவமும்‌ தேவை. விஞ்ஞானத்தின்‌ படைப்புக்கள்‌ உலகியலை 
வளப்படுத்த மாறாது பயன்படுவன போலவே மனித இயலில்‌ 
உள்ளங்களை மாறாது வளப்படுத்தப்‌ பயன்பட வல்லவை 
மெய்ஞ்ஞானம்‌. அதாவுது பத்திமை வாழ்வு. ஆயினும்‌ இன்று 
பத்திமை வாழ்வு அங்ஙனம்‌ பயன்படாமையின்‌ காரணமாக 
அதன்‌ மீது ஐயங்கள்‌ எழுந்துள்ளன. ஏன்‌? எதிர்க்களம்‌ 
ஒன்றே தோன்றி வளர்ந்து வருகிறது. 

அருளியல்‌ வாழ்க்கை ஆற்றல்‌ நிறைந்த வாழ்க்கை, 
அறிவறிந்த ஆள்வினையுடைய வாழ்க்கை. அன்பில்‌ தழைத்த. 


424 | தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வாழ்க்கை. அச்சத்தை உதறிய வாழ்க்கை. தனியுணர்வு செத்த 
வாழ்க்கை. பொதுவில்‌ பூத்த வாழ்க்கை. இந்த இலக்கணத்‌ . 
தோடு நமது அருளியல்‌ வாழ்க்கை அமையுமானால்‌ 
மறுப்பார்‌ யார்‌? கதிரவன்‌ உலாப்‌ போதலை மறுப்பாரும்‌ 
உண்டோ? . வீசு தென்றலை மறுப்பாருண்டோ? இறைவ 
னிடத்தை உலகத்திற்கு அப்பரடிகள்‌ அறிமுகப்படுத்து 
கின்றார்‌. கோட்டையென விளங்கும்‌ கோயிலைக்‌ காட்டியா? 
அழியாப்பசிக்குப்‌ பயன்படும்‌ அப்பத்தைக்‌ காட்டியா? 
இல்லை! இல்லை! மாசில்‌ வீணையைக்‌ காட்டுகின்றார்‌. 
இசைக்குரிய இசைவிக்கும்‌ ஆற்றல்‌ வேறு எதற்கு உண்டு! 
கடக்‌ களிற்றையும்‌ அடக்க வல்லது இசை. 

மாலையில்‌, மஞ்சள்‌ வானத்தில்‌ திங்கள்‌ ! வீசுதென்றல்‌ ! 
அடைந்துகிடக்க வீடுகட்டிய ஒருவன்‌ அதனைக்‌ கடந்து 
வெளியே வருகிறான்‌. காவலோடு வெளியே உலாப்‌ 
போகிறான்‌. ஏன்‌? வீசுதென்றலை அனுபவிக்க! இன்பத்திற்கு 
எல்லையேயான இளவெயிலை வஞ்சனையிற்றிக்‌ காழ்ப்புக்‌ 
கலப்பின்றிக்‌ கலகப்‌ புகைச்சலின்றி அனுபவிக்க! அகா! 
என்ன இனிமை! வண்டுகள்‌ பாடுகின்றன ! தண்ணீர்‌ தங்கிய 
பொய்கை! அதன்‌ எல்லையில்‌ இனிய காற்று! தண்ணளி 
தழுவிய காற்று! இத்தகு இன்பமயமானதாக இறையின்‌ 
திருவடிகளைக்‌ காட்டுகின்றார்‌. 


“மாசில்‌ வீணையும்‌ மாலை மதியமும்‌ 
வீசு தென்றலும்‌ வீங்கிள வேனிலும்‌ 
மூசு வண்டறை பொய்கையும்‌ போன்றதே 
ஈசன்‌ எந்தை இணையடி நீழலே.” 


என்பது, அப்பர்‌ திருப்பாட்டு. 


இன்றைய சமுதாயத்தில்‌ அருளியல்‌ வாழ்க்கை 
இத்தகைய இன்பம்‌ தழுவியதாக இருக்கிறதா? இன்று சமய 
வடிவம்‌ தெரிகிறது. ஆனால்‌ வாழ்க்கையைக்‌ காணோம்‌. 
ஆரவாரம்‌ கேட்கிறது. அனால்‌ அமைதியைக்‌ காணோம்‌. 


வானொலியில்‌ 425 


தண்ணளியைக்‌ காணோம்‌. தருக்குகளைக்‌ காண்கின்றோம்‌. 
ஒருமையினைக்‌ காணோம்‌. வேற்றுமையினைக்‌ காண்‌ 
கிறோம்‌. இந்த அவல நிலைமை எங்கிருக்கிறது! எங்கில்லை! 
என்று சொல்ல முடியாது. எங்கும்‌ பரவிக்‌ கிடக்கிறது. சமயம்‌ 
ஒரு தத்துவம்‌ மட்டுமல்ல. அஃது ஒரு வாழ்க்கை முறை. 


கடவுள்‌ வாழ்த்துப்‌ பொருளல்ல; வாழ்வுப்‌ பொருள்‌. 
சமயம்‌ உருவங்களோடு நிற்பதல்ல. உருவங்களைக்‌ கடந்த 
உணர்வால்‌ உணர்வையும்‌ கடந்த இன்ப அன்பால்‌ மனித 
மனங்கள்‌ மலரினும்‌ சிறந்து மணம்‌ பரப்ப வேண்டும்‌. 
கனியிலும்‌ சிறந்த கனிவு பெற வேண்டும்‌. தீங்கரும்பினும்‌ 
சிறந்த சுவை பெற வேண்டும்‌. அப்பொழுதே சமய வாழ்வு 
முழுமை பெறுகிறது. 


இறைவன்‌ தீதற்றோர்‌ திருவுளங்களில்‌ எழுந்தருளவே 
விரும்புகின்றான்‌. காஞ்சி மன்னன்‌ கட்டிய பெருங்கோயிலை 
வறிதே விட்டு விட்டு உள்ளத்தால்‌ தூயதாகிய பூசலார்‌ 
நாயனார்‌ மனத்தைத்‌ திருக்கோயிலாகக்‌ கொண்டு எழுந்‌ 
தருளினான்‌. 


அதலால்‌ உள்ளத்தைக்‌ கோயிலாக்குங்கள்‌ ! அதனை 
அன்பினால்‌ மெழுக்கிடுங்கள்‌! இறைவனை எழுந்தருளச்‌ 
செய்யுங்கள்‌! பண்டு கண்ணப்பன்‌ வழங்கயெ அன்பினைப்‌ 
போன்று இறைவனுக்கு வழங்குங்கள்‌! அவனுடைய 
தண்ணருள்‌ சுரக்கும்‌! புன்புலால்‌ யாக்கை புனிதமாகும்‌! 
உங்கள்‌ புலன்களில்‌ இறைவன்‌ தங்கித்‌ திளைப்பான்‌ ! 
திருவருள்‌ சுரப்பான்‌ ! இன்பதே சூழும்‌. எல்லோரும்‌ வாழ்க! 
காட்டக்‌ குறையாது; மாறாக அது வளரும்‌ இயல்புடையது. 
இன்று உலகை அச்சுறுத்திக்‌ கொண்டிருக்கும்‌ போர்க்‌ 
கொடுமையினின்றும்‌ மனித உலகைக்‌ காப்பாற்றும்‌ சாதனம்‌ 
அன்புடமையேயாகும்‌. இம்மைக்கும்‌ மறுமைக்கும்‌ எழுமைக்‌ 
கும்‌ இன்பம்‌ தருவது அன்புடைமையே யாகும்‌. 
௫.௩ ப.௮.௨. 


426 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இத்தகு உயர்ந்த அருள்‌ நலம்‌ கொழித்திடும்‌ அன்பினை 
அன்றாட வாழ்வில்‌ அகத்திலும்‌, புறத்திலும்‌ கண்டு வாழ்‌ 
வித்து வாழ்வோமாக, 

“அன்பின்‌ வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு 

- என்புதோல்‌ போர்த்த உடம்பு.” 


“மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌ அனைத்துஅறன்‌ 
ஆகுல நீர பிற.” 


சாறாக்கி பொது நீதி 


நிலத்தின்‌ கடினத்‌ தன்மையை இளக்கி, நெழெச்‌ செய்து 
பயன்படு பொருள்களின்‌ விளைவுக்குத்‌ தகுதியாக்குவது 
உழவு. சுவையுடையனவாக, அனால்‌ சுவைக்க முடியாதன 
வாக ஒன்றோடொன்று மாறுபட்ட சுவையுடையனவாகெ 
பொருள்களைச்‌ சுவைத்தற்குரிய சுவையுடையனவாக அக்கு 
வது சமைத்தல்‌. அவன்‌ ஐந்திணை இன்பத்‌ துய்ப்பிற்கு 
எழிலறு பருவம்‌ எய்துதலைச்‌ சமைதல்‌ என்று கூறுவது தமிழ்‌ 
வழக்கு. அதுபோல மதனித உள்ளங்களை இன்ப அன்பின்‌ 
வினைநிலமாகத்‌ தகுதிப்படுத்திப்‌ பக்குவப்படுத்தும்‌ தத்துவத்‌ 
திற்கு-வாழ்க்கை முறைக்குச்‌ சமயம்‌ என்பது பெயர்‌. மனித 
வாழ்க்கையைச்‌ சமைத்துப்‌ பக்குவப்படுத்துவதே சமயத்தின்‌ 
நோக்கம்‌. 

இந்த விழுமிய நோக்கத்தோடு, பரந்த நிலவுலகத்தின்‌ 
கண்‌, தோன்றியுள்ள சமயங்கள்‌ பலப்பல. சமயங்கள்‌ பலப்பல 
வாயினும்‌ அவையனைத்திற்கும்‌ நோக்கம்‌ ஒன்றேயாம்‌. ஓர்‌ 
இசையரங்கில்‌ பலர்‌ பல வாத்தியங்களை இயக்கி இசை 
யெழுப்புகின்றனர்‌. அங்ஙனம்‌ எழுப்பும்‌ இசையொலி வேறு 
வேறு ஒலியமைப்புடையனவேயாம்‌. ஆயினும்‌, சுருதி, பண்‌, 
தாளம்‌ மாறுபடாது என்பதை நினைவில்‌ கொள்ளல்‌ 
வேண்டும்‌. அது போலவே, சமயங்கள்‌. மொழியால்‌ மாறு 
படலாம்‌. காட்டும்‌ கடவுளின்‌ பெயர்‌, வடிவம்‌ மாறுபடலாம்‌. 


வானொலியில்‌ 427 
ஆயினும்‌, “மனித குலம்‌ ஒன்றே” என்ற சுருதியில்‌ மாறு 
பாடுகள்‌ இல்லை. “ஒன்றே குலம்‌, ஒருவனே தேவன்‌” என்பது 
சமய நியதி; நீதி, 


உலகத்தில்‌ வாழும்‌ மனிதர்கள்‌ அனைவரும்‌-ஏன்‌ ? 
மற்றைய உயிரினங்களும்‌ கூட இறைவனுடைய அன்பிற்‌ 
குரியவை. இந்த உயிரினங்களைப்‌ பேணிப்‌ பாதுகாப்பதையே 
இறைவன்‌ தன்னுடைய குறிக்கோளாகக்‌ கொண்டுள்ளான்‌. 
உயிரினங்கள்‌ துன்பத்தினின்று நீங்கி, ஆரா இன்ப அன்பினில்‌ 
திளைத்து மகிழ வேண்டும்‌ என்பதே இறைவனின்‌ 
திருவுள்ளம்‌. ஆனால்‌, உயிர்கள்‌ நிலைத்த இன்பத்தில்‌ மகிழ 
வேண்டுமாயின்‌ இன்பம்‌ வழங்குதலைவிட, துன்ப நீக்கம்‌ 
செய்வதே முதற்கடன்‌. 


துன்பத்தையும்‌ கூட மேலெழுந்தவாரியாக நீக்குவது 
நிறைவான பயனைத்‌ தராது. துன்பத்திற்குக்‌ காரணமாய 
அறியாமையை-உயிர்ப்‌ பகையை அடியோடு அகற்ற 
வேண்டும்‌. கிழங்குகளை வெட்டியவிடத்தில்‌ மேலும்‌ தளிர்ப்‌ 
பதைப்‌ போல, அறியாமையும்‌ பகையும்‌ மேலும்‌ மேலும்‌ 
வாய்ப்புக்‌ கிடைத்துழியெல்லாம்‌ தவழ்ந்து வளரும்‌. அத்னா 
லன்றோ சேக்கிழார்‌, “பாசப்‌ பழிமுதல்‌ பறிப்பார்‌ போல! 
என்றார்‌. நிலம்‌ கடினமாக இருந்தால்‌ முளைத்த கீரையைப்‌ 
பிடுங்கும்போது கீரை ஓடிந்தே கைக்கு வரும்‌. மீண்டும்‌ 
கட்டை தளிர்க்கும்‌. நிலம்‌ தண்ணீரால்‌ நனைந்து மண்‌ 
இளகியிருக்குமானால்‌ கீரை பிடுங்கும்பொழுது வேரோடு 
வரும்‌. அதுபோல நெஞ்சம்‌ கல்லாக இருக்குமானால்‌, 
அனபங்கள்‌ மாற்றப்பட்டாலும்‌ துன்பத்துக்குரிய காரணம்‌ 
நீங்குவதில்லை. நெஞ்சு திருவருட்புனலால்‌ நனைந்து, 
அன்பினால்‌ நெகிழ்ந்து கொடுக்குமாயின்‌ . அப்பொழுது 
துன்பம்‌ மட்டும்‌ நீங்குவதில்லை; துன்பத்துக்குரிய காரணங்‌ 
களும்‌ நீங்குகின்றன. இன்பப்‌. புதுமது : வெள்ளமும்‌ 
பாய்கின்றது. இவை அனைத்தும்‌ உடன்‌ நிகழும்‌ நிகழ்ச்சிகள்‌ 


428 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ஆகும்‌. இதுவே, வாழ்க்கையில்‌ ஏற்பட வேண்டிய மாறுதல்‌ 
என்று சமயங்கள்‌ ஒரு குரலில்‌ ஓதுகன்றன. 


உயிர்க்கு உறுதியினைத்‌ தந்து, ஈறிலாப்‌ பதங்கள்‌ 
யாவையும்‌ கடந்த இன்பத்தினைத்‌ தந்து வாழவைக்கும்‌ 
குணங்கள்‌ பலப்பல. அவையனைத்துள்ளும்‌ அன்பு என்ற 
குணம்‌ மிகமிகச்‌ சிறந்தது. அன்பு, துன்ப நோய்க்கு மருந்‌ 
தாகவும்‌ இருக்கிறது. இன்ப விளைவுக்கு ஊற்றுக்‌ கண்ணாக 
வும்‌ இருக்கிறது. அன்பு தன்னைக்‌ கொண்டவனையும்‌ 
மகிழ்விக்கிறது. சார்ந்தோனையும்‌ மகிழ்விக்கிறது. ஏன்‌ ? எல்லாம்‌ 
எல்ல இறைவனையும்‌ கூட அன்பே மகிழ்விக்கிறது; இல்லை, 
அன்பு அவனைப்‌ பைத்தியமாக்கி விடுகிறது. 
அண்டவனாகிய அவன்‌ அன்பிற்கு அடிமையாகின்றான்‌; 
இரப்பாரைக்‌ காப்பவன்‌. இரப்பவனாக மாறுகன்றான்‌. 
என்னே, அதிசயம்‌! இந்த அன்பினை உலகத்தின்‌ சமயங்கள்‌ 
பலவும்‌ வாழ்த்துகின்றன. அன்பினைப்‌ பெற்று வாழ்வாங்கு 
வாழ வையத்திலுள்ளோரை வழி நடத்தும்‌ புதுமையை- 
பொதுமையை என்னென்போம்‌. 


உலகினரின்‌ பாவத்தைத்‌ தமது செந்நீரால்‌ கழுவிய 
ஏசுபெருமான்‌ அன்பின்‌ திருவுருவம்‌. அவரருளிய மலைச்‌ 
சொற்பொழிவு அன்புப்‌ பொழிவு. “ஒருவரையொருவர்‌ 
அன்புகொண்டு ஒழுகுங்கள்‌; பகைமை பாராட்டாதீர்கள்‌; 
மன்னிக்கும்‌ குணத்தினைப்‌ பெறுங்கள்‌; எல்லோருக்கும்‌ 
எப்பொழுதும்‌ அன்பு காட்டுங்கள்‌” என்று வையகத்தை 
வழிநடத்தினார்‌. “கருணை உள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌: 
அவர்கள்‌ மீது கருணை பொழியப்படும்‌' என்ற விவிலிய 
அறவுரை எண்ணத்தக்கது. அர்ச்‌ ஃபிரான்ஸஸ்‌ என்ற 
பெரியார்‌ “இறைவா,” நான்‌ ' அன்பு விதையை விதைப்‌ 
பேனாக, என்றும்‌ “மக்கள்‌ என்னிடம்‌ அன்பு செலுத்துவதற்கு 
முன்‌, நான்‌ அவர்களிடம்‌ அன்பு காட்டுவேனாக' என்றும்‌ 
கூறியுள்ள உரை உணரத்தக்கது. 


வானொலியில்‌ 429 


முகமது சாகேபின்‌ அருள்‌ வாக்குகளில்‌ அன்பின்‌ நலம்‌ 
சிறந்து விளங்குகிறது. பிறரிடம்‌ அன்பு பாராட்டா மலும்‌ 
பிறர்‌ அன்புக்குப்‌ பாத்திரமாகாமலும்‌ இருப்பவனிடம்‌ 
நற்குணங்களே இரா” என்பது முகமது சாகேபின்‌ அருள்‌ 
வாக்கு. “கடவுள்‌ படைப்பிலுள்ள மச்கள்‌ அனைவரையும்‌ 
தம்‌ பிள்ளைகளைப்போற்‌ கருதி அனைவர்‌ இன்ப துன்பங்‌ 
களையும்‌ ஒருவன்‌ எப்பொழுது தனதாகக்‌ கருதுறொனோ 
அப்பொழுதே அவன்‌ ஸூபி ஆவான்‌” என்பதும்‌ அருள்‌ 
வாக்கு. மாந்தர்‌ குலம்‌ ஒன்றே என்பதும்‌ அவர்கள்‌ 
அனைவரும்‌ ஒரு குலமாக வாழக்‌ கடமைப்பட்டிருக்‌ 
கின்றனர்‌, என்பதும்‌ புனித குர்‌-ஆனின்‌ உபதேசம்‌. “அல்லா 
மிகுந்த தடை உள்ளவர்‌, கருணைக்‌ கடல்‌, கிருபா சமுத்திரம்‌, 
பரமதயாளு” என்பதே புனித குர்‌-ஆனின்‌ வாசகம்‌. ஆதலால்‌ 
உலகத்து உயிர்களுக்கு யாரால்‌ அதிக இன்பம்‌ கிடைக்கிறதோ 
அவர்களையே அவர்‌ அதிகமாக நேசிக்கிறார்‌ என்பது இஸ்லாமிய 
மதத்தின்‌ இணையற்ற கொள்கை, 


ஆசியாவில்‌ பாரதத்திற்கு இணையான ஆன்‌ மீக 
வளமிக்க ஞானிகள்‌ பிறந்த நிலம்‌ சீனநாடு. சீன தேசத்தில்‌ 
கன்பூஷ்யஸ்‌ என்ற ஞானி தோன்றினார்‌. அவர்‌ ஒரு 
சமயத்தைத்‌ தோற்றுவிக்காது போனாலும்‌ அவர்‌ சன 
நாட்டில்‌ பல நூற்றாண்டுகள்‌ ஒரு சமய ஞானியாகவே 
பாராட்டப்‌ பெற்றார்‌. அவர்‌ வாழ்க்கையின்‌ மூல தத்துவமே 
அன்புதான்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. அவர்‌ “எல்லா மனிதர்‌ 
களையும்‌ விரும்புவதும்‌ ஒவ்வொரு மனிதரிடமும்‌ நேசமாய்‌ 
இருப்பதுந்தான்‌ அன்பு” என்றும்‌, நாம்‌ “அன்பு காட்டுவதும்‌ 
அன்பிற்காகவே காட்ட வேண்டுமேயொழிய பிறிதொரு 
நன்மைக்காகக்‌ காட்டக்‌ கூடாது” என்றும்‌ கூறுகிறார்‌, 
கன்பூஷியஸ்‌ இந்த அன்பு நெறி மக்கள்‌ மன்றத்தில்‌ நிலவ ஒரு 
மூல மந்திரத்தைக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறார்‌. 


.... “உனக்குப்‌ பிடிக்காத ஒன்றை, நீ பிறருக்குப்‌ நத 
நினைந்து செய்யாதே!” 


430 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இவர்‌ வற்புறுத்திய ஐந்து நற்குணங்களுன்‌ கன்ஜு 
என்பது இரண்டாவது. அதாவது, “நாம்‌ பிறருடன்‌ சரியாகப்‌ 
பழக வேண்டும்‌; எவருடனும்‌ முறை தவறி நடக்கக்கூடாது; 
நம்‌ உள்ளத்தில்‌ தயையும்‌ கருணையும்‌ அன்பும்‌ இருக்க 
வேண்டும்‌” என்பதாகும்‌. 


இத்திய மண்ணில்‌ தோன்றிய சமயங்கள்‌ சில. 
அவற்றுள்‌ புத்த மதமும்‌ ஒன்று. சித்தார்த்தரைப்‌ புத்தராக்கி 
யதே அன்புதான்‌. புத்தரின்‌ அன்புநெறி கிறித்துப்‌ பிறப்புக்கும்‌ 
முன்பே போரில்லாத அமைதி நெறியை வையகத்துக்குத்‌ 
தந்தது. புத்தர்‌ அன்பின்‌ வடிவமாகவே வாழ்ந்தார்‌. அவர்‌ 
மனித குலத்துக்கு உய்யும்‌ நெறியாகக்‌ காட்டியது அன்பு 
தெறியேயாம்‌. 'தாய்‌ தன்‌ உயிருக்கு ஆபத்து வருவதையும்‌ 
கருதாது. தன்‌ ஒரே பிள்ளையைப்‌ பாதுகாப்பது போல 
மனிதன்‌ எல்லா உயிர்களிடமும்‌ எல்லையற்ற அன்பு 
கொண்டிருக்க வேண்டும்‌' என்றும்‌ “தங்கு தடையின்றி 
பகையோ விரோதமோ இல்லாமல்‌ மனிதர்‌ தமக்க மேலும்‌ 
கமும்‌, அங்கும்‌ இங்கும்‌ அகில உலகினிடமும்‌ எல்லையற்ற 
அன்பு கொண்டு வாழ வேண்டும்‌' என்றும்‌ புத்த சமய 
வேதமாகிய பிடகம்‌ பெருமையுடன்‌ கூறுகிறது., 


இந்தியச்‌ சமயங்களுள்‌ சமண சமயமும்‌ ஒன்று. சமண 
சமயத்தின்‌ புராணங்கள்‌ தயையே தர்மத்தின்‌ வேர்‌ என்று 
வற்புறுத்துகின்றன. தினேந்திர தேவன்‌ 'தர்மத்தின்‌ இறுதி 
எல்லையிருப்பது கருணையில்‌” என்று கூறியிருக்கிறார்‌. 
கருணையில்லாத மனிதரிடம்‌ தர்மம்‌ இம்மியளவும்‌ இராது 
என்றும்‌ கூறுகின்றது. மகாவீரர்‌ £பகைவனோ நண்பனோ 
விரோதியோ. வேண்டியவனோ எல்லா உயிர்களையும்‌ 
எல்லா மனிதர்களையும்‌ ஒன்றுபோல்‌ மதித்து எல்லோரை 
யும்‌ தாமாகக்‌ கருதுதலே அகிம்சை: என்று அருளிச்‌ 
செய்துள்ளார்‌. 


வானொலியில்‌ 431 


இந்து சமயத்தில்‌ வேதங்கள்‌ அன்பினையே 
மையமாகக்‌ கொண்டு வாழ்க்கை நெறியை விளக்குகின்றன. 
இந்து வேதங்களுள்‌ மிகவும்‌ பழைமையாயெ ரிக்‌ வேதம்‌ 
“எல்லா மாந்தரும்‌ இணக்கமாய்‌ வாழ்ந்து வருவார்களாக. 
எல்லோரும்‌ அன்புடன்‌ உரையாடட்டும்‌; அனைவர்‌ 
உள்ளங்களிலும்‌ ஒற்றுமை உணர்வு நிலவட்டும்‌. நீங்கள்‌ 
எல்லோரும்‌, ஒருவர்‌ மற்றவருக்கு உதவிக்‌ கொண்டு 
வாழ்வீர்களாக, என்று வழி நடத்துகிறது. 


தமிழகம்‌ தந்த ஒரு நெறியாகிய சிவநெறி அன்பினையே 
எல்லாமாக எடுத்துக்காட்டும்‌ நெறியாகும்‌. தமிழ்‌ மறை தந்த 
திருமூலர்‌ பரம்பொருளாகிய சிவத்தை அன்பு என்றே குறிப்‌ 
பிடுகிறார்‌. பரம்பொருளை, “அன்பே! அன்பே!” யென்று 
அழுது அரற்றினால்‌, அடையலாம்‌ என்று கூப்பிடுகிறார்‌. 
அன்போடு உருகி அகம்‌ குழைந்தால்‌ இறைவனை எளிதிற்‌ 
பெற்று அனுபவிக்கலாம்‌ என்று குறிப்பிடுகின்றார்‌. 


“அன்பும்‌ சிவமும்‌ இரண்டென்பர்‌ அறிவிலார்‌ 
அன்பே சிவமாய தாரும்‌ அறிகிலார்‌ 

அன்பே சிவமாவ தாரும்‌ அறிந்தபின்‌ 
அன்பே சிவமாய்‌ அமர்ந்திருந்‌ தாரே.” 


“அன்பும்‌ சிவமும்‌-பொருளும்‌ பொருளின்‌ பயனும்‌ 
போல” என்று தெளிவாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. மேலும்‌, 
இறையின்பத்தை ஈரமுடையவர்களே அனுபவிக்க முடியும்‌ 
என்றும்‌ குறிப்பிடுகிறார்‌. சமய வாழ்க்கை நியதிகள்‌, ஒழுக்கங்‌ 
களனெத்‌ திருமந்திரம்‌ வகுத்து உரைக்கும்‌ செய்திகளாவன. 


“யாவர்க்கு மாம்‌இறை வற்கொரு பச்சிலை 
யாவர்க்கு மாம்பசு வுக்கொரு வாயுறை 
யாவர்க்கு மாம்உண்ணும்‌ போதொரு கைப்பிடி 
யாவர்க்கு மாம்பிறர்க்‌ கின்னுரை தானே.” 


432 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


திருமூலர்‌ எடுத்துக்காட்டும்‌ சமய வழிப்பட்ட கடமைகள்‌ 
நான்கு. அவற்றுள்‌ ஒன்று கடவுளுக்குச்‌ செய்யும்‌ வழி 
பாடாகும்‌. மற்ற மூன்றும்‌ உயிரினங்கள்‌ மாட்டு அன்பு 
செய்வதேயாகும்‌. பசுவிற்குப்‌ புல்‌ கொடுப்பதும்‌, பசித்த 
வர்க்குச்‌ சோறு வழங்குவதும்‌ கேட்பவர்‌ இன்ப நலம்‌ பெறும்‌ 
இனிய சொற்களை வழங்குதலும்‌ சமய வழிப்பட்ட கடமை 
களேயாம்‌. திருமூலர்‌ தெளிவாக-உறுதியாக எவ்வுயிர்க்கும்‌ 
அன்பாக இருப்பதே ஈசனுக்கு அன்பாகும்‌ என்று கூறியுள்ளார்‌, 
சைவ உலகத்தின்‌ செஞ்ஞாயிறு எனத்‌ திகழும்‌ அப்பரடிகள்‌ 
எங்கும்‌ ஈசன்‌ இருக்கிறான்‌ என்று கருதி. எல்லார்‌ மாட்டும்‌ 
அன்பு செய்யாதவர்கள்‌ சமயச்‌ சடங்குகளாகிய கங்கை, 
காவிரி முதலிய புண்ணிய அறுகளில்‌ மூழ்கினாலும்‌ உரிய 
பயனைப்‌ பெறமுடி.யாதென்கிறார்‌. நெஞ்சில்‌ ஒடும்‌ வஞ்சனை 
ஆறு, வற்றினாலேயே திருவருட்‌ புனல்‌ பொங்கி வழியும்‌ என்பது 
அப்பரடிகளின்‌ விழுமிய கருத்து. 

இங்ஙனம்‌ உலகுடை நிலவும்‌ எல்லாச்‌ சமயங்களும்‌ 
மனித குலத்தை இன்ப அன்பு கலந்த அணைப்பில்‌ ஒரு 
குலமாக்க முயற்சிக்கின்றன. மனித குலம்‌, ஒன்று என்பதே 
பொது நீதி. இடையில்‌ நிலவும்‌ வேறுபாடுகள்‌ வேடிக்கை 
மனிதரின்‌ விளையாட்டு அமைப்புகளே ஆகும்‌. சமயங்களின்‌ 
ஒருமித்த குரல்‌, “அன்பு காட்டு; உதவி செய்‌; பகையை மற; 
பண்பு பாராட்டு; அன்புப்‌ புனலால்‌ தனது மனம்‌ மற்றோர்‌ 
மனம்‌ ஆகியவைகளைக்‌ குளிப்பாட்டு; உயிர்‌ வர்க்கத்தின்‌ 
மகிழ்ச்சிப்‌ புனலால்‌ எல்லாம்‌ வல்ல இறைவனின்‌ 
- திருப்பாதங்களைக்‌ குளிப்பாட்டுங்கள்‌” என்பதேயாகும்‌. 


[13 ] 


சநதணைச செல்வம்‌ 


சாமயாகாகளுர்‌ னா வளார்ச சியம்‌ 


மனித மனம்‌ சிந்திக்கும்‌ இயல்புடையது. சிந்தனைக்‌ 
குரியது. அனால்‌ வெற்றுச்‌ சூன்யத்தைப்‌ பற்றிச்‌ சிந்திப்பது 
அரிது; இயலாது. சிந்தனைக்குப்‌ பற்றுக்கோடு தேவை. 
அப்பற்றுக்கோடு பருப்பொருளாகவும்‌ அமையலாம்‌. நுண்‌ 
பொருளாகவும்‌ அமையலாம்‌: சில பொழுது நிகழ்வுகளாக 
வும்‌ அமையலாம்‌. இங்ஙனம்‌ தோன்றி வளர்ந்த சிந்தனை 
களின்‌ வடிவங்களே சமயங்கள்‌. அவை தம்முள்‌ மாறுபடு 
கின்றன என்பது உண்மை. அங்ஙனம்‌ மாறுபடுவதுதான்‌, 
சமய நெறிகள்‌ சிந்தனையின்‌ அடிப்படையில்‌ வளர்ந்து மாறி 
வருகின்றன . என்பதற்கு அளவுகோல்‌. ஆதலால்‌, சமயம்‌ 
சிந்தனைக்கு மாறுபட்ட தன்று. 

சமயம்‌ பெரிதும்‌ முகிழ்த்துத்‌ தோன்றிய களம்‌ சமுதாய 
உறவு நிலைகளேயாம்‌. சமயம்‌, மனித சமுதாயத்தைக்‌ 
குறிப்பிட்ட நன்னெறியில்‌ நிறுத்த அச்சத்தையும்‌ கருவியாகக்‌ 
கொண்டது. ஒரு செயலை அல்லது ஒழுக்கத்தை ஊக்குவிக்க, 
தண்டனை வரும்‌ என்ற அச்சத்தையும்‌ பரிசுகள்‌ கிடைக்கும்‌ 
என்ற உவப்பு வழி வரும்‌ ஊக்கத்தையும்‌ தருதல்‌ என்ற 
நெறிப்படுத்தும்‌ வகையிலேயே மோட்சம்‌-நரகம்‌ என்ற 


434 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


கொள்கைகள்‌ தோன்றின. இவைகளில்‌ உள்ள உயர்வு 
நவிற்கிகளைப்‌ பெரிதுபடுத்திக்‌ கொள்ள வேண்டியதில்லை. 

சமய நெறியின்‌ தோற்றத்திற்கு அடிப்படை, பயம்‌ 
என்பது மேற்றிசை நாட்டுக்‌ கொள்கை. தமிழ்க்‌ கொள்கை 
அஃதைன்று. தன்னினும்‌ மிஞ்சிய அறிவை, ஆற்றலை அவாவும்‌ 
நெறியிலேயே சமய நெறி தோன்றிற்று என்பது தமிழ்க்‌ 
கொள்கை. 

மேலை நாட்டில்‌ விஞ்ஞானம்‌ வளர்கிறது. நமது 
நாட்டில்‌ விஞ்ஞானம்‌ வளரவில்லையே என்றும்‌ இங்கு 
விஞ்ஞானம்‌ வளராததற்குக்‌ காரணம்‌ சமய நம்பிக்கைதான்‌ 
என்றும்‌ சிலர்‌ கூறுகின்றனர்‌. இது வரலாற்று உண்மைக்கு 
மாறானது. கடவுள்‌ நம்பிக்கையில்லாத உலகாயதம்‌ நெடிய 
நாட்களாகவே இந்நாட்டில்‌ இருந்து வந்துள்ளது. உலகாயதம்‌ 
என்ற ஒரு கொள்கையையே “மதம்‌” என்ற பட்டியலில்‌ 
சேர்த்தவர்கள்‌ நம்மவர்கள்தாம்‌. 

கடந்த அரை நூற்றாண்டாக மத நம்பிக்கையில்லாத 
-மத நம்பிக்கையை எதிர்த்து இயக்கங்கள்‌ மேலோங்கி 
வளர்ந்தன நமது நாட்டில்‌; அனால்‌, இந்த இயக்கங்களைச்‌ 
சேர்ந்தவர்களும்கூட சமய எதிர்ப்பு இயக்கம்‌ நடத்தியவர்‌ 
களே தவிர, விஞ்ஞான வளர்ச்சியில்‌ ஈடுபடவில்லை. விஞ்‌ 
ஞான வளர்ச்சியில்‌ ஈடுபடக்கூடிய அளவுக்கு, அவர்களுக்கு 
நாட்டமும்‌ இல்லை. ஒன்றை எதிர்ப்பதனாலேயே இன்‌ 
னொன்று வளர்ந்து விடாது என்ற உலக நியதியின்‌ உண்மை 
அறிய தக்கது. அறிவியல்‌, அருளியல்‌ என்பன இரட்டைக்‌ 
குழந்தைகள்‌, ஒன்றோடொன்று முரண்பட்டது என்று 
கூறுவது எந்த ஒன்றும்‌ ஆராய்ந்து அறியாதவர்கள்‌. 

“பித்தா! பிறைசூடி!” என்ற பாடலைச்‌ சிலர்‌ கேலி 
செய்கின்றனர்‌. கேலி செய்வதற்குப்‌ பதில்‌ அதிலுள்ள 
விஞ்ஞான உண்மைகளை விரிவாக்க நினைத்திருந்தால்‌ 
நாமும்‌ விஞ்ஞானிகளாகியிருக்கலாம்‌. “பிறைசூடி” என்பத 
னாலேயே பிறை-நிலா கடவுள்‌ அல்ல என்பதும்‌ அதனை 
அடைந்து அனுபவிக்கலாம்‌ என்பதும்‌ பெறப்பட 
வில்லையா? இக்கருத்து வழி அடுத்த தலைமுறையின்‌ 


சிந்தனைச்‌ செல்வம்‌ 435 


செயலாக்கம்‌ நடந்திருக்குமானால்‌ நிலாவுலகத்திற்கு முதலில்‌ 
தமிழன்தான்‌ சென்றிருப்பான்‌. பாரதியும்தான்‌ பாடினான்‌, 
“சந்திரன்‌ இயல்‌ கண்டு தெளிவோம்‌” என்று. நாம்‌ என்ன, 
அந்த முயற்சியிலா ஈடுபட்டிருக்கிறோம்‌? கதாகாலட்‌ 
சேபத்தை யார்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌? இன்றோ? 
நாளையோ? என்று நாளை எண்ணுபவர்க்கும்‌ சிரிப்பதன்‌ 
மூலம்‌ சிறு குடலுக்குப்‌ பயிற்சி கொடுக்கும்‌ “துர்ப்பாக்கிய”த்‌ 
துக்கு அளானவர்களும்‌ கதாகாலட்சேபம்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. மக்கள்‌ தொகையில்‌ அவர்கள்‌ ஒரு 
சிறு பகுதியினர்‌ என்பதை நாம்‌ அறிய வேண்டும்‌. 

திரேக்கச்‌ சிந்தனையாளன்‌ சாக்ரட்டீஸ்‌ பல 
கடவுள்கள்‌ வழிபாட்டை எதிர்த்து, ஒரு கடவுள்‌ வழி 
பாட்டை வற்புறுத்தியதாகவும்‌, அதைச்‌ சமய வாதிகள்‌ 
எதிர்த்ததாகவும்‌ சிலர்‌ கூறுகின்றனர்‌. இச்‌ செய்தியில்‌ 
உதிர்ந்துள்ள உண்மையை ஆராய வேண்டும்‌. சாக்ரட்டீசும்‌ 
ஒரு கடவுளை நம்மச்‌ சொன்னார்‌; வழிபடச்‌ சொன்னார்‌. 
அதலால்‌ அவரும்‌ ஒரு ய்‌ என்பதில்‌ மறுப்பு 
இருக்க முடியாது. 

சாக்ரட்டீசை மறுத்தவர்களும்‌ சமயவாதிகளே! ஆம்‌! : 
உண்மைதான்‌ ! சாக்ரட்டீஸ்‌ சமய நெறியாளர்‌; சமயத்தை 
வாழ்க்கையோடு இசைவித்தவர்‌. அவர்‌ கருத்தை மறுத்த 
வர்கள்‌ சமயப்‌ புரோகிதர்களும்‌, சமயத்தைப்‌ பிழைப்பாகக்‌ 
கொண்டவர்களுமேயாவர்‌. இந்த இடைவெளி வேறு 
பாட்டை அறிய வேண்டாமா ? சமயமும்‌, கடவுள்‌ வழிபாடும்‌ 
என்றைக்குப்‌ புரோகிதர்களிடையே சிக்கியனவோ அன்றே 
புரோகிதர்களிடையே ஏற்பட்ட தொழிற்‌ போட்டியின்‌ 
விளைவாகப்‌ பல கடவுள்கள்‌ தோன்றின. பின்‌ அப்படிப்‌ 
படைக்கப்பட்ட கடவுள்களிடையே போட்டிகள்‌ ஏற்படுத்த 
பட்டன. இவை: சிறுபிள்ளைத்‌ தனமான விளையாட்டு 
என்பதை அழ்ந்த சமய இயலாளர்கள்‌. உணர்கின்றனர்‌; 
உணர்ந்ததோடன்றி எடுத்துக்‌ கூறியும்‌ இருக்கின்றனர்‌. 

பெளராணிகர்‌ சமயம்‌ மிகப்‌ பிற்காலத்தது. சமய 
நெறியாளர்களின்‌ நெறி தவறுதல்‌ பூர்த்தியடைந்த பிறகு, அந்த 


436 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


நெறி தவறிய நிகழ்ச்சிகளை நியாயப்படுத்துவதற்குத்‌ 
தோன்றிய புராணங்களும்‌ உண்டு. அவற்றைச்‌ சான்றுகளாகக்‌ 
கொண்டு அராயக்‌ கூடாதென்பது ஓர்‌ அராய்ச்சி முறை. 
பெளராணிக வழக்குகளுக்கும்‌, முன்னே கூறியதை இழக்க 
முடியாமையின்‌ காரணமாகத்‌ தத்துவச்‌ சாயங்‌ கொடுத்த 
அறிஞர்களும்‌ உண்டு. அந்தத்‌ தத்துவச்‌ சாயங்களின்‌ 
வாயிலாக இந்தச்‌ செய்திகளைப்‌ பார்க்கும்பொழுது அவை 
அவ்வளவுக்கு மோசமானவை அல்ல என்பதையும்‌ அறியக்‌ 
கூடும்‌. இப்படிக்‌ கூறுவதால்‌ நாம்‌ அவற்றை அப்படியே 
நம்பும்படி கூறுவதாகக்‌ கருத வேண்டாம்‌. கதைகளைவிடக்‌ 
கதைகளின்‌ கருப்பொருளே நம்புதற்குரியன என்பது 
திறனாய்வுக்குரிய அடிப்படை. 

பாவமன்னிப்பை எல்லாச்‌ சமயங்களும்‌ ஏற்றுக்‌ கொள்‌ 
வதாகவும்‌, கழுவாய்களைக்‌ காட்டிப்‌ பாவங்களைச்‌ செய்யத்‌ 
தூண்டுவதாகவும்‌ சிலர்‌ குற்றம்‌ காட்டுகின்றனர்‌. நமக்கும்‌ 
தெரிந்தவரையில்‌ மெய்ப்‌ பொருளியல்‌ வழிப்பட்ட எந்தச்‌ 
சமயமும்‌ பாவங்களுக்குரிய கழுவாய்ச்‌ சடங்குகளை ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. 


பாவங்களை நினைந்து வருந்தி அழுது, பாவங்களுக் 
குரிய காரணங்களிலிருந்து விடுதலை பெற்றாலே 
பாவத்தினின்றும்‌ விடுதலை பெறமுடியும்‌ என்பது 
சமயநெறிகளில்‌ முடிவு. நல்லொழுக்கத்திற்குச்‌ சமயம்‌ ஓர்‌ 
ஊன்றுகோல்‌, அனால்‌, நல்லொழுக்கத்திற்கு வித்து உயர்வுற 
உயர்‌ நலம்‌ உடையவனாகவும்‌ எல்லா உலகமுமாகவும்‌ 
இருக்கின்ற கடவுள்‌ சார்பேயாம்‌. அப்போதுதான்‌ ஒழுக்கம்‌ 
வளமுடையதாகவும்‌ உறுதியானதாகவும்‌ இருக்க முடியும்‌. 
சமய அடிப்படையில்‌ அமையாத ஒழுக்க நெறிகள்‌ இசைக்‌ 
கலையைக்‌ கற்றுக்‌ கொடுக்கும்‌ அசிரியர்‌ முன்‌ அமர்ந்து 
இசை ,பயிலும்‌ மாணாக்கன்‌ கையை அசைக்கிறானே, அந்த 
அசைவு போன்றதே. யாரும்‌. 

சமயச்‌ சண்டைகள்‌ பற்றியும்‌ குறிப்பிடாமல்‌ இருக்க 
முடியவில்லை. ஆம்‌; உண்மைதான்‌ ! மனித குலத்தில்‌ நடந்த 
போர்களில்‌ சரிபாதி விழுக்காடு . சமயங்களின்‌ பெயரால்‌ 


சிந்தனைச்‌ செல்வம்‌ 437 


நடந்த போர்கள்தாம்‌. இந்த வரலாற்று உண்மையை யார்‌ 
தான்‌ மறுக்கமுடியும்‌ ? அனால்‌, அவை சமயச்‌ சண்டைகளா 
என்பதை அன்புகூர்ந்து உள்ளவாறு அராய வேண்டும்‌. 
சமயம்‌ அனுபவத்தின்‌ வழிபட்டது; அரவணைக்கத்‌ தக்கது. 
அஃது அன்பின்‌ கடல்‌, அஃது எங்ஙனம்‌ போரைத்‌ தூண்ட 
முடியும்‌? சமயம்‌ தத்துவமாக, வாழ்வியலாக இல்லாமல்‌ 
நிறுவனங்களாக மாறி, ' புரோகிதர்களிடமும்‌, சமயத்‌ 
தலைவர்களிடமும்‌ சிக்கிய பிறகு, யாருக்கு ஆதிக்கம்‌ என்ற 
அடிப்படையில்தான்‌ போர்கள்‌ நிகழ்ந்தன. தெளிவாகச்‌ 
சொன்னால்‌ ஆதிக்க வெறியர்கள்‌, மக்களிடத்தில்‌ 
செல்வாக்குப்‌ பெற்றிருந்த சமயத்தை, பசுத்தோல்‌ போர்த்திய 
புலியென ஆதிக்க வெறியாட்டம்‌ ஆடினர்‌. 

ஒருவரின்‌ சமய நெறி அனுபவத்தில்‌ இன்னொரு 
அனுபவமுடையவர்‌ வலிந்து அகிக்கத்தைப்‌ பயன்படுத்தித்‌ 
தன்‌ சமயத்தைத்‌ திணிப்பது நியாயமுன்று; நீதியுமன்று. 
இயல்பில்‌ மனிதர்களுக்கு அமைந்த-வாய்ந்த சமய அனுபவ 
உரிமைகளைப்‌ பாதுகாக்க அப்பரடிகள்‌ அரசையே 
எதிர்த்துப்‌ போராடினார்‌. சமயச்‌ சண்டைகள்‌ என்று 
கூறப்படுபவை சமயச்‌ சண்டைகள்‌ அல்ல. சமயத்தின்‌ 
பெயரால்‌ நடந்த ஆதிக்கச்‌ சண்டைகளே! எந்தவொரு 
தத்துவமும்‌ ஆதிக்கத்தை மையப்படுத்திய நிறுவனமாக மாறி 
விட்டால்‌ இத்தகைய விபத்துக்கு அளாவதைத்‌ தவிர வேறு 
வழியில்லை. அதலால்தான்‌ சமயங்களில்‌ மிகப்‌ பிற்காலத்தில்‌ 
தோன்றிய இசுலாமிய சமயம்‌ மதத்தலைவர்களை, புரோகிதர்‌ 
களை மேலதிகாரமுடையவர்களாக ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ 
இருக்கிறது என்பதை . எண்ணிப்‌ பார்க்க, 

மனித மன வளர்ச்சிக்குச்‌ சமயங்கள்‌ உதவியுள்ளன. 
சமயத்தின்‌ பெயரால்‌ சில நிறுவனங்கள்‌, சில நாடுகள்‌, சில 
இனங்கள்‌ தவறுகள்‌ இழைத்திருக்கக்‌ கூடும்‌. வரலாற்று 
நிகழ்வுகளில்‌ உண்மையை ஓர்ந்து தெளியும்‌ மனப்பாங்கு 
இல்லாது போனால்‌ காலப்போக்கில்‌ உண்மையே இராது. 


சமயநெறி சாதி, இன ப வேறுபாடுகளைக்‌ . கடந்தது. 
அற்று வெள்ளம்‌ வையகத்தை வாழ்கிக்கும்‌, பயன்படுத்து 


438 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மாறு பயன்படுத்தினால்‌ ! அதில்‌ வீழ்ந்து தற்கொலை செய்து 
கொண்டால்‌ என்ன செய்வது? 

மதம்‌ அல்லது சமயம்‌ உலகத்தில்‌ மனிதனுடைய 
இடத்தை நிர்ணயிக்கிறது; உறவுகளின்‌ விளைவை உணர்த்திக்‌ 
காட்டுகிறது வாழ்க்கையில்‌ அனைத்து இன்பங்களையம்‌ 
பெற்று இன்புற்று வாழ வழி நடத்துகிறது. உலகம்‌ கடவுள்‌ 
விருப்பின்‌ வழியது. கடவுள்‌ விரும்புவது உலகத்தின்‌ இன்ப 
விருப்பின்‌ வழியது. கடவுள்‌ விரும்புவது உலகத்தின்‌ இன்ப 
வைப்பு. நீ அந்த உலகத்தின்‌ உறுப்பினன்‌. அதலால்‌, உலகம்‌ 
உயரப்‌ பணியாற்று ! கடவுள்‌ விரும்பும்‌ அனைத்துயிர்‌ இன்பத்‌ 
திற்கும்‌ தொண்டு செய்‌! என்றெல்லாம்‌ சமயம்‌ கற்பித்து வழி 
நடத்துகிறது. 


சைவத்தின்‌ உயிரியற்‌ கொள்கையும்‌, பெளத்தத்தின்‌ 
இரக்க உணர்ச்சியும்‌, சமணத்தின்‌ புலனடக்கமும்‌, கிறித்த 
வத்தின்‌ தொண்டும்‌, இசுலாமியத்தின்‌ கடவுள்‌ நம்பிக்கையும்‌ 
ஒருங்கிணையுமானால்‌, புதிய விதி செய்ய முடியாதா? 
செய்ய முடியும்‌. ஆதலால்‌, வரலாறுகளில்‌ நிகழ்ந்த 
தவறுகளை மறப்போம்‌! சமய அனுபவங்களின்‌ வழி 
வளர்ந்துள்ள விரிவார்த்த அனுபவங்களை ஏற்போம்‌! 
மதிப்போம்‌! முழு உலகத்திற்கு எதிரிகளாக இருக்கிற 
முனைப்புகளை மழுக்கி ஒருமையுணர்வை வளர்த்து இந்த 
உலகம்‌ இன்புற்று வாழ, வளரப்‌ பொதுமையான-வள்ளளார்‌ 
வழியில்‌ சமயங்‌ கடந்த பொது நெறி கொண்டே, புதியவிதி 
சமைப்போம்‌! 


புதிய தளிர்களைப்‌ பெற்றுக்‌ குலுங்கும்‌ மரத்தின்‌ 
அடிவேர்‌ பழமையானதுதான்‌! புதிய தளிர்களைப்‌ பெறாத 
மரம்‌ பழமையல்ல; பட்டுப்போனது. சமய நெறிகள்‌ 
பட்டுப்போனவை அல்ல; உயிர்ப்புள்ளவை; புதிய 'தளிர்‌ 
களைத்‌ தாங்கும்‌ இயல்பின! “முள்ளைப்‌ பழமைக்கும்‌ 
பின்னைப்‌ புதுமைக்கும்‌ பேர்த்தும்‌ அப்பெற்றியதாய்‌' என்ற 
மாணிக்க வாசகரின்‌ பாடல்வழி பொதுவிதி சமைத்து மனித 
மனவளர்ச்சிக்கு சமயத்தை உரியதாக்குவோம்‌. 


மண்ணும்‌ வீண்ணூம்‌ 


ஒருண்டருநியராா ரொண்களும்‌ 


“பெண்ணிற்‌ பெருந்தக்க யாவுள?” என்று 
திருவள்ளுவர்‌ வினா எழுப்பவில்லை. விடையையே வினாப்‌ 
போல எழுப்புகிறார்‌. பெண்ணினம்‌ பாராட்டுதலுக்கும்‌ 
பெருமைக்கும்‌ உரிய இனம்‌. பெண்கள்‌ எதையும்‌ அதிகமாக 
விவாதிக்காமல்‌ ஏற்றுக்‌ கொள்வார்கள்‌-நம்புவார்கள்‌- 
வாழ்ந்தும்‌ காட்டுவார்கள்‌. அதனாலன்றோ, சேக்கிழார்‌ 
பெருமான்‌ பரவையாரைப்‌ பாராட்டுவது போலப்‌ பெண்‌ 
இனத்தையே பாராட்டுகிறார்‌. சேக்கிழார்‌ பெருமான்‌ சுந்தரர்‌ 
வாயிலாகப்‌ பரவையாரைப்‌ பாராட்டும்‌ பொழுது, 
'கற்பகத்தின்‌ பூங்கொம்போ ?” என்று வருணிக்கிறார்‌. கற்பகத்‌ 
தரு கருதியவை அனைத்தையும்‌ தரும்‌ என்பது மரபு. 
அதுபோல பெண்‌ தன்‌ கணவன்‌ கருதிய அனைத்தையும்‌ 
தரவல்ல ஆற்றல்‌ உடையவனாக இருப்பாள்‌ என்பது 
பெறப்படுகிறது. 

ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ சமய வாயிலாகச்‌ சமுதாயப்‌ 
புரட்சியை நிகழ்த்திய நமது அப்பரடிகளும்‌, திருஞான 
சம்பந்தரும்‌ பெண்ணினத்தின்‌ பெருமையை, மனையறத்தின்‌ 


440 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மாட்சியை விளக்கப்‌ பெரிதும்‌ தொண்டாற்றியுள்ளனர்‌. 
அவர்கள்‌ கருத்தில்‌ வடபுலத்திலிருந்து வந்த பெளத்தமும்‌ 
சமணமும்‌, தமக்கென நாடும்‌ மொழியும்‌ இறையும்‌ 
இல்லாத-சுழன்று திரிந்த மாயா வாதமும்‌ பெண்ணினத்தை 
இழிவுபடுத்தின. மனையறத்தைச்‌ சிற்றின்பம்‌ என்றும்‌, 
விலங்கென்றும்‌ இழித்தும்‌ பழித்தும்‌ கூறியுள்ளன. இயற்கை 
நெறிக்கு மாறாகத்‌ துறவு நெறியை வலியுறுத்தின. இக்‌ 
கொள்கையைக்‌ கடிந்து நாளும்‌ இனிய தமிழால்‌ 
அகனைந்திணை ஒழுக்கத்தின்‌ பெருமையை முழக்கினர்‌ 
நாயன்மார்கள்‌. ஈருருவும்‌ ஒருருவமாய அம்மையப்பன்‌ 
வழிபாடு கூட. ஏழாம்‌ நூற்றாண்டிலேயே முதன்மைப்படுத்தப்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌ என்று தெரிகிறது. 


வாழ்க்கை இனியது-இலட்சிய நோக்குடையது; 
வாழ்க்கையை மகிழ்ந்து நோக்கி இனிமைப்‌ பண்புடைய 
தாக்கி இலட்சிய நிறைவுடையதாக்கிக்‌ கொள்ளும்‌ முயற்சி 
வேண்டும்‌. இங்ஙனம்‌ வாழும்‌ துறையையே திருவள்ளுவர்‌ 
£வாழ்வாங்கு வாழ்தல்‌' என்று குறிப்பிடுகின்றார்‌. அவ்வாறு 
வாழ்வாங்கு வாழும்‌ நெறியே அருள்‌ நெறியாகும்‌. 


திருஞானசம்பந்தர்‌ அருளிய தமிழ்‌ அருள்‌ நெறித்‌ தமிழ்‌. 
அப்பரடிகள்‌ வளர்ந்த நெறி நன்மை பெருகு அருள்‌ நெறி, 
அண்ணல்‌ காந்தியடிகள்‌ நின்று வாழ்ந்த நெறி அருள்‌ நெறி, 


அருள்‌ நெறியின்‌ முதல்‌ ஒழுக்கம்‌ அன்பு செய்வது. 
வாழ்க்கையின்‌ முன்னும்‌ பின்னுமாய முழு இலட்சியம்‌ 
அன்பு செய்தலே யாகும்‌. இவ்வுடம்பின்‌ அகத்தறுப்புக்‌ 
களையும்‌ புறத்தறுப்புக்களையும்‌ கூர்ந்து நோக்குவோமாயின்‌ 
அன்பு செய்தற்கென்றே அவை அமைந்திருத்தலைக்‌ காண 
லாம்‌. “அன்பின்‌ வழியது. உயிர்‌ நிலை' என்பது குறள்‌. 
பண்பாளர்க்குக்‌ க: ட்டும்‌ அன்பு பண்பை வளர்க்கும்‌. 
பகைவனுக்குக்‌ காட்டும்‌ அன்பு பகையை குறைக்கும்‌. அன்பு 
செய்யும்‌ ஒழுக்கத்தை அண்மகன்‌ முயன்று பெறுகின்றான்‌. 


மண்ணும்‌ விண்ணும்‌ 441 


பெண்ணோ இயல்பிலேயே பெற்றிருக்கிறாள்‌. அதனாற்றான்‌ 
அன்பிற்குவமையாகத்‌ தாயே பேசப்படுகிறாள்‌. இலக்கியங்‌ 
களில்‌ பெண்‌ பருவந்தோறும்‌ அன்பு காட்டுவதில்‌ முதிர்ச்சி 
யடைகிறாள்‌. பருவத்திற்குரிய அன்பையும்‌ தியாகத்தையும்‌ 
அள்ளிச்‌ சொரிகிறாள்‌. சுருக்கமாகக்‌ கூறப்போனால்‌, அன்புப்‌ 
பாடம்‌ கற்றுக்‌ கொடுக்கும்‌ தலையாய அசிரியர்‌ குலமே 
பெண்குலம்தான்‌. 


அருள்‌ நெறியின்‌ இரண்டாவுது ஒழுக்கம்‌ அறநெறி 
நிற்றல்‌. அறத்தின்‌ பாற்பட்ட ஒழுக்கக்‌ கூறுகள்‌ பற்பல. 
எனினும்‌ பிறருக்கு உதவி செய்தலும்‌, அங்ஙனம்‌ உதவி 
செய்யும்‌ ஆற்றல்‌ கைகூடாதபோது துன்பம்‌-கெடுதல்‌ செய்யா 
திருத்தலுமே சிறந்த அறப்‌ பண்பு. மனித குலத்தில்‌ 
வளர்த்தால்‌ சட்டங்களும்‌ திட்டங்களும்‌ இல்லாமலே 
சோஷலிசச்‌ சமுதாய அமைப்பை நாம்‌ கண்டுவிட முடியும்‌. 
இத்தகு அரிய பண்பைப்‌ பெண்குலம்‌ இயல்பாகவே பெற்‌ 
றிருத்தல்‌ பாராட்டுதலுக்குரியது. ஒரு பெண்‌ தாய்மையை 
அடைகின்றபோது அவள்‌ செய்யும்‌ தியாகத்திற்கு ஒப்பான 
ஒரு தியாகத்தைக்‌ காட்டமுடியுமா? அவள்‌ தன்‌ செங்குருதி 
யையே பாலாக மாற்றிக்‌ குழந்தைக்கு ஊட்டி வளர்ப்பது 
எவ்வளவு கருணை ! | 


இதனாலன்றோ நமது மாணிக்கவாசகர்‌ இறைவனைப்‌ 
பாராட்டும்போது 'தாயாய்‌ முலையைத்‌ தருவானை என்று 
குறிப்பிடுகின்றார்‌. அது மட்டுமா? குழந்தையின்‌ நோய்க்குத்‌ 
தான்‌ மருந்துண்டு பத்தியங்‌ காக்கும்‌ பண்பும்‌ தாய்மையி 
லிடத்திலேயே உண்டு. இத்தகு சிறந்த இயல்புகளை மற்றவர்‌ 
களுக்கும்‌ அவர்கள்‌ கற்றுக்‌ கொடுப்பார்களானால்‌ வையகம்‌ 


முழுவதும்‌ வெய்துயர்‌ நீங்கி வானுற ஓங்கும்‌. 


அருள்‌ நெறியின்‌ மூன்றாவது ஒழுக்கம்‌ இறைவழி 
பாட்டு நெறி. நமது உடலுக்குத்‌ தேவை இறைவழிபாடு. 
௫.11.29, 


442 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இரைப்பைக்குத்‌ தேவை சோறு-அகப்யைக்குத்‌ தேவை 
அருளியல்‌ சிந்தனை. 

பெண்களிடத்தில்‌ இயல்பாகவே, கடவுள்‌ வழிபாட்டு 
ணர்ச்சி மிகுந்திருக்கிறது. அதன்‌ காரணமாகவே, அவர்களி 
டத்து நில்லியல்புகள்‌ பெருகிக்‌ காணப்பெறுகின்றன. சமய 
வரலாறுகளைப்‌ பார்த்தாலும்‌ ஆண்மக்கள்‌ தடம்புரண்ட 
பல்வேறு செய்திகளைக்‌ காண்கிறோம்‌. அனால்‌ பெண்களோ 
தாம்‌ தடம்‌ புரளாததோடு தடம்‌ புரண்டவர்களையும்‌ தகுதிப்‌ 
படுத்தித்‌ தரமுடையவர்களாக்கி அருள்‌ நெறிக்கு ' அற்றுப்‌ 
படுத்தியிருக்கிறார்கள்‌. இந்தச்‌ சிறப்பியல்புகளுக்குத்‌ 
திலகவதியார்‌, மங்கையார்க்கரசியார்‌ வரலாறுகளை நாம்‌ 
எடுத்துக்‌ காட்டலாம்‌. இத்தகு பெருமைக்குரிய பண்பியல்பு 
களைப்‌ பண்புக்‌ கூறுகளை இயல்பிலேயே பெற்றிருக்கிற 
பெண்மைக்‌ குலம்‌, தாய்க்‌ குலம்‌, சுழன்றடித்துவரும்‌ புதுமைக்‌ 
காற்றின்‌ பேரால்‌ தடம்புரளாமல்‌ நிலைபெற்றிருப்பார்க 
ளானால்‌ அருள்‌ நெறி வளரும்‌! அவர்கள்‌ மனித குலத்தை 
நேசிக்‌க-அன்பு செலுத்த நமக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
ஒருவருக்காக ஒருவர்‌ தியாகம்‌ செய்யும்‌ நல்வாழ்க்கையை 
நமக்குக்‌ காட்ட வேண்டும்‌. குறைவிலா நிறைவாகக்‌ கோதிலா 
அமுதாக விளங்கும்‌ திருவருளை வாழ்த்த-இன்ப அன்பு - 
கலந்த நல்வாழ்வு வாழ வழி நடத்திச்‌ செல்ல வேண்டும்‌. 


வாழ்க்கை நலம்‌ 


அறிவியலூம்‌ அரருளியாலூம்‌ 


அறிக அறிவியலை! விஞ்ஞானத்தின்‌ விளக்கங்கள்‌ 
பெறுக! “அறிவு” என்றாலே ஒன்றை அணுகும்‌ முறையையே 
குறிக்கும்‌. அறிவியலும்‌ அருளியலும்‌ நம்முள்‌ முரண்‌ 
பட்டனவும்‌ அல்ல; எதிரெதிர்‌ செல்வனவும்‌ அல்ல. 

ஒன்றிலிருந்து பிறிதொன்று காரண காரியத்‌ I 
தொடர்ச்சியுடன்‌ இயங்குத்தன்மையது. இந்த உலகம்‌ எப்படி 
இயங்குகிறது! என்று சுற்றுப்புறச்‌ சூழ்நிலையை ஆராய்ந்து 
அறிவது அறிவியல்‌. நான்‌ யார்‌? என்‌ உள்ளம்‌ யார்‌? 
ஞானங்கள்‌ யார்‌? என்று அகநிலைகளை ஆராய்ந்தறிவது 
அருளியல்‌. 


இன்பம்‌ எது? துன்பம்‌ எது? என்று அராய்வது 
அருளியல்‌. நன்மை எது? தீமை எது? என்று அராய்ந்தறிவது 
அறிவியல்‌, அகமும்‌ புறமும்‌ சேர்ந்ததே வாழ்க்கை. உடலும்‌ 
ஆன்மாவும்‌ சேர்ந்ததே வாழ்க்கை! I 

“அன்மிகம்‌” என்றொரு வழக்கு சமயத்திற்கு உண்டு. 
ஆன்மிகம்‌. ஆன்மாவின்‌ வாழ்க்கை என்று பொருள்படும்‌. 


444 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உலகியத்தின்‌ பல்வேறு துறைகளுக்கும்‌ தனித்தனியே இன்று 
அறிவியல்‌ வளர்ந்து வந்துள்ளது; வளர்ந்து கொண்டே இருக்‌ 
றது. ' அதுபோலவே ஆன்மாவைப்‌ பற்றிய அறிவும்‌ வளர 
வேண்டும்‌. அன்மாவைப்‌ பற்றிய அறிவியல்‌ 10ம்‌ 
நூற்றாண்டுக்குப்‌ பிறகு வளராமல்‌ தேக்கம்‌ கண்டுவிட்டது. 
ஆன்மாவைப்‌ பற்றி அறிவியலைக்‌ கடவுளுடன்‌ சம்பந்தப்‌ 
படுத்தி “மதம்‌” என்ற அமைப்புக்குள்‌ சிறைப்படுத்திய பிறகு 
அன்மாவைப்‌ பற்றிய அறிவியல்‌ வளர்ச்சி நின்றுவிட்டது. 
கடைசியாக ஆன்மாவைப்‌ பற்றி ஆன்மாவின்‌ 
வாழ்க்கையைப்‌ பற்றி ஆய்வு செய்தவர்‌ காரல்‌ மார்க்ஸ்‌. 
“ஆன்மா”, “ஜீவன்‌” என்ற சொல்‌ வழக்கை ஏற்றுக்‌ 
கொண்டுள்ளார்‌ என்பது உண்மையானாலும்‌ “அன்மா”“வை 
ஏற்றுக்‌ கொண்டதாகக்‌ கூற முடியாது. 

ஆன்மாவைப்‌ பற்றி அறிவியல்‌ பார்வையில்‌ ஆய்வு 
செய்ய வேண்டும்‌. ஆன்மா என்பது என்ன? அன்மா 
இயற்கையிலிருந்து  முகிழ்த்ததா ? அல்லது பிறிதொரு 
பொருளால்‌ படைக்கப்பட்டதா? அன்மா தோற்றமும்‌ 
' அழிவும்‌ உடையதா? அல்லது நிலைத்தன்மை .உடையதா? 
ஆன்மா, அறிவுப்‌ பொருளா? அறிவிக்க அறியும்‌ அறிவுப்‌ 
பொருளா? ஆன்மாவின்‌ இலட்சியம்தான்‌ என்ன? , 

ஆன்மாவின்‌ வாழ்க்கையில்‌ நன்றும்‌ தீதும்‌ - இன்ப 
மும்‌ - துன்பமும்‌ குறுக்கிடுவது எப்படி? எதனால்‌? ஆன்மா 
விற்கும்‌ கடவுளுக்கும்‌ என்ன தொடர்பு? இன்னோரன்ன 
வினாக்களுக்கு விடை காணும்‌ ஒரு வகையான அறிவியலே 
ஆன்மவியல்‌. அறிவே வாழ்க்கைக்கு அக்கம்‌ தரும்‌. அதலால்‌, 
அறிவியலும்‌ அருளியலும்‌ ஒரு சேர ஆராயத்தக்கன ! அறியத்‌ 
தக்கன ! அருளியலின்‌ முடிவுகளே அறிவியலுக்கு வாயில்கள்‌ ! 
அறிவியலின்‌ முடிவுகள்‌ அருளியலுக்கு ஆக்கமாக அவன. 


பொங்கல்‌ பார்க 


சாமா ஒழுக்கம்‌ 


மனிதன்‌ என்றாலே பொதுவாகத்‌ துன்பத்தை 
மாற்றுறெவன்‌-இன்பத்தை உண்டாக்குகிறவன்‌ என்றுதான்‌ 
நான்‌ கருதுகிறேன்‌. இந்த ஆற்றல்‌ இல்லாதவன்‌ மனிதனல்ல- 
மனித உருவில்‌ உலவுகிற விலங்கு. 
| “கடவுள்‌ மனிதனுக்கு அறிவையும்‌, அற்றலையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அறிவையும்‌ ஆற்றலையும்‌ பயன்படுத்‌ 
தாமல்‌ விட்டுவிடுவது கறந்த பாலைக்‌ கற்பாறையிலே 
கொட்டிக்‌ கவிழ்ப்பது போன்றது. இசச்யெல்‌, கடவுளுக்கே 
பெரும்‌ துரோகம்‌ செய்வது போலாகும்‌. எனவே இறைவ 
னால்‌ நமக்கு வழங்கப்‌ பெற்ற அறிவையும்‌ ஆற்றலையும்‌ 
பயன்படுத்தி, முறையாக வாழ்வதில்தான்‌ நமக்கும்‌ பெருமை 
இருக்கிறது. நமக்கு ஆற்றலையும்‌ அறிவையும்‌ தந்த 
கடவுளுக்கும்‌ பெருமை இருக்கிறது. 

நமது சமயமும்‌, இலக்கியங்களும்‌, கலைகளும்‌ 
அன்மாவை-உயிரை ஒத்துக்கொள்ளுகின்றன. அன்ம நலம்‌ 
இல்லாத வாழ்க்கை முகப்பு இல்லாத வீடு போன்றது. 
இதனை நன்குணர்ந்தே திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ 


446 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


போன்ற நமது சமயக்‌ குரவர்கள்‌ அன்ம நலத்தை வளர்க்கப்‌ 
பாடுபட்டார்கள்‌. சமயம்‌ நமது சமுதாய நலனை-வாழ்‌ 
வியலை விட்டு விலகியதில்லை. 


வெறும்‌ சம்பிரதாயங்களும்‌, சடங்குகளுமே சமயமன்று. 
முறையாக-நாணயமாக வாழ்வதில்தான்‌ சமயம்‌ இருக்கிறது. 
இதனை நமது சேக்கிழார்‌ பெருமான்‌. தாம்‌ அருளிய பெரிய 
புராணத்தில்‌ மிக அழகாகக்‌ காட்டியிருக்கிறார்‌. 


பாத்திரத்தை வெளிப்புறத்தே மட்டும்‌ தேய்த்துத்‌ 
தூய்மைப்படுத்தினால்‌ போதாது. உட்புறத்‌ தூய்மையும்‌ 
இருந்தால்தான்‌ அதில்‌ பெய்யப்டெறும்‌ பாலின்‌ தூய்மை 
கெடாமல்‌ இருக்கும்‌. மனிதனுக்குப்‌ புறத்‌ தூய்மை இன்றி 
- யமையாததுதான்‌. எனினும்‌, அகத்‌ தூய்மை அதனினும்‌ இன்றி 
யமையாததாகும்‌. அத்தகைய அகத்தூய்மையை உருவாக்கத்‌ 
தான்‌ பிரார்த்தனை-சமயம்‌ எல்லாம்‌ இருக்கின்றன. 


இன்று இறைவனிடம்‌ சென்று எதைக்‌. கேட்பது 
என்பது கூடப்‌ பலருக்குத்‌ தெரிவதில்லை. மளிகைக்‌ 
கடைக்குப்‌ போய்க்‌ காய்கறியும்‌, காய்கறிக்‌ கடைக்குப்‌ போய்‌ 
மளிகைச்‌ சாமானும்‌ கேட்பது போலப்‌ பலர்‌ இருக்கின்றனர்‌. 
இறைவனிடம்‌ நாம்‌ நமது குணப்பெருக்கத்தைக்‌ கேட்க 
வேண்டும்‌-குறையுடைய என்னை நிறைவுடையவனாக்கு 
என்று கேட்க வேண்டும்‌. ஆன்ம வளர்ச்சியைக்‌ கேட்க 
வேண்டும்‌. “இந்த மாநிலம்‌ பயனுற வாழ்வதற்கு - வல்லமை 
தா்‌ என்றுதான்‌ பாரதிகூடக்‌ கேட்டார்‌. 


நம்மை. அறிந்தோ அறியாமலோ புறத்தே சில 
வளர்ச்சிகள்‌ தோன்றிக்‌ கொண்டிருக்கின்றன. அவற்றைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டு காலூன்ற முயற்சிக்க வேண்டும்‌. 

தொடக்கத்தில்‌, விலங்குகளை எதிர்த்துப்‌ போராடவே 


கையில்‌ ஆயுதந்‌ தாங்கிய மனிதன்‌ இன்று, அன்பு செலுத்திச்‌ 
சிரித்து மகிழ வேண்டிய இன்னொரு மனிதனை எதிர்க்கவே 


பொங்கல்‌ பரிசு 447 


ஆயுதந்‌ தாங்கும்‌ இழி நிலையைக்‌ காண்கிறோம்‌. சிறந்த சமய 
வாதி மறந்தும்‌ கூட மற்றவர்களிடம்‌ காழ்ப்போ, பகையோ 
கொள்ள மாட்டான்‌; எவரிடத்தும்‌ அன்பு செலுத்துவதுதான்‌ 
திறந்த சமய ஒழுக்கம்‌. வான்மழை பெய்தால்‌ மண்ணில்‌ மரம்‌ 
செடிகொடிகள்‌ தழைக்கும்‌ என்பது போல, அன்பு மழை 
பொழிந்தால்‌ மனித சமுதாயம்‌ செழிக்கும்‌. 


இராமநவம்ச்‌ சீந்தனைகன்‌ 


மதுரை வானொலி ஒலிபரப்பு: 1-4-93 


இன்று இராமனைப்‌ பற்றிப்‌ பரவலாகப்‌ பேசப்பெறு 
கிறது. இராமன்‌, நடையில்‌ உயர்ந்த நாயகன்‌. கடவுளுக்கும்‌ 
சரி, அவதார புருஷர்களுக்கும்‌ சரி, நமது நாடு வழிவழியாக 
வழிபாடு செய்து வந்திருக்கிறது. வழிபாடு என்றால்‌ என்ன? 
நிவேதனங்களைப்படைத்துக்‌ கும்பிட்டால்‌ போதுமா? 
அவதார புருஷர்கள்‌ ஏன்‌ அவதாரம்‌ செய்தனர்‌? என்ன 
செய்தனர்‌? எதற்காகச்‌ செய்தனர்‌? என்று அறிந்து அந்தப்‌ 
பணிகளை நாமும்‌ தொடர்ந்து செய்வதே சிறந்த வழிபாடு! 
வழிப்படுதல்‌ என்ற சொல்லே வழிபாடு என்றாயிற்று: 


இராமன்‌, அரசபதவியைத்‌ துறந்தான்‌. ஒரு நாட்டின்‌ 
அரச பதவியைக்‌ கொஞ்சம்கூட முணுமுணுப்பு இல்லாமல்‌ 
“அன்றலர்ந்த செந்தாமரையினை ஒத்த” முகத்துடன்‌ 
வேண்டாம்‌ என்றான்‌. அதுமட்டுமா? காட்டிற்கும்‌ செல்ல 
ஒத்துக்கொண்டான்‌: இது, இராமனின்‌ நெறி. இன்றைக்கு 
இந்த நாட்டில்‌ அதிகார பதவியைத்‌ துறப்பார்‌ யார்‌? இன்று 
நாட்டில்‌ நடப்பது நாற்காலிச்‌ சண்டைதானே: நாற்காலியில்‌ 
அமர்ந்திருப்பவர்கள்‌ நாற்காலியை விடுவதற்கு விரும்பாமல்‌, ' 


இராமநவமிச்‌ சிந்தனைகள்‌ ப 449 


இறுகப்‌ பிடித்துக்கொள்கின்றனர்‌. அந்த நாற்காலியைப்‌ 
பிடுங்கவே மற்றவர்கள்‌ முயற்சி செய்கின்றனர்‌. ஆக, 
நாற்காலிப்‌ போராட்டத்திலேயே மனிதநேரமும்‌, அற்றலும்‌ 
செலவாகிறது. இதைத்‌ தவிர்க்க அதிகாரப்பசி இல்லாமல்‌ 
நாட்டுப்பணியில்‌ நாட்டம்‌ செலுத்துவதே இராமனுக்குச்‌ 
செய்யும்‌ வழிபாடாகும்‌. 


அடுத்து, இராமன்‌ சென்ற இடங்களில்‌ தோழமைகள்‌ 
இடைக்கின்றன. கங்கைத்‌ தலைவன்‌ குகனின்‌ தோழமை! 
கிட்கிந்தைத்‌ தலைவன்‌ சுக்கிரீவனின்‌ தோழமை! அடுத்து 
இலங்கைத்‌ தலைவன்‌ விபீஷணனின்‌ தோழமை! இவர்கள்‌ 
அனைவரையும்‌ இராமன்‌ நாட்டெல்லை, சாதி, வர்ணம்‌ 
கடந்து தோழமை கொள்கிறான்‌. இல்லை, இல்லை! 
தோழமை மட்டுமா கொள்கிறான்‌? உடன்பிறவாச்‌ 
சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறான்‌. 


“குகனொடு ஐவர்‌ ஆனேம்‌. முன்பு/பின்‌ குன்று 
சூழ்வான்‌ 
மகனொடும்‌ அறுவர்‌ ஆனேம்‌; எம்முழை 
அன்பின்‌ வந்த 
அகன்அமர்‌ காதல்‌ ஐய, நின்னொடு எழுவர்‌ ஆனேம்‌/ 
புகல்‌அருஙய்‌ கானம்‌ தந்து, புதல்வரால்‌ பொலிந்தான்‌ 
நுந்தை.” 
- என்று இராமன்‌ கூறுவதாகக்‌ கம்பன்‌ பாடுவான்‌. இந்த 
விரிந்த சகோதரத்துவம்‌ இந்த நாட்டில்‌ எங்கிருக்கிறது? 
தீண்டாமை! எண்ணத்‌ தொலையாத சாதிப்‌ பிரிவினைகள்‌ ! 
மதப்பிரிவினைகள்‌ ! இவ்வளவும்‌ கடவுள்‌ பெயராலேயே 
நடக்கன்றன. I 


இந்திய மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து வாழும்‌ 
மனிதர்களைக்‌ கூட, சகோதரர்களாக . அங்கேரிக்க மறுக்‌ 
கிறோம்‌! இல்லை, மனிதர்களாகக்கூட. அங்கீகரிக்க மறுக்‌ 
கிறோம்‌! அசல்‌ - நகல்‌ என்றெல்லாம்‌ பேசுகிறோம்‌! இராமன்‌ 


450 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மானிடசமுதாயத்தில்‌ சகோதரத்துவத்தை வளர்க்க உறுதி 
பூண்டிருந்தான்‌! நாமும்‌ இராமநவமியின்‌ சிந்தனையில்‌ 
சகோதரத்தவத்தைப்‌ டேறுவோமாக/ 

இராமன்‌, யாரோடும்‌ பகை கொண்டதில்லை. 
இராவணனுடன்‌ கூட இராமனுக்குப்‌ பகை இல்லை. இன்று 
நமது சமுதாயம்‌ இந்த நெறியைப்‌ பின்பற்றுகிறதா? 
இல்லையே! சின்னச்சின்னச்‌ செய்திகள்‌, கருத்து வேற்றுமை 
களுக்காகக்‌ கூட இன்று பகை கொள்கின்றனர்‌; குண்டுகளை 
வைத்து அழிவு செய்கின்றனர்‌. இராமநாமம்‌ உச்சரிக்கும்‌ 
நாம்‌, நம்‌ இதயத்தில்‌ பகைமையையும்‌ கையில்‌ வன்முறை 
ஆயுதங்களையும்‌ வைத்திருக்கிறோம்‌! இராமநவமிச்‌ 
சிந்தனையில்‌ இவற்றைத்‌ தவிர்த்திடுவோம்‌! நாடு, மொழி, 
இனம்‌, மதம்‌ கடந்த ஒருகுலம்‌ காணப்‌ போராடுவோம்‌ ! கூடி 
உழைப்‌ போம்‌! கூடி வாழ்வோம்‌! 

இராம காதையின்‌ நோக்கம்‌ சிறையிருந்த செல்வியின்‌ 
ஏற்றம்‌ பேசுவது என்பர்‌. இராவணனுடைய நாட்டில்‌ தன்னந்‌ 
தனியாகக்‌ கற்புத்தவம்‌ செய்தாள்‌ சீதை! இராவணனுடன்‌ 
விவாதப்போர்‌ நடத்தினாள்‌ ! அந்தத்‌ துணிவு அன்று சீதைக்கு 
இருந்தது. இன்றோ நமது மகளிர்‌ தற்கொலைகளை நாடு 
கின்றனர்‌. ஏன்‌, நமது நாட்டு மகளிர்‌ கோழைகளானார்கள்‌ ? ' 
வாழப்‌ பிறந்தவர்கள்‌ ஏன்‌ சாகிறார்கள்‌? இராமநவமியின்‌ 
போது இதுபற்றிச்‌ சிந்தனை செய்வோம்‌! மகளிரை 
வாழவிடுவோம்‌ ! மகளிர்‌ குலமே! வாழத்‌ தலைப்படுங்கள்‌ ! 
நடையில்‌ உயர்ந்த நாயகன்‌ இராமன்‌ நினைவில்‌ பதவியை 
நாடாது பணியை நாடுவோம்‌! அனைவரும்‌ ஒரு 
குலத்தவராக வாழ்வோம்‌! யாரோடும்‌ பகை வேண்டாம்‌! 
மகளிரை வாழவைப்போம்‌! இதுவே இராமனுக்குச்‌ செய்யும்‌ 
வ 


ஆன்ம்கமும்‌ அறீவீயலும்‌ 


மதுரை வானொலி ஒலிபரப்பு: 18-1-93 


அறிவியல்‌ துறைகள்‌ பலப்பல. அறிவியல்‌ துறைகளில்‌ 
அன்மிக அருளியல்‌ அடங்கும்‌. “ஆன்மிகம்‌, சமயம்‌ என்பவை 
அறிவியல்‌ தொடர்பு இல்லாதவை, வெறும்‌ நம்பிக்கையின்‌ 
அடிப்படையில்‌ தோன்றி நிற்பவை; சமயம்‌, மூடப்பழக்க 
வழக்கங்களை மையமாகக்‌ கொண்டு அமைந்தது” - என்று 
கூறுவது தவறு. சமய நெறிகளுக்கும்‌ அறிவியலே அடிப்படை. 
“நான்‌ யார்‌? என்‌ உள்ளம்‌ ஆர்‌? ஞானங்கள்‌ ஆர்‌?” என்ற 
ஆராய்ச்சியிலே பிறந்து வளர்ந்து விளக்கம்‌ ல 
சமயநெறி. 


கடவுள்‌ நம்பிக்கை அறிவியலை அடிப்படையாகக்‌ 
கொண்டது. “இந்த உலகத்தில்‌ ஓர்‌ ஒழுங்கும்‌, முறைபிறழா 
நிகழ்ச்சியும்‌ இருப்பது உண்மை. இதற்கு எது காரணம்‌? 
நிச்சயம்‌ அது மனிதனை விட மேம்பட்டதாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. அது எது, கடவுளைத்‌ தவிர?” என்று 
உரோமானிய அரசியல்‌ ஞானி சிசரோ சொன்னதை அறிக. 
அது போலவே “இயற்கை கடவுளின்‌ மறுபெயர்‌” என்று 
கிரேக்கத்‌ தத்துவஞானி கூறுவார்‌. இதனால்‌. மணம்‌, சுவை, 


452 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உயிர்ப்பு தர, மனிதனால்‌ இயலவில்லை. இவற்றைத்‌ தருவது 
கடவுள்‌ என்று உணர்கிறோம்‌. 

கடவுள்நம்பிக்கை என்பது நம்பிக்கையின்‌ பாற்பட்ட 
தல்ல. அறிவுசார்ந்த ஒரு கருத்தேயாம்‌. ஆன்மாவிற்குப்‌ 
புலனாதல்‌ என்பதற்குப்‌ பலவாயில்கள்‌ உள்ளன. கண்‌ 
களுக்குக்‌ காட்டி வழிப்புலனாதல்‌; உணர்வுவழிப்‌ புலனாதல்‌. 
கடவுள்‌ உயிர்க்கு உயிரதாக உணர்வு வாயிலாகப்‌ 
புலனாதலே தத்துவக்‌ கொள்கை. 

சிந்தனையில்‌ உணர்வில்‌ அனுபவித்த கடவுட்‌ 
காட்சியைப்‌ பொறிகளாலும்‌ அனுபவிக்கத்தான்‌ திருவுருவ 
வழிபாடு தோன்றியது. சிந்தனையால்‌ வழிபடுதல்‌ ஞானி 
களுக்கே உரியது. ஆன்மா, உள்ளம்‌ ஏதாவது ஒன்றைச்‌ 
சந்திக்கப்‌ பற்றுக்கோடாக ஓருருவம்‌ தேவைப்படுகிறது. 
சூன்யத்தைச்‌ சிந்திப்பது சராசரி மனிதர்களால்‌ இயலாது. ' 
இந்த அடிப்படையில்‌ தான்‌ திருவுருவ வழிபாடு கால்‌ 
கொண்டது. உருவவழிபாட்டில்‌ உளவியல்‌, அறிவியல்‌ அடிப்‌ 
படை அமைந்துள்ளது. நமது சமயம்‌ உருவவழிபாட்டை 
ஏற்றுக்கொண்டாலும்‌ அருவநிலையில்‌, உருவமற்றநிலையில்‌ 
வழிபாடு செய்வதை மறுத்துவிடவில்லை. “திருவருவம்‌'  - 
கடவுள்‌ அல்ல. அருள்பாலிக்கும்‌ கடவுள்‌, திருவுருவத்தை 
இடமாகக்‌ கொண்டு அருள்கின்றான்‌. 


- “இது அவன்‌ திருவுரு இவன்‌ அவன்‌ எனவே 
எங்களை ஆண்டுகொண்டு இங்கெழுந்தருளும்‌” 


என்ற திருவாசக அடிகளைச்‌ சிந்தனை செய்க. திருக்கோயில்‌ 
உள்ளிருக்கும்‌ சிவன்தன்னைச்‌ சிவன்‌ எனவே காண 
வேண்டும்‌. 


இந்த உலகில்‌ ஒன்று பிறிதொன்றாக மாறுகிறது. மாறும்‌ 
பொழுதெல்லாம்‌ மூலப்‌ பெயர்‌ மறைந்து போகிறது. மாறிய 
நிலையின்‌ பெயரே நிலைபெறுகிறது. தொழில்நுட்பம 
தெரிந்தவன்‌ இரும்பை எடுத்து ஒலியைப்‌ பெருக்கித்தரும்‌ 
கருவியாக அமைத்து “ஒலிபெருக்கி” என்று பெயர்‌ சூட்டு 


ஆன்மிகமும்‌ அறிவியலும்‌ 453 


கிறான்‌. அது ஒருபெருக்கி என்றே சொல்லப்‌ பெறுகிறது. 
அதுபோல்‌ கல்‌, செம்பு முதலியவற்றை எடுத்துத்‌ திருவருவங்‌ 
கள்‌ செய்து, இறைவனை எழுந்தருளச்‌ செய்து கடவுட்பெயர்‌ 
சூட்டுகின்றனர்‌. நாம்‌ அனைவரும்‌ கடவுள்‌ என்று கூறுவதே 
மரபு; முறையும்கூட ! ஒலிபெருக்கி மூலம்‌ கேட்க முடிகிறதே 
என்பர்‌. ஓலிபெருக்கியாலும்‌ காதுகேளாதவர்களைக்‌ 
கேட்‌.பிக்க முடியாது. கடவுட்காட்சியும்‌ அனுபவ இதயம்‌ 
உள்ளவர்களுக்கே கிடைக்கும்‌. மனிதனுடைய இருதயம்‌ பேச 
இயலாததாக இருந்தால்‌ கடவுள்‌ காதுகேளாதவர்‌ அகியன 
போலத்தானே ! 

திருக்குறள்‌ முழுவதிலும்‌ அகரமுதல எழுத்துக்கள்‌ 
உள்ளன. அதனால்‌ திருக்குறளை ' அரிச்சுவடி என்று 
யார்தான்‌ கூறுவர்‌? குழந்தைகளின்‌ பார்வையில்‌ திருக்‌ 
குறளில்‌ “அகரமுதல” எழுத்துக்கள்தான்‌ தெரியும்‌, மாணவர்‌ 
கள்‌ பார்வையில்‌ “அகர முதல' என்ற வாசகம்‌ தெரியும்‌. 
பேராசிரியர்களுக்குத்‌ திருக்குறள்‌ இலக்கியம்‌. சமய அறிஞர்‌ 
களுக்குத்‌ திருக்குறள்‌ அறநூல்‌. ஒரே திருக்குறள்‌ வயது, 
அனுபவங்களுக்கு ஏற்ப, அனுவிக்கப்‌ பெறுவதைப்‌ போலத்‌ 
தான்‌ திருக்கோயிலில்‌ எழுந்தருளியுள்ள கடவுள்‌ திருமேனி 
களையும்‌ முறையே கல்‌, உருவம்‌, சிற்பம்‌, கடவுள்‌ என்றெல்‌ 
லாம்‌ அனுவ முதிர்ச்சிக்கு ஏற்ப, அனுபவிக்கிறார்கள்‌. 


திருவுருவங்களைக்‌ கருங்கல்‌, செம்பு இவைகளால்‌ 
மட்டுமே அமைந்தனர்‌. கல்‌, ஒரு ஆற்றலை வாங்கிக்‌ 
கொள்ளும்‌. எளிதில்‌ விடாது என்பதால்‌ கருங்கல்லில்‌ இறை 
வனை எழுந்தருளச்‌ செய்தனர்‌. ஆற்றல்‌ கடத்திகளில்‌ செம்பு 
முக்யெமானது. விரைந்தும்‌ செய்யக்கூடியது. கடவுளின்‌ 
அற்றலை வாங்கிவைத்துக்‌ கொண்டு நமக்குத்‌ தரும்‌ அற்றல்‌ 
செம்பு உலோகத்திற்கு உண்டு என்பதால்‌ செப்புத்‌ 
திருமேனிகள்‌ அமைந்தனர்‌. திருவுருவ அமைப்பில்‌ அறிவியல்‌ 
அணுகுமுறை அமைந்திருப்பதை எண்ணி மகிழ்க! 

கடவுளை எங்கும்‌ தொழலாம்‌. எதிலும்‌ தொழலாம்‌! 
எப்படியும்‌ தொழலாம்‌! அப்படியாயின்‌ ஏன்‌ திருக்கோயில்‌ ? 


454 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


சமூகவியல்‌ விஞ்ஞானம்‌ (5001010ஐ) “மனிதன்‌ ஒரு சமூகப்‌ 
பிராணி” என்று கூறுகிறது. தனிமனிதன்‌, மற்ற மனிதர்‌ 
களுடன்‌ சார்ந்த வாழத்தலைப்பட்டு, சமூக அமைப்பு உருவம்‌ 
பெறுகிறது. சமூக அமைப்பு இயங்கத்‌ திருக்கோயில்‌ 
தேவைப்படுகிறது. இல்லை, அவசியமும்‌ கூட! திருக்கோயில்‌ 
சமூகத்தின்‌ சின்னம்‌. பழங்காலத்தில்‌ திருக்கோயிலை 
மையமாகக்‌ கொண்டே சமுதாயம்‌ இயங்கியது. வளர்ந்தது! 
பழங்காலத்தில்‌ திருக்கோயில்கள்‌ குடிகளைத்‌ தழுவி 
வளர்ந்தன. குடிகளும்‌ கோயிலைத்‌ தழுவி வளர்ந்தன. 
அதனால்தான்‌ “கோயில்‌ இல்லாத ஊரில்‌ குடியிருக்க 
வேண்டாம்‌” என்றனர்‌. 


விண்ணளந்து காட்டி வினைமறைக்கும்‌ கோபுரங்‌ 
களைக்‌ கொண்ட திருக்கோயில்கள்‌ நிறைந்து புகழுடன்‌ 
விளங்கும்‌ நாடு, தமிழ்நாடு. திருக்கோயில்‌ கோபுரம்‌ உயர 
மானது. ஆம்‌! வாழ்க்கையின்‌ இலட்சியமும்‌ கோபுரம்‌ போல்‌ 
உயர்ந்ததாக இருக்கவேண்டும்‌. சந்திரனைக்‌ குறியிலக்காகக்‌ 
கொண்டால்‌ ஒரு விண்மீனையாவது அடித்து வீழ்த்தலாம்‌, 
கவனத்தில்‌ கொள்க. கோயிலின்‌ மதிற்சுவர்கள்‌ ஒங்கி உயர்ந்து 
நிற்கின்றன. ஏன்‌? களவிலிருந்து காக்க அல்ல! தூசி, புழுதி 
இல்லாத காற்று கிடைப்பதற்காகத்தான்‌ ! புறத்தே உள்ள ஒலி 
அலைகளும்‌ தாக்காமல்‌ இருப்பதற்காகத்தான்‌ ! நாள்தோறும்‌ 
ஒரு மணிநேரம்‌ நல்ல காற்றைச்‌ சுவாசிக்க ஒரு ஏற்பாடு! 
நாள்தோறும்‌ ஒலி இரைச்சலிலிருந்து மீள ஒரு ஏற்பாடு! 


உடல்‌, உழைப்புக்காக உருவாகியது. உழைப்பு இல்லாத 
உடல்‌, நோய்க்கு இரையாகும்‌. திருக்கோயிலுக்குச்‌ செல்லும்‌ 
பழக்கத்தை மேற்கொண்டால்‌ உடலுக்கு உழைப்புக்கிடை த்து 
விடும்‌. பழங்காலத்‌ திருக்கோயில்கள்‌ நீண்டும்‌ அகன்றும்‌ 
உள்ள பிரகாரங்கள்‌ உடையவை. மூன்று பிரகாரங்களையும்‌ 
மூன்று தடவை வலம்‌ வந்து கருவறையில்‌ எழுந்தருளியுள்ள 
கடவுளை வழிபடச்‌ செல்லவேண்டும்‌. இங்கனம்‌, மூன்று 
பிரகாரங்களையும்‌ மூன்று தடவை வலம்‌ வருவதால்‌. 
சற்றேறக்‌ குறைய மூன்று கிலோ மீட்டர்‌ நடந்த பயன்‌ 


ஆன்மிகமும்‌ அறிவியலும்‌ 455 


கிடைக்றெது. ஒருமுறை சுற்றினாலும்‌ ஒரு கிலோ . மீட்டர்‌ 
நடந்த பயன்‌ கிடைக்கும்‌ இது மட்டுமா? 

மனிதனுக்குச்‌ சிந்தனை மாற்றங்கள்‌ எளிதில்‌ வாரா 
என்பது உளஇயல்‌ அடிப்படை உலகியலில்‌ கிடந்துழுலும்‌ 
மனிதர்களின்‌ மனம்‌ மடைமாற்றம்‌ பெறத்‌ திருவருட்‌ சிந்தனை 
பெரிதும்‌ உதவும்‌. மூன்று பிரகாரங்கள்‌ வலம்‌ வரும்‌ பொழுது 
மெள்ள மெள்ள உள்ளம்‌ மடை மாற்றம்‌ பெற்று, கடவுள்‌ 
எழுந்தருளியுள்ள கருவறைஅண்மையில்‌ செல்லும்‌ பொழுது 
ஆன்மா - ஆன்மாவின்‌ உள்ளம்‌ உணர்வு எல்லாம்‌ திருவருட்‌ 
சிந்தனையில்‌ தோயும்‌. இதனால்‌, உளம்தோய்ந்த பக்தியில்‌ 
அன்மா ஈடுபட முடியும்‌; ஞானமும்‌ பெறும்‌! 


இறைவன்‌ சந்நிதியில்‌ வழிபாடு செய்து கொள்ளுதல்‌ 
நல்ல உள்ளப்‌ பயிற்சி; சிந்தனைப்பயிற்சி; ஒர்‌ ஆன்மா, 
எண்ணவும்‌ சிந்திக்கவும்‌ திறன்‌ பெற்று விட்டால்‌ 
வாழ்க்கையில்‌ முன்னேறுவது உறுதி! 


வழிபாடு முடிந்தவுடன்‌ கடவுள்‌ சந்நிதியில்‌ நிலமிசை 
வீழ்ந்து வணங்குதல்‌ வேண்டும்‌. இங்ஙனம்‌ நிலமிசை வீழ்ந்து 
வணங்குதல்‌ தாண்டால்‌ எடுப்பது போன்ற முயற்சி. நிலமிசை 
வீழ்ந்து வணங்கிய பிறகு, கைகளைத்‌ தலைமீது உயர்த்தித்‌ 
தொழுதல்‌ வேண்டும்‌. இதுவும்‌ கைகளுக்குப்‌ பயிற்சி, 
அடங்குதல்‌, தாழ்தல்‌ பட்டப்‌ நல்லியல்‌புகள்‌ அன்மாவிற்குச்‌ 
சித்திக்கும்‌. 


கருவறையில்‌ எழுந்தருளியுள்ள கடவுளுக்கு வழிபாடு. 
கருவறை அகலம்‌. குறைவானது; குறுகிய வாயிற்படி 
உடையது. வேண்டிய அளவே ஒளி இருக்கும்‌. அதாவது, 
கூர்ந்துகாண வேண்டிய அளவே ஒளி இருக்கும்‌. இத்தகு 
கருவறையில்‌ எழுந்தருளியுள்ள கடவுளை வழிபாடு 
செய்தால்‌ கூர்ந்து கவனித்தல்‌ பயிற்சி, கண்களுக்குக்‌ 
கிடைக்கிறது. குறுகிய வாயில்வழி. காட்சி நிகழ்வதால்‌ 
ஒருமைப்‌ படுதல்‌, ஒன்றுதல்‌ முதலிய தல்லியல்புகள்‌ 
அன்மாவுக்குக்‌ கிடைக்கின்றன. 


456 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


திருக்கோயில்‌ வழிபாடு முடிந்தவுடன்‌ மூன்றாவது 
சுற்றில்‌ உள்ள மண்டபத்தில்‌ சமூகத்தினருடன்‌ உட்கார்ந்து 
கலந்து பேச வேண்டும்‌. இங்ஙனம்‌ கலந்து பேசுவதால்‌ மனக்‌ 
கவலைகள்‌ பறக்கின்றன; உறவுகள்‌ வளர்கின்றன. சும்மாவா 
உட்கார்ந்து பேசுகின்றோம்‌? திருக்கோயில்‌ பிரசாதங்களைச்‌ 
சாப்பிட்டுக்‌ கொண்டே பேசுகின்றோம்‌. உறவுகலந்து 
உண்ணும்‌ இனிய வாய்ப்புக்‌ கிடைக்றெது. திருக்கோயில்‌ 
பிரசாதங்கள்‌ நல்லசத்துள்ளவை; புரதச்சத்துள்ளவை. 
இதனால்‌ உடல்‌ உரம்‌ பெறுகிறது. 


இவ்வளவுக்கும்‌ பிறகும்‌ அன்மா பக்குவப்படக்‌ 
களிப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ தேவை. களிப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ 
கிடைக்கும்படி பண்டையத்‌ திருக்கோயில்‌ கலைகள்‌ உள்ளன. 
சிற்பம்‌, ஓவியம்‌, இசை முதலியவை உள்ளன. நல்ல இசை 
கேட்பதால்‌ அன்மாக்கள்‌ நைந்துருகிப்‌ பக்குவப்பட 
முடிகிறது. 

நம்முடைய திருக்கோயில்கள்‌ சமுதாய நலன்களை 
மையமாகக்‌ கொண்டே தோன்றின; வளர்ந்தன. சுற்றுப்புறச்‌ 
சூழல்‌ அடிப்படையிலேயே திருக்கோயில்‌ அமைந்துள்ளது. 
திருக்கோயில்‌ தோறும்‌ திருக்குளம்‌ வெட்டப்பட வேண்டும்‌. 
நீரின்றி அமையாது உலகு! அடுத்துத்‌ திருக்கோயில்‌, மரங்கள்‌ 
அடர்ந்த சூழலில்‌ அமைந்த நிலை பழைய ஏற்பாடு. 
அரசவனம்‌, கடம்பவனம்‌ முதலிய வழக்குகளை நோக்குக! 
தலங்கள்‌ தோறும்‌ மரங்கள்‌ வைத்து வளர்க்கப்‌ பெறுதல்‌ 
வேண்டும்‌. மரங்கள்‌ வளர்வதால்‌ சுற்றுப்புறச்‌ ட்‌ 
பாதுகாக்கப்‌ படுகிறது. 


திருக்கோயில்‌ வழிபாடு, அறிவியலில்‌ தோன்றியது. 
திருக்கோயில்‌ வழிபாடு அறிவால்‌ வளர்ந்தது. திருக்‌ 
கோயில்கள்‌ அறிவியல்‌ துறைகள்‌ பலவற்றையும்‌ வளர்த்து 
வந்துள்ளன; வளர்த்துக்கொண்டிருக்கின்றன. திருக்கோயில்‌ 
வழிபாடு அறிவியல்‌ சார்ந்த தொழில்‌ நுட்பத்திற்கு எடுத்துக்‌ 
காட்டு! வாழ்க, திருக்கோயில்கள்‌! வளர்க, திருக்கோயில்‌ 


வழிபாடு! 


புராணங்கனணைம்‌ புதுப்ப்ப்போம்‌ 


(மார்ச்சு - 93) 


புராணம்‌ என்ற சொல்லுக்குப்‌ பொருள்‌ பழைய 
வரலாறு என்பதாகும்‌. தமிழ்‌ மக்களுடைய வாழ்க்கை, 
நாகரிகத்‌ தடத்தில்‌ நடைபோடத்‌ தொடங்கிப்‌ பல்லாயிரம்‌ 
ஆண்டுகள்‌ உருண்டோடிவிட்டன. பல நல்ல கருத்துக்கள்‌ - 
நீதி சமுதாய நீதி ஆயெவையும்‌ சமயத்‌ தத்துவங்களும்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ வாழ்வியலின்‌ ஆக்கமேயாம்‌. பல திருமேனி வழிபாடு 
முதலினவும்‌ கூட வாழ்வியலைக்களமாகக்‌ கொண்டே 
தோன்றின. காலப்போக்கில்‌ இந்த உண்மைகளுக்குப்‌ புனிதத்‌ 
தன்மைகொடுக்கவேண்டும்‌ என்ற நோக்கத்தில்‌ நீதிகளும்‌ 
தத்துவங்களாக்கப்பட்டன. 

வாழ்வியல்‌ உண்மைகள்‌ தத்துவ வடிவம்‌ பெற்ற 
நிலையில்‌ பொது மக்களிடமிருந்து விலகிவிட்டன. இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ உயர்ந்த தத்துவங்களைப்‌ பொது மக்களுக்‌ 
கொண்டு செல்லவேண்டும்‌ என்ற கருத்துத்‌ தோன்றியது. 
அதனால்‌ மக்களின்‌ கல்வித்‌ தரத்திற்கு ஏற்பத்‌ தத்துவங்‌ 
களுக்கு, புராண வடிவங்கள்‌ தரப்பெற்றன. புராண வடிவம்‌ 
பெற்ற காலம்‌ பொது மக்களிடம்‌ வாழ்வாங்கு வாழும்‌ 


௫-)6//.3௦. 


458 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


விருப்பமும்‌ தத்துவச்‌ சிந்தனையும்‌ அருகி வந்த காலம்‌, 
புராணங்களிலிருந்து உண்மைகளை அறிந்துகொள்வதற்குப்‌ 
பதிலாக அதிகமான பாத்திரங்களையும்‌ பாத்திரங்களின்‌ 
நிகழ்வுகளையுமே புரிந்து கொண்டார்கள்‌. இதனால்‌ 
புனைவுகளிடத்தில்‌ மக்களின்‌ புலன்கள்‌ நின்றன. 
புனைவுகளைக்‌ கடந்த தத்துவத்தைத்‌ தொட இயலவில்லை. 
அவ்வழி சடங்குகளும்‌ தோன்றின. காலப்போக்கில்‌ 
வாழ்க்கையில்‌ சின்ன சின்னச்‌ செயல்களையே செய்து 
பழகிப்போனதால்‌ செயற்கரிய: செய்தலுக்குரிய எண்ணமும்‌ 
உறுதியும்‌ இல்லாமல்‌ போய்‌ விட்டது. நாயன்மார்கள்‌ செய்த 
காரியங்கள்‌ அற்புதங்களாகியதோடன்றி நம்மனோர்க்கு 
எட்டாதவை என்ற கருத்தும்‌ தோன்றிவிட்டது. 

பல புராணங்களின்‌ ௧௬, வாழ்வியல்‌ உண்மைகளை 
விளக்கும்‌ தத்துவச்‌ சிந்தனைகளைப்‌ பாத்திரங்கள்‌ வழி 
எனிதாக்குவதேயாம்‌. ஆயினும்‌ புராணங்கள்‌ அனைத்துக்கும்‌ 
இத்தகுதி உண்டெனக்‌ கூற இயலாது. சேக்கிழார்‌ அருளிச்‌ 
செய்த பெரியபுராணம்‌ மிகச்‌ சிறப்புடையது. பெரியபுராணம்‌ 
அற்புதமான ஒரு காப்பியம்‌. சமுதாய மாற்றத்திற்குரிய 
வழியைக்‌ காட்டிய காப்பியம்‌. கடவுள்‌, வாழ்த்துப்‌ பொருள்‌ 
மட்டுமல்ல; வாழ்வுப்‌ பொருள்‌ என்று காட்டிய இலக்கியம்‌. 
பக்தி செய்தல்‌, பாடுதல்‌ அஆகியவற்றினும்‌ கைத்திருத்தொண்டு 
செய்தல்‌ சிறப்பு என்று உணர்த்திய காப்பியம்‌. சாதி 
வேற்றுமைகளைக்‌ கடந்த ஒருமை நலத்தை உணர்த்திய 
காப்பியம்‌. சாதிகளை மறந்து சமய அடிப்படையில்‌ 
ஒருமையை நிலைநாட்டிய காப்பியம்‌. கடவுள்‌, மனைகள்‌ 
தோறும்‌ நடமாடிய வரலாற்றை உருக்கமாகக்‌ கூறும்‌ 
காப்பியம்‌. பெரிய புராணத்தில்‌ வரும்‌ அடியார்கள்‌ இந்த 
வையகத்தில்‌ வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள்‌. குறிக்கோளுக்‌ 
காகப்‌ போராடியவர்கள்‌; புகழ்‌ பெற்றவர்கள்‌; நம்மனோர்க்கு 
சிறந்த வழிகாட்டிகள்‌. மக்கள்‌ சமுதாயத்தை மிகவும்‌ 
அருமையுடையதாகிய குறிக்கோள்‌ சார்ந்த வாழ்க்கை 


புராணங்களைப்‌ புதுப்பிப்போம்‌ 459 


நடத்தத்‌ தூண்டி வழி நடத்துவதில்‌ பெரியபுராணம்‌ சிறந்து 
விளங்குகிறது. 

பெரிய புராணத்தில்‌ பாத்திரங்களாக வரும்‌ 
அடியார்கள்‌ அனைவரும்‌ இந்த மண்ணில்‌ பிறந்து வளர்ந்து 
வாழ்ந்தவர்களே ! நிகழ்ச்சிகளை, படிப்போர்‌ உளம்‌ கொளக்‌ 
கூறுவதில்‌, சில பல புனைந்துரைகள்‌ இருக்கலாம்‌. ஆயினும்‌ 
நாயன்மார்கள்‌ வாழ்க்கை, வரலாறு என்பதை மறுக்கவும்‌ 
இயலாது; மறக்கவும்‌ கூடாது. பெரியபுராண அடியார்‌ 
களிடம்‌ குறிக்கோள்‌ இருந்தது. அக்குறிகோளுக்காக உழைத்‌ 
தார்கள்‌. உறுதியுடன்‌ உழைத்தார்கள்‌; ஓயாது உழைத்தார்கள்‌. 
அதனால்‌ வெற்றியும்‌ பெற்றார்கள்‌. கடவுட்‌ காட்சியும்‌ அவர்‌ 
களுக்குக்‌ கிடைத்தது. 


இன்று நம்மனோரிடம்‌ அவர்கள்பால்‌ இருந்த குறிக்‌ 
கோள்‌ சார்ந்த வாழ்க்கையும்‌ இல்லை; உறுதியும்‌ இல்லை; 
உழைப்பும்‌ கிடையாது. அதனால்‌, அந்த அடியார்களுடைய 
வாழ்க்கை நமக்கு அருமையானதாக - எட்டாக்‌ கனியாகத்‌ 
தெரிகிறது. நாம்‌ அந்த வரலாறுகளைப்‌ படிப்பதோடு சரி! 
அந்த அடியார்களுடைய வாழ்க்கையின்‌ அடிச்சுவட்டைப்‌ 
பின்பற்றி வாழ்ந்திட - பணி செய்திட. விரும்பி முயன்றால்‌ 
நம்முடைய வாழ்க்கையில்‌ பல அரிய பணிகள்‌ செய்யலாம்‌. 
அப்படி யாரும்‌ முயற்சி செய்யாமையினால்‌ பாரணங்கள்‌ - 
கதை, கற்பனை, பொய்‌, அவசியமில்லாதவை என்று 
சொல்லும்‌ அளவுக்குச்‌ சிலர்‌ வந்துவிட்டனர்‌. நாம்‌ மீண்டும்‌ 
புராணங்களைப்‌ புதுப்பிக்க வேண்டும்‌. அடியார்கள்‌ செய்த 
பணிகளை அவர்களுடைய அடிச்சுவட்டில்‌ செய்ய 
வேண்டும்‌. அடியார்கள்‌ இந்த மண்ணகம்‌ சிறப்புறச்‌ செய்து 
காட்டிய பணிகளைச்‌ செய்யவேண்டும்‌. 


சேக்கிழார்‌ பெரியபுராணத்தில்‌ வரும்‌ பணிகளைச்‌ 
செய்தால்‌ நல்ல வீடுகள்‌ விளங்கித்‌ தோன்றும்‌; : பலரும்‌ 
ஒத்திசைந்து. வாழும்‌ சமுதாய அமைப்புத்‌ தோன்றும்‌; 


460 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வேற்றுமைகள்‌ குறையும்‌. அன்பின்வழி உறவுமலரும்‌; ஒப்புரவு 
நெறி கால்கொள்ளும்‌; இந்த மண்ணகம்‌ விண்ணகமாகும்‌. 


நமது முன்னோர்‌ சிறந்த முறையில்‌ சமுதாய 
அமைப்பைக்‌ கண்டு வளர்த்தனர்‌: பாதுகாத்தனர்‌. ஊர்‌ என்ற 
அமைப்பு அழகுற அமைந்தது. நடுவூரில்‌ திருக்கோயில்‌! 
திருக்கோயில்கள்‌ எடுப்பதற்கு முன்பு திருக்குளங்கள்‌ அமைந்‌ 
தார்கள்‌. திருக்குளங்கள்‌ திருக்கோயிலுக்குச்செல்வோர்‌ 
தூய்மை செய்து கொள்ளப்‌ பயன்பட்டன. அந்த ஊரில்‌ 
நிலத்தடி. நீரைப்‌ பராமரித்துக்‌ கொள்ளவும்‌ துணைபுரிந்தன. 
இயற்கை வளத்தையும்‌ சூழ்நிலையையும்‌ திருக்குளங்கள்‌ 
பராமரித்தன. திருக்குளம்‌ அமைத்த பிறகு தல விருட்சங்கள்‌ : 
நட்டனர்‌. தல விருட்சங்கள்‌ ஒன்றல்ல; இரண்டல்ல. காடு 
களைப்போல வைத்து வளர்ந்தனர்‌. அரசவனம்‌, 
கடம்பவனம்‌ என்ற வழக்குகளை உற்று நோக்குக. திருக்குளம்‌ 
அமைத்துத்‌ தல விருட்சங்கள்‌ வைத்த பிறகுதான்‌ 
திருக்கோயில்‌ எடுத்தனர்‌. திருக்கோயில்‌ பலரும்‌ வழிபடும்‌ 
திருத்தலம்‌. திருக்கோயில்கள்‌ கடவுளை எழுந்தருளச்‌ 
செய்வதற்காக மட்டும்‌ தோன்றியவையல்ல திருக்கோயில்‌ 
கடவுள்‌ தலைமையில்‌ சமுதாயம்‌ கூடி வழிபாடு 
நிகழ்த்துவதுடன்‌ நட்பில்‌ கலந்து பேசி மகிழ்ந்து உறவாட 
வேண்டும்‌ என்பதும்‌ குறிக்கோள்‌. 


தமிழ்நாட்டில்‌ திருவாரூர்‌ ஒரு பெரிய திருத்தலம்‌. 
இத்திருத்தலத்தின்‌ பழைமை குறித்து அப்பரடிகள்‌ 
“முன்னோ? பின்னோ?” என்று ஒரு பதிகம்‌ அருளிச்‌ செய்‌ 
துள்ளார்‌. அப்பதிகத்தில்‌ கடையூழிக்‌ காலத்தில்‌ ஒருவனாக 
நின்றது முன்னோ அல்லது பின்னோ? திருவாரூரைத்‌ 
திருக்கோயிலாகக்‌ . கொண்டு. எழுந்தருளியது முன்னோ 
அல்லது பின்னோ? மாதொருபாகன்‌ அனது முன்னோ 
அல்லது பின்னோ? என்று வினா. - விடையாகப்‌ 
பாடியுள்ளார்‌. சுத்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை 
வரலாறு திருவாரூரை மையமாகக்‌ கொண்டே இயங்கியது. 


புராணங்களைப்‌ புதுப்பிப்போம்‌ 461 


திருவாரூர்‌ வீதிகள்‌ பரவை நாச்சியாரிடம்‌ தூது சென்ற 
சிவபெருமானின்‌ திருவடிப்‌ போதுகள்‌ தோய்ந்த பெருமை 
யுடையவை. 'திருவாரூர்‌ திருஞானசம்பந்தர்‌, அப்பர்‌, சுந்தரர்‌ 
ஆகிய மூவரால்‌ பாடப்பெற்ற திருத்தலம்‌. அறுபத்து மூவரில்‌ 
திருவாரூரை இடமாகக்‌ கொண்டவர்கள்‌ பலர்‌. 


திருவாரூர்‌ பசுவின்‌ ' கன்றுக்காகத்‌ தன்‌ மகன்‌ மீது 
தேரூரச்‌ செய்து நீதி வழங்கிய மனுநீதிச்‌ சோழன்‌ ஆண்ட 
ஊர்‌, திருவாரூர்‌ தண்டியடிகள்‌, நமிநந்தியடிகள்‌, விறன்‌ 
மிண்டநாயனார்‌, செருத்துணைநாயனார்‌, சுழற்சிங்க 
நாயனார்‌ இருந்து இன்ப அன்பு நிலை பொருந்தி இருந்த 
ஊர்‌. நமிநந்தியடிகள்‌ வரலாற்றினால்தான்‌ இறைவன்‌ 
“திருவாரூப்‌ பிறந்தார்கள்‌ எல்லார்க்கும்‌ அடியேன்‌” என்று 
சுந்தரரைச்‌ சொல்ல வைத்தார்‌. உயர்‌ சைவ நெறியுடன்‌ 
“தாழ்வெனும்‌ தன்மையை” உலகிற்கு - நம்பியாரூரர்‌ மூலம்‌ 
உணர்த்திய பெருமை திருவாரூருக்கே உண்டு. சேக்கிழார்‌ 
இயற்றியருளிய பெரிரயபுராணத்திற்கு முதல்‌ நூலாகிய 
திருத்தொண்டத்‌ தொகையை நம்பியாரூரர்‌ திருவாரூரில்‌ 
தான்‌ பாடியருளினார்‌. திருவாரூரின்‌ பங்குனித்‌ திருவிழா, 
திருமுறைகளின்‌ சிறப்பாக இடம்‌ பெற்ற திருவிழா ! இங்கனம்‌ 
பல்வேறு சிறப்புக்களையுடையது திருவாரூர்‌. : 


திருவாரூரிடையே திரு ஆரூர்‌ அறநெறி என்று ஒரு 
சந்நிதி. திரு ஆரூர்‌ மூலத்தானத்‌ திருக்கோயில்‌ இரண்டாம்‌ 
பிரகாரத்திலேயே திரு ஆரூர்‌ அறநெறி இருக்கிறது. இந்தச்‌ 
சந்நிதியில்தான்‌ புகழ்மிக்க நமிநந்தி அடிகள்‌ நீரினால்‌ 
திருவிளக்கேற்றினார்‌. மேலும்‌ பரவையுண்‌ மண்டளி என்ற 
திருக்கோயிலும்‌ இங்கு இருக்க. 


திருவாரூர்த்‌ தேர்‌ அழகானது. திருவாரூர்த்‌ 
தேரோட்டம்‌ புகழ்பெற்றது. திருவாரூர்த்‌ திருக்குளம்‌ 18 ஏக்கர்‌. 
- 22367 ௪.அடி பரப்பளவுடைய மிகப்‌ பெரிய திருக்குளம்‌. 


462 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


திருக்‌ குளத்தின்‌ பெயர்‌ கமலாலயம்‌. இத்‌ திருக்குளம்‌ 
வற்றியதே இல்லை என்பர்‌. 


கி.பி. 6-ம்‌ நூற்றாண்டுக்கு முன்பு திருவாரூரில்‌ 

தண்டியடிகள்‌ என்று ஒரு நாயனார்‌ வாழ்ந்தார்‌. இவர்‌ 
பிறவியிலேயே கண்களை இழந்தவர்‌. இவர்‌ காலத்தில்‌ 
திருவாரூர்த்‌ திருக்கோயில்‌ திருக்குளமாயெ .கமலாலயம்‌, 
சமூக நாகரிகம்‌ தெரியாதவர்களால்‌, திருக்குளத்தின்‌ 
பயன்பாடு அறியாதவர்களால்‌ குப்பைகள்‌ கொட்டப்பட்டுத்‌ 
தூர்ந்து போயிற்று என்ற செய்தி தண்டியடிகள்‌ கவனத்திற்கு 
வந்தது. உடனே தண்டியடிகள்‌ கவலைக்குரியவராகித்‌ 
திருக்குளத்‌ தூர்‌ எடுக்க ஒரு மனப்பட்டார்‌. கமலாலயத்திற்கு 
வந்தார்‌. தூர்‌ எடுக்க வேண்டிய இடத்தில்‌ ஒரு கம்பை 
நட்டார்‌. கரையில்‌ ஒரு கம்பை நட்டார்‌; அந்த இரண்டு 
கம்புகளுக்கிடையே ஒரு கயிற்றைக்‌ கட்டினார்‌. பின்‌ அந்தக்‌ 
கயிற்றின்‌ துணை கொண்டு கமலாலயத்திருக்குளத்துத்‌ 
தூர்வையை அள்ளிக்‌ கரையின்‌ கொட்டினார்‌. தண்டியடி 
களின்‌ உறுதிப்பாடான ஒயா உழைப்பை இறைவன்‌ கண்டு 
உவந்து சோழ அரசினிடம்‌ தண்டியடிகள்‌ கருத்தையறிந்து 
முடித்துவைக்கும்படி அருளிச்‌ செய்தார்‌. கமலாலயம்‌ 
தூர்வை யெடுத்துத்தரய்மை செய்யப்பெற்றது. 


இன்று தமிழ்நாட்டில்‌ பல திருக்குளங்கள்‌ தூர்ந்து 
போய்‌ உள்ளன; அல்லது தூய்மைக்‌ கேடு அடைந்துள்ளன. 
திருக்குளங்களுக்குத்‌ தண்ணீர்‌ வரும்‌ வரத்துக்கால்கள்‌ 
தூர்ந்து போய்‌ உள்ளன. பலஇடங்களில்‌ வரத்துக்‌ கால்கள்‌ 
- போக்கு வாய்க்கால்கள்‌ தூர்ந்து போய்‌ உள்ளன; அக்ரெ 
மிப்புக்குள்ளாகியுள்ளன. பொது நலத்தைக்‌ கெடுத்து வாழும்‌ 
மனோநிலை தமிழரைப்‌ பற்றியது அண்மைக்காலத்திலே ' 
யேயாம்‌. இதனால்‌ சாலைகள்‌ அஆக்கிரமிக்கப்படுகின்றன; 
திருக்குளங்கள்‌ ஆக்கிரமிக்கப்படுகின்றன. இது வருந்தத்‌ 
தக்கது. 


புராணங்களைப்‌ புதுப்பிப்போம்‌ 463 


மயிலை, கபாலீசுவரர்‌ திருக்கோயில்‌ திருக்குளத்தில்‌ 
தண்ணீரே இல்லை. இத்தனைக்கும்‌ இந்த ஆண்டு நல்ல மழை 
பெய்தது. மாண்புமிகு முதலமைச்சர்‌ அவர்கள்‌ தண்ணீர்‌ 
கொண்டுவந்து நிரப்ப முயற்சி செய்தார்‌. அதற்கும்‌ எதிர்ப்பு 
வந்தது. தமிழ்நாட்டின்‌ பல திருக்கோயில்‌ திருக்குளங்‌ 
களுக்கும்‌ இதே நிலைதான்‌. குறிப்பாக மதுரை மீனாட்சி 
யம்மன்‌ திருக்கோயில்‌ பொற்றாமரைக்‌ குளம்‌ வறண்டு 
இடக்கின்றது. கமலாலயத்திற்கு வரும்‌ தண்ணீருடன்‌ 
வீடுகளின்‌ கழிவு நீர்‌ கலக்கிறது. கமலாலயமே தூய்மையாகப்‌ 
பேணப்பெறவில்லை. பொதுச்‌ சுகாதார உணர்வு நமது 
மக்களுக்கு என்று வருமோ? 

இந்த அவலநிலையை நீக்க ஏன்‌ தண்டியடிகள்‌ 
நாயனார்‌ அடிச்சுவட்டில்‌ திருக்குளப்‌ பணி செய்யக்கூடாது? 
்‌ இந்த அடிப்படையில்‌ புராண வரலாற்றுக்குப்‌ புத்துயிர்ப்புத்‌ 
தரலாம்‌ என்பது எண்ணம்‌. எதிர்வரும்‌ 21-8-93ல்‌ தண்டிய 
டிகள்‌ நாயனார்‌ திருநாள்‌ வருகிறது. ஆயத்தமாகுங்கள்‌ ! 
அவரவர்‌ ஊரில்‌ உள்ள திருக்கோயில்‌ திருக்குளங்களைத்‌ 
தூய்மை செய்வோம்‌! திருக்குளங்களுக்குத்‌ தண்ணீர்வரும்‌ 
வரத்துக்கால்களை அழப்படுத்துவோம்‌! கரை எடுத்துக்‌ 
கட்டுவோம்‌! தூய்மை செய்வோம்‌! அல வட்டு 
தூய்மை செய்வோம்‌ ! 

இந்தப்‌ பணியைச்‌ செய்வதன்‌ . மூலம்‌ திருக்கோயில்‌ 
உள்ள ஊரில்‌ சுற்றுப்புறச்சூழல்‌ காப்பாற்றப்பெறும்‌. 
குறிப்பாகக்‌ காற்றில்‌ ஈரத்தன்மை இருக்கும்‌; நிலத்தடி. நீர்‌ 
பரமாரிக்கப்பெறும்‌. நல்ல பணி! தவறாமல்‌ வ வைப்‌ 
பணி! 


அனைவரும்‌ பங்கேற்க வேண்டும்‌! 


| 20 | 


மரபுகளைக்‌ காப்பது நமது கடமை 


“தினமணி” மதுரைப்பதிப்பு 18.11.94 


இந்த நூற்றாண்டு, இயக்கங்கள்‌, சங்கங்களின்‌ 
நூற்றாண்டு என்று கூறலாம்‌. இந்தப்‌ போக்கன்‌ விளைவு 
என்ன? எதிர்‌ விளைவுகள்‌ என்ன? என்பதை ஆராய்ந்தறிவது 
சமய, சமூகச்‌ சிந்தனையாளர்கள்‌ பொறுப்பும்‌ கடமையு 
மாகும்‌; சங்கங்கள்‌ - அமைப்பதும்‌ எளிதான ஒன்று. அதனை 
நெறிமுறைப்‌ படுத்துவதில்‌ மிகுந்த இன்னல்கள்‌ ஏற்படும்‌. 
நமது சமூகம்‌ உணர்ச்சி வசப்படும்‌ இயல்பினது. நமது 
சமூகத்திற்குக்‌ கோபமூட்டி விடுவது எளிது. அனால்‌ அமைதி 
வழியில்‌ அழைத்துச்‌ செல்வது எளிதன்று. இன்றுள்ள 
சூழ்நிலையில்‌ நாட்டின்‌ அமைதியையும்‌ ஒருமைப்பாட்டை 
யும்‌ காப்பதே தலையாய கடமை. 


நமது இந்து சமயம்‌ ஒரு சமயமாகவோ லர்‌ 
தோன்றி வளர்ந்ததல்ல. நமது இந்து சமயம்‌ ஒரு வாழ்க்கை 
முறை, சொல்லப்போனால்‌ சைவம்‌, வைணவம்‌ என்று 
பல்வேறு பெயர்கள்‌, காலப்‌ பரிணாமத்தில்‌ பெற்று விளங்கிய 
சமய நெறிகளே ஒருங்கிணைந்து இந்தியா என்று அடிப்படை 
யில்‌, இந்து சமயம்‌ என்று ஒன்றாக்கினர்‌. இந்து சமயம்‌ ஒரு 


மரபுகளைக்‌ காப்பது நமது கடமை 465 


வாழ்க்கைமுறை. இந்து சமயம்‌ ஒரு பிரசார சமயமாக 
இருந்ததல்ல; இருக்கவும்‌ இயலாது. பெளத்த, சமண மதங்கள்‌ 
தோன்றிய பிறகுதான்‌ நமக்கு மத நிறுவனங்கள்‌ தோன்று 
கின்றன. வேதங்களும்‌ கூட வழிவழியாக வந்தவையேயாம்‌. 
எழுதி, மலிவுப்‌ பதிப்பு என்று விளம்பரப்படுத்தி விற்றவை 
யல்ல. இந்து சமயம்‌ கடவுள்‌ வழிபாட்டை உயிர்ப்பாகக்‌ 
கொண்டது. இந்த அடிப்படையில்‌ எழுந்த திருக்கோயில்கள்‌ 
பலப்பல. திருக்கோயில்களே நமது சமய நாகரிகத்தின்‌ 
அடித்தளம்‌. திருக்கோயில்‌ இல்லாத ஊரில்‌ குடியிருக்க 
வேண்டாம்‌ என்ற எல்லை அளவுக்கு நமது சமூக 
வாழ்க்கையில்‌ திருக்கோயில்கள்‌ இடம்பெற்றன, 

திருக்கோயில்களில்‌ ஆகமங்கள்‌ - தந்திரங்கள்‌ வழி 
நாள்தோறும்‌ வழிபாடுகள்‌ நடந்து வருகின்றன. அண்டில்‌ சல . 
சிறப்பு வழிபாடுகளும்‌ திருவிழாக்களும்‌ நடந்துவருகின்றன. 
இவைகளுக்கு என்று நெறிமுறைகள்‌ மரபுகள்‌ உள்ளன. பல 
நூற்றாண்டுகளாக இந்த நெறிமுறைகள்‌, மரபுகள்‌ முறை 
பிறழாமல்‌ பின்பற்றப்பட்டு வருகின்றன. நாயன்மார்கள்‌, 
அழ்வார்கள்‌ இந்த மரபுகளை மீறாமல்‌ பேணிக்‌ காத்து நமக்கு 
அளித்துச்‌ சென்றுள்ளார்கள்‌. அனால்‌ நாம்‌ நமது விருப்பம்‌ 
போல மரபு மாற்றவோ நீக்கவோ, முயன்றால்‌, பலரும்‌ 
பலவிதமாக எண்ணவும்‌ மாற்றவும்‌ முற்படுவர்‌. முடிவாக 
ஒன்றுமே இல்லாமல்‌ போய்விடும்‌. அதனால்‌, மரபுகளைப்‌ 
பேணுதல்‌ என்பது தவிர்க்க இயலாதது மட்டுமல்ல; 
அவசியமும்கூட.. 


சமயமும்‌ சமய வழிப்பட்ட சமூகமும்‌ ஒருங்கிணைந்து 
வலிவும்‌ பொலிவும்‌ பெற வேண்டுமாயின்‌ மரபுகள்‌ 
பின்பற்றப்பட வேண்டும்‌. இங்கு நாம்‌ மரபுகள்‌ என்று குறிப்‌ 
பிடுவது பழக்கங்களை - வழக்கங்களை மையமாக வைத்து 
மட்டும்‌ அல்ல, சமய. நெறியை பாதுகாத்து அரண்‌ செய்யும்‌ 
நூல்கள்‌, வழிவழியாக அங்கீகாரம்‌ . பெற்ற நூல்கள்‌, பல 
உள்ளன. கடைசியாக நமக்குக்‌ கிடைத்தவை பன்னிருதிரு 


466 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


முறைகளும்‌, நாலாயிர திவ்வியப்பிரபந்தமுமாகும்‌. இங்ஙனம்‌ 
வரையறை செய்யப்பெற்றுப்‌ பல நூற்றாண்டுகள்‌ ஆகி . 
விட்டன. அதற்குப்‌ பிறகு அற்புதமான பல நூல்கள்‌ 
தோன்றியுள்ளன. ஆயினும்‌ பதின்மூன்றாவது திருமூறை 
என்று வரிசைப்படுத்தவும்‌, ஐஓயாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 
என்று வரிசைப்படுத்தவும்‌ எவருக்கும்‌ துணிவில்லை. 
காரணம்‌ மரபில்‌ இருந்த பிடிப்பேயாகும்‌. “முன்னோர்‌ 
சொல்லைப்‌ பொன்னேபோல்‌ காத்தல்‌” என்பது பொருள்‌ 
சார்ந்த ஒழுக்கமாகும்‌. அதலால்‌, நமது திருக்கோயில்கள்‌ 
காலத்தால்‌ பழைமையானவே. காலந்தோறும்‌ நமது சமூக 
முன்னேற்றத்திற்கும்‌ ஒருமைப்பாட்டு நலத்திற்கும்‌ துணை 
நின்றவை; துணை நிற்பவை. நமது சமூக நாகரிகம்‌, நமது : 
திருக்கோயில்களைச்‌ சார்ந்தே வளர்ந்தன; வளர்ந்து 
கொண்டிருந்தன. இந்த மரபு வழி நிற்றல்‌ என்ற நெறி நமது 
சமூகத்திற்குத்‌ தேவை. 

அலைகள்‌ வேகமாக அடிக்கும்பொழுது கப்பலுக்கு 
நங்கூரம்‌ அவசியம்‌ தேவை. நாளும்‌ நமது நாட்டில்‌ பல்வேறு 
இயக்கங்கள்‌, சிந்தனை அலைகள்‌, இயக்க அலைகள்‌ 
மோதுகின்றன. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ நமது சமய வழிப்பட்ட 
சமூகத்திற்கு “மரபு' என்ற நங்கூரம்‌ அவசியமானது. இந்த 
நங்கூரத்தில்‌ நமது சமூகம்‌ நின்று - திருக்கோயில்களைச்‌ 
சார்ந்து, குடிகளும்‌, குடிகளைச்‌ சார்ந்து கோயில்களும்‌ 
வாழ்ந்து நமது நாகரிகத்தைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. நமது வழிபடும்‌ தெய்வமாகிய கடவுள்‌ கூட 
மரபுகளை அரண்‌ செய்தே தமது திருவிளையாடல்களை 
நிகழ்த்தியுள்ளார்‌. நம்பியாரூரக்கும்‌ சிவபெருமானுக்கும்‌ 
இடையில்‌ ஏற்பட்ட வழக்கைத்‌ திருவெண்ணெய்நல்லூர்த்‌ 
திருக்கோயிலில்‌ இருந்த சபையே, கேட்டுத்‌ தீர்ப்பளித்தது. 
நமது சமூகத்தின்‌ மையம்‌ திருக்கோயில்‌. நமது சமூகத்தின்‌ 
மேலாண்மை திருக்கோயில்‌. திருக்கோயில்‌ மரபுகள்‌ வழிவழி 
யாகப்‌ பின்பற்றக்கூடி யவை. இந்த மரபுகளை மீறி நடப்பது 


மரபுகளைக்‌ காப்பது நமது கடமை 467 


வரவேற்க இயலாத ஒன்று. அப்படியே மீற அனுமதித்தால்‌ 
பலரும்‌ மீறுவர்‌ கடைசியில்‌ நமக்கு என்று ஒன்றும்‌ இருக்காது. 
நமது திருக்கோயில்‌ மரபுகளும்‌ சமூதாயம்‌ நிலைகுலைந்து 
விடும்‌. 

மிகப்பெரிய நிலையில்‌ அடிவைக்கக்கூசிய இடத்தில்‌ 
இன்றைய தலைமுறை புகுந்து விளையாடுகிறது. விமர்சன 
உலகம்‌ எல்லைகளைக்‌ கடந்து செல்கிறது. விளக்கங்கள்‌, 
விளக்கையே கெடுத்துவிடும்‌ போலத்‌ தெரிகிறது. இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ ' நமது சமய நெறியிலும்‌, நெறிவழிப்பட்ட 
மரபுகளிலும்‌ நம்பிக்கை உடையவர்கள்‌ சான்றோர்கள்‌ 
மரபுகளைக்‌ காப்பாவர்களாகவும்‌, ஒருமை நலச்‌ சிந்தனை 
யாளர்களாகவும்‌ இருத்தல்‌ அவசியம்‌. சமய ஆர்வம்‌, சமய 
வளர்ச்சியில்‌ ஈடுபாடு, வரவேற்கத்தக்கதே! ஆயினும்‌, இந்த 
ஆர்வம்‌ மரபுகளைச்‌ சார்ந்தே வளரவேண்டும்‌. அதுவும்‌ 
திருக்கோயில்‌, திருக்கோயில்‌ மரபுகளைக்‌ காத்தல்‌ என்பது 
விமுமிய கடமை. இந்த மரபு என்ற கற்களின்‌ வரிசையில்‌ ஒரு 
கல்லை இடையில்‌ உருவினாலும்‌ சுவர்‌ முழுதும்‌ மடமட 
என்று சரிந்துவிடும்‌ இந்தத்‌ தவற்றை நாம்‌ ஊக்கமிகுதியால்‌ 
செய்துவிடக்கூடாது. 


திருக்கார்த்திகை ஒளி விளக்கு, திருவண்ணாமலையில்‌ 
ஏற்றுவது என்ற மரபு தொடங்கியது. சிவன்‌ ஒளி வடி 
வானவன்‌. ஓங்கி உயர்ந்து அகன்று உள்ள சோதியினன்‌ 
என்பது தத்துவம்‌. நமது சமய நெறியில்‌ ஒளி, உலகப்‌ பொது! 
ஒளி : நுழையாத இடம்‌ இல்லை; ஒளியைப்பயன்படுத்தாத 
உயிர்க்குலம்‌ ஒன்றுகூட இல்லை! அதுபோலவே, நமது 
சமயநெறியில்தான்‌ தீ வேட்டல்‌ (யாகம்‌) உள்ளது. ஐம்பெரும்‌ 
பூதங்களில்‌ தீ மட்டுமே. தூய்மையானது; எந்தச்‌ சூழ்நிலை 
யிலும்‌ தூய்மையைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்வது. நிலம்‌, அழுக்‌ 
கொடு சேர்ந்தால்‌ அமுக்காகும்‌. காற்று, துர்நாற்றத்துடன்‌ 
சேர்ந்தால்‌ துர்நாற்றம்‌ வீசும்‌. அனால்‌ தீ - நெநருப்பு 
அமுக்கொடு சேர்ந்தால்‌ : தன்னைச்‌. சேர்ந்த பொருளையும்‌ 
தூய்மை செய்யும்‌. தன்னையும்‌ தூய்மை கெடாமல்‌ 


468 தவத்திரு குன்றக்குடி .அடிகளார்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்ளும்‌. இந்தத்‌ தத்துவத்தின்‌ விளக்கமாக, 
கார்த்திகை மாதக்‌ கார்த்திகையில்‌. ஒளி விளக்கேற்றுவது, 
சொக்கப்பனை கொளுத்துவது என்ற மரபுகள்‌ தோன்றின. 


தமிழ்நாட்டில்‌ எல்லாத்‌ திருக்கோயில்களிலும்‌ ஒளி 
விளக்கேற்றுகின்றனர்‌. வீடுகள்‌ தோறும்‌ விளக்கேற்றுகின்றனர்‌. 
மலைக்கோயில்‌ உள்ள ஊர்களில்‌ மலைத்திருக்கோயிலும்‌ 
விளக்கு ஏற்றுகின்றனர்‌. திருவிளக்கு ஏற்றும்‌ இடம்‌, 
ஏற்றுவோர்‌, ஏற்றும்‌ நேரம்‌ ஆகியன எல்லாம்‌ நியதி செய்யப்‌ 
பெற்றுள்ளன; நமது முன்னோர்களால்‌ திருக்கோயில்களில்‌ 
இன்று வரை பல்வேறு மாற்றங்கள்‌ நாட்டில்‌ ஏற்‌ 
பட்டபோதிலும்‌ மரபு மாறாமல்‌ நடந்து வருகின்றன. அந்த 
மரபுகளை அப்படியே காப்பாதுதான்‌ நமது கடமை! 


திருப்பரங்குன்றத்‌ திருத்தலம்‌, சங்ககாலத்திலிருந்து 
புகழ்பெற்று வளர்ந்து வந்துள்ள திருக்கோயில்‌; தமிழ்நாட்டு 
மக்களின்‌ ஆர்வம்‌ நிறைந்த பத்திமைக்குரிய திருக்கோயில்‌. 
இத்திருக்கோயில்‌ வழிவழி வரும்‌ மரபுகள்‌ வழி இன்றுவரை 
நடந்து வந்துள்ளது. இனிமேலும்‌ நடக்கவேண்டும்‌. திருக்‌ 
கோயில்‌ மரபுப்படி திருக்கோயிலில்‌ விளக்கேற்றுவது என்பது 
தான்‌ முறை, “இந்த மாதிரி நிகழ்வுகளில்‌ நாம்‌ தனிப்பட்ட 
முறையிலோ கூட்டாகவோ தலையிடுதல்‌ என்பது விரும்பத்‌ 
தக்கதல்ல. காலப்போக்கில்‌ திருக்கோயில்‌ மரபுகளை - சமூக 
நியதிகளை எளிதில்‌ கடக்கலாம்‌ என்ற உணர்வு பலருக்கும்‌ 
தோன்ற வாய்ப்பளித்துவிடும்‌. இது வரவேற்கத்தக்கதல்ல. 
திருப்பரங்குன்றம்‌ திருக்கோயிலின்‌ மரபு வழி மலை விளக்கு 
ஏற்றுவர்‌ என்று நம்புகின்றோம்‌. தமிழ்‌ மக்கள்‌ திருக்கோயில்‌ 
களையும்‌, திருக்கோயில்‌ மரபுகளையும்‌ காக்கத்‌ துணை நிற்பர்‌ 
என்ற நம்முன்னணியினரின்‌ அர்வத்தை நம்மால்‌ புரிந்து 
கொள்ள முடிறெது. ஆனால்‌, வரவேற்க இயலவில்லை 
வரலாற்றுப்‌ பிழையாக விடுமோ என்ற அச்சம்‌. 


“நன்றாற்ற றுள்ளும்‌ தவறுண்டு அவரவர்‌ 
பண்பறிந்து ஆற்றாக்‌ கடை”, 


[21 | 


மனத குலத்தற்குத்‌ தொண்டு 
செய்வோம்‌: | 


மனிதகுலம்‌ தோன்றிப்‌ பலநூறாயிரம்‌ அண்டுகள்‌ 
உருண்டோடிவிட்டன. மனித குலத்தின்‌ சென்ற கால 
வரலாற்றில்‌ சாதனைகள்‌ பலப்பல உண்டு. அச்சாதனைகள்‌ 
புவிக்கோளத்தை வளர்ந்தன; பேணிக்காத்தன; புவியை 
நடத்தி வந்துள்ளன. எத்தனை எத்தனையோ கொடிய 
போர்கள்‌ நடந்த பின்னும்‌ புவியில்‌ பல்லுயிர்கள்‌ - குறிப்பாக 
மனிதர்கள்‌ வாழ்ந்து கொண்டிருப்பது வியப்புமட்டுமல்ல; 
அபூர்வமான செயல்திறன்‌. 

. மனிதர்கள்‌ இந்த உலகைக்‌ கூர்ந்து நோக்கவும்‌ 
சிந்திக்கவும்‌ தொடங்கிய நாளிலேயே சமயங்கள்‌ தோன்றி 
விட்டன. இந்த உலக வரலாற்றில்‌ எண்ணற்ற மதங்கள்‌ 
தோன்றியிருந்திருக்கின்றன. அவற்றுள்‌ சில மதங்கள்‌ 
வழக்கத்தில்‌ இல்லை. மிகவும்‌ தொன்மையான கிரேக்க மதக்‌ 
கலாசாரங்கள்‌ இப்போது வழக்கில்‌ இல்லை. ஆறாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்பே மனித நாகரிகமும்‌ சமயமும்‌ சிறந்த 
முறையில்‌ இடம்‌ பெற்றிருந்தன. | 

மதங்கள்‌ மக்களை இணைத்து வைக்கும்‌ சாதனமாக . 
. ஒரு காலத்தில்‌ விளங்கின. மதங்கள்தான்‌ முதன்முதலில்‌ 


470 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மனித நேயத்தைக்‌ கொள்கையாக - கோட்பாடாக ஏற்றுக்‌ 
கொண்டு உலகந்தழீஇ வாழும்‌ இலட்சியத்தை அறிமுகப்‌ 
படுத்தின. மதங்களின்‌ குறிக்கோள்‌ உயிர்க்குல ஒருமைப்‌ 
பாடே! அண்ணல்‌ காந்தியடிகள்‌ “ஒரு மனிதனை 
இன்னொருவரிடமிருந்து பிரிப்பதற்காக மதங்கள்‌ ஏற்பட 
வில்லை. மனிதர்களைக்‌ சேர்த்து வைப்பதுதான்‌ அவற்றின்‌ 
நோக்கம்‌” என்று கூறினார்‌. அருட்பிரகாச வள்ளலார்‌, 


“எத்துணையும்‌ பேதமுறாது எவ்வுயிரும்‌ 
தம்முமிர்போல்‌ எண்ணி யுள்ளே 
ஒத்துரிமை யுடையவராய்‌ உகக்கின்றார்‌ 
யாவர்‌அவர்‌ உளந்தான்‌ சுத்த 
சித்துருவாய்‌ எம்பெருமான்‌ நடம்புரியும்‌ 
இடம்‌என நான்‌ தேர்ந்தேன்‌” 
என்று கூறியருளினார்‌. 


இந்தப்‌ பரந்த உலகின்‌ ஜனசமுதாயத்துடன்‌ ஒத்து வாழ 
நெறிமுறைகளை வகுத்து ஓதும்‌ மதங்களே உண்மையில்‌ 
சிறந்த மதங்கள்‌. நீண்டநெடிய வரலாற்றுப்‌ போக்கில்‌ 
சமூகத்தில்‌ தோன்றும்‌ உளைச்சல்கள்‌, இயலாமை, தேக்கம்‌ 
ஆகிய காரணங்களால்‌ இந்த மண்ணுலகத்திற்கு ஏற்படும்‌ 
இழப்பை ஈடுசெய்து நாள்தோறும்‌ உலகத்தைப்‌ புதுப்பித்து 
இயக்குவது மதத்தின்‌ வேலை. இந்த உலகின்‌ வளர்ச்சியில்‌ 
மாற்றங்களில்‌ ஆர்வம்‌ காட்டாதுபோனால்‌ உலகம்‌ தேங்கிப்‌ 
போகும்‌. நமது உலகம்‌ முன்னேறி வருநறெது; அறிவு 
விசாலமாகிறது. 5000 வருடங்களுக்கு முன்‌ தோன்றிய 
மதங்கள்கூட. இன்றும்‌ நின்று நிலவுகின்றன. உலகின்‌ பல்வேறு 
மதங்களைக்‌ கண்ட தீர்க்கதரிசிகள்‌ என்றும்‌ ஏற்றொழுகக்‌ 
கூடிய அறிவுரைகளை வழங்கியுள்ளனர்‌. இந்தியாவிலும்‌, 
உலகிலும்‌ நின்று நிலவும்‌ மதங்களைப்‌ போற்றி ஏற்று 
ஒழுகுவோமாது இந்த உலகம்‌, போர்கலகங்களால்‌ அழிந்து 
போகாமல்‌ நிலை 'பெறச்‌ செய்ய உத்தம தீர்க்கதரிசிகளை - 
மதங்களைக்‌ கண்ட மாமனிதர்களை நினைந்து போற்று 
வோமாக;! I 


மனித குலத்திற்கு தொண்டு செய்வோம்‌: 471 
வ ம்‌ புல்‌ வி வ லவை பவம்‌ ப ப பவட பவ பட வடிய 

இன்று இந்தியாவிலும்‌ சரி, உலகிலும்‌ சரி பலநூறு 
மதங்கள்‌ நிலவுகின்றன. வரலாற்றுக்கு முந்திய ஷிண்டோ 
ஹுப்ரு மதங்களைப்‌ பின்பற்றுவோரும்‌ உள்ளனர்‌. ஆயினும்‌ 
உலகில்‌ இந்து மதம்‌, பெளத்த மதம்‌, சமண மதம்‌, கிறிஸ்துவ 
மதம்‌, இசுலாம்‌ மதம்‌ ஆகியன புகழ்பெற்ற மதங்கள்‌. 
பலகோடி மக்களால்‌ பின்பற்றப்படுபவை. இந்த மதங்கள்‌ 
அனைத்தும்‌ 'ஒருகுரலாக “மனிதநேயம்‌! மனிதகுல 
ஒருமைப்பாடு” என்றே பேசுகின்றன. 

இந்த உலகின்‌ தொன்மையான மதங்களுள்‌ மிகவும்‌ 
பழைமை வாய்ந்தது இந்து மதமே. இன்றைக்கு 5000 
அண்டுகளுக்கு முந்தையது; சற்றேறக்குறைய 50 கோடி மக்கள்‌ 
பின்பற்றி வரும்‌ மதம்‌. உண்மையைச்‌ சொன்னால்‌ இந்து 
மதம்‌ ஒரு மதமே அல்ல. இந்து மதம்‌ ஒரு வாழ்க்கைமுறை. 
இந்த மதக்‌ கோட்பாடுகள்‌ கெட்டிதட்டிப்‌ போனவையல்ல; 
நெகிழ்ந்து கொடுப்பவை. மற்ற மதநெறிகளையும்‌ ஏற்று 
ஒழுகுவதற்கு அங்கீகரித்தது இந்து மதம்‌ மட்டும்தான்‌; இந்த 
மதம்‌ உலகின்‌ எந்த ஒரு சிந்தனையையும்‌ ஏற்கும்‌. அது போல 
வழிபாட்டு மூறைகளையும்கூட ஏற்றுக்கொள்ளும்‌. இந்த 
சமயம்‌ காலந்தோறும்‌ மாறிமாறி வளர்ந்து வந்திருக்கிறது 
என்பது மாபெரும்‌ உண்மை. அதனாலேயே இந்தியா 
பல்வேறு மதங்கள்‌ தோன்றவும்‌ பலமதங்கள்‌ சங்கமமாகவும்‌ 
இடமளித்து வந்துள்ளது. இனியும்‌ இடம்‌ கொடுக்கும்‌. பாரதி 
வாக்கில்‌ இந்த மதத்தின்‌ கொள்கை. 


“ஒன்று பரம்பொருள்‌ நாம்‌ அதன்‌ மக்கள்‌ 
உலகின்பக்‌ கேணி” 


என்று ஒலிக்கிறது. 

இந்தியாவில்‌ தோன்றிய மதங்களில்‌ . இன்று 
தென்கிழக்காசிய நாடுகள்‌ முழுவதும்‌ பரவலாகப்‌ பரவுயுள்ள 
மதம்‌ பெளத்தமேயாகும்‌. பெளத்த மதத்தைக்‌ கண்டவர்‌ 
புத்தர்‌ பிரான்‌. பெளத்தமதம்‌ தோன்றிய . காலம்‌ 
சற்றேறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்போகும்‌. ஒரு 


472 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பேரரசராயை புத்தர்‌ துக்கத்தில்‌ துயரத்தில்‌ கிடந்துழலும்‌ 
மக்களைக்‌ கண்டு வருந்தி மூடியைத்‌ துறந்து போதி 
மரத்தடியில்‌ அமர்ந்து ஞானத்தை உணர்ந்தார்‌. 

இன்று உலகில்‌ நிலவும்‌ மிகப்பெரிய மதம்‌ 
பெளத்தமதம்‌. தரயதுறவில்‌ முகிழ்த்த மதம்‌. சற்றேறக்குறை 75 
கோடி மக்கள்‌ பின்பற்றுகிறார்கள்‌. உலக வரலாற்றில்‌ 
போரற்ற உலகம்‌, துறவு அகிய சிந்தனைகளைத்‌ தோற்றுவித்து 
வளர்த்த பெருமை பெளத்தத்திற்கு உண்டு. “பகைமையினால்‌ 
பகை போகாது. தன்‌ வேரைத்‌ தானே கல்லாதே!” என்று 
உபதேசிக்கிற பெளத்தம்‌ இந்த உலகிற்கு அணியாகும்‌. 


உயிர்கொண்டு உலாவும்‌ எந்த ஒன்றுக்கும்‌ தீங்கு 
செய்யாதே என்று அறிவுரை வழங்கியது சமண சமயம்‌. 
சமண மதத்தைக்‌ கண்டவர்‌ மகாவீரர்‌. சமண மதம்‌ தோன்றி 
2600 ஆண்டுகளாயின. சமண மதத்தின்‌ பேரறம்‌ 
கொல்லாமையேயாகும்‌. “ஒன்றாக நல்லது கொல்லாமை” 
என்று திருக்குறள்‌ கூறுகிறது. “விரோதி என்பதாக ஒருவரைப்‌ 
படைத்தில்லாதவனே வீரன்‌” என்ற சமணம்‌ மனிதகுலத்‌ 
திற்குக்‌ கிடைத்த பெரிய அரண்‌. 


அடுத்து நம்முடைய கவனத்திற்கு வருவது கிறிஸ்தவ 
மதம்‌. 1950 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவ மதம்‌ இயேசு 
பெருமானால்‌ நிறுவப்பெற்றது. இன்று கிறிஸ்தவ சமயம்‌ 
பெரும்பான்மையான உலக மக்களால்‌ பின்பற்றப்படுகிறது. 
இன்றைய உலகில்‌ கிறிஸ்தவமதம்‌ சேவை மதமாகப்‌ புகழ்‌ 
பெற்று விளங்குகிறது. ஏசுநாதர்‌, 

“தீமைக்குத்‌ தீமை செய்யவேண்டாம்‌. ஒரு கன்னத்தில்‌ 
அறைந்தால்‌ மறு கன்னத்தைத்‌ திருப்பிக்‌ காட்டு! 
பகைவர்பாலும்‌ மெய்யன்பு கொள்ளுங்கள்‌. உங்களைப்‌ 
பகைப்பவருக்கும்‌ நன்மை செய்யுங்கள்‌” என்று போதித்தார்‌. 
சமாதானம்‌ செய்து வைப்பவர்கள்‌ பாக்கியவான்கள்‌” என்று 
ஏசு அருளிச்செய்துள்ளார்‌. இன்றைய. சூழ்நிலைக்கு 
ஏசுபிரான்‌ அருளிச்‌ செய்துள்ள அறிவுரைகள்‌ மருந்தென: 
விளங்குகின்றன. : துன்புறுவோருக்கு உதவுவதைக்‌ கடமை 


மனித குலத்திற்கு தொண்டு செய்வோம்‌: 473 


என்று ஏசு அறிவுறுத்தியுள்ளார்‌. இன்றைய சூழ்நிலைக்கு ஏச 
மதம்‌ மிகவும்‌ ஏற்புடைய ஒன்றாக விளங்குறெது. 

இன்று உலக நாடுகளில்‌ கவனத்தை ஈர்க்கும்‌ மதம்‌ 
இஸ்லாம்‌. 1300 ஆண்டுகளுக்கு முன்‌ நபிகள்‌ நாயகம்‌ 
பெருமானால்‌ காணப்பெற்றது இஸ்லாம்‌ சமயம்‌. அராபிய 
சமுதாயத்தில்‌ ஒளி விளக்கேற்றிய பெருமை நபிகள்‌ 
நாயகத்திற்கே உண்டு. “ஒரே கடவுள்‌” என்ற கொள்கை வழி 
அராபிய சமுதாயத்தை ஒன்றுபடுத்தினார்‌. வாழ்க்கையைத்‌ 
தழுவி நிற்கும்‌ மதம்‌. செல்வம்‌ புறக்கணிக்கப்படக்கூடியதல்ல 
என்று துணிந்து சொன்ன மதம்‌ இஸ்லாம்‌ மதமாகும்‌. நபிகள்‌ 
நாயகம்‌ அவர்கள்‌ அளவற்ற அருளாளனாகிய இறைவன்‌ 
உணர்த்த அருளியது திருமறை குர்‌.அன்‌. 

“மனிதர்களிடம்‌ இரக்கமில்லாதவர்களிடம்‌ அல்லா 
வுக்கு இரக்கம்‌ கிடையாது” என்ற நபிகள்‌ நாயகத்தின்‌ 
திருமறைவாக்கு நினைந்து நினைந்து உணரத்தக்கது. 

உலகச்‌ சமயங்கள்‌ என்று நிற்கும்‌ ஐந்து பெரிய 
சமயங்களைக்‌ கண்டோம்‌! சமயங்கள்‌ அனைத்தும்‌ ஒரே 
அதார்‌ சுருதியில்‌ பேதமின்றிப்‌ பேசுகின்றன. கடவுள்‌ 
ஒருவரே! “ஒருவனே தேவன்‌” என்றார்‌ திருமூலர்‌. 
“கடவுளைத்‌ தவிர வேறு கடவுள்‌ இல்லை” என்ற முகம்மது 
நபியின்‌ வாக்கும்‌ உணர்க. மனிதகுல வாழ்க்கையில்‌ நட்பும்‌ 
உதவியும்‌ முக்கியம்‌. சமுதாய உறவில்‌ நட்பே 
முதன்மையானது. இதனை உணர்த்தவே நம்பியாரூரருக்குச்‌ 
சிவபெருமான்‌ நண்பரானார்‌; தோழரானார்‌. மீண்டும்‌ 
புத்தரின்‌ அருள்வாக்கு நினைவிற்கு வருகிறது. தீமை 
செய்யாமை; நன்மை மிகுதியாகக்‌ செய்தல்‌; அன்பும்‌ அருளும்‌ 
கொள்ளுதல்‌. அகிய பெளத்தநெறிகள்‌ ஒவ்வொரு 
மனிதருக்கும்‌ ஒழுக்கக்‌ கோட்பாடுகளாகும்‌. இஸ்லாம்‌ என்ற ' 
சொல்லுக்குப்‌ பொருள்‌ சமாதானம்‌. சகோதரத்துவம்‌ 
என்பதேயாகும்‌. இன்றைய உலகத்திற்கு அமைதி தேவை, 
மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காகத்‌ .. தோன்றிய 
மதங்கள்‌ ஏன்‌ இன்று அதைச்‌ செய்வதில்‌ வெற்றியடைய 
வில்லை. மதங்கள்‌. நிறுவனங்களாக. விட்டதால்‌ “கெட்டி” 


கூ. 31. 


474 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தட்டிப்‌: போய்விட்டனரா? இன்று மனித வாழ்க்கை 
முற்றிலும்‌ மாறுபட்டுவிட்டது. உலகம்‌ விரைந்து மாறி 
முன்னேறிவருகிறது. மதங்கள்‌ தோன்றிய காலத்திலிருந்த 
பிரச்சனைகள்‌ வேறு; இன்றைய பிரச்சனைகள்‌ வேறு. புரிந்து 
கொள்ள மதங்கள்‌ முன்வரவில்லையா? அல்லது முடிய 
வில்லையா? மனித உலகம்‌ புதிய காற்றைச்‌ சுவாசிப்பதில்‌ 
மதம்‌ தடையாக இருக்க விரும்புகின்றதா? இந்த உலகத்தின்‌ 
நடப்பியல்புகளைப்‌ புரிந்து கொண்டு உலகம்‌ அழியாமல்‌ - 
மனிதப்பூண்டு அழிந்து ஒழியாமல்‌ நிலைநிறுத்தக்கூடிய 
மதமே இன்று வேண்டும்‌. 

இன்று என்ன தேவை? ல்க சமுதாயம்‌ தேவை. 
மாந்தருக்கு இலட்சியத்தை எடுத்துக்‌ கொடுத்து வழிநடத்திச்‌ 
செல்லுகின்ற மதமே இன்று தேவை. இன்று மதம்‌ 
தத்துவங்கள்‌ பற்றி விவாதிக்காதீர்கள்‌. மதங்கள்‌ விவாதங்‌ 
களைக்‌ கடந்தவை. மதங்கள்‌. அனுபவத்திற்கும்‌ செயலுக்கு 
மட்டுமே உரியவை. இவர்‌ தேவர்‌! அவர்‌ தேவர்‌ என்று 
வழக்காடுவதும்‌ மதங்களுக்கிடையில்‌ உயர்வு--தாழ்வு கற்பிப்‌ 
பதும்‌ ஒன்றுக்கும்‌ உதவாத வேலை. பயனற்றது மட்டுமல்ல. 
அசோகர்‌ ஸ்தூபியில்‌ செதுக்கிவைத்த வாக்கியத்தை நினைவு 
கூர்க: “மற்றவர்‌ மதங்களைக்‌ கண்டிக்காதே” என்பதே அந்த 
மகாவாக்கியம்‌. 


மனித உலகத்திற்கு அன்பையே போகிக்கும்‌ மதமே 
நமக்குத்‌ தேவை! உலகம்‌ ஒரு குடும்பம்‌ என்று அணைக்கும்‌ ' 
மதமே இன்று தேவை. கடவுளை நம்புவோம்‌! மனிதகுலத்‌ 
திற்குத்‌ தொழும்பாய்த்‌ தொண்டு செய்வோம்‌! எந்த விலை 
கொடுத்தும்‌ வத்தக்‌ ட்டது அபு 
காப்போம்‌! 


இந்த உயரிய ன்‌ வத்த பெற்லில்‌ 
இயங்குகிறது... திருவருள்‌ பேரவையின்‌ பணி. இன்றைய 
இந்தியாவிற்குத்‌ தேவை! - அனைவரும்‌ . சேர்ந்து மதனை 
தரும்படி, ரத்‌ ரா... 


எல்லா உலகமும்‌ ஆனாய்‌ நீயே, :- 


ஆன்ம்கம்‌ 


சமயம்‌ 4-2-95 


ஆன்மிகம்‌ ! இந்தியாவில்‌ குறிப்பாகத்‌ தமிழகத்தில்‌ 
மக்களிடத்தில்‌ பரவலாகப்‌ பேசப்பெறும்‌ ஒரு செய்தி! நமது 
மாண்புமிகு முதலமைச்சர்‌, தமிழ்நாட்டுத்‌ திருக்கோயில்களில்‌ 
அன்மிகக்‌ கல்வி தரப்போவதாக அறிவித்திருக்கறொர்கள்‌. 
அத்த ஆன்மிகக்‌ கல்வியில்‌ பிரபந்தங்கள்‌, புராணங்கள்‌ கற்பிக்‌ 
கப்பெறும்‌ என்றும்‌ அறிவித்திருக்கிறார்கள்‌. முதலமைச்சர்‌ 
அவர்களின்‌ நல்லெண்ணத்தை, ஆன்மிகத்தில்‌ உள்ள 
ஈடுபாட்டைப்‌ புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி! பாராட்டு! 
வாழ்த்துக்கள்‌ ! 

ஆனால்‌, இன்று ஆன்மிகம்‌ எப்படி இருக்கிறது? 
ஆன்மிகம்‌ என்றால்‌ என்ன? இவை எல்லாவற்றையும்‌ ஆராய 
வேண்டும்‌. தேவாரம்‌, திவ்வியப்‌ பிரபந்தங்கள்‌, புராணங்கள்‌ 
கல்வி எல்லையைக்‌ கடந்தவை. அவை பழுத்த மனத்தடியார்‌ 
அனுபவிக்கத்தக்கவை. இவைகளைக்‌ கற்கும்‌ கல்வித்‌ தரத்‌ 
திற்குக்‌ கொண்டுவருவது கடினம்‌. 

மானிட சமுதாயத்தை. இரண்டு கத்திகள்‌ உந்திச்‌ I 
செலுத்தி வந்திருக்கின்றன. அவற்றுள்‌. ஒன்று பலவந்தம்‌, 


476 ......... தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ - 


மற்றொன்று மதம்‌. அனால்‌, இப்போது இரண்டுமே பலவீன 
மடைந்துவிட்டன. மதம்‌, அனுட்டிப்போராலும்‌ முறையாக 
அனுட்டிக்கப்படுவதில்லை. தனக்கு மக்களிடத்தில்‌ உள்ள 
பிடிப்பை -- சக்தியை இழந்துகொண்டு வருகின்றது. இந்த 
இழப்பு உள்ளீட்டழிவாகும்‌. வெளிப்‌ பார்வையில்‌ மதம்‌ 
செழித்து வளர்வது போலத்தான்‌ தெரிகிறது. பல அலயங்‌ 
களில்‌ குடமுழுக்கு விழாக்கள்‌ நடைபெறுகின்றன. நாளும்‌ 
புதிய புதிய கோயில்கள்‌ தோன்றுகின்றன. ஏன்‌? நாளும்‌ 
புதுப்புது சாமியார்களும்‌ தோன்றுகின்றனர்‌. கிரிமினல்‌ 
வழக்குகளும்‌ வளர்கின்றன. மதத்தை எதிர்ப்போர்‌ மதத்தின்‌ 
உள்ளடக்கத்தைக்‌ காணத்‌ தவறுகின்றனர்‌. அதனால்‌ எதிர்த்து 
அழிக்க முற்படுகின்றனர்‌. 


ஆயினும்‌ மதத்தின்‌ குறிக்கோள்கள்‌ வளராது 
போனாலும்‌ எப்படியோ மதம்‌ வளர்கிறது. ஆண்டு தோறும்‌ 
பல்லாயிரம்‌ கணக்கானவர்கள்‌ ஐயப்பன்‌ மலைக்குப்‌ ள்‌ 
' போகின்றனர்‌; பழநிக்குப்‌ பாதயாத்திரை போகின்றனர்‌. மதம்‌ 
சடங்காக உடலோடு கூடிய பழக்கமாக வளர்ந்து நிற்கும்‌ 
நிலையில்‌ பொய்மையானவை அழிக்கப்படவும்‌ இல்லை; 
திருத்தப்படவும்‌ இல்லை. உண்மையை - மத நெறியைக்‌ 
காணும்‌ முயற்சியும்‌ காணப்படவில்லை. உண்மையான 
மதத்திற்கு நேர்‌ எதிராக வெகுதூரம்‌ விலகிப்போன நிலையில்‌ 
சான்றோர்கள்‌ “அன்மிகம்‌' என்ற சொல்லைக்‌ கண்டனர்‌. 


ஆன்மிகம்‌ என்ற சொல்‌ காரல்மார்க்ஸ்‌, லெனின்‌ 
சித்தாந்தங்களிலும்‌ கூடப்‌ பயன்படும்‌ ஒரு சொல்‌. அன்மிகம்‌ 
என்பது ஆன்மாவின்‌ - உயிரின்‌ தரத்தை வளர்த்துக்‌ 
கொள்ளுதல்‌. “நான்‌, உள்ளம்‌”, “ஞானம்‌ என்ற மூன்றும்‌ 
இணைந்து வளர்ந்த ஒன்றே அன்மிகம்‌. 

உயிர்‌ இயங்கவேண்டும்‌. இயங்கிக்கொண்டேயிருக்க 
வேண்டும்‌. ஓர்‌ உயிர்‌ இயங்கினால்தான்‌ பெரும்‌. பேறடைய 
“டியும்‌: மனித உடலுக்குள்‌ உள்ள. உயிர்‌ அல்லது ஆத்மா 


ஆன்மிகம்‌ 477 


பூரண வளர்ச்சி பெறவேண்டும்‌ என்பதே: அன்மிகத்தின்‌ 
குறிக்கோள்‌. இன்று இந்த அன்ம வளர்ச்சியை - பூரண 
வளர்ச்சியைச்‌ சிந்தனை செய்கின்றவர்களே அருகிவிட்டனர்‌. 
எங்கும்‌ பிரார்த்தனைகள்‌ கூடத்‌ தன்னலத்‌ தொடர்புடைய 
தாகவே நடத்தப்படுகின்றன. இலாபம்‌ பார்த்தல்‌, 
இவறிக்கூட்டுதல்‌ அகியன இன்றைய மனித உலகத்தின்‌ 
இலட்சியங்களாகவிட்டன. இதன்‌ காரணமாகப்‌ பலர்‌, பல 
அன்மாக்கள்‌ அழகு உணர்ச்சி, அன்பு செய்தல்‌, ஈதல்‌ அகிய 
நற்பண்புகளை இழந்துவிட்டு வெறும்‌ “அகந்தை' யுடையவர்‌ 
களாகவே காட்சியளிக்கின்றனர்‌. சூரபதுமன்‌ வரலாறு 
முடிந்ததாகத்‌ தெரியவில்லை; தொடர்கிறது, 


இன்று எங்கும்‌ நிலவி வரும்‌ உணர்வு, ஒருமைநிலை 
உணர்வு அல்ல. “நாம்‌ வேறு; பிறர்‌ வேறு” என்ற உணர்ச்சியே 
வளர்ந்து வருகிறது. சாதி, மதம்‌, இனம்‌, அரசியற்‌ கட்சிகள்‌ 
இவற்றுக்கு இடையில்‌ வளரும்‌ வேற்றுமை உணர்வுகளையும்‌ 
அவைகள்‌ மனிதத்தை, மனிதப்‌ பண்பாட்டை அரிமானம்‌' 
செய்து வேற்றுமைப்‌ படுத்தி வரும்‌ அநாகரிகத்தையும்‌ காண, ' 
கேட்க நெஞ்சு பொறுக்கவில்லையே! அத்திரம்தான்‌ 
வருகிறது. மனிதன்‌ இன்றுள்ளதுபோல என்றுமே வேற்றுமைப்‌ 
பட்டதில்லை; அந்நியப்பட்டதில்லை. ஒரோவழி, மனத்‌ 
தாலும்‌ உடலாலும்‌ துன்புறுத்தி இணைப்பை ஏற்படுத்தி 
னாலும்‌ அ௮ஃதொரு வழிப்பட்ட அடிமைத்தனமாகவே 
இருக்கிறது; விளங்குகிறது; ப 


இன்றைய மனிதன்‌ விருப்பப்படி நடப்பதுதான்‌ 
சுதந்திரம்‌ என்று அறிந்து வைத்துள்ளான்‌. பாவேந்தன்‌ 
கூறியதைப்போலத்‌ தன்‌ பெண்டு, தன்‌ பிள்ளை என்ற கடுகுப்‌ 
புத்தியுடையவர்கள்‌ எண்ணிக்கை மிக மிக உயர்‌ நிலையி 
லிருந்து அடிமட்டவரையில்‌ பெருகி வளர்ந்து வருகிறது. 
இதைக்‌ காட்டுமிராண்டித்தனம்‌ என்று கூடக்‌ கூறலாம்‌. 


478 | தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


தாங்களே முக்கியம்‌. தாங்களே வாழவேண்டும்‌. 
தங்களுக்குச்‌ சமூகத்தில்‌ எந்தவிதப்‌ பொறுப்பும்‌ இல்லை : 
என்று வாழ்பவர்களின்‌ எண்ணிக்கை பெருகி வளர்கிறது. - 
இவர்கள்‌ மக்கள்‌ அல்லர்‌; மாக்கள்‌! மனித உருவில்‌ 
நடமாடும்‌ விலங்குகள்‌. இத்தகைய மனிதர்கள்‌ மனம்‌ மாறி 
மனித சமுத்திரத்திற்குள்‌ குதித்து ஒருவரையொருவர்‌ புரிந்து 
கொண்டு இருவரும்‌ அல்லது பலரும்‌ கைகோத்துக்‌ 
கரையேறுவதே வாழ்க்கையின்‌ சுதந்திரம்‌; இலட்சியம்‌. 
ஆன்மா - உயிர்‌ இத்தகைய பரிபக்குவத்தை அடைதலே . 
அன்மிகம்‌. சுதந்திரம்‌ என்பது தரய்மையானது. அதாவது நம்‌ 
ஒவ்வொருவருடைய சுதந்திரமும்‌ ஆன்ம சுதந்திரமும்‌ 
சமுதாயத்தையே சார்ந்து நிற்கிறது; வளர்கிறது. உலக 
வரலாற்றைக்‌ கூர்ந்து நோக்கின்‌ ஒவ்வொரு சுதந்திர 
வரலாறும்‌ இந்த உண்மையைக்‌ கூறுகிறது. மனித 
சமூகத்தையே பரம்பொருளாக விசுவ புருஷனாகக்‌ கண்ட 
பெரியவர்கள்‌ உண்டு. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்‌ 
என்பது முக்கியமல்ல. மக்களுக்கு நன்மை. செய்வதே 
உண்மையான இலட்சியமாக இருக்கவேண்டும்‌. மனிதன்‌ 
மக்களுக்கு நன்மை செய்வதன்‌ மூலமாவே தான்‌ மிருகமல்ல; 
மனிதன்‌ என்பதை உணர்த்துகின்றான்‌. 


மனிதன்‌, தனிமனிதனாக வாழும்‌ வரை முன்னேற்றம்‌ 
இல்லை. அவனுடைய அன்மாவும்‌ முன்னேறாது. மனிதன்‌ ' 
சமூகத்தில்‌ கலக்கவேண்டும்‌. மானிட சமுத்திரத்தில்‌ 
சங்கமமாக வேண்டும்‌. நீர்த்‌ திவலைகள்‌ கடலுடன்‌ கலந்து 
ஒன்றாகியிருக்கும்போதே கடல்‌ என்ற மதிப்புக்‌ கிடைக்கிறது. 
அதுபோலத்தான்‌ மனிதனும்‌ சமூகத்திற்குள்‌ கலந்து 
சமூகத்தில்‌ ஒர்‌ உறுப்பினனானால்‌ அவனது அன்மா 
முழுமை பெறுகிறது. 

ஆன்மாவின்‌ அறிகருவிகள்‌ . நான்கு. அவை மனம்‌, 
புத்தி, சித்தம்‌, அகங்காரம்‌ ஆகியன. இவற்றுள்‌ மிகவும்‌ சக்தி 
வாய்ந்தது மனம்‌. மனம்‌, தண்ணீரைப்போல எப்போதும்‌ 


ஆன்மிகம்‌ 479 


சலனமாக அசைந்துகொண்டேயிருக்கும்‌. உடல்‌ தயவில்லா 
மல்‌ கூட பயணம்‌ செய்து கொண்டேயிருக்கும்‌. “சென்ற 
விடத்தால்‌ செலவிடாது”, “மனத்துக்கண்‌ மாசிலன்‌ அதல்‌”, 
“மனமே உனக்கென்ன வாய்‌?” என்ற ஆன்றோர்‌ வாக்குகளை 
எண்ணுக. நெருப்யை எண்ணெய்‌ விட்டு அணைக்க 
முடியுமா? அதுபோலத்தான்‌ அசைகளிலும்‌ கெட்ட 
எண்ணங்களிலும்‌ உழலும்‌ மனத்தை அடக்கமுடியாது. ஏன்‌? 
மனித வாழ்க்கையில்‌ எந்தப்‌ புலனையும்‌ பொறியையும்‌ 
சராசரி மனிதனால்‌ அடக்கவே இயலாது. அறிவார்த்த 
நிலையிலும்‌ பூரண ஞானத்துடன்‌ பொருந்தாத கட்டுப்பாடு, 
உண்மையான கட்டுப்பாடு ஆகாது. பாசி படர்ந்த 
தண்ணீரில்‌ விழுந்த” கல்‌, சற்றே பாசியை விலக்கியதை 
ஒத்ததுதான்‌ ! பூரண கட்டுப்பாடுகள்‌ வராமையின்‌ காரண 
மாகத்தான்‌ நமது மதப்‌ பழக்க வழக்கங்களில்‌ மடமைத்தனம்‌ 
அதிகமாயுள்ளன; வேதங்களையும்‌ உபநிடங்களையும்‌ 
தேவாரங்களையும்‌ திவ்வியப்‌ பிரபந்தங்களையும்‌ படிக்‌ 
கின்றோம்‌. அனால்‌ அவைகள்‌ காட்டும்‌ திசையில்‌ நமது 
வாழ்க்கையை நாம்‌ நடத்துவதில்லை. எப்படியோ மீண்டும்‌ 
மீண்டும்‌ பழக்கம்‌ வழக்கம்‌ என்ற அடிப்படையில்‌ மடமைத்‌ 
தனங்கள்‌ ஆட்கொண்டு வருகின்றன. I 
ஆத்மா “அகத்தை”ச்‌ சுழல வைத்துக்கொண்டிருக் 
கிறது. அகத்தையுடைய மனிதன்‌, மற்றவர்களையும்‌ வாழ்விட 
மாட்டான்‌. அகத்தைப்‌ பரிப்ரூணமாக நீங்கிய வாழ்க்கையே 
அன்மிக வாழ்க்கை, அகந்தைக்கு மாற்று அன்புதான்‌! தாழ்‌ 
வெனும்‌ தன்மையோடு தொண்டு செய்து எல்லா உயிர்‌ 
களிடத்திலும்‌ அன்பு செலுத்தினால்தான்‌ வாழ்வு நிறை 
வாகும்‌. அன்பு, ஒன்று தான்‌ துன்பங்களையும்‌ துயரங்‌ 
களையும்‌ எல்லைகளையும்‌ கடந்து நிற்கும்‌. தியாகங்கள்‌ 
செய்ய அன்பு தேவை. இந்த அன்புக்காக ஏங்கிய கடவுளர்‌ 
கூட வைகுந்தத்தையும்‌ சொர்க்கத்தையும்‌ துறந்துவிட்டு 
மண்ணுக்கு வந்தனர்‌.. நாம்‌ தொழும்‌ கடவுள்கள்‌ கூட 


480 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மனிதர்களாக நடமாடினர்‌, மனிதனின்‌ ஆன்மா, 
ஆண்டவனின்‌ தீப ஒளியாய்‌ விளங்க வேண்டும்‌. இத்தகைய 
அன்மிகக்‌ கல்வியை, ஆன்மிக ஞானத்தை அல்லது 
அன்மிகத்தில்‌ சிறந்தாரைத்‌ தேடித்தான்‌ காணவேண்டும்‌. 


அதலால்‌, ஆன்மிகக்‌ கல்வி என்ற பெயரில்‌ தேவார, 
திவ்வியப்‌ பிரபந்தங்களையும்‌ புராணங்களையும்‌ முதல்‌ 
நிலையில்‌ மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த இயலாது. 
இவை உயர்ந்த ஞான அனுபவத்தின்‌ பொழிவுகள்‌. இவற்றை 
அனுபவிக்க தனி ஞானம்‌ வேண்டும்‌. 


இப்போதே பள்ளியில்‌ உள்ள பாடப்‌ புத்தங்களில்‌ 
தமிழ்‌, ஆங்கிலப்‌ பாடங்களில்‌ ஆன்மிக வளர்ச்சிக்குரிய 
பாடங்கள்‌ உள்ளன. அவற்றை முறையாகக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தலே ஒரு நல்ல பணி. பள்ளிகளில்‌ நீதிபோதனைக்கு 
என்று ஒரு வகுப்பு ஒதுக்கப்பெற்றுள்ளது. அந்த வகுப்பு 
இப்போது நடப்பதே இல்லை. அந்த நீதி போதனை வகுப்பை 
முதலில்‌ அன்மிகக்‌ கல்விக்குப்‌ பயன்படுத்தலாம்‌. திருக்குறள்‌, 
ஆத்திசூடி, கொன்றைவேந்தன்‌ முதலிய நூல்களும்‌ மார்க்கஸ்‌ 
அரோலியஸ்‌, ஜேம்ஸ்‌ அலன்‌, சோக்ரதர்‌, விவிலியம்‌, 
குர்‌-அன்‌, கீதை முதலியனவும்‌ முதலில்‌ அன்மாவைப்‌ புரிந்து 
கொள்ள உதவி செய்யும்‌; ஆன்மாவை மெள்ளத்‌ தன்னிலை 
யில்‌ உய்த்துச்‌ செலுத்திப்‌ பழக்கும்‌. அதோடு பள்ளியாக 
இருப்பதால்‌ ஆன்மிகக்‌ கல்வியை ஒழுக்கமாக்கிக்‌ கொள்ள 
நிறைய வாய்ப்புக்கள்‌ உண்டு, ஆன்மிகம்‌ என்பது ஆன்மா 
வின்‌ தரத்தை உயர்த்தவதேயாகும்‌. இந்த முயற்சியை, 
ஆன்மிகப்‌ பண்ணைகளாக விளங்கும்‌ இருக்கோயில்களில்‌ 
தொடங்குவதைவிடப்‌. பள்ளிகளிலேயே தொடங்குவது 
நல்லது. அதற்குத்‌ தேவையான நிதி உதவிகளைத்‌ திருக்‌ 
கோயில்கள்‌ செய்யலாம்‌. இதனை மாண்புமிகு முதலமைச்சர்‌ 


அவர்கள்‌ - சிந்தனையில்‌ கொள்ளவேண்டும்‌. என்பது நமது 
விருப்பம்‌, 


அவாவை நீத்தல்‌ எப்படி? 


முன்னுரை 

வாழ்க்கை வாழ்வதற்கே! வாழ்க்கையின்‌ தேவைகள்‌ 
நிறைவேறினாலே வாழமுடியும்‌. தேவைகள்‌ ஆசைகள்‌ 
இல்லாமல்‌ நிறைவேறுமா? ஆசைகளை நீக்கி வாழ 
எல்லாரும்‌ என்ன துறவிகளா? துறவிகளில்கூட ஆசையை 
விட்டவர்கள்‌ இன்று யார்‌? இன்றைய துறவிகள்‌ விளம்பரம்‌, 
பெருமை, இவற்றில்‌ சராசரி அரசியல்‌ வாதிகளை விடக்‌ 
கூடுதலாகவே ஆசைப்பட்டு அலைகிறார்கள்‌; திரிகிறார்கள்‌. 
இந்தச்‌ சூழ்நிலையில்‌ ஆசையை அகற்றுவது எப்படி? இப்படி. 
ஓர்‌ உரத்த சிந்தனை! 

வாய்த்துவிட்டது வாழ்க்கை! வாழ்ந்தேயாக 
வேண்டும்‌! தப்பித்து ஓடுதல்‌ இயலாது. இயன்று ஓடினாலும்‌ . 
கோழைத்‌ தன்மையாகும்‌. தற்கொலை செய்து கொள்ள 
மனம்‌ இல்லை. ஒரோவழி மனம்‌ வந்தாலும்‌ அறநெறி 
ஏற்காது; ஆட்சியின்‌ காவலும்‌ ஏற்காது. ஆதலால்‌ வாழத்‌ 
துணிதலே புத்திசாலித்தனம்‌; நன்றும்‌ கூட்‌! 

_ வாழ்வதற்குப்‌ பொருள்கள்‌ தேவை. “பொரு 
ளில்லார்க்கு இவ்வுலகமில்லை!” என்பது திருக்குறள்‌. வாழ்‌ 


482 | தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


வாங்கு வாழ எண்ணற்ற நுகர்பொருள்கள்‌ தேவை. பொருள்‌ 
களை விரும்பி அடைந்து அனுபவித்து வாழ்வதுதானே 
வாழ்க்கை, பொருள்களை விரும்புவது அவாவா? அசையா? 
பொருள்‌ இல்லையாயின்‌ வாழ்க்கையே இல்லையே ! அப்படி 
யானால்‌ அவற்றை விரும்புவது தவறா? இல்லை! இல்லை! 
தேவைக்கு விரும்புவது அசையல்ல. எந்தப்‌ பொருளையும்‌ 
தேவைக்கு விரும்புவது அசையல்ல. தேவைக்காக அல்லாது 
சொத்தாக அக்க விரும்புவது அசை. 


பொருள்‌, வாழ்க்கையை நடத்த ஒரு தேவை, 
தேவைக்காக விரும்புவது -- தேடுவது அறம்‌. வாழும்‌ நெறியும்‌ 
கூட! அங்ஙனம்‌ இன்றி - துய்ப்பனவும்‌ உய்ப்பனவும்‌ இன்றிச்‌ 
சேமித்தலுக்காகப்‌ பொருள்களைத்‌ தேடுதல்‌ ஆசை; குற்றம்‌. 
இத்தகு ஆசை அறவே தீது. பொருள்‌ ஒரு கருவியேயன்றி 
வேறு தகுதி அதற்கு இல்லை. 


இந்த உலகம்‌ பரந்தது. பலரிடம்‌ பல பொருள்கள்‌ 
இருக்கலாம்‌. அவை, அவர்களின்‌ தேவையாக இருக்கலாம்‌. 
அல்லது ஆரவாரத்‌ தோற்றத்திற்காகவும்‌ வைத்திருக்கலாம்‌. 
நமக்கு அப்பொருள்கள்‌ , தேவையில்லை. நமக்கு ஏன்‌ 
அப்பொருளின்‌ மீது அசை? அப்படியே அசைப்பட்டாலும்‌ 
அப்பொருளை அடைவதற்குரிய தகுதியும்‌ நம்மிடம்‌ இல்லை. 
ஏன்‌ அசை? 


பொருள்கள்‌ நுகர்வுக்காக, நுகர்வுக்காக மட்டுமே! 
அங்ஙனமின்றி மற்றவர்கள்‌ மதிக்க வேண்டும்‌ என்று சிலர்‌ 
பொருள்களின்மீது அசைப்படுவானேன்‌ ? ஆளுமை இல்லாத 
பொருள்‌ சார்ந்த பெருமை எதற்குப்‌ பயன்படும்‌? ஒன்றுக்கும்‌ 
ஆகாது. 


ஆசை, எரியும்‌ நெருப்புப்‌ போன்றது. குடி, பிறப்பு, 
மானம்‌ எல்லாவற்றையும்‌ அழிக்கும்‌. அசைக்கு வெட்கம்‌ 
இல்லை! நாணம்‌ இல்லை. அசை எப்போதும்‌ தற்சார்பானது. 


அவாவை நீத்தல்‌ எப்படி? 483 


பிறர்‌ நலம்‌ நாடும்‌ பாங்கு அசைக்கு இல்லை. எவருடைய 
நலனையும்‌ பலியிட்டு அசை அடைய முயலும்‌. 


அசை - பேராசை. இவ்விரண்டக்கும்‌ இடையே 
அப்படியொன்றும்‌ பெரிய வேறுபாடு இல்லை. ஆசையே 
எரியும்‌ த நாக்குப்‌ போன்றதுதான்‌. உலக வழக்கில்‌ மனம்‌ 
நிறைவு பெறாத ஆசையைப்‌ பேராசை என்று கூறுகின்றோம்‌. 
அசையின்‌ இயல்பு. அசைப்பட்டதை எப்படியும்‌ அடைய 
வேண்டும்‌ என்பதேயாம்‌. அசை நன்மை - தீமை, நீதி - 
அநீதி, நியாயம்‌ - அநியாயம்‌, இன்பம்‌ - துன்பம்‌ அதெ 
எவற்றைப்‌ பற்றியும்‌ நோக்காது. அசைப்பட்டதை அடைந்தே 
தீர்வது என்று வாழ்வதே அசையில்‌ இயல்பு. 


அசைப்படாமல்‌ வாழ முடியமா? முடியாது. ஆனால்‌, 
விரும்பி ஏற்கத்தக்க அசை எது? விரும்பி ஏற்க இயலாத - 
வெறுக்கத்‌ தக்கது எது? வாழ்க்கையை இயக்குவது அசையே! 
ஆயினும்‌ தேவையை விரும்பி அடைய முயற்சி செய்தல்‌ 
நியாயமான ஆசை! அதேபோழ்து தேவைகள்‌ கட்டுப்‌ 
படுத்தப்பட்டிருக்க வேண்டும்‌. பிறருக்குப்‌ பயன்படுவன 
வற்றை அவர்ளுக்குப்‌ பயன்படாமல்‌ தன்னிடம்‌ முடக்கும்‌ 
அசை தவறு! தவறு! 


அசை, அலைகடலின்‌ அலைகளைப்‌ போல வளரும்‌. 
எண்ணெய்‌ வசப்பட எரி நெருப்புப்‌ போலப்‌ பற்றி எரியும்‌. 
.. “அரா இயற்கை” என்றது திருக்குறள்‌. நலத்துடன்‌ வாழ்வதற்‌ 
குரியன தவிர விரும்பாமை வேண்டும்‌. வாழ்வின்‌ தேவைகள்‌ 
கூட வேண்டாமையே! வாழ்தல்‌ வேறு; சுகம்‌ வேறு. 


..... எந்த ஒன்றின்மீது ஆசை வருகிறதோ, அந்தப்‌ 
பொருளின்றி, வாழமுடியாதா என்று எண்ணினால்‌ ஆசைப்‌ 
படுபவை வேண்டாம்‌ என்றே அடிமனம்‌ கூறும்‌. எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு பொருள்களிலிருந்து விலகுகிறோமோ அவ்வள 
வுக்கவ்வளவு துன்பம்‌ குறையும்‌. 


484 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


“யாதனின்‌ யாதனின்‌ நீங்கியான்‌ நோதல்‌ 
அதனின்‌ அதனின்‌ இலன்‌” .-- குறள்‌. 


அடுத்து, அவாவை நீக்குதலுக்குரிய வழி! பொருள்கள்‌ 
வாழ்க்கையில்‌ தேவை என்ற அளவில்‌ மட்டுமே கருதுதல்‌. 
அதற்குமேல்‌ அந்தப்‌ பொருள்கள்‌ மேல்‌ அளவு கடந்த 
மதிப்பைக்‌ கூட்டி அப்பொருள்களுக்காக வாழ்தல்‌ இல்லை 
அல்லது அப்பொருள்கள்‌ இன்றேல்‌ வாழ்க்கை இல்லை 
என்று கருதாமல்‌ வாழ்வதும்‌ அவாவை நீக்குதற்குரிய வழி. 

அடுத்து, மனிதர்களிடத்தில்‌: அசை வைப்பது. 
மனிதர்களிடத்தில்‌ அசை வைக்கவேண்டும்‌. ஏன்‌? நாம்‌ 
அசை வைக்கும்‌ மனிதர்கள்‌ மீது நமக்கு ஏன்‌ ஆசை? நமக்கு 
வேண்டுவன செய்வார்கள்‌ என்று எண்ணி ஆசைப்படுவது 
தவறு! மற்றவர்களை அவர்களுடைய நன்மைக்காக 
ஆசைப்படுவது தவறல்ல. இன்று பலர்‌, நண்பனை 
நேசிக்கிறார்கள்‌. நண்பனுக்காக அல்ல. தனக்காகவே 
மனைவியை நேசிக்கிறார்கள்‌. மனைவிக்காக அல்ல. 
தனக்காகவே . நேசிக்கிறார்கள்‌; அசை காட்டுகிறார்கள்‌. இது 
தவறு. பிறரிடம்‌ பிறர்‌ நலங்‌ கருதி அசை ப 
தொடங்கினால்‌ அசை அகலும்‌. ஏன்‌ திருமூலர்‌. 


“ஆசை அறுமின்கள்‌ ஆசை அறுமின்கள்‌” 


என்றருளிச்‌ செய்த பாங்கு அறிக. எத்தை ஈசனிடம்‌ ஆசை 
காட்டுவோர்‌ இன்று யாருளர்‌? அவரவர்‌ விருப்பங்களை 
நிறைவேற்றுபவர்களிடம்‌ அசை காட்டிச்‌ சென்று பேரம்‌ 
பேசுவோர்‌ பலர்‌. அன்புநிறைந்த கண்ணப்பரைப்‌ போல, 
ஈசனிடமே அசை காட்டுவோர்‌ சிலரே ! பிறர்‌ நலம்‌ எண்ணுந்‌ 
தொறும்‌ அசை அகலும்‌” அவா அகலும்‌! 


மெய்கண்டார்‌ வீழா மூதன்மையுரை 


இந்திய வரலாற்றில்‌ தத்துவ விசாரனை என்பது மிகத்‌ 
தொன்மைக்‌ காலத்திலிருந்தே வரும்‌ ஓர்‌ அறிவியல்‌ பயிற்சி. 
தத்துவ சோதனை, தத்துவமசி என்ற வழக்குகள்‌ இந்திய 
நாட்டின்‌ வரலாற்றொடு இணைந்தவை. “தத்துவம்‌” என்றால்‌ 
உள்பொருள்‌ எனப்படும்‌. உள்பொருள்களை, அவற்றின்‌ 
உள்ளீட்டை, பரிணாமத்தை, பயன்பாட்டை உய்த்தறிந்து 
உணர்தல்தான்‌ தத்துவ சோதனை. தமிழ்நாடு தத்துவத்‌ 
துறையில்‌ மெய்ப்பொருளறிவில்‌ சிறந்திருந்தது. இந்திய மெய்ப்‌ 
பொருள்‌ நெறிகளில்‌ எல்லாம்‌ தமிழகத்தின்‌ சித்தாந்தநெறி 
விழுமியது. ஐயங்களின்று நீங்கியது; நம்பிக்கைக்குரியது; 
வாழ்க்கைக்கிசைந்தது. | 


.... தமிழொடு பிறந்து வளர்ந்த நெறி சித்தாந்த நெறி. 
பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ மெய்கண்டார்‌ இந்தச்‌ 
இத்தாந்தச்‌ சிவநெறி, மற்ற நெறிகளிலும்‌ எவ்வாறு விழுமியது 
என்று அளவைகளால்‌ நிலைநிறுத்தினார்‌. ஆதலால்‌, 
மெய்கண்டார்‌ சைவ சித்தாந்தச்‌ செந்நெறியைக்‌ . கண்டவர்‌ 
அல்லர்‌. மெய்கண்டார்‌ சைவ சிந்ததாந்தத்தை சிவஞான 
போதம்‌ என்ற ஞான நூல்வழி கட்ட மைப்புச்‌ 'செய்தார்‌. 


486 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


ஏனைய சமயங்களுக்கும்‌ சைவத்திற்கும்‌ உள்ள ஒரே 
வேறுபாடு சைவத்தில்‌ எளிதில்‌ ஊடுருவல்‌ செய்ய இயலாது 
என்பதுதான்‌. சிந்தையில்‌ தெளிந்த ஞானிகளால்‌ காணப்‌ 
பெற்றது சிந்தாந்த சைவம்‌. மூன்று பொருள்கள்‌ என்றும்‌ 
உள்ளவை. இந்த மூன்றாவன: இறை, உயிர்‌, தளை என்பன. 
இந்த மூன்றனுள்‌ இறையை இந்தியச்‌ சமயங்கள்‌ பலவும்‌ 
உலகச்‌ சமயங்களும்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌. அனால்‌ சிந்தாந்தம்‌ 
இறையின்‌ இருப்பு, தொழில்‌ முதலியவற்றை ஐயத்திற்கிட 
மின்றி விளக்குகிறது. இறை - கடவுள்‌ ஒன்றே ஒன்றுதான்‌. 
கடவுள்‌ ஒருவரே. அவருக்கு உருவமில்லை. உருவம்‌ 
இல்லாமலும்‌ இல்லை. அவருக்கு ஊர்‌ பெயர்‌ கிடையாது. 
அதேபோழ்து ஊர்‌, பெயர்‌ இல்லாமலும்‌ இல்லை, 
இயல்பாகக்‌ கடவுளுக்கு உருவம்‌ இல்லை. ஆட்கொண்டருள்‌ 
செய்தலுக்காகக்‌ கடவுள்‌ அருவுருவ, உருவத்திருமேனிகளை 
எடுக்கின்றான்‌. கடவுள்‌ வரம்பிலாற்றல்‌ உடையவன்‌. 
ஆதலால்‌, அவனால்‌ எந்த உருவத்தையும்‌ தன்னுடைய 
இயல்பாக பூரணத்துவத்திற்கு யாதொரு குறையும்‌ வராமல்‌ 
எடுக்க இயலும்‌. கடவுள்‌ மனம்‌, வாக்குகளைக்‌ கடந்தவர்‌. 
ஆயினும்‌ ஆன்மாக்களின்‌ நலன்‌ கருதி அன்மாக்கள்‌ நடத்தும்‌ 
வாழ்க்கையில்‌ வழிநடைத்‌ துணையாகப்‌ பருவங்களில்‌ 
பருவங்களுக்கிசைந்த பாத்திரப்‌ பண்பில்‌ நின்றருளிச்‌ 
செய்யும்‌ தனித்துணையாம்‌ தன்மையை, 


அப்பன்நீ அம்மைநீ அன்புடைய மாமனு மாமியும்‌ நீ 
ஒப்புடைய மாதரும்‌ ஒண்பொருளும்‌ நீ ஒருகுலமும்‌ 
சுற்றமும்‌ ஓரூரும்நீ 
துய்ப்பனவும்‌ உய்ப்பனவும்‌ தோற்றுவாய்‌ நீ துணையாய்‌ 
என்நெஞ்சம்‌ துறப்பிப்பாய்‌ நீ 
இப்பொன்நீ இம்மணி நீ இம்முத்து நீ! இறைவன்றீ 
ஏறார்ந்த செல்வன்‌ நீயே/ 


என்று அப்பரடிகள்‌ அருளிச்‌ செய்துள்ளமையால்‌ அறிக, 


மெய்கண்டார்‌ விழா முதன்மையுரை 487 


முப்பொருள்களுள்‌ அடுத்து இருப்பது அன்மா 
உயிர்‌. இந்தியத்‌ தத்துவ ஞானங்களில்‌ எல்லாம்‌ சித்தாந்தச்‌ 
செந்நெறியின்‌ “அன்மா'க்‌ கொள்கை தெளிவானது. 
அன்மாக்கள்‌ பல; பலப்பல; அன்மாக்கள்‌ படைக்கப்பட்டன 
அல்ல. ஆன்மாக்களுக்கு -- உயிர்களுக்குத்‌ தோற்றமும்‌ 
இல்லை; அழிவும்‌ இல்லை; அன்மாக்கள்‌ கடவுளைப்‌ 
போலவே என்றும்‌ உள்ளவை. “என்று நீ அன்று நான்‌” 
என்பார்‌ தாயுமானவர்‌. அன்மாக்கள்‌ என்றும்‌ உள்ளவை 
யென்றால்‌ இறைவனுக்கும்‌ அன்மாவுக்கும்‌ என்ன உறவு? 
கடவுளுக்குப்‌ படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, மறைத்தல்‌, 
அருளல்‌ என்ற ஐந்தொழில்கள்‌ ஏன்‌? இந்த ஐந்து தொழில்கள்‌ 
யாரை முன்னிட்டு நிகழ்த்தப்‌ பெறுகின்றன ? கடவுள்‌ 
அன்மாவின்‌ வாழ்க்கைப்‌ பயணம்‌ தோறும்‌ தேவைக்கேற்ப 
உறவுவைத்து ஆட்கொண்டருள்கின்றான்‌. ஆன்மாக்கள்‌ 
அறிவும்‌ செயலும்‌ முடங்கி ஆணவத்தினுடன்‌ அறியாமையில்‌ 
கட்டுண்டு கிடக்கும்போது தாயிற்சிறந்த தயாவுடன்‌ 
உயிர்களுக்கு நுண்ணுடலையும்‌, அறியாமை நீக்கத்திற்குரிய 
வாழ்நிலையில்‌ - வாழ்ந்திட, துய்ப்பன துய்த்து உய்யுமாறு 
உய்தி பெறுதலுக்குரிய உடம்பினையும்‌ பொருத்தல்‌ படைப்பு. 
அறியாமை நீங்கும்‌ காலம்வரை, பொருத்திய நுண்ணுடலை 
உயிர்‌ தாங்கிப்‌ பயன்பெறச்‌ செய்தல்‌ - பாதுகாத்தல்‌, 
- அறியாமைக்கு அரண்‌ செய்யும்‌ துரிசுகளை அழித்தல்‌, உயிர்‌ 
அதன்‌ பழைய நிலையை உணராது மறைத்து வைத்தல்‌, 
வாழ்க்யில்‌ வாழ்க்கையின்‌ போகத்தில்‌ அன்மாக்களுக்கு 
விருப்பத்தை உண்டாக்குதலும்‌ மறைத்தல்‌. ஆன்மாக்களை - 
உயிர்களை முற்றாக அறியாமையினின்றும்‌ மீட்டு 
முழுமையுறச்‌ செய்து இன்ப அன்பில்‌ நிலைபெறச்‌ செய்தல்‌ 
அருளுதல்‌. அன்மாக்களுக்கு கடவுள்‌ வாழ்க்கையில்‌ 
அண்டவன்‌ அடிமையில்லை. உடையார்‌ -. இல்லார்‌ 
இல்லை. பேதமில்லை. இதுவே உண்மையான சமயம்‌. 
சித்தாந்தச்‌ சமயம்‌. I 


468 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


பிற்காலத்தில்‌ சமயநெறிகள்‌ தடம்புரண்டு உடைமை, 
பணம்‌ ஆகியவற்றின்‌ தடத்தில்‌ நடந்து சுரண்டும்‌ சமுதாயத்‌ 
திற்கு அனுசரணையாக இருந்து வேற்றுமைகளை வளர்த்து 
இந்தப்‌ புவிக்கோளை இரத்தத்தால்‌ கழுவி நகரத்தைப்‌ 
படைத்த கொடுமைகளையும்‌ மறந்து விடுவதற்கில்லை. 

ஆயினும்‌ இன்னமும்‌ மனிதம்‌ வளர, நம்‌ நாட்டின்‌. 
சமய ஞானம்‌ துணை செய்யும்‌, துணை செய்யவேண்டும்‌ 
என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை வெற்றிபெற 
சிந்தனையாளர்கள்‌, செயல்‌ வல்லுநர்கள்‌ துணை. 
செய்யவேண்டும்‌. 

இந்த வாழ்க்கை அழுவதற்காக அல்ல. சென்ற 
காலத்தில்‌ அழுதது போதும்‌. சென்ற காலத்திலிருந்து ' 
விடுதலை பெறவேண்டும்‌. முன்னே தோன்றிய பழைமை 
யைப்‌ பின்னர்ப்‌ புதுமையாக்கி வாழ்க்கையைப்‌ பயனுடைய 
தாக்கப்‌ பயன்படுத்துதல்‌ வேண்டும்‌. உயிர்கள்‌ குறைவிலாது 
வாழ்வதற்குரியனவாகச்‌ செய்தாக வேண்டும்‌. மாந்தரிடத்தில்‌ 
தோழமைப்‌ பண்பை வளர்க்க வேண்டும்‌. இதனை இன்றைய 
சமயம்‌ செய்தால்‌ எதிர்காலம்‌ உண்டு. 


[55 ] 


தம்ம்‌ நெறீயும்‌- லெனீன்மாமழும்‌ 


லெனினியம்‌, எதையும்‌ அறிவின்‌ அடிப்படையில்‌ 
எதார்த்த உணர்வோடு அராய்ந்து முடிவெடுப்பதாகும்‌. 
இரண்டும்‌ இரண்டும்‌ நாலு என்று விடை வருவதைப்‌ போல்‌ 
எந்த ஒன்றையும்‌ அறிவில்‌ ஆராய்ந்து அனுபவரீதியாக 
முடிவெடுக்க வேண்டுமென்பது லெனினியத்தின்‌ அடிப்‌ 
படை விதி. லெனினியம்‌, “விரிந்தும்‌ பரந்தும்‌ கிடக்கின்ற இந்த 
உலகம்‌ இயற்கயைனது” என்கிறது. இந்த உலகத்தைப்‌ 
படைத்த-இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட இன்னொரு 
சக்தி உண்டென்பதை நம்புவதில்லை. இல்லை. நம்ப 
மறுக்கிறது! அதோடு. “இந்த உலகம்‌ ஒரு மாதிரியாக இல்லை; 
வேறுபட்டுக்‌ கிடக்கிறது; முற்றிலும்‌ முழுமைபெற்றுப்‌ 
பக்குவமாக இல்லை; அது 'வளர்கிறது; மாறி வருகிறது; 
முற்றிலும்‌ இன்பமாக இல்லை: துன்பக்‌ கலப்பு இருக்கிறது. 
இந்தக்‌ காரணங்களால்‌ உலகம்‌ இயற்கையோம்‌.” என்பது 
லெனினியத்தின்‌ தத்துவங்களுள்‌ ஒன்று. 


தமிழிலக்கிய மரபுகளைப்‌ பொறுத்தவரையில்‌ ழ்‌ 
உலகம்‌ பற்றிய கருத்து ஒரு மாதிரியாக இல்லை. காலத்திற்குக்‌ 
காலம்‌ மாறுபாடுகிறது. ஒரு நூலுக்குள்ளேயே கூட இரண்டு 
விதக்‌ கருத்துக்கள்‌ பேசப்படுகின்றன. உலகம்‌ இறைவனால்‌ 


ஞூ-)11.2, 


490 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


படைக்கப்பெற்றது என்ற கருத்தும்‌ உதவுகிறது; உலகம்‌ 
இறைவனுடைய திருவருள்‌ நோக்கால்‌ மாயையில்‌ 
தோன்றியது என்பாருமூளர்‌. இறைவனே உலகம்‌ என்றும்‌ 
உலகமே இறைவன்‌ என்றும்‌, பேசப்பட்டு இருக்கிறது. எது 
எப்படியிருப்பினும்‌ உயிர்‌ வர்க்கங்கள்‌ கடவுளால்‌ படைக்கப்‌ 
பட்டவையல்ல என்று தமிழ்ச்‌ சமய மரபு அறுதியிட்டுக்‌ 
கூறுகிறது. இங்ஙனம்‌, தமிழிலக்கிய மரபில்‌ பல குரல்‌ 
உலகத்தைப்‌ பற்றிய கருத்தில்‌ ஓருமைப்பாடில்லாது 
போனாலும்‌ உலகம்‌ கடவுளால்‌ படைக்கப்பட்ட தன்று. : 
உலகம்‌ தானே தோன்றியது. இந்த உலகத்தின்‌ இயக்க : 
ஆற்றலைக்‌ கடவுளாகவே கருதினார்கள்‌ என்ற கருத்து 
லெனினியத்துக்குச்‌ சார்பாக அமைந்திருக்கிறது. பொதுவாக 
இந்தக்‌ கருத்தே வலிமை பெற்றும்‌ வளர்ந்து வந்திருக்கிறது. 

சங்கத்‌ தமிழ்‌ நூல்‌ ஐங்குறுநூறு ஒரு சிறந்த இலக்கியம்‌. 
ஓங்குறருரற்றின்‌ கடவுள்‌ வாழ்த்து ஒர்‌ இனிய பாடல்‌, அந்தப்‌ 
பாடல்‌, 


“நீல மேனி வாலிழை பாகத்து 
ஒருவன்‌ இருதாள்‌ நீழற்கீழ்‌ 
மூவகை உலகும்‌ முகிழ்த்தன முறையே. 


என்பது உலக உயிர்கள்‌ பரிணாம வளர்ச்சிக்கு ஆணும்‌ 
பெண்ணும்‌ - இயைந்த கூட்டு வாழ்க்கை இன்றியமையாதது. 
அவ்வழித்‌ தோன்றும்‌ உயிர்த்‌ தோற்றமே இயற்கை. 
அஃதில்லாத பெளராணிகத்‌ தோற்றங்கள்‌ அறிவியலுக்கும்‌ 
ஒத்தன அல்ல; இயற்கையோடும்‌ இயைத்தனவாகா. அத்த 
கைய அநாகரிகப்‌ படைப்புகள்‌ பேதைமைத்‌ தன்மையின்‌ 
படைப்புகளேயாம்‌. அதனால்‌, உலூற்குக்‌ கடவுளைத்‌ 
தந்தையாகக்‌ கருதிய தமிழ்‌, அவனை மங்கை மணாளனாகக்‌ 
கண்டது. ஆனால்‌, அந்தப்‌ படைப்பு தத்துவப்‌ படைப்பே 
யாம்‌. பருவுடல்‌ . வழிப்பட்ட. . பால்படைப்புமன்று. கூட்டு 
மன்று. வ 


தமிழ்‌ நெறியும்‌--லெனினியமும்‌ 491 


இதனை மேற்கூறிய “நீலமேனி” என்ற பாடலில்‌ 
“தாள்நிழற்கம்‌” என்பதால்‌ அவன்‌ தாளாண்மையில்‌ தோன்‌ 
நிற்று உலகம்‌ என்றும்‌ கூறலாம்‌. ஆயினும்‌, ஆசிரியர்‌ 
'முகிழ்ந்தன' என்று கூறுவதால்‌ அவனுடைய , தாளாண்மை 
யால்‌ தோன்றிற்று என்று பொருள்கொள்ள மூடியவில்லை. 
காரணம்‌, 'முகிழ்த்தன'” என்ற சொல்‌ தன்வினைச்‌ சொல்லே 
பிறவினை அன்று. ஆதலால்‌, உலகம்‌ இறைவனுடைய 
தண்ணளியின்‌ நிழலில்‌ தானே தோன்றிற்று என்று 
கொள்ளுதலே சிறப்புடைய பொருளாகும்‌. உலகம்‌, தானே 
தோற்றிற்று என்ற லெனினியத்தோடு இந்தக்‌ கருத்து 
இசைந்திருக்கிறது. தமிழ்‌ இலக்கண நூலுள்‌ ஒன்றாகிய புறப்‌ 
பொருள்‌ வெண்பா மாலையும்‌ இந்த அடிப்படையிலேயே 
உலகத்‌ தோற்றத்தைப்‌ பற்றிப்‌ பேசுறெது. அதாவது. 


“வையகம்‌ போர்த்த வயங்கொளிறீர்‌-கையகலக்‌ 
கல்தோன்றி மண்தோன்றாக்‌ காலத்தே வாளொடு 
முன்தோன்றி மூத்த குடி” 


என்பது பாடல்‌. இந்தப்‌ பாடல்‌ மூலம்‌. உலகம்‌ நீர்ப்பரப்பாக 
முதலில்‌ இருந்தது. பின்பு பரிணாம வளர்ச்சியில்‌ கல்‌ : 
தோன்றிற்று. கல்‌ கரைந்தும்‌ உடைந்தும்‌ மண்தோன்றுதற்கு 
முன்பு தமிழினம்‌ தோன்றிற்று என்று விளங்குகிறது. 
“கல்தோன்றி மண்‌ தோன்றி” என்ற சொற்களில்‌ மூலம்‌ நானே 
தோன்றிற்று எனபதே பெறப்படுகிறது. “தோன்றுதல்‌” என்ற 
சொல்லும்‌ தன்வினைச்‌ சொல்லேயாம்‌.. 


அப்பரடிகள்‌ “இறைவன்‌ உலகத்தைப்‌ படைத்தான்‌” 

என்று ஒரேவழி கூறியிருந்தாலும்‌, மிகுதியாக “இறைவனே 

' உலகம்‌” என்ற கருத்தும்‌, உலகமே இறைவன்‌ என்ற கருத்தும்‌ 
தான்‌ அப்பரடிகள்‌ திருமுறையில்‌ அதிகம்‌ பயிலுறெது. 

இறைவன்‌ படைக்கப்பட்டவன்‌ அல்லன்‌. அதலால்‌, உலகமே 

இறைவன்‌ என்ற கருத்தால்‌ உலகம்‌ படைக்கப்பட்ட தில்லை 

என்பதும்‌ பெறப்படுகிறது. “எல்லா உலகமும்‌ ஆனான்‌” என்றும்‌, 


492 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


“அனைத்துலகும்‌ ஆனாளை” என்றும்‌, “உலகமெல்லாம்‌ 
ஆயவனை” என்றும்‌, “உலகானானை” என்றும்‌ அப்பரடிகள்‌ 
அருளிச்‌ செய்துள்ளார்கள்‌. சிவநெறியில்‌ சிவலிங்க வழிபாடே 
தொன்மை வழிபாடு. வெலிங்க வழிபாட்டின்‌ பரிணாம 
வளர்ச்சி. இறைவன்‌ உலகமாக இருக்கிறான்‌ என்ற 
அடிப்படையிலேயே தோன்றி வளர்ந்து வந்திருக்கிறது. 
சிவலிங்கத்‌ திருமேனியின்‌ 'பாணம்‌' உலகத்தின்‌ சின்னமே : 
யாகும்‌. இறைவன்‌ உலகமாக இருக்கிறான்‌ என்பதைவிட 
அப்பரடிகள்‌ “எல்லா உலகமும்‌ இறைவனானான்‌” என்றே 
குறிப்பிடுகிறார்‌. ஆனால்‌, உலகத்தை இறைவனாகக்‌ கருதி : 
வழிபாடு தோன்றிற்றென்றும்‌ பொருள்‌ கொள்ள வழியிருக்‌ 
கிறது. இங்ஙனம்‌ ஆராய்ந்து பார்க்கும்பொழுது உலகம்‌ பற்றிய 
கருத்தில்‌ லெனினியத்திற்கும்‌, தமிழிலக்கிய மரபிற்கும்‌ மிகுதி 
யும்‌ முரண்பாடில்லை. ்‌ 


உலகம்‌ படைக்கப்‌ பட்ட தன்று; இயற்கையானது என்ற : 
செய்தியை முன்னால்‌ ஆராய்ந்தோம்‌. அந்த வகையில்‌ 
லெனினியத்துக்கும்‌ தமிழ்‌ மரபுக்கும்‌ முரண்பாடின்மையை 
யும்‌ கண்டோம்‌. ஆயினும்‌, இந்த உலகத்தின்‌ இயக்கம்‌ . 
மாறுதல்‌--வளர்ச்சி ஆகிய தொழிற்பாடுகளைப்‌ பற்றி நாம்‌ 
ஆராய வேண்டியதிருக்கிறது. இந்த உலகத்தின்‌ தொழிற்‌ 
பாட்டில்‌ ஓர்‌ ஒழுங்கும்‌ முறை பிறழாத நிகழ்ச்சியும்‌ 
இருப்பதைக்‌ காண்கிறோம்‌. இந்த ஒழுங்குமுறை உலகத்திற்கு 
எப்படி கிடைத்தது? அஃதும்‌ இயற்கையா? உலகம்‌ சடப்‌ 
பொருளா? அல்லது உயிர்ப்‌ பொருளா? அல்லது இரண்டும்‌ 
கலந்த பொருளா? சடப்‌ பொருளுக்கு மாறுதலும்‌ வளர்ச்சி 
யும்‌ உண்டா? என்ற ஏராளமான வினாக்களுக்கு விடை 
காண்பதில்‌ உலகிடை நிலவும்‌ தத்துவங்கள்‌ அனைத்தும்‌ 
முரண்படுகின்றன. சிசரோ என்ற பேரறிஞன்‌, இந்த 
உலகத்தின்‌ நிகழ்வு முறைகளில்‌ மனிதனுடைய சக்திக்கு 
அப்பாற்பட்ட : செயல்‌ முறைகளைப்‌ பார்க்கிறோம்‌. 
உலகத்தின்‌ நிகழ்வுகளில்‌ ஒரு மாறா முறைவழிப்பட்ட 


தமிழ்‌ நெறியும்‌--லெனினியமும்‌ 493 


நிகழ்ச்சியையும்‌ (0102), ஒழுங்கு பெறாத நிகழ்ச்சியையும்‌ (11 
Consistent) பார்க்கிறோம்‌. நிச்சயமாக இவைகளுக்கு மனிதன்‌ 
காரணமாக இருக்க முடியாது. மனிதனை விட மேம்பட்ட 
தொன்றாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌, அது கடவுளையன்றி 
வேறு யாதாக இருத்தல்‌ கூடும்‌? என்று கூறுகிறார்‌. 


பகுத்தறிவு படைத்த மனிதனை விட இயற்கை ஒரு 
வகையில்‌ ஒழுங்காகவே இயங்குகிறது. அதிதமாகச்‌ சில 
சந்தர்ப்பங்களில்‌ இயற்கையின்‌ சீற்றத்தால்‌ துன்பங்கள்‌ 
விளையினும்‌, பொதுவாக, இயற்கை அழகாக இருக்கிறது. 
ஆக்கப்பாடுடையதாக இருக்கிறது. உயிரினங்கள்‌ பலவற்றிற்‌ 
கும்‌ வாழ்வளிக்கிறது. இயற்கையின்‌ எழில்‌ தோற்றத்திலும்‌ 
அதன்‌ விளைவுகளை நுகர்தலிலும்‌ உயிரினம்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கிறது. நாட்காட்டிகள்‌ கடிகாரங்கள்‌ முதலியன 
வைத்தறியாத இயற்கையுலகம்‌ காலத்‌ தவறாது 
செயற்படுகிறது ! கதிரொளி தெரிகிறது! மரங்கள்‌ பூக்கின்றன; 
காய்க்கின்றன; கனி தருகின்றன! இவை நிகழ்வதில்‌ ஒரு 
குறிப்பிட்ட காலவமைப்பு முறையிருக்கிறது. இந்த 
முறைகளும்‌ மாறுபடவில்லை. காலந்‌ தாழ்த்தி அலுவல்கள்‌ 
செய்யும்‌. அதுவும்‌ கடிகாரம்‌ கட்டிய மனிதனைப்‌ 
பார்க்கிறோம்‌ அனால்‌ ஞாலத்து நிகழ்வுகளில்‌ காலத்‌ 
தாழ்ச்சியில்லை. இத்தகைய வியத்தகு முறைகளுக்கு எது 
அடிப்படை? இயற்கையின்‌ இயல்பா? உலகத்தின்‌ 
உள்ளிடமா? அல்லது உலகத்திற்கு உயிர்ப்புத்தன்மை 
யுண்டா? அல்லது மனிதன்‌ இயக்குகின்றானா ? அல்லது 
கடவுள்‌ இயக்குகின்றானா என்பதைத்‌ தொடர்ந்து 
ஆராய்வோம்‌. 


நம்முடைய ஆய்வில்‌ மிகவும்‌ சிக்கல்‌ நிறைந்த பொருள்‌ 
ஆன்மா. அதாவது உயிரைப்‌ பற்றியதாகும்‌. லெனினியம்‌ ' 
உயிர்‌ சம்பந்தப்பட்ட செய்தியில்‌ நம்முடைய தமிழ்‌ மரபோடு 
முரணி நிற்கிறது. உடலுக்கு அப்பாற்பட்ட உயிர்‌ ஒன்று 


494 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


இல்லையென்பது லெனினியத்தின்‌ கோட்பாடு. அனால்‌ 
தமிழ்மரபு ஆயிரம்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளாக உயிர்‌ என்ற 
தனிப்பொருளை ஓத்துக்‌ கொண்டே வந்திருக்கின்றது. 
இன்றைக்கு இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முந்திய 
திருவள்ளுவர்‌ உடம்பும்‌. உயிரும்‌ வெவ்வேறானவை என்றே 
குறிப்பிடுகிறார்‌. காதலன்‌ - காதலி இடையே இருக்கும்‌ 
உறவுக்கு உவமை கூறவந்த திருவள்ளூவர்‌ உடம்பொடு 
உயிரிடை நட்யை உவமை காட்டினார்‌. 


“உடம்போ டுயிரிடை யென்னமற்‌ றன்ன 
மடந்தையோ டெம்மிடை நட்பு” 


என்பது குறள்‌. காதலன்‌ - காதலி இவ்விருவரிடையே 
ஏற்படுகிற உறவுக்கு, உடம்புக்கும்‌ உயிருக்கும்‌ இருக்கும்‌ 
நட்பை உவமையாகக்‌ காட்டினார்‌. இதிலிருந்து உடலும்‌, 
உயிரும்‌ வெவ்வேறு என்பது தெளிவாகிறது. அது போலவே, 


“குடம்பை தனித்தொழியப்‌, புட்பறத்‌ தற்றே 
உடம்போ டுயிரிடை நட்பு” 


என்ற திருக்குறளும்‌ உடம்பையும்‌ உயிரையும்‌ வேறு வேறாகக்‌ 
காட்டுகிறது. அதலால்‌ உடம்பே உயிரல்ல; உடம்பின்‌ இயங்கு 
சக்தியும்‌ உயிரல்ல. உடம்பில்‌ தங்கியிருந்து பணிகளைச்‌ 
செய்வது உயிர்‌. 

உயிர்கள்‌ நிலை பெற்றவை. உயிர்களுக்குப்‌ பிறப்பும்‌ 
இறப்பும்‌ இல்லை... உயிர்களைக்‌ கடவுள்‌ படைக்கவும்‌ 
இல்லை. உயிர்கள்‌ என்றும்‌ நிலைபேறான தன்மையுடையன 
என்பது தெளிவாகிறது. புறநானூற்றுக்‌ கவிஞர்‌, 

“மன்னா வுலகத்து மன்னுயிர்‌” 
என்று பாராட்டுகிறார்‌. திருவள்ளுவரும்‌, 

“மன்னுமி ரோம்பி அருளாள்வார்க்‌ கில்லென்ப 

தன்னுமி ரஞ்சும்‌ வினை”. ர 


தமிழ்‌ நெறியும்‌--லெனினியமும்‌ 495 
ட 
“தம்மில்‌ தம்மக்கள்‌ அறிவுடைமை மாநிலத்து 
மன்னுயிர்க்‌ கெல்லாம்‌ இனிது” 
என்று கூறியுள்ள குறள்களில்‌ மன்னுயிர்‌ என்றே குறிப்பிடு 
திறார்‌ மன்னுயிர்‌ என்றால்‌, நிலைபேறான தன்மையுடைய 
உயிர்‌ என்றே பொருள்படும்‌. அதலால்‌, உயிர்கள்‌ உடம்பைக்‌ 
கருவியாகக்‌ கொண்டே வாழ்ந்து கடமைகைளச்‌ செய்‌ 
கின்றன என்பது பெறப்படுகிறது. உடம்பு என்ற சொல்லினும்‌ 
“உடு” என்ற முதனிலைச்‌ சொல்‌ உயிர்‌ எடுத்துக்‌ கொண்ட 
உடையே உடம்பு என்பதைத்‌ தெளிவாக விளக்குகிறது. உயிர்‌ 
உடம்பினைக்‌ கொண்டு தன்னுடைய மேம்பாட்டுக்குரிய 
கடமைகளைச்‌ செய்கின்றது என்பதே தமிழ்க்‌ கருத்து. உயிர்‌ 
என்றும்‌ உள்பொருள்‌ என்றே தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
அனைத்தும்‌ ஒரு முகமாகக்‌ கூறுகின்றன. தாயுமானவரும்‌. 


“என்று நீ அன்று நான்‌” 


என்றார்‌ அதாவது தோற்றத்தால்‌ உயிரும்‌ கடவுளும்‌ ஒன்றற்‌ 
கொன்று பிந்தியது மல்ல; காலத்தால்‌ ஓத்த இயல்புள்ளவை 
என்று கூறுகிறார்‌. 

ஆதலால்‌ உயிர்‌. என்றும்‌ உள்பொருள்‌. அதற்குப்‌ 
பிறப்புமில்லை; மறைவுமில்லை என்பது தெளிவாகிறது. அந்த 
உயிர்‌, கடவுளைப்‌ போல கால எல்லைகளைக்‌ கடந்தது. அந்த 
உயிர்‌ உடலைக்‌ கருவியாகக்‌ கொண்டு இயங்குகிறதே தவிர 
உடலுக்கு உயிர்த்‌ தன்மை இல்லை. உடலுக்கு உயிர்த்தன்மை 
உண்டெனக்கூறும்‌ நெறி தமிழ்‌ நெறியல்ல. உயிர்‌ பிரிந்த வழி 
உடல்‌ உயிர்ப்பின்றி-பேச்சின்றிப்‌ பிணமாகக்‌ கிடப்பதைப்‌ 
பார்க்கிறோம்‌. உடலே உயிராக இருக்குமாயின்‌ இந்த அவல 
நிலை ஏன்‌? ஆதலால்‌, உயிரை உள்பொருள்‌ என்று ஒத்துக்‌ 
கொண்டு அந்த. அடிப்படையில்‌ மேலும்‌ லெனினியத்தை 
அராய்வோம்‌. உயிரைப்‌ பற்றிய தெளிவான முடிவு 
ஏற்பட்டாலே லெனினியத்தின்‌ முழு வடிவத்தை நாம்‌ 
தெரிந்து கொள்ள முடியும்‌. 


496 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உயிர்‌ பற்றிய கொள்கையில்‌ பெளத்த நெறி சற்று 
வளர்ந்த கொள்கையைக்‌ கண்டது. அதாவது, இவ்வுடம்பின்‌ 
வேறாய்‌ எல்லாவற்றையும்‌ அறிவதாகிய அறிவு உண்டு 
எனக்கொண்டு, அறிவை ஓத்துக்‌ கொண்டது. ஆனால்‌ உயிர்‌ 
உண்டென்ற கொள்கை பெளத்தத்திற்கு இல்லை. அறிவு 
என்பது ஐம்பொறிகளுக்கும்‌ புலப்படுவதில்லை. அறிவு, ஓர்‌ 
அனுபவத்தின்‌ மையம்‌. “யான்‌ இதனைக்‌ கண்டறிந்தேன்‌” 
என்றும்‌, “கேட்டறிந்தேன்‌” என்றும்‌, “சுவைத்தறிந்தேன்‌” 
என்றும்‌, “நுகர்த்தறிந்தேன்‌” என்றும்‌, “தொட்டறிந்தேன்‌” 
என்றும்‌ கூறுவதனால்‌, அறிவதை அனுபவமாகவும்‌, அந்த 
அனுபவத்தைக்‌ கொண்ட உயிர்‌ ஒன்று தனியே உளது 
என்பது பெறப்படுகிறது. “யான்‌” என்றும்‌, “எனது” என்றும்‌ 
உரிமை கொண்டாடுவதே உயிர்தானே ! “யாம்‌ அறிவதில்லை. 
அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற” என்று திருக்குறளில்‌ 
“யாம்‌” என்று சுட்டிக்கொண்ட ஓர்‌ உயிர்க்கு அறிவு என்ற 
அறிதற்‌ கருவி துணை நின்று தொழிற்படுவதே பெறப்‌ 
படுகிறது. 


திருவள்ளுவர்‌ நமது . திருக்குறளில்‌ அறிவை 
உடைமையாகப்‌ பேசுகிறார்‌. “அறிவுடையார்‌ எல்லாம்‌ 
உடையார்‌” என்பது குறள்‌. உடைமை என்றதனாலேயே 
உடையவன்‌ ஒருவன்‌ உண்டென்பது வெளிப்படையான 
உண்மை. . உயிர்க்குரிய பண்பாகும்‌. “நான்‌ அறிந்தேன்‌” 
“என்னறிவு” என்னும்‌ வழக்கில்‌ “நான்‌” என்பதொரு 
பொருளும்‌. அதனோடு ஒற்றுமைப்பட்ட அறிதற்‌ பண்பும்‌, 
உணரத்தக்கன. அறிவு ஒரு பண்பேயன்றிப்‌ பொருளாகாது. 
உடம்புடன்‌ பொறிகளும்‌, வளமுமே உயிர்‌. “உயிரெனத்‌ 
தனியே வேறொரு பொருளில்லை” என்பது பெளத்தம்‌. உடல்‌ 
உறக்கத்தில்‌ கிடக்கும்பொழுது அறிவு விளங்குவதில்லை. 
உறக்கத்தின்போது. அறிவு செயற்படுதலுமில்லை. ஏன்‌? பல 
சமயங்களில்‌ அறியாமையோ என்று கருதக்கூடிய சல 
செயல்களும்‌ திகழ்கின்றன. உடலும்‌ பொறிகளும்‌ அவை 


தமிழ்‌ நெறியும்‌--லெனினியமும்‌ 497 


தம்முள்‌ முரண்பட்டு, ஒன்று அறிந்ததைப்‌ பிறிதொன்று 
அறியாது குழப்பத்தை விளைவிக்கின்றன. கண்‌, ஒளியை 
அனுபவிக்கிறது. 

- அனால்‌, அதே ஒளியைச்‌ செவி அனுபவிப்பதில்லை. 
செவி, இசை ஒலியைக்‌ கேட்டு அனுபவிக்கிறது. கண்‌, அந்த 
ஒலியைக்‌ கேட்டு அனுபவிப்பதில்லை. இந்தப்‌ பொறிகள்‌ 
நுகர்தலிலும்‌ சரி, தமக்கு ஒதுக்கப்பட்ட களங்களிலும்‌ சரி, 
ஒரு வழிபட்ட குறையுடைய அறிவையே பெற்று விளங்கு 
இன்றன; பூரணத்துவம்‌ இல்லை. உயிர்‌, மனத்தினும்‌ மாறு 
பட்டது. உயிர்‌ ஒன்றே, இந்த ஐம்பொறிகளாலும்‌ பெறும்‌ 
இன்பத்தை முற்றிலும்‌ முழுவதுமாக ஈடுபட்டு அனுபவிக்‌ 
கிறது. ஒரு விளக்கு, தன்னைச்‌ சூழ்ந்திருக்கின்ற பொருள்‌ 
களைக்‌ காட்டித்‌ தன்னையும்‌ காட்டிக்‌ கொள்வது போலச்‌ 
சத்தத்தையும்‌, பிறிது உண்டாயவற்றையும்‌ அறிவித்துத்‌ தன்னை 
யும்‌ அறிவித்து நிற்கும்‌ என்று .கூறின்‌, உருவங்கள்‌ முதலிய 
பொருள்களையும்‌ அவற்றைக்‌ காட்டி நிற்கும்‌ விளக்கையும்‌ 
கண்டு நிற்கும்‌ கண்போல சித்தத்தையும்‌ விடயத்தால்‌ அறியும்‌ 
இந்திரியங்களையும்‌ உணர்வான்‌ ஒருவன்‌ தனியே 
உண்டென்று அறிதல்‌ வேண்டும்‌. 


இன்னும்‌ ஒருயிர்‌ நெறியினர்‌ (ஏகான்ம வாதிகள்‌) , 
உயிரைப்‌ பற்றி விசித்திரமாக விளக்கம்‌ கூறுவர்‌. “அறிவுடைய 
உயிர்‌ ஒன்றே, உடம்புகள்‌ தோறும்‌ வேறு வேறாய்க்‌. 
காணப்படுகின்றது' என்பது அவர்தம்‌ கொள்கை. குடங்கள்‌ 
தோறும்‌ வேறு வேறாய்த்‌ தோன்றும்‌ திங்களின்‌. வடிவு, 
அக்குடங்கள்‌ உடைந்த வழி குடங்கள்‌ தோறும்‌ இருந்த: 
திங்கள்கள்‌ இல்லையாகித்‌ திங்கள்‌ ஒன்றுமே நிலைபெறுகிறது. 
அது போல, இவ்வுடம்புகளெல்லாம்‌ போய விடத்து, உயிர்‌ 
ஒன்றேயாக இருக்கும்‌ என்பதும்‌ ஒரு கொள்கை. இந்தக்‌ 
கருத்தும்‌ உவமையும்‌ நேரியதன்று. திங்களினிடத்துக்‌ 
காணப்படும்‌ ஒளி வடிவும்‌, வட்ட வடிவும்‌ அதன்‌ நிழல்கள்‌ 
எல்லாவற்றிலும்‌ காணப்படுதல்‌ போல, ஒருயிரினிடத்துக்‌ 


498 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


காணப்படும்‌ அறிவும்‌ செயலும்‌ ஏனைய உயிர்களிடத்தும்‌ 
காணப்படுதல்‌ வேண்டும்‌. இங்ஙனமின்றி அவை, ஒவ்வோ 
ரிடத்திலும்‌ ஒவ்வொன்றாகப்‌ பல தரப்பட்டு நிகழக்‌ 
காண்டலால்‌, “உயிர்‌ ஒன்றே” என்னும்‌ முறை சிறிதும்‌ 
பொருந்தாது. தண்ணீரின்‌ அசைவால்‌, தண்ணீரில்‌ தெரியும்‌ 
திங்களின்‌ நிழலும்‌ அசைவது போல்‌ தோன்றிலும்‌ திங்களுக்கு 
அந்த அசைவில்லை. அதுபோல உடம்பின்‌ வினைகளால்‌ 
உயிருடம்பின்‌ உள்ளிருக்கும்‌ உயிர்‌, துன்புறுதல்‌ தோன்றினும்‌ 
ஒன்றே யாய அவ்வுயிர்க்கும்‌ இயற்கையில்‌ அவ்வினைத்‌ 
தொடக்கு இல்லை. ஆயின்‌, இந்த உவமை பொருந்தாது. 
உயிரின்‌ சேர்க்கையின்றி உடம்பு ஒரு வினை செய்ய 
இயலாது. | 

உயிரைப்‌ பொருத்தவரையில்‌ நமது நாட்டு உலகாயுத 
வாதம்‌ கூறுகின்ற கொள்கைகளும்‌, லெனினியத்தின்‌ 
கொள்கைகளும்‌ உடன்பாடுடையன. அதாவது, உடலின்‌ 
வேறாய்‌ உயிர்‌ என்ற ஒன்று இல்லை யென்பதாகும்‌. 
இங்கனம்‌ அவர்கள்‌ கூறுவதற்கு அடிப்படைக்‌ காரணம்‌: 
அல்லது அடிப்படையானது. “கண்ணால்‌ காணக்‌ கூடியன- 
மட்டுமே உண்மை. மற்றைய எல்லாம்‌-பொய்‌” என்ற 
கோட்பாடாகும்‌. ஆய்வுக்கு அடிப்படையான இந்த அடிப்‌ 
படைக்‌ கோட்பாட்டிலேயே தவறு இருக்கிறது: உலகம்‌ பரந்து 
பட்டது. அனைத்துலகத்தையும்‌ அல்லது அனைத்துலக 
இயல்புகளையும்‌, ஒரு பொறியால்‌ கண்டு அனுபவித்தல்‌ 
அல்லது உணர்தல்‌ என்பது அருமை. அது எளியதல்ல 
என்பது மட்டுமன்று, இயலாததுமாகும்‌. 


அதோடு, உலகிடை நிலவும்‌ பல்வேறு பொருள்‌ 
களுக்கும்‌ ஓரியல்புமட்டும்‌ உரிமையன்று; பல்வேறு இயல்பு 
களுண்டு. அப்பல்வேறு இயல்புகளையும்‌ ஒரே நேரத்தில்‌-ஒரு 
பொறியால்‌ அனுபவித்தல்‌ இயலாது. அப்பொருளின்‌ 
பல்வேறு இயல்புகளில்‌, பல்வேறு பொறிகளும்‌ தனித்தனியே 
தன்னியல்புக்கேற்றவாறு கலந்து, ஒரே பொருளில்‌ ஒன்றிக்‌ 


தமிழ்‌ நெறியும்‌--லெனினியமும்‌ 499 


கலந்து அனுபவிக்கும்‌ பொழுதே, அனுபவம்‌ தோன்றுகிறது. 
வாழ்க்கை சிறக்கிறது. இருவகைப்பட்ட இன்பத்திற்கும்‌ இந்த 
இயல்பு உண்டு என்று, பெருமக்கள்‌ கூறியுள்ளனர்‌. 


“கண்டுகேட்‌ டுண்டுயிர்த்‌ துற்றறியும்‌ ஐம்புலனும்‌ 
ஒண்டொடி கண்ணே உள,” 


என்பது திருக்குறள்‌. 

பெண்‌ ஒரு பொருள்தான்‌. அனால்‌, வேறு வேறு 
இயல்பு பெண்ணுக்கு உண்டு. ஐம்பொறிகளும்‌, தனித்தனியே 
அந்தப்‌ பெண்ணின்‌ ஓரியல்பைத்தான்‌ அனுபவிக்க முடி 
கிறது. ஒரு பொறிக்கு ஒரியல்பு அனுபவத்திற்கு வராமையின்‌ 
அந்த இயல்பு இல்லையென்றோ. பொருளில்லை என்றோ 
கூறமுடியாது. ஏன்‌? அறிவையே கூட நேரடியாகக்‌ காண 
முடியாது. அறிவை, செயற்பாடுகளிலேயே காணமுடியும்‌. 
மணம்‌, கண்ணால்‌, பார்க்கக்‌ கூடிய ஒன்றன்று, மூக்கால்‌ 
நுகர்ந்து அனுபவிக்கக்‌ கூடியதே மணம்‌. கண்ணால்‌ பார்க்கக்‌ 
கூடிய ' தன்மையின்‌ காரணமாக இல்லையென்று கூற 
முடியாது. ஏன்‌? உயிரியலில்‌ இன்றியமையாத்‌ தேவையாகிய 
காற்றே கண்ணின்‌ காட்சிக்கு வருவதன்று, ஒரு பொருள்‌ 
உள்பொருளா ? இல்பொருளா? என்பதை ஒரு பொறியினைக்‌ 
கொண்டு அளந்து கூறுதல்‌ கூடாது. 

ஐம்பொறிகளாலும்‌ கண்டு ஆராய்ந்து, ஐம்புலன்‌ 
களாலும்‌ கண்டுணர்ந்து, அவைகளுக்கும்‌ மேலாய 
அறிவாலும்‌ ஆராய்ந்து முடிவெடுத்தலே ஏற்புடையதாகும்‌. 
கட்புலனுக்கும்‌ பகுப்பொருள்கள்‌ மட்டுமே காட்சிக்கு வரும்‌. 
அடுத்து, வண்ணமும்‌ ஒளியும்‌ காட்சிக்கு வரும்‌. சில மெய்ப்‌ 
பாடுகளும்‌ கட்புலனுக்கு வருதல்‌ கூடும்‌. நுண்பொருள்களும்‌ 
பெரும்பாலான தன்மைகளும்‌ அல்லது. குணங்களும்‌, 
உணர்வுகளும்‌ கட்புலனுக்கு வாரா. அதலால்‌, கண்ணால்‌ 
காண்பன மட்டுமே, உண்மையென்ற அடிப்படையே 
குறைவுடையதாகும்‌. 


500 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


உலகாயத அடிப்படையில்‌ உடலுக்கு வேறாக உயிரை 
நம்புவதில்லை. இந்த உடலுக்கு முந்தியதாகவோ, அல்லது 
பிந்தியதாகவோ யாதொன்றும்‌ இல்லை. அதாவது உயிர்‌ 
இல்லை என்பதே அவர்கள்‌ கோட்பாடு. உயிரும்‌, உடலும்‌ 
ஒன்றே என்பது இக்கொள்கை. “ஐம்பூதக்‌ கூட்டினாலாகிய 
(நிலம்‌, நீர்‌, த, வளி, ஆகாயம்‌) இந்த உடம்பு தோன்றும்‌ 
பொழுதே, அந்தக்‌ கூட்டின்‌ விளைவாக, உடலுக்கு உணரும்‌ 
சக்தியும்‌, சிந்திக்கும்‌ சக்தியும்‌ கிடைக்கிறது. அந்த 
இயக்கத்திற்கு அறிவு உண்டு: உணர்வு உண்டு” என்பதே 
இக்கொள்கை, “இந்தப்‌ பொருட்‌ சார்பு வலிமை குறையும்‌ 
பொழுது, அந்த ஆற்றலும்‌ குறைந்து போகின்றது. பின்‌ 
மரணம்‌ வருகிறது” என்பதும்‌ அக்கொள்கை. அதற்கு 
அவர்கள்‌ எடுத்துக்‌ காட்டும்‌ உதாரணம்‌ வெற்றிலை, பாக்கு, 
சுண்ணாம்பு ஆகியவற்றின்‌ கூட்டு ஏற்படும்‌ யொழுது 
ஏற்படும்‌ சிவப்பு வண்ணம்‌ போல இந்தப்‌ பூதங்களின்‌ 
கூட்டால்‌ உணர்வு ஏற்படுகிறது என்பதே. வெற்றிலை, பாக்கு, 
சுண்ணாம்பு இவற்றின்‌ கூட்டால்‌ ஏற்படும்‌ வண்ணம்‌ 
நிலத்திற்கு நிலம்‌, இனத்திற்கு இனம்‌, மொழிக்கு மொழி 
வேறுபாடுடையதாக இருப்பதில்லை என்பதை உணராதது 
ஏனோ? வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு குப்பன்‌ 
கூட்டினாலும்‌, குப்புசாமி சாஸ்திரி கூட்டினாலும்‌ குயின்‌ . 
கூட்டினாலும்‌ குயின்டாங்‌ கூட்டினாலும்‌ வண்ணம்‌ ஒரு 
தன்மைத்தே; வேறுபாடுகள்‌ இல்லை. அது போலவா, 
மனிதனின்‌ சிந்தனை இருக்கிறது? உணர்வு (இருக்கிறது? 
ஒரிடத்தில்‌ பத்துப்பேர்‌ இருந்து வெற்றிலை, பாக்கு, 
சுண்ணாம்பு போட்டால்‌, வண்ணம்‌ ஒன்றேயாம்‌. அனால்‌, 
அந்தப்‌ பத்துப்பேரின்‌ உணர்வு ஒன்றல்ல; அது மட்டுமன்றிக்‌ 
காலத்திற்குக்‌ காலம்‌ இந்த வண்ணம்‌ வேறுபட்டதாகவும்‌ 
வரலாறு - இல்லை. வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பைக்‌ 
கூட்டக்‌ கற்றுக்‌ கொண்ட காலம்‌ முதல்‌, இன்று வரையில்‌ 


தமிழ்‌ நெறியும்‌--லெனினியமும்‌ 501 


வண்ணத்தில்‌ வளர்ச்சியுமில்லை மாறுதலுமில்லை. மனித 
வுயிர்கள்‌ அப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கின்றன? என்ற 
வினாவுக்கு இதுவரையில்‌ விடை கிடைக்கவில்லை, 


மேலும்‌, உயிர்த்‌ தொகுதிகளுக்கிடையில்‌ எண்ணத்‌ 
தொலையாத வேறுபாடுகள்‌ இருக்கின்றன. நாம்‌ இங்கு 
வேறுபாடுகள்‌ என்று சொல்லும்‌ பொழுது, இயற்கையில்‌ 
உள்ள வேறுபாடுகளையே குறிக்கின்றோம்‌. செயற்கை 
வேறுபாடுகளை யல்ல. ஆண்‌ பெண்‌ என்ற பால்‌ 
வேற்றுமை இயற்கை; புழு-பூச்சி என்ற வேறுபாடு இயற்கை, 
பறவை-விலங்கு என்ற வேறுபாடு இயற்கை. மாடு-மரம்‌ 
என்ற வேறுபாடு இயற்கை. இத்தகைய வேறுபாடுகளுக்கு 
அடிப்படை என்ன? மேலும்‌ அறிவு, ஆற்றல்‌ இவைகளில்‌ 
வேறுபாடுகள்‌ இருப்பதைக்‌ காண்கிறோம்‌. இந்த வேறுபாடு 
களுக்குக்‌ காரணம்‌ என்ன ? பிறந்த நாள்‌ தொட்டுப்‌ பெருநெறி 
பற்றி ஒழுகியவர்கள்‌ துன்புறவும்‌' சிறுமையே செய்தவர்கள்‌ 
மகிழவும்‌ காண்கின்றோம்‌. இதற்குக்‌ காரணம்‌ என்ன? 


இந்த வினாக்களுக்குச்‌ சமயநெறியைச்‌ சார்ந்தோர்கள்‌ 
முற்பிறப்பின்‌ புண்ணிய பாவத்தைக்‌ காரணமாகக்‌ சாட்டு 
வார்கள்‌. உலகாயத நெறியைச்‌ சார்ந்தவர்கள்‌ முற்பிறப்பு- 
பிற்பிறப்பு இவைகளை நம்புவது இல்லை. அங்ஙனம்‌ கூறுவது 
சமயநெறியாளர்களின்‌ மயக்கம்‌ நிறைந்த செயல்‌ என்றே 
கூறுகின்றனர்‌. சமயிகளுடைய இந்தக்‌ வற்று, “முயற்கொம்பி 
லேறி ஆகாயப்‌ பூவைப்‌ பறித்தால்‌” என்ற. கூற்றில்‌ எவ்வளவு 
பைத்தியக்காரத்‌ தனம்‌ இருக்கிறதோ அவ்வளவு பைத்தியக்‌ 
காரத்‌ தனம்‌. இதிலும்‌ இருக்கிறது என்று குற்றும்‌ காட்டு 
கின்றனர்‌. அவர்கள்‌ திரும்பவும்‌ கேட்கிறார்கள்‌. "நமது... 
கையில்‌ ஐந்து விரல்கள்‌ இருக்கின்றன. இந்து ஐந்து விரல்‌ 
களும்‌ ஒரு மாதிரியாக இல்லை; ஒன்று நீண்டும்‌ பிறிதொன்று 
குட்டையாகவும்‌ தம்முள்‌ வேறுபட்டிருக்கின்றன. இதற்குக்‌ . 
காரணம்‌ என்ன? என்ற இந்த. ப்ட்‌ விடை. ப்பட்‌ 


502 தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 


மிகவும்‌ சுலபம்‌. ஐந்து விரல்களும்‌ சடப்பொருள்கள்‌ விரல்‌ . 
களுக்கு உயிர்ப்பில்லை. இயக்கினால்‌ இயங்கும்‌ தன்மையன. 
ஆனால்‌ உயிரோ, உயிர்ப்பாற்றல்‌ உடைய ஒரு பொருளாக 
இருக்றெது. நாம்‌ நீளம்‌, அகலம்‌, எடை போன்ற அளவு 
களாலாய வேறுபாடுகளைப்‌ பற்றி அவ்வளவாகக்‌ கவலைப்‌ 
படவில்லை. இந்த வேற்றுமைகள்‌, அவர்கள்‌ கூறுவது போல 
இயற்கையாகவே யானாலும்‌ ஆகட்டும்‌. இங்கு நாம்‌ உயிர்த்‌ 
தொகுதிகளுக்கிடையே உள்ள வேற்றுமையென்று எடுத்துக்‌ 
கொண்டது உயிர்ப்பாற்றல்‌. உணர்வில்‌ அறிவில்‌ 
துய்ப்பாற்றில்‌ உள்ள வேறுபாடுகளேயாம உயிர்‌, தன்னிகரற்ற 
உயிர்ப்பாற்றல்‌ உடையது. அதற்கொரு சான்று இதோ! 

ஒன்றரை, ஒன்றரை, ஒன்றரை அடிப்பரப்பளவுள்ளதும்‌ 
இருபத்தைந்து பவுண்டுக்குக்‌ குறையாத எடையுள்ளதுமான 
ஒரு பாராங்கல்லை, ஒரு கட்டைவிரல்‌ பரிணாமமேயுள்ள 
ஒரு வேர்‌ கல்லித்‌ தூக்கித்‌ தள்ளுகிறது; நிச்சயம்‌ உருவக்‌ 
காட்சியில்‌ பாராங்கல்லே பெரியது. வேரோ சிறியது. 
அனால்‌, இந்த வேர்‌ எப்படிக்‌ கல்லைக்கெல்லித்‌ குரக்குகிறது ? 
இந்த உயிர்பாற்றலும்‌ கூட உயிர்வர்க்கத்தினிடையில்‌ 
அளவில்‌ கூடியும்‌ குறைத்தும்‌ இருப்பதைக்‌ காண்கிறோம்‌. 

புவிக்கும்‌-புழுவுக்கு மிடையில்‌ உள்ள உயிராற்றல்‌ 
தன்மை ஒரு மாதிரியானதல்ல; வேறுபட்டுக்‌ கிடக்கிறது. அது 
போலவே, ஆணின்‌ ஆற்றல்களும்‌ நுகர்வுப்‌ புலன்களும்‌, 
உணர்வுகளும்‌ பெண்ணின்‌ இயல்புக்கு முரண்பட்டன. இம்‌ 
முரண்பாடு இல்லையாயின்‌ கவர்ச்சியுமில்லை; வாழ்க்கையு 
மில்லை. இந்த வேறுபாடுகளையும்‌ வெறும்‌ சுபாவம்‌ என்று 
மட்டும்‌ கூறமுடியுமா? என்பது ஆய்வுக்குரியது. 


தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
திருக்குறள்‌ கட்டுரைகள்‌ -தொகுதி 1 
திருக்குறள்‌ கட்டுரைகள்‌ தொகுதி 11 
திருக்குறள்‌ கட்டுரைகள்‌ தொகுதி 111 
திருக்குறள்‌ கட்டுரைகள்‌ தொகுதி IV 
மூதறிஞர்‌ வ.சுப. மாணிக்கம்‌ 
வள்ளுவம்‌ 
திருக்குறள்‌ தெளிவுரை 
முனைவர்‌ இரா. சாரங்கபாணி 
திருக்குறள்‌ பரிமேலழகர்‌ உரை பாடநுண்‌ பதிப்பு 
அறத்துப்பால்‌ 
பொருட்பால்‌ தொகுதி 1 
பொருட்பால்‌ தொகுதி [1/1 
காமத்துப்பால்‌ 
திருக்குறள்‌ தெளிவுரை 
முனைவர்‌ தமிழண்ணல்‌ 
வாழ்க்கை வெற்றிக்கு வள்ளுவம்‌ (4 நூல்கள்‌) 
முனைவர்‌ ச.வே. சுப்பிரமணியன்‌ 
திருக்குறள்‌ நயவுரை 
ஆ. சிவலிங்களார்‌ 
திருக்குறட்‌ சிந்தனைகள்‌ 
காசிப்‌ பாண்டியன்‌ . 
திருவள்ளுவர்‌ எழுதியது முப்பாலா 
க. வச்சிரவேல்‌ 
திருக்குறளின்‌ உட்கிடை சைவசித்தாந்தமே 
சுத்தானந்த பாரதியார்‌ 
திருக்குறள்‌ இன்பம்‌ 
வ. அ. சிதம்பரனார்‌ 
திருக்குறள்‌ அறத்துப்பால்‌ 
ச. தண்டபாணி தேசிகர்‌ 
திருக்குறள்‌ அமைப்பும்‌ அழகும்‌ 


திருக்குறள்‌ மூலம்‌ 
திருக்குறள்‌ மூலம்‌ 
_ திருக்குறள்‌ மூலம்‌ 
திருக்குறள்‌ தெளிவுரை 
திருக்குறள்‌ தெளிவுரை (நாமக்கல்‌ கவிஞர்‌) 


மணிவாசகர்‌ பதிப்பகத்தின்‌ திருக்குறள்‌ வரிசை 


25.00 


80.00 


திருக்குறள்‌ தெளிவுரை (அர. சிங்காரவடிவேலன்‌) 14.00 
திருக்குறள்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பு (லாசரஸ்‌) 


75.00 
65.00 
100.00 
75.00 


40.00 
15.00 


60.00 
60.00 
60.00 
50.00 
23.00 


25.00 
20.00 
30.00 


45.00 
60.00 
45.00 
5.00 
7.50 
10.00 


15.00 | 
20.00 


40.00 


மணிவாசகர்‌ பதிப்பகம்‌ 

31, சிங்கர்‌ தெரு, பாரிமுனை, சென்னை - 600 108. 
தொலைபேசி - 5561039 

நிறுவனர்‌ I : தமிழவேள்‌ 

ச. மெய்யப்பன்‌ 

நிறுவிய ஆண்டு : 1981 


பல்கலைக்கழகப்‌ பாடநூல்கள்‌ : 60 
பரிசுபெற்ற நூல்கள்‌ : BS 


* தமிழ்நாட்டின்‌ தலைசிறந்த பதிப்பகங்களில்‌ ஒன்று. 
ன தரமான நூல்களின்‌ தாயகம்‌. 
* செம்பதிப்புக்களின்‌ கருவூலம்‌. 
* நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களின்‌ பதிவகம்‌. 
4 தமிழ்‌ இலக்கியங்களுக்குக்‌ காப்பகம்‌. ப 
அ ஆராய்ச்சி நூல்களின்‌ அமுதசுரபி. ' 


தமிழ்மாமுனிவர்‌ 
தவத்திரு 


நளிறக்கு] களா 


